ஓ 


சிவஞானசித்தியார் 


சுபக்கம் 


54 


a 


சன் 


TO3958 


R001J01 


சித்தாந்தசைவ 
மூன்றாவது மாநாட்டு மலர் 


திருவெண்ணெய்நல்லூர் 


சய- புரட்டாசி -21 . 


சிவமயம் . 
திருச்சிற்றம்பலம் . 


மெய்கண்ட சாத்திரம் 


4. சிவஞானசித்தியார் 


சுபக்கம் 


ஸ்ரீ அருணந்திதேவ நாயனார் 


1954 . 


திருவாவடுதுறையா தீனவெளியீடு 


-- 88 . 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


மெய்கண்ட சாத்திரம் 
ஸ்ரீ அருணந்திதேவநாயனார் 


அருளிச்செய்த 


சிவஞானசித்தியார் சுபக்கம் 


ஸ்ரீ சுப்பிரமணியதேசிகர் பதவுரை 
ஸ்ரீ மாதவச்சிவஞானயோகிகள் பொழிப்புரை 


மெய்கண்டார் யாண்டு 


731 . 


திருவாவடுதுறையாதீன வெளியீடு - 88 . 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


மெய்கண்ட சாத்திரம் 


ஸ்ரீ அருணந்திதேவநாயனார் 

அருளிச்செய்த 
சிவஞான சித்தியார் சுபக்கம் 

பதவுரை பொழிப்புரை முதலியன 


திருக்கயிலாயபரம்பரைத்திருவாவடுதுறையாதீனத்து 

21 - வது குருமஹாசந்நிதானம் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக சுவாமிகள் 

கட்டளையிட்டருளியபடி 


திருவாவடுதுறையாதீன வித்துவான் 
த . ச . மீனாட்சிசுந்தரம்பிள்ளையால் 

பல பிரதிகளைக்கொண்டு 
பரிசோதித்துப் பதிப்பிக்கப்பெற்றன . 


( உரிமை பதிவு ) 
சய - புரட்டாசி . 


சித்தாந்தசைவ மாநாட்டு மலர் 


1951 திருவுந்தியார் 

திருக்களிற்றுப்படியார் . 


1953 சங்கற்பநிராகரணம் . 


1954 சிவஞான சித்தியார் சுபக்கம் 

பதவுரை - பொழிப்புரை . 


ஸ்ரீ வெங்கடேஸ்வர் பிரஸ் , கும்பகோணம் . 


சிவமயம் . 


இப்புத்தகத்தில் அடங்கியுள்ளவை 


க -- உ அ 


1. டைட்டில் முதலியன 

1--8 
2. முன்னுரை 

முகவுரை 
4. நூலாசிரியர் , உரையாசிரியர் வரலாறுகள் i - xvi 
5. உரையில் எடுத்தாண்ட நூல்கள் 

1-2 
6. விஷய அட்டவணை 

i -- xxii 
7. சிவஞானசித்தியார் சுபக்கம் 

பதவுரை - பொழிப்புரை 1--598 
8. செய்யுள் முதற்குறிப்பகராதி 

i -- vi 
9. அரும்பத முதலியவற்றின் அகராதி 

அரும்பதக்குறிப்பகராதி முதலியன , 

அருந்தொடரகராதி முதலியன 
10. பிழையும் திருத்தமும் 


--- சஉ 


திருவுருவப்படங்கள் 
ஸ்ரீ - ல -ஸ்ரீ 21 - வது மஹாசந்நிதானம் 
மேலகரம் 16 - வது 

ஸ்ரீ சுப்பிரமணியதேசிகமூர்த்திகள் 
ஸ்ரீ மாதவச்சிவஞானயோகிகள் . 


இப்புத்தகம் வேண்டியவர்கள் ஆதீனம் லைபரெரியனுக்கு 

ரூ . 1-4-0 தபால் தலைகள் அனுப்பிப் பெற்றுக் 
கொள்ள வேண்டும் . 


200 


வ 


- II 


PS 


திருக்கயிலாயபரம்பரைத் திருவாவடுதுறையாதீனத்து 

இருபத்தொன்றாவது குருமகாசன்னிதானம் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக சுவாமிகள் 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 
முன்னுரை 


‘சிவத்துக்குமேல் தெய்வம் இல்லை , சித்திக்கு மேல் நூல் 
இல்லை என்பது ஒரு பழமொழி . சைவசமயமே சமயம் எனவும் 
‘ சைவத்தின் மேற் சிமயம் வேறிலை அதிற்சார் சிவமாம் , தெய் 
வத்தின் மேற்றெய்வ மில்லெனும் நான்மறை எனவும் பெரியோர் 
அருளினர் . பதி பசு பாசம் என்னும் முப்பொருள் ஆராய்ச்சி 
சித்தாந்த சைவத்தில் செய்யப்படும் . முழுமுதற் பரம்பொருளைச் 
சிவம் எனவும் , உயிர்களைப் பசு எனவும் , அறியாமையைச் செய்யும் 
இருளைப் பாசிம் எனவும் சைவ சமயம் அறுதியிட்டுக் கூறும் . 

இனி , மெய்கண்டதேவ நாயனார் அருளிச் செய்த சிவஞான 
போத நூலை நன்கு விரித்துத் தடைவிடைகளால் தெளிவிப்பது 
சிவஞானசித்தியார் என்னும் நூல் . இதனை அருளிச்செய்தவர்கள் 
ஸ்ரீ அருணர்திசிவம் . இதுவழி நூல் , பரபக்கம் சுபக்கம் என் 
னும் இரு பிரிவினை யுடையது . ஸ்ரீ மாதவச்சிவஞான யோகிகள் 
இதன் பெருமையைக் கண்டு சிவாகமார்த்தங்களுக்கெல்லாம் உரை 
யாணி என இதனைப் போற்றியருளினர் . பார்விரிந்த நூலெல்லாம் 
பார்த்தறியச்சித்தியிலே ஓர் விருத்தப் பாதி போதும் என்பது 
சிவபோகசாரம் . பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக 
வுண்மை - சாதித்தார் பொன்னடியைத் தான் பணிவ தெந்தாளோ 
என் றருளினர் தாயுமான சுவாமிகள் , சித்தியார் சுபக்கம் 328 
திருவிருத்தங்களையுடையது . முதனூலாகிய சிவஞானபோதம் 
போலவே பிரமாணம் , இலக்கணம் , சாதனம் , பயன் என நான்கு 
இயல்களாக வகுக்கப்பட்டுள்ளது . இந்நூலுக்கு ஆறு ஆசிரியர்கள் 
உரை கண்டனர் . அவற்றுள் இரண்டு ஆசிரியர்கள் செய்தருளிய 
உரையே இதன்கண் வைக்கப்பட்டுள்ளன . 

ஏனைய அறுவருரை 
என வேறு தனிப்புத்தகமாக வெளிவரவிருக்கின்றது . இதனைப் 
பற்றிய விவரங்களையெல்லாம் முகவுரையிற்காண்க . 


சிவமயம் 


முகவுரை 


பரசமய கோளரியைப் பாலறா வாயனைப்பூம் பழனஞ் சூழ்ந்த 
சிரபுரத்துத் திருஞான சம்பந்தப் பெருமானைத் தேய மெல்லாம் 
குரவையிடத் தமிழ்வேதம் விரித்தருளும் கவுணியர்தங் குலதீ பத்தை 
விரவியெமை யாளுடைய வென்றிமத விளங்களிற்றை விரும்பி வாழ்வாம் . 

ஸ்ரீ மாதவச்சிவஞானயோகிகள் . 


சிவஞானசித்தியார் என்பது மெய்கண்டசாத்திரங் 
கள் பதினான்கனுள் ஒன்று இதனை உந்திகளிறுஉயர் 
போதம் சித்தியார் என்னும் வெண்பா நன்குணர்த்தும் , 
மெய்கண்ட சாத்திரங்களைச் சித்தாந்த சாத்திரங்கள் எனவும் 
பெரியோர் கூறுவர் . இதனைத் தமிழகத்துக்குத் தந்தருளிய 
ஆசிரியர் ஸ்ரீ அருணந்திதேவநாயனார் . இவர்கள் சந்தான 
குரவருள் இரண்டாமவராக வைத்துப் போற்றப்பெறு 
வார்கள் , இவர்களுடைய ஞானாசிரியர் ஸ்ரீ மெய்கண்ட 
தேவ நாயனார் , ஸ்ரீ மெய்கண்டதேவ நாயனாருடைய 
மாணவர் நாற்பத்தொன்பதின்மருள் இவர்கள் முதல் 
மாணவர் . வடமொழி தமிழ்மொழிகளில் வல்லவர் , வேத 
சிவாகமங்களிலும் உபாகமங்களிலும் பெரிதும் வல்ல 
ராய்க் கற்றுச் சிறந்திருந்தமையின் இவரைப் பெரியோர் 
சிறப்பித்துச் சகலாகமபண்டிதர் என்னும் பட்டம் தந்து 
பாராட்டினர் . பெற்றோர் இட்டு வளர்த்த பிள்ளைத்திரு 
நாமம் இன்னதெனத் தெரியவில்லை . அருணந்தி என்பது 
தீட்சாநாமம் . மெய்கண்ட தேவரு டைய காலம் 


உ 


( A- பி 1223 ) பதின்மூன்றாம் நூற்றாண்டின் முற்பகுதி 
யென ஒருவாறு ஆராய்ச்சியாளர்களால் துணியப்பெற் 
றுளது . ஆகலின் , இவ்வாசிரியர் காலமும் அதுவேயாம் . 
மூன்றாம் இராசராசன் ஆட்சிக்காலத்துப் பதினைந்தாம் 
ஆண்டுக் கல்வெட்டால் இது குறிக்கப்படுவதென்பர் . 
இவர்களுடைய அவதாரத்தலம் திருத்துறையூர் . இவர்கள் 
சிவபரிபூரணமுற்றதும் இத்தலத்திலேதான் . இவர்கள் 
சமாதிக்கோயிலும் , திருமடமும் திருக்கயிலாய பரம்பரைத் 
திருநந்திமரபு மெய்கண்டசந்தானத்துவந்த இத்திருவாவடு 
துறையாதீனத்துக்கே இன்றும் உரிமையாகவுள்ளன . 
அக்குருமூர்த்தத்துக்கு நித்திய நைமித்திக பூசைகளும் 
குருபூசைப்பெருவிழாவும் இவ்வாதீனத்தாராலேயே சிறப் 
பாக நடந்துவருகின்றன . இவ்வாசிரியர் தமது ஞானாசிரி 
யருடைய ஆணைப்படி தமிழ்ச் சிவஞானபோதத்துக்குச் 
சிறந்ததோர் பேருரை விருத்தச்செய்யுட்களாற் செய்து 
முடித்தருளினர் . சிவஞானம் சித்தித்தற் பொருட்டாகச் 
செய்யப்பட்டமையின் இது சிவஞானசித்தி என்னும் 
பெயருடையதாயிற்று என்பர் . இஃது இந் நூலுக்கு 
ஆசிரியர் இட்டபெயர் . 

திருக்கோவையார் , திருவுந்தியார் , திருக்களிற்றுப் 
படியார் என்பன போல இந்நூலும் சிவஞானசித்தியார் 
என வழங்கி வருகின்றது . இதன் பெருமை கருதிச் சிவ 
போகசாரம் அருளிச்செய்த ஸ்ரீ குருஞானசம்பந்ததேசிக 
மூர்த்திகள் “ பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தறியச் சித்தி 
யிலே , ஓர்விருத்தப் பாதிபோதும் என்றருளினார்கள் , 
தவயோகிகள் போற்றும் சிவயோகிகளாக விளங்கிய 
தாயுமானசுவாமிகளும் " பாதிவிருத்தத்தான் இப் பார் 
விருத்தமாக வுண்மை , சாதித்தார் பொன்னடியைத் தான் 
பணிவ தெந்நாளோ என்று பாராட்டினார்கள் . ஓதரிய 


வாய்மைச் சிவாகமங்கட்கெலாம் உற்றபேராகரமதாய் 
ஓங்கு திருவாவடுதுறைப்பதியில் அற்புதத்தொரு வடிவு 
கொண்டருளியே , பேதமுறு சமயவாதிகள் உளமயக் 
கைப் பெயர்க்கும் ரசகுளிகையாகிப் - பிரியமுடனே 
வந்தடுத்தவர்க்கு இன்பப் பெருங்கருணை மேருவாகி , 
ஆதரித் தடியேங்கள் உண்ணத் தெவிட்டாத அமிர்தசாகர 
மாகியே- மணிவிளக்கென வளர் ஸ்ரீ மாதவச்சிவஞான 
யோகிகள் இதனை , சிவாகமார்த்தங்களுக்கெல்லாம் உரை 
யாணி எனப் போற்றியருளினர் . அடியேங்கள் இச் 
சிவஞானசித்தியைப் போற்றுவதைத்தவிர்த்து வேறென்ன 
செய்யவல்லேம் . ஞானாசாரியர் திருவடிகளைச்சென்னிமேற் 
கொண்டு சிந்தித்திருப்பதே சிவஞானசித்தியை அடையத் 
தக்க சாதன மாம் என்க . தாய் அழகுடையவள் என 
மைந்தன் கூறமாட்டான் . அவள் அழகுடையவள் 
எனக் கூறுபவன் மைந்தனாகமாட்டான் . தாய் தெய்வக் 
கற்புடையவள் என்பதே தகுதி . அதுவே மரபுமாம் . 
ஆசிரியர் புத்திமான் என வினை வழித்தோன்றிய நாம் 
கூறலாமா ? பண்டை நற்றவத்தால் தோன்றிய பெரி 
யோரைப்பற்றி ஆராயும் தூயகருவி கரணங்களை நாம் 
பெற்றிலோமே ! அவர்கள் அருளை நினைந்து நினைந்து 
கும்பிட்டிருத்தலொன்றே நாம் செய்யத்தக்கதாம் . 

இனி, சிவஞானசித்தியார் என்னும் இந்த ஞான நூல் 
பரபக்கம் , சுபக்கம் என இரு பகுதியினையுடையது . பர 
பக்கம் - 301 திருவிருத்தங்களையும் , சுபக்கம் - 328 திரு 
விருத்தங்களையும் கொண்டுளது . பரபக்கத்தில் உலகாயத 
முதலிய பதின்மூன்று பரசமயங்களின் உண்மையை 
எடுத்துக்கூறி அவற்றைச் சித்தாந்த சைவநெறியில் நின்று 
மறுத்துரைக்கும் மறுதலைகளும் உடன் அருளிச்செய்யப் 
பட்டுள்ளன . சுபக்கத்தைக் கூறவந்த ஆசிரியர் - பர 


மதத்தை நிராகரியாதிருக்கில் தன் மதம் பிரதிட்டை 
ஆகாது என்னும் நியாயத்தால் பரமதங்களையும் எடுத்து 
ஆராய்ந்து அவைகளைச் சித்தாந்தப்பார்வையால் மறுத் 
துரைத்திருக்கிறார்கள் , ஏனைய மதங்களையும் தத்தம் மதத் 
தோடு வைத்து ஒப்புநோக்கும்போது தான் அவைகளின் 
வன்மை மென்மைகள் நன்கு புலப்படும் . மிருகேந்திரம் 
முதலிய உபாகமங்கள் பரசமயங்களையும் எடுத்து ஆராய் 
வன என்பர் பெரியோர் . 

இரௌரவ ஆகமத்தின் கண் 
உள்ள இரண்டரை சுலோகங்களை ஆதரவாகக்கொண்டு 
ஸ்ரீ சத்தியோஜோதி சிவாசாரியர் பரமோக்ஷ நிராச காரிகை 
என்னும் நூலை இயற்றியருளினர். இந்நூல் 60 சுலோகங் 
களால் செய்யப்பட்டுளது . 


அந்நியர்களுக்கு அராகம் முதலான மேலான தத்து 
வங்கள் கூறப்படாமையால் பொருளில் குறைந்திருக்கும் 
தன்மை யிருக்கின்றது . ஆகையால் , அந்நிய மதங்களை 
அறிந்தவர் மாயையைக் கடவாமைபற்றி உலகங்களிலே 
இருக்கின்றனர் என்பதாம் . ( 58 சுலோ . ) 

(உரை ) எல்லாப் பிரமாணங்களும் எல்லாவற்றை 
யும் விடயமாகக்கொள்ளவேண்டும் என்பதில்லை . சிலவிட 
யங்களையே விளக்குகின்ற பிரத்தியட்சம் முதலியவை 
போல் ஏனைய நூல்களும் பிராமாணியங்களேயாம் . அவற் 
றிற்குச் சிலவிடயங்களையே அறிவிக்கும் தன்மை உண்டு 
என்பது எவ்வாறு ? என்பார்க்கு , " அராகதத்துவம் முத 
லிய மேலான தத்துவங்கள் கூறப்படாமையால் என்ப 
தனால் விடை கூறப்பட்டது . அராகதத்துவம் முதலிய 
எல்லாத்தத்துவக் கூட்டங்களையும் கூறாமையால் அவர் 
களுக்குச் சிலவிடயங்களை அறியும் தன்மையே இருக்கின் 
றது . இவ்வாறாயின் , ஏனைய ஆகமங்களால் அடையப்படு 


வதுயாது ? என்பார்க்கு ஆகையால்மாயையைக்கடவாமை 
பற்றி என்பதனால் விடை கூறப்பட்டது . அராகதத்துவம் 
முதலிய மேலான தத்துவங்கள் ஒன்றும் அவர்களால் அறி 
யப்படாமையால் மாயாதத்துவத்திற்குக் கீழே அறிவை 
யுடைய அந்நிய மதத்தைச்சார்ந்த முத்தர்கள் தத்துவங் 
களிலுள்ள புவனக் கூட்டங்களில் ஒடுக்கமடைந்திருக் 
கின்றனர் . எவரெ வருக்கு எந்த எந்தத்தத்துவ புவனத்தில் 
ஒடுக்கம் என்னும் விடயத்தை ஆகமப் பிராமாணியம் 
என்னும் நூலில் விரிவாகக் கூறப்பட்டுள்ளமை காண்க , 


இவ்வாறு வாதிகளால் கூறப்பட்ட பயன்கள் 
அனைத்தும் அவற்றின் சாதனங்களில் மாணவகருக்குப் பிர 
விருத்தி யுண்டாகாமை என்னும் பயனைக்கருதிச் சுருக்க 
மாய் நம்மால் கூறப்பட்டன (சுலோ -59 ) 


(உரை) “ எல்லாவாதிகளுக்கும் நிச்சயங்களாய் 
உள்ள முத்திரூபங்களான பயன்கள் அனைத்தும் சுருக் 
கமாய்க் கூறப்பட்டன . அவை அனைத்தும் எதன் 
பொருட்டு மறுக்கப்பட்டன ? எனில் , முத்திப்பயன்களுக் 
குச் சாதனமான சாத்திரங்களை நிச்சயம் செய்யாமல் 
தாழ்ந்த பயனில் பிரவிருத்திக்கின்றனர் . சிரேயசை 
( மேலான முத்தியை ) விரும்புகின்றவர்கள் அயோகவியவச் 
சேதத்தால் ( இயைபின்மை நீக்குதல் ) இவ்விட (சித்தாந்த 
சாத்திர )த்தில் பிரவிருத்திக்கத்தக்கது ; சிறந்த மோட்சம் 
இதனால்தான் அடையப்படுகின்றது. ஆகையால் , 
என்க . என மேற்கண்ட நூலின் இறுதியில் அறுதியிட்டுக் 
கூறுவதால் இனிது புலப்படும் . 


இனி , ஆசிரியர் அருணந்திதேவநாயனார் சுபக்கத்துத் 
தொடக்கத்தும் விநாயக வணக்கம் கூறியருளுகின்றார் 


சு 


கள் . இஃது ஆன்றோர் ஆசாரம் பாதுகாத்தலாம் . மங்கல 
வாழ்த்தில் சிவபிரான் வணக்கம் 2 முதனூற் சிறப்பு . 
3 நுதலிய பொருள் முதலியன, 4 அவையடக்கம் , 5 ஆசங் 
கை நீக்கல் ஆக ஐந்து செய்யுட்கள் உள்ளன . பரபக்கத் 
துள்ளும் இவ்வாசிரியர் காப்புக் கூறிய பின் மங்கலவாழ்த் 
தில் சிவபிரான் , சத்தி , விநாயகக்கடவுள் , சுப்பிரமணியக் 
கடவுள் , மெய்கண்டதேவநாயனார் துதி , அவையடக் 
கம் , நூற்சிறப்பு , நூற்கதிகாரி நூல்வழி நூற்பெயர் , நூற் 
கருத்து முதலிய பத்துத்திருவிருத்தங்கள் அருளிச்செய் 
திருக்கின்றமை காண்க . எடுத்துக்கொண்ட பொருள் 
இடையூறின்றிக்கடைபோக இனிது முடிதற்கும் , இந்நூல் 
நின்று நிலவுதற் பொருட்டும் விநாயக வணக்கமுதலியன 
கூறப்பட்டுள . அளவையின் இயல்புகள் பதினான்கு 
திருவிருத்தங்களாற் பேசப் பட்டிருக்கின்றன . 

பிரமாண இயல் முதல் மூன்று சூத்திரங்களாலும் , 
இலக்கண இயல் 4 , 5 , 6 , சூத்திரங்களாலும் , சாதன இயல் 
7 , 8 , 9 சூத்திரங்களாலும் , பயனியல் 10 , 11 , 12 சூத்திரங் 
களாலும் உணர்த்தப்பட்டன . 

பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றிற் , பதியினைப் 
போற் பசு பாசம் அனாதி , பதியினைச் சென்றணு காபசு 
பாசம் , பதியணு கிற்பசு பாசம் நிலாவே என்பது திருமந் 
திரம் . 

இனி , அளவையிலக்கணம் கூறிய ஆசிரியர் அவ் 
வளவைகளான் , உரைப்படும் பதி பசு பாசம் ஆகிய முப் 
பொருள்களது உண்மை முதல் மூன்று சூத்திரங்களான் 
உணர்த்துவாராயினர் . அவற்றுள் , முதற்சூத்திரத்திற் பதி 
யுண்மையும் , இரண்டாம்சூத்திரத்திற் பாசவுண்மையும் , 
கூறப்பட்டன . முதற்சூத்திரத்திலே உலகிற்கு நிமித்த 


காரணாகிய பதியுண்மைக்கு அளவை கூறிய ஆசிரியர் 
காரணமாதற்பொதுமையான் துணைக்காரணம் முதற் 
காரணங்களது உண்மைக்கு அளவையும் , அவற்றாற் காரி 
யப்படுமாறும் இரண்டாஞ் சூத்திரத்திற் கூறுகின்றார் . 
முதற்காரணம் மாயை , துணைக்காரணம் சிற்சத்தி . பசு 
வுண்மைக்குப்பிரமாணம் மூன்றாஞ்சூத்திரத்திற் கூறுகின் 
றார் . 

முதல் மூன்று சூத்திரங்களாலும் பொருளுண்மைக்கு 
அளவு கூறிய ஆசிரியர் நிறுத்த முறையானே எதிர் 
நிரனிறையாகப் பொருளியல்பு கூறுவான் தொடங்கி நான் 
காஞ்சூத்திரத்திற் பசுவிலக்கணமும் , ஐந்தாஞ்சூத்திரத்திற் 
பாசஇலக்கணமும் , ஆறாஞ்சூத்திரத்திற் பதியிலக்கணமும் 
அருளிச்செய்தார் . 

வேண்டுஞ்செய்தி முறைமை யெனப்படும் சாதன 
வியல்பு கூறத்தொடங்கிய ஆசிரியர் மேற்கூறிப்போந்த 
முப்பொருள்களுள் சாதித்துப் பெறுதற்குரிய அதிகார 
முடையது இது என்பது பாரிசேட அளவையின்வைத்து 
ஏழாஞ்சூத்திரத்திற் கூறினர் . சாதித்துப் பெறும் உரிமை 

க்கே உண்டு என்பதை உணர்ந்த உயிர்க்கு அப்பேறு 
தனக்கு வேண்டற்பால தென்பதும் , பிறவும் எட்டாஞ் 
சூத்திரத்தால் உணர்த்தியருளினர் . அப்பேறு பயப்பதாய 
சாதனம் செய்யுமாறு ஒன்பதாஞ்சூத்திரத்திற் கூறினர் . 

இனி , அச்சாதனத்தாற் பெறப்படும் பாசநீக்கமும் 
சிவப்பேறும் ஆகிய பயனியல்பு கூறத்தொடங்கிப்பெத்த 
நீக்கம் ஆமாறு பத்தாஞ்சூத்திரத்தானும் , சிவப்பேறு 
எய்துமாறு பதினொராஞ்சூத்திரத்தானும் உணர்த்தினர் . 
முறையே பாசநீக்கமும் சிவப்பேறும் ஆகிய பயன்பெற் 
றார்க்குச் சீவன் முத்தி நிலைக்கண் நிகழும் இயல்பு பன் 
னிரண்டாஞ்சூத்திரத்தாற் கூறியருளினர் . 


தன 


இனி , முன்னூற் சிறப்புக்கூறும் முகத்தால் தமது 
ஞானாசாரியராகிய ஸ்ரீ மெய்கண்டதேவர் திருவடி தீட்சை 
செய்து தம்மை ஆட்கொண்டருளியமையும் , சிவஞான 
போதத்தைத்தமக்கு உபதேசித்தமையும் , அந்நெறிபற்றித் 
தாம் சைவாகமப் பொருட்கூற்றை விளக்குகின்றமையும் 
அருளியிருக்கின்றனர் . சிவபிரானது திருவடி கூடும் 
முறைமையாகிய பயனைக்கூறுமிடத்துச் சாமுசித்தருக்கும் 
பிராகிருதருக்கும் இந்நூல் பயன்படாது . ஏனெனில் சாமு 
சித்தராவார் முற்செய்தவ விசேடத்தால் பிறக்கும்போதே 
நின்மல அந்தக்கரணத்துடன் பிறந்து முதல்வனிடத்தே 
வீடுகாதலித்துப் பத்திபண்ணுபவர்.இறைவன் அவரை நூல் 
வழியானன் றிச் சிவகதியிற் சேர்த்துவன் . ஏனைப்பிராகிரு 
தர் அறிவும் ஆற்றலும் காதலுமில்லாதவர் . ஆகலின் , 
அவர்க்கும் நூல் வேண்டுவதின்று , மந்ததர முதலிய சத் 
திநிபாதமுடைய வைநயிகருக்கே இந்நூல் கூறப்படுகின் 
றது என ஆசிரியர் கூறுகின்றனர் . பண்டை நற்றவம் 
என்றது வீடுபேற்றுக்குரிய தவமாம் . அஃது இறப்பில் 
தவம் என்றபடி ; அது சரியை கிரியை யோகங்களின் 
முடிந்த ஞானம் . ஞானம் ஈசன்பா லன்பே என்றமை 
காண்க . அஃது ஆராய்ச்சியின்றி எழும் எழுச்சியாம் . 
குறிக்கோளின்றி நிகழ்வதும் அது , முனைத்துத்தோன்றாமை 
யாகிய தாழ்வெனுந்தன்மை என்பர் . முன்பு செய்தவத் 
தினீட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக் 
காட்ட எனச் சேக்கிழார் சுவாமிகள் கண்ணப்பநாயனார் 
புராணத்து அருளியமையும் சிந்தித்தற்குரியது . 


இனி , தத்துவங்கள் இன்றியமையாமைபற்றி எழுந் 
தன . தத்துவங்களை நோக்கியே சமயங்கள் உண்டாயின . 
“ தத்துவஞானம் தலைப்பட்டவர்கட்கே , தத்துவஞானம் 


தலைப்படலாய் நிற்கும் எனவும் , “ ஆகின்ற தொண் 
ணூறோ டாறும் பொதுவென்பர் , ஆகின்ற வாறா றருஞ் 
சைவர் தத்துவம் . ஆகின்ற நாலேழ் வேதாந்தி வயிண 
வர்க் , காகின்ற நாலா றையைந்து மாயாவாதிக்கே என 
வும் திருமந்திரம் கூறும் . தத்துவாதீத சமயம் சித்தாந்த 
சைவமேயாம் . சமயாசாரியர்களையும் சந்தானாசாரியர் 
களையும் வரம்பில் வைத்துச் சிந்தித்துணர்தல் வேண்டும் . 
பிற ஆசிரியர்களெல்லாம் உஜ்ஜீவிக்க 

உஜ்ஜீவிக்க வழிகண்டனர் . 
விரிந்த தத்துவங்களையுடையது சைவம் . ஆகலின் , 
ஆகின்ற ஆறாறு அருஞ்சைவர் தத்துவம் எனத் திருமூல 
தேவர் அருளினர் . கடவுள் , சமயம் , ஆசாரியர் , சாத்திரம் 
எல்லாம் சைவசமயத்திற் சிறந்து விளங்குவன . நல்ல 
குணங்கள் பழக - பதியப் பெரியோரை அணுகவேண்டும் . 
எளியராந்தன்மையொன்றே அருளைப்பெற இன்றியமையா 
தது . ஆண்டவன் முன் சிறுமையுடையவராய் ஒழுகுதல் 
வேண்டும் . அடியார் முன்பும் அப்படியே நடத்தல் 
வேண்டும் . ‘ஆசையொடும் அரனடியார் அடியாரை 
அடைந்திட்டு , அவர் கருமம் உன்கரும மாகச் செய்து , 
கூசி மொழிந்து , அருண்ஞானக்குறியில் நின்று , கும்பிட் 
டுத் தட்ட மிட்டுக் கூத்தாடித்திரியே ( பக் - 585 ) 
என்னும் பகுதியும் நோக்கியுணர்க , பண்பாட்டால் , சமய 
நலங்களால்தான் மன ஒருமை உண்டாம் . சமயநலங்கள் 
உயிருணர்வில் தோய்ந்து தோய்ந்து வளர இடந்தர 
வேண்டும் . சமயமே மக்கள் 

வாழ்வுக்கு உயிராம் . 
சமயநலமில்லாத மக்கள் உயிர் நீங்கிய உடம்பு போன்ற 
வரே யாவர் . மனத்தை ஒருமுகப்படுத்துதலே சமயநெறி . 
மக்களைச் செம்மைசெய்வது சமய ஒழுக்கம் . மக்கள் 
உணர்வில் உறைத்து மிகுவதே சமயம் என்பர் . அவ் 
வெழுச்சியும் உணர்வும் பரிபாகத்துக்குத் தகவே உண் 

2 


க 0 


டாம் . அருளே உயிரைச் செம்மை செய்யும் . அருளாற் 
றல் பெருக இறைநலம் பெருகச் செய்யவேண்டும் . ஆள் 
வாரிலி மாடாக 

ஆதலாகாது . சிவஞான விளைவு பெற 
நன்னெறியைக் கைக்கொண்டு வாழ்தல் அவசியம் . 
நன்னெறி - சன்மார்க்கம் . மிக்காரைக்கண்டு தாழ்தல் 
வேண்டும் . கனமுள்ள பொருளே தாழும் . பாசகனம் 
கூடாது , சித்கனமே வேண்டும் . 


இனி , சிவஞானச்செய்தியுடையோர் ஈ சன் நேச 
ரொடும் செறிந்திட்டு , அவர் திருவேடம் , ஆலயங்கள் 
எல்லாம் அரன் எனவே தொழுது , இறைஞ்சி , ஆடிப் 
பாடி , எங்கும் யாம் ஒருவர்க்கும் ‘எளியோமல்லோம் : 
யாவர்க்கும் மேலானோம் என்று இறுமாப்பெய்தி , திங்கள் 
முடியார் அடியார் அடியோம் என்று திரிந்திடுவர் 
( பக் - 583 ) . ஈனர்கட்கெளியேனலேன் திருவாலவாயரன் 
நிற்கவே என்னும் ஆளுடையபிள்ளையார் திருவாக்குண் 
மையும் , யாமார்க்கும் குடியல்லோம் யாதுமஞ்சோம் 
‘நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் இறுமாந் 
திருப்பன் கொலோ ஈசன் பல்கணத் தெண்ணப்பட்டு 
என்னும் திருவாக்குக்களும் சிவஞானச் செயலுடையோர் 
தன்மையை நன்கு விளக்குவனவாம் . இந்திரிய மெனைப் 
பற்றி ( பக்க - 537 ) என்னும் திருவிருத்தம் திருநாவுக் 
கரசு சுவாமிகள் அருளிச்செய்த ‘ பொய்ம்மாயப் பெருங் 
கடலிற் புலம்பாநின்ற புண்ணியங்காள் என்பன போன்ற 
தோத்திரப் பெருமையை நன்கு தெளிவிக்கும் . 


" இத்தன்மை யரம்பையர்கள் எவ்விதமும் செயல்புரிய 
அத்தனார் திருவடிக்கீழ் நினைவகலா வன்புருகு 
மெய்த்தன்மை யுணர்வுடைய விழுத்தவத்து மேலோர்தம் 
சித்தநிலை திரியாது செய்பணியின் தலை நின்றார் . 


“ இம்மாயப் பவத்தொடக்காம் இருவினைகள் தமைநோக்கி 
உம்மாலிங் கென்னகுறை யுடையேன்யான் திருவாரூர் 
அம்மானுக் காளானேன் அலையேன்மின் நீரென்று 
பொய்ம்மாயப் பெருங்கடலுள் எனுந்திருத்தாண்டகம் 

[ புகன்றார் 
என்ற சேக்கிழார்பெருமான் அருளிச்செயல் சாத்திரவுண் 
மையை எத்துணை வலியுடையதாகச்செய்கிறது . விரிக்கிற் 
பெருகும் , 


இனி , சிவஞானசித்தியார் ஆகமவுணர்வின் பிழிவு 
என்பது மட்டுமல்ல . அநுபவவுணர்வின் சிகரமும் அது . 
பெரிய புராணத்தை வரலாற்று நூல் என் பேமா ? ஒழுக்க 
நூல் என்பேமா ? அஃது அநுபவவுணர்வின் சாரமாகிய 
நூலின் சிகரம் என்பதே சாலும் . சிவஞானசித்தியா 
ரென்னும் இச்சாத்திர நூலுக்குஉரைகண்டார் ஆறுஆசிரியன் 
மார் . அவ்வுரைகள் அறுவருரை என்னும் தொகுப்புடன் . 
66 ஆண்டுகட்கு முன் அச்சிடப்பெற்றுள்ளது , ஆயினும் , 

கிடைப்பது பெரிதும் அரிதாயிற்று . இதனையடுத்து 
அவ்வுரைகளின் தொகுப்பு ஆதீன வெளியீடாக வரவுள் 


ளது . 


சிவஞானசித்திக்கு உரைகண்டார் அறுவரில் 
ஸ்ரீ மறைஞான தேசிகர் என்பார் ஒருவர் . இவர் , சிதம் 
பரம் கண்கட்டி - மறைஞானபண்டாரத்தின் மாணவர் . 
சீகாழிப்பதியினர் . பரம்பரைச்சைவேளாண் குலத்தவர் 
அந்தணர் மரபினர் என்பர் ஒருசாரார் . ஆராய்தற்குரியது . 
வடமொழி தமிழ்மொழியில் வல்லவர் . இவர் உ.ரையில் 
ஆகமங்கள் பலவற்றினின்று மேற்கோள்கள் காட்டப் 
பட்டுள்ளன . தமிழ் நூல்களிற் பல எடுத்துக்காட்டாக 
வுள . அளவை நூல் ஒன்று இவர் காலத்துப்பிரசித்தமாக 


கஉ 


வழங்கப்பட்டதுபோலும் , அளவையிலக்கணவுரைப்பகு 
தியில் அந்த நூலைப் பெரிதும் இவர் எடுத்தாண்டுள்ளனர் . 
இவர்காலம் பதினாறாம் நூற்றாண்டு என்பர் . 


ஸ்ரீ ஸ்கந்தபரம்பரை வாமதேவ சந்தானம் சூரியனார் 
கோயில் ஆதீனத்து இரண்டாவது குருமஹாசந்நிதானம் 
ஸ்ரீ சிவாக்கிரயோகிகள் ஓர் உரையியற்றியருளினர் . இவர் 
கள் தொண்டைநாட்டில் அவதரித்தவர்கள் . அந்தணர் 
மரபினர் . சூரியனார் கோயில் ஆதீனத்தை யடைந்து 
பிரதம பரமாசாரியராகிய ஸ்ரீ சிவக்கொழுந்தாசாரியர்பால் 
சிவஞானோபதேசமும் , சைவசந்நியாசமும் , ஆசாரியாபி 
ஷேகமும் பெற்றுவிளங்கினர் . திருவீழிமிழலையில் வசித்து 
வந்தமையின் வீழிச்சிவாக்கிரயோகிகள் எனவும் , வருணாச் 
சிரம அதீதராக விளங்கினமையின் அதிவர்ணாசிரம சிவாக் 
கிரயோகிகள் எனவும் பெயர் பெற்றனர் . இவர்கள் 
சைவசந்நியாசபத்ததி , சிவாக்கிரபத்ததி என்னும் கிரியா 
தீபிகை , வடமொழிச் சிவஞான போதத்துக்குச் சங்கிரக 
வியாக்கியானம் என்னும் சிற்றுரை சிவாக்கிரபாஷ்யம் 
என்னும் பேருரை முதலியன வடமொழியிலேயே இயற்றி 
யருளினர் . சர்வ ஞானோத்தரத்தின் ஞானபாதத்துக்கு 
அகோரசிவாசாரியர் செய்த சிவசமவாதவுரையை சிவாக் 
கிர பாஷ்யத்திலே மறுத்தருளினர் . சைவபரிபாஷை என் 
னும் வடமொழி நூலொன்றும் செய்தனர் . சர்வஞானோத் 
தரம் , தேவிகாலோத்தரம் , அரதத்தாசாரியர் செய்த சுருதி 
சூக்திமாலை முதலியவைகட்குத் தமிழுரையும் செய்திருக் 
கின்றனர் . இருநூற்றுப்பதினைந்து திருவிருத்தங்களை 
யுடைய சிவநெறிப்பிரகாசம் என்னும் சித்தாந்த நூல் 
ஒன்றும் தமிழில் அருளிச் செய்தனர் . இவர்கள் காலம் - 
கி - பி 1564 என்பர் . 


கங் 


சிவாக்கிரயோகிகள் உரையில் வடமொழி நூல்களின் 
மேற்கோள் நிறைந்துள்ளன . மணிப்பிரவாள நடையில் 
அமைந்த இவ்வுரையே சித்தியாருக்குள்ள உரைகளில் முற் 
பட்ட தென்பர் பெரியோர் . இதுவும் ஆராய்தற்குரியது . 

இனி , திருவண்ணாமலை யாதீனத்து ஸ்ரீ ஞானப்பிரகாச 
முனிவர் என்பவர் ஓர் உரையியற்றியுள்ளனர் . ஞானப் 
பிரகாசமுனிவர் யாழ்ப்பாணத்துத் திருநெல்வேலியில் அவ 
தரித்தவர்கள் . பரம்பரைச் சைவவேளாளர் . பாண்டிமழ 
வர் குடியில் வந்தவர் . தந்தையார் காராளபிள்ளை என் 
பவர் . யாழ்ப்பாணத்து நல்லூர் ஸ்ரீ ஆறுமுக நாவலரவர் 
களின் முன்னோரில் ஒருவர் இவர் என்பர் . திருப்புகலூர் 
அண்ணாசாமி சிவாசாரியாரிடம் சிவதீட்சை பெற்றவர் 
தேவியை உபாசித்து மந்திரசித்தி பெற்றவர் . வங்காள 
தேசத்தை யடைந்து ஒரு பிராமண சந்நியாசியிடத்து வட 

மாழி நூல்களைக் கற்று வல்லவரானார் . பின்பு , 
திருவண்ணாமலை யாதீனத்தை யடைந்து சைவசந்நியாச 
மும் சிவஞானோபதேசமும் பெற்றுச் சிவாகமங்களை 
ஓதியுணர்ந்தார் . பௌஷ்கர ஆகம விருத்த சித்தாந்த சிகா 
மணி , பிரமாணதீபிகை , பிராசாததீபிகை , அஞ் ஞான 
விவேசனம் , சிவயோகசாரம் , சிவயோகரத்னம் , சிவாக 
மாதி மான்மியசங்கிரகம் , ஓமாத்திரிகற்பம் முதலியவற்றை 
வடமொழியில் இயற்றியருளினர் . இச்சிவஞான சித்தியார் 
சுபக்கத்துக்கு ஓர் உரை தமிழிலே இயற்றினர். 

இவ்வுரை மறைஞானசம்பந்தர் , சிவாக்கிரயோகிகள் 
உரைகளுக்குப் பிந்தியது . இவர் இவ்வுரையில் திரு 
மறைஞானதேசிகர் , ஸ்ரீ சிவக்கொழுந்தாசாரியர் என்னும் 
இவர்கள் சிவஞானசித்திக்குச் செய்தவுரைகள் விரிந்தபடி 
யினாலே எழுவாய் பயனிலை பொருட்புணர்ச்சி பொள்ளெ 
னத்தோன்றாவாயினும் தீவிர தீவிரதர புத்திமான்கள் 


தங்கள் தங்கள் சம்பிரதாயத்துக்கு மாறிச் சில விரோதித் 
தன் மாத்திரம் நீக்கி நீர்நீக்கிட்ட பால்கொளும் அன்னம் 
போலப் பொருள் கொள்வார்கள் ஆதலானும் , மற்றை 
யோர் உரைத்த வுரைகள் தூரம் போய்ச் சுட்கதர்க்கமாய் 
முடியுமாதலானும் மந்தமதிகட்கு மயக்கம் போக்கும் 
பொருட்டுச் சுருக்கமாக ஒருரை சொல்வாம் என நூல் 
முன்னர்க்காப்பும் உரையும் வரைந்திருக்கின்றனர் . 


இதனால் , மறைஞானசம்பந்தர் , சிவாக்கிரயோகிகள் 
உரைகளையன்றி இதற்கு வேறுரைகளும் அக்காலத்து 
உள்ளன என அறியக்கிடக்கின்றது . 


இனி , ஞானப்பிரகாசமுனிவர் உரைத்தவுரை பொருந் 
தாவுரை எனக்காட்டி இவ்வாதீனத்துத் திராவிடமா 
பாடிய கர்த்தராகிய ஸ்ரீ மாதவச்சிவஞானயோகிகள் சிவ 
சமவாதவுரை மறுப்பு எடுத்து என்னும் சொல்லுக்கிட்ட 
வயிரக்குப்பாயம் சிவசமவாத கண்டனம் என்னும் சிவ 
சமவாதவுரை மறுப்பு என்னும் நியாயகண்டனங்கள் 
செய்தருளினர் . சிவசமவாதம் சுருதி உத்தி அநுபவ 
விரோதமாமாறும் , சித்தாந்த சைவநூலான சிவஞான 
சித்திக்கு அவ்வுரை இணங்காதவாறும் , பிறவும் இம்மறுப் 
பினுள் அவர்களால் நன்றுணர்த்தப்பட்டன . இன்னும் , 
சித்தாந்த ரகசியங்கள் பல இயைபுபற்றி வெளிப்படை 
யான் அதன் கண் எடுத்தோதப்பட்டனவும் உள . 


இனி , ஸ்ரீ மாதவச் சிவஞான யோகிகள் சிவஞான 
பாடியத்துப் பொதுவதிகாரத்து இறுதி அதிகரணத்தில் , 
சிவசமவாதம் இயைபுபற்றி எடுத்துத் தடைவிடைகளான் 
மிக விரித்து மறுத்துச் சித்தாந்த சைவம் நாட்டினர் . சிவ 
சமவாதவுரை மறுப்பினுள் ஆண்டாண்டு விரிவஞ்சிக் 


கரு 


கூறாது விடுத்த நுண்பொருள்களெல்லாம் ஆண்டும் 
பிறாண்டும் தெளிவாக விளக்கியருளினார்கள் . 

ஆண்டுக் 
காண்க. • சிவசமவாதவுரை மறுப்பு முதலியன சிவ 
ஞான சித்தியார் கற்போருக்கு மிகமிக இன்றியமையா 
தன ஆகலின் அந்த நூல்களும் அச்சிட்டு விரைவில் 
வெளிவரச் சித்தமாயுள்ளன . 


இனி, நிரம்பவழகிய தேசிகர் செய்தருளிய வுரை மற் 
றொன்று , அது சிவாக்கிரயோகிகளது கருத்துக்குச் சிலசில 
இடங்களில் மாறுபடும் , நிரம்பவழகிய தேசிகர் வேதா 
ரணியத்திலே பரம்பரைச் சைவவேளாளர்குலத்திலே 
அபிஷிக்தர் மரபிலே தோன்றியவர்கள் . வடமொழி 
தமிழ்மொழிகளில் மிக வல்லவர் , கமலைஞானப்பிரகாச 
ருடைய மாணவருள் ஒருவர் . சித்தாந்த சாத்திரப்பயிற்சி 
மிக்குடையவர் , சிவஞானசித்தியாருக்கேயன்றித் திரு 
வருட்பயனுக்கும் உரை வரைந்துள்ளனர் . சேதுபுராண 
மும் திருப்பரங்கிரிப்புராணமும் செய்தனர் . திருப்பரங்கிரி 
யிலும் , மதுரையிலும் நெடுநாள் வசித்துவந்தனர் என்ப . 
பரஞ்சோதிமுனிவரோடு உடன்பயின்றவர் எனவும் கூறு 
வதுண்டு . இவர்கள் காலம் பதினாறாம் நூற்றாண்டின் 
பிற்பகுதி என்பர் . 


இனி , “ பாதிவிருத்தத்தால் இப்பார் விருத்தமாக 
உண்மை சாதித்தார் " எனத் தாயுமானசுவாமிகள் அருளிச் 
செய்த ‘பாதிவிருத்தம் யாது ? என ஆராய்தல் இன்றி 
யமையாததொன்றன்றே ! சிவபோகசாரத்திலே “ ஆறாறு 
தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் , நீறாக முத்தி நிலை 
நிற்போர்க்குப்- பேறாகப் , பார்விரித்த நூலெல்லாம் பார்த் 
தறியின் சித்தியிலே , ஓர் விருத்தப் பாதிபோ தும் என 


கசு 


ஸ்ரீ குருஞான சம்பந்ததேசிகமூர்த்திகளுமன்றோ !! 

அரு 
ளிச்செய்தனர் . மேற்கூறிய இரு குரவரும் இரண்டு ஆதீன 
கர்த்தரன்றே ! தாயுமானவர் ஆதீனம் திட்டைப் புகை 
வண்டி நிலயத்தின் கீழ்பால் அன்னப்பன்பேட்டையில் 
உள்ளது . மற்றொன்று உலகமறியப்பட்டதொன்றாகிய 
தருமையாதீனமாம் . இரண்டு ஆசிரியர்களால் குறிக்கப் 
படும் பாதிவிருத்தம் “ அறியாமை அறிவகற்றி அறிவி 
னுள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதே அறிந்து , குறி 
யாதே குறித்தந்தக் கரணங்களோடும் கூடாதே வாடாதே 
குழைந்திருப்பை யாயின் ( சித்தி - சூத் - 8 , அதி - 2 , 
செய் - 30 ) என்பது . இதிற் கூறிய அகற்றலும் அறிதலும் 
அருளினாலன்றிக் கூடாது . அருளே வடிவமாக எழுந் 
தருளிய ஞானாசாரியனது திருவருள் தான் அவ்வருள் . 
அறியாமை என்பது கேவலம் . அறிவென்பது சகலம் . 
கருவிகரணங்களோடு கூடாமல் ஆணவத்தில் ஆன்மா 
அழுந்திநிற்பது கேவலம் . கேவலம் - தனி ; ஈண்டுக் கருவி 
கரணங்களோடு கூடாமை . " கேவலாவத்தையாவது 
தேகாதிகள் ஒன்றுமற்று , குணமற்று , தொழிலற்று , 
போகமற்று , கர்த்தாவாகையற்று , மைக்குள் மணிபோல 
ஆணவமலத்தினாலே மூடப்பட்டு ஓர் அறிவுமற்று வியாபி 
யாய் இருக்கும் அவதரம் . சகலாவத்தையாவது - பஞ்ச 
கோசபெத்தனாய் அதனாலே பரிச்சின்னன் ஆகி , கிஞ்சிக் 
ஞனாய் , அநாதிகன்மத்துக்கு ஈடாய் , அநேக யோனிகளி 
லும் சஞ்சரித்து விடயங்களைப் புசிக்கும் அவதரம் என் 
பது ஞானாமிர்தக் கட்டளை . " கேவலமாவது மலமளைய 
நின்ற அவதரம் . சகலமாவது எல்லாக் கருவிகளோடும் 
கூடி நின்று வினைப்பயனை அநுபவிக்கும் அவதரம் " என் 
பது சுத்த சிவப்பிரகாசக்கட்டளை . கேவலமும் சகலமும் 
இருவகைப்பாசங்கள் . 

பாசங்களின் நீங்குதற்குக் 


கஎ 


குருவருள் வேண்டும் . அறிவினுள்ளே அறிவுதனை அறி 
யாதே அறிதற்கும் குருவருள் வேண்டும் . இது சுத்தா 
வத்தை . சுத்தாவத்தையாவது - இருவினை யொப்பும் மல 
பரிபாகமும் சத்திநிபாதமும் வந்த காலத்துச் சரியை 
கிரியா யோக ஞான பாதங்களையுணர்ந்த குருகடாட்சத் 
தினாலே மும்மலங்களையும் நீங்கிச் சச்சிதானந்த சிவமாக 
விளங்கும் அவதரம் “ என்பது ஞானாமிர்தக் கட்டளை. 
அறிதல் - கேட்டல் , குறித்தல் - சிந்தித்தல் , கேட்டல் சிந் 
தித்தல்களின் பயன் தெளிதல் , அதனையே இங்கே 
அறியாதே அறிந்து குறியாதே குறித்து என்றது.கேட்கும் 
முறைமையிற் கேட்டலும் , சிந்திக்கும் முறைமையிற் 
சிந்தித்தலும் வேண்டும் . பின்பு அன்பு செய்து அடங்கிநிற் 
கப் பெறுதல் அவசியம் . குழைதல் - அன்பு செய்தல் . 
கேட்டல் கூடும் , சிந்தித்தல் கூடும் , தெளிந்து அன்பு 
செய்தலும் கூடும் . ஆனால் , அடங்கி நிற்கப் பெறுதல் 
அருமையேயாம் . அஃது எளிதன்று . இதனையே நமது தாயு 
மானசுவாமிகள் ஐந்து வகையாகின்ற பூதமுதல் நாதமும் 
அடங்க வெளியாக வெளிசெய்து , அறியாமை அறிவாதி 
பிரிவாக அறிவார்கள் ; அறிவாக நின்ற நிலையில் 

சிந்தை 
யறநில் என்று சும்மா இருத்தி என அருளிச்செய்தார் 
கள் . சிந்தையற நிற்றலும், சும்மா இருத்தலும் அம்மம்ம ! 
அவ்வளவு எளிதா ? சிந்தையையடக்கியே சும்மா விருக் 
கின்ற திறம் அரிது எனப் பிறிதோரிடத்துக் கூறினமை 
யும் காண்க . முதல்வன் நிராதாரமாய்த் தோன்றவேண்டி 
அறியாமையும் அறிதலுமாகிய இருவகைப் பாசங்களும் 
நீங்கித் தம் அறிவின் கண்ணே கேட்டல் அறிவினைக் கேட் 
கும் முறையிற் கேட்கச் செய்தவர் ஆசிரியர் அன்றோ! 
அந்தஞானாசாரியருடைய திருவருளையின்றி இவை யாவும் 
அமையா :ஆகலின் , அருளினால் என இடைநிலைத் தீவக 
மாக வைத்தருளியமையும் சிந்திக்கத்தக்கது . 

3 


கஅ 


இனி , அறியாமை யறிவகற்றி . என்னும் திருவிருத் 
தம் தாயுமானவர் பாடலில் அமைந்து கிடக்கும் முறை 
வருமாறு : - 1. அருளினால் அறியாமை அறிவு அகற்றி 
ஐந்து வகையாகின்ற... அறியாமை அறிவாதி பிரிவாக 
அறிவார்கள் ; 2. அறிவினுள்ளே அறிவுதனை அறியாதே 
அறிந்து - அறிவாகி நின்ற நிலையில் ,; 3. குறியாதே 
குறித்தந்தக் கரணங்களோடும் கூடாதே - சிந்தையற ; 
4. வாடாதே நில்லென்று,; 5. குழைந்திருப்பையா 
யில் - சும்மா இருத்தி ; 6 . 
இருத்தி ; 6. பிறியாத 

பி றியாத சிவன் தானே 
பிரிந்து தோன்றிப் பிரபஞ்ச பேதம் எல்லாம் தானாய்த் 
தோன்றி - வெள்ளம் தேக்கித் திளைத்து ; 7. இவை 
யெல்லாம் அல்லவாகி நெறியாலே. நின்று என்றும் 
தோன்றிடுவன் நிராதாரனாயே - நான துவாயிருக்க எனப் 
பிரித்துச் சம்பந்த முண்மை காட்டியிருக்கின்றார்கள் இவ் 
வாதீனத்துச் சைவப்பிரசாரகர் ஸ்ரீ பொ . முத்தையபிள்ளை 
யவர்கள் . 


இத்திருவிருத்தக் கருத்து “ அறிவறி யாமை யிரண்டு 
மகற்றிச், செறிவறி வாயெங்கும் நின்ற சிவனைப் , பிறிவறி 
யாது பிரானென்று பேணும் , குறியறி யாதவர் கொள்ளறி 
யாரே எனத் திருமந்திரத்தில் அமைந்து நின்றமை 
காண்க . 


இனி , “ குறியைக் குறியாது குறித் தறியும் . நெறியைத் 
தனிவே லை நிகழ்த் திடலும் , செறிவற் றுலகோ டுரைசிந் 
தையுமற் , றறிவற் றறியா மையுமற் றதுவே எனவும் , 
அறிவொன் றறநின் றறிவா ரறிவிற் , பிறிவொன் றறநின் 
றபிரா னலையோ எனவும் , சும்மா விருசொல் லறவென் 
றலுமே , அம்மா பொருளொன் றுமறிந் திலனே எனவும் 
ஸ்ரீ அருணகிரிநாதர் தமது கந்தரநுபூதியில் அருளிச் செய் 


தமையும் இதனை நன்குவிளக்குமென்க . இவ்வுபதேச 
மொழியைக் கருதியன்றோ. ஐயா ! அருணகிரி யப்பா! 
உனைப்போல , மெய்யாக வோர்சொல் விளம்பினர்யார் ? 
எனத்தாயுமானவர் தம்பாடலில் அருளிச்செய்தனர் . 
விரிக்கிற் பெருகும் . 


இந்த நூலை ஆராய்ந்து பதி பிக்கும் காலத்து 
உடனிருந்து ஒப்புநோக்குதல் முதலிய உதவிகளைச்செய் 
தவர்கள் என்னிடத்துத்தமிழ்க்கல்வி பயின்று வருபவர்களா 
கிய திரு . இராமமூர்த்தி ஐயரும் , சிரஞ்சிவி பஞ்சாபகேச 
நாடாரும் ஆவார் . பிரதிகளை யெல்லாம் வைத்து , ஒப்பு 
நோக்கிச் செப்பஞ் செய்யும் காலத்தும் , செய்யுள் முதற் 
குறிப்பகராதி , அரும்பத அகராதி , அரும்பதக்குறிப்பக 
ராதி , அருந்தொடரகராதி முதலியவைகளை உடனிருந்து 
குறிப்பின்வழி நடந்து செய்துமுடித்தவர் என் இளவலும் 
தமிழ்ப்புலமையும் சித்தாந்த சாத்திரவுணர்ச்சியுமுடைய 
வரும் ஆகிய சிரஞ்சிவி T. S. இராசகோபால பிள்ளை , 
வித்துவான் , சிரஞ்சிவி V. நடராச பிள்ளை , M. திருநாவுக் 
கரசு முதலியோர் . இவர்களுக் கெல்லாம் ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகா 
சந்நிதானத்தின் கருணையும் , ஸ்ரீ பஞ்சாக்கர பரமாசாரியர் 
திருவருளும் பெருக உண்டாவதாகுக எனச் சிந்தித்து 
வந்திக்கின்றேன் . இனி , 

“ பின்னர்த் தொல்காப்பியப் பரிசோதனைக்காகத் 
தேடியபோது ஸ்ரீ - ல - ஸ்ரீ ஆறுமுகநாவலரவர்கள் பிரதி 
அகப்பட்டது . அதுகொண்டு கலித்தொகை அருமை 
யுணர்ந்து அதனை எப்படியும் உலகிற்குப் பயன்பட அச் 
சிடவேண்டுமென்னும் அவாவுற்று ஸ்ரீ ஆதீன மடாதிபதி 
களுக்கு விண்ணப்பஞ் செய்து கொண்டேன் , காருண்ணி 
யமும் கலாபரிபாலனமுமே தமது திருமேனியாகக் 


உ 0 


கொண்டு விளங்கும் திருவாவடுதுறைச் சற்குருநாத 
சுவாமிகள் உடனே தங்கள் மடத்துப் பிரதியுடன் 
வேறும் இரண்டு பிரதி தென் தேசத்தினின்று வரு வித் 
தனுப்பி அச்சிட்டபிரதியும் 20 எடுத்துக்கொள்வதாக 
உத்தரவு செய்தது . இப்பேருபகாரத்திற்கு யானே அங்கு 
அடிமையாவதன்றி வேறுயாது கைம்மாறுளது ? எனவும் , 

சர்வஜித்து - ஆவணி - 1887. ( கலித்தொகைப் பதிப் 
புரை - பக்கம் - 27 ) 

" என் முயற்சிக்கு ஸ்ரீ கைலாசபரம்பரைத் திருவா 
வடுதுறையாதீனத்துச் சற்குருநாத சுவாமிகளாயிருந்து 
அடைந்து போன ஸ்ரீ - ல - ஸ்ரீ சுப்பிரமணியதேசிக மூர்த்தி 
கள் செய்து வந்தது போலவும் , இப்பொழுது ஷை சுவாமி 
கள் பட்டத்திற்கு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ - ல - ஸ்ரீ 
அம்பலவாணதேசிகமூர்த்திகள் செய்து வருவது போலவும் , 
மற்றைத் தமிழ்நாட்டு ஆதீனங்களில் ஆங்காங்கு எழுந் 
தருளியிருக்கும் மகாசந்நிதானங்கள் கைகொடுத்து வரு 
வார்களாயின் இன்னும் பல பண்டைக்காலத்துத் தமிழ் 
நூல் எடுத்துப் பரிசோதித்துப் பிரசரிப்பதில் அதிக 
ஊக்கம் உடையவனாவேன் . எனவும் 

( தொண்டமான் புதுக்கோட்டை , விரோதி - ஐப்பசி . 
1889. இலக்கணவிளக்கம் பதிப்புரை - பக்கம் - 19 ) யாழ்ப் 
பாணம் சி . வை . தாமோதரம் பிள்ளையவர்கள் எழுதியமை 
காண்க . இதனால் தொடர்ச்சியாகவே தொன்றுதொட்டு 
இவ்வாதீனம் செய்துவரும் தமிழ்வளர்ச்சி , சமயவளர்ச்சி 
களை எளிதில் அறியலாம் . 

இனி , இவ்வாதீனத்துப் பதினாறாவது குருமகாசந்நி 
தானம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகமூர்த்திகள் காலம் 1868 
1888. பதினேழாவது மகாசந்நிதானம் ஸ்ரீ அம்பலவாண 


தேதிகமூர்த்திகள் காலம் 1883 – 1920 . பதினேழாவது 
மகாசந்நிதானத்தின் கட்டளைப்படி கீழே கண்ட நூல் 
கள் ஆதீனப்பொருளுதவியினால் வெளிவந்தன . அவை : 

1. மெய்கண்டசாத்திரம் முழுவதும் உரையுடன் 
காஞ்சி - நாகலிங்க முதலியாரவர்கள் பதிப்பு . ஏவிளம்பி - 
துலா- மீ ( கி . பி . 1897 ) 

2. ஷ பதிப்பு சிவஞானசித்தியார் சுபக்கம் 
பதவுரை . ஏவிளம்பி - மேஷ- மீ ( கி . பி . 1897 ) 

3. திருவாவடுதுறைக் கோவை சுபகிருது - தை -- 
( கி . பி . 1903 ) உ . வே . சா . பதிப்பு. 

4 . மண்ணிப்படிக்கரைப்புராணம் பிலவங்க 
சித்திரை ( கி . பி 1907 ) உ . வே . சா . பதிப்பு . 
5 . 

காஞ்சிப் புராணம் இரண்டு காண்டங்கள் 
காஞ்சி - நாகலிங்க முதலியார் பதிப்பு சாதாரண ( கி . பி . 
1910 ) 

6. உபதேசகாண்டம் பொழிப்புரையுடன் ஈக்காடு - 
இரத்தினவேல் முதலியார் பரிதாபி - மகர ரவி ( கி.பி .1913 ) 

7. திருக்கோவையார் பதவுரை , திருக்கோவையார் 
உண்மை முதலியன . செந்தில்வேல் முதலியாரவர்கள் , 

8. காசிகண்டம் பொழிப்புரையுடன் 
இரத்தினவேல் முதலியாரவர்கள் ( 1895 ) 

9. ஸ்ரீ மாதவச்சிவஞானயோகிகள் பிரபந்தங்கள் 
மதுரை - இராமசாமி பிள்ளையவர்கள் நந்தன சிங்கமதி . 

10. தேவாரம் தலமுறை மதுரை இராமசாமி 
பிள்ளையவர்கள் விஷ - மார்கழி . 


11. ஆதீனசைவப்பிரசாரகர் - தூத்துக்குடி -பொ. மு . 
சிவஞான சித்தியார் சுபக்கம் ஸ்ரீ மாதவச்சிவஞானயோகி 
கள் அருளிச்செய்த பொழிப்புரையைத்தழுவி யெழுதிய 
விரிவுப் பொழிப்புரை - முதற்பதிப்பு - 1914, 

இவ்வாதீனத்துப் பதினெட்டாவது மகாசந்நிதானம் 
ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகமூர்த்திகள் காலம் - 1920-1922 . 

ஐங்குறுநூறு பழையவுரை ரௌத்திரி - ஐப்பசி 
( கி - பி 1920 ) உ . வே . சா . 2 - ஆம் பதிப்பு 

சிலப்பதிகாரம் 2 - ஆம் பதிப்பு ரௌத்திரி - ( 1920 ) 
உ - வே.சா . 


- இனி , 17 -வது மகாசந்நிதானம் காலத்திலே யாழ்ப் 
பாணத்து வண்ணைநகர் ஸ்ரீ சுவாமிநாத பண்டி தரவர் 
கள் சாதாரண - ( 1911 ) ஆண்டில் தேவாரம் தலமுறை 
யையும் ; சிவஞான போதச் சிற்றுரை - மாபாடியக் குறிப் 
புக்களுடன் கூடிய சில பகுதிகளையும் ( பராபவ - 1907 ) 
பதித்தார்கள் திருமுறையின் முகவுரை 5 - ம் பக்கத்தில் 
பண்டிதரவர்கள் அடிக்குறிப்பில் எழுதுவதாவது " திருக் 
கைலாச பரம்பரைத் திருவாவடுதுறை ஆதீனத்து 
ஸ்ரீ - ல.ஸ்ரீ மகாசந்நிதானம் யான் திராவிடமாபாடியம் அச் 
சிட்டு வெளிப்படுத்திய ஞான்று ஐம்பது புத்தகங்கள் 
பெற்று அவற்றின் கிரயத்தை அளித்து இன்புறுத்திற்று 
என்பது . பொ , முத்தைய பிள்ளையவர்கள் பதித்த 
பொழிப்புரை 200 பிரதிகள் ஆதீனத்தில் வாங்கப்பட்டன . 
1926 - ஆண்டில் இரண்டாம் பதிப்புப் பிரதிகளும் 200 
வாங்கப்பட்டன என்க . 


பத்தொன்பதாவது குருமகாசந்நிதானம் ஸ்ரீ வைத் 
தியலிங்கதேசிகசுவாமிகள் காலம் 1922-1937 வரையில் . 


உங . 


- 


பிள்ளையவர்கள் பிரபந்தத்திரட்டு அக்ஷய 

1926 . 
வண்டுவிடு தூது 2 - ஆம்பதிப்பு - பிரமோதூத - 1931 . 

20 - வது குருமகாசந்நிதானம் ஸ்ரீ அம்பலவாணதேசிக 
மூர்த்திகள் காலம் 1937 - 1951 வண்டு விடு தூது 3 - ம் 
பதிப்பு . சர்வசித்து - 1947. உ - வே - சா .. 

மெய்கண்ட நூல்கள் உரைநடை ஸ்ரீ கா . சுப்பிர 
மணியபிள்ளை M. A. , M. I ,. அவர்கள் எழுதியது . காஞ்சி 
புரம் திரு . கி . நாராயணசாமி முதலியார் ( 1938 ) பதித்தது . 
இப்பதிப்புக்குரிய பொருள் ஒருபகுதிதரப்பட்டது. 

தூத்துக்குடி - ஸ்ரீ ந . சிவகுருநாத பிள்ளையவர்கள் 
எழுதிய சிவஞான சித்தியார் ஆராய்ச்சி ( எண் - 30 ) இவ் 
வாதீனப் பொருளுதவி பெற்றுள்ளது ( 1949 ) 

இந்த 20 - வது குருமகாசந்நிதானத்தின் காலமுதலாக 
ஆதீனத்திலுள்ள நூல்களை ஆதீன வித்துவான்களைக் 
கொண்டு பரிசோதித்து அச்சிட்டு இலவசமாக வழங்கப் 
பட்டு வருவது உலகறிந்த செய்தி . இவ்வரலாறுகளைச் 
செவ்வேயறியாமையாற் பலர் இருபதாம் நூற்றாண்டின் 
செம்பாதிவரையில் திருவாவடுதுறை யாதீனம் தமிழ்ப் 
பணி , சைவசமயப்பணி செய்தில தன்பர் . அவரறிந்தபடி 
அது , இவ்வாதீன வரலாறு , அம்பலவாணதேசிகர் நினைவு 
மலர் , சைவப்பேரரசு முதலிய நூல் வெளியீட்டால் ஆதீ 
னம் செய்து வரும் அருந்தொண்டுகள் நன்கு புலனாம் . 


இனி , காஞ்சி நாகலிங்கமுதலியாரவர்களைக்கொண்டு 
பதிப்பிக்கப்பெற்ற பிரதி இவ்வாதீனத்திலே பதினாறாவது 
குருமகாசந்நிதானத்தினிடத்தும் , மகாவித்துவான் பிள்ளை 
யவர்களிடத்தும் முறையே சித்தாந்த சாஸ்திரங்களையும் 


இலக்கண இலக்கிய நூல்களையும் கற்றுச்சிறந்த மதுரை 
இராமசாமி பிள்ளையவர்களால் செப்பஞ் செய்தனுப்பப் 
பெற்ற ஆதீனப்பிரதி என்பர் பதிப்பாளர் . 

ஏட்டுப் பிரதிகளின் துணைகொண்டு பரிசோதித்த 
காலத்தில் அச்சிட்ட புத்தகங்களிலெல்லாம் அங்கங்கே 
சில சொற்களும் சொற்றொடர்களும் விடுபட்டுள்ளன . 
இப்பதிப்பில் அவை சேர்க்கப்பட்டுள . இப்பதிப்பையும் 
முன்புள்ள பதிப்புக்களையும்உடன்வைத்து ஆராய்வார்க்கே 
அது புலனாம் . மற்றவர்க்கு அருமை புலப்படாது . 

இப்புத்தகத்தைப் படிப்போருக்கு அது கூலமாக 
இருக்கும்படி விஷய அட்டவணை முதலியன முன்னே 
கூட்டப்பட்டிருக்கின்றன . 


- 


இந்நூலைப் பதிப்பித்தற்கு உதவியாயிருந்த பிரதிகள் 
வருமாறு : 

1. திருவாவடுதுறை ஆதீனத்து ( சரஸ்வதி மகால் ) 
கல்விக்களஞ்சியத்தில் உள்ள உரையுடன் கூடிய பழைய 
ஏட்டுப்பிரதிகள் - 3 . 


2. இவ்வாதீனத்து அடியார் கூட்டத்தில் ஒருவரும் , 
ஆதீனம் 

ஈம் காறுபாரும் ஆகிய ஸ்ரீ சுந்தரலிங்கத்தம்பிரான் 
சுவாமிகள் ( கி . பி . 1892 ) கையெழுத்துக் காகிதப்பிரதி - 1 


3. யாழ்ப்பாணத்து நல்லூர் ஸ்ரீ த . கைலாச பிள்ளை 
யவர்களால் ( 1883 ) சுபானு - ஆனியில் பதிப்பிக்கப்பட்ட 
சிவஞான சித்தியார் சுபக்கம் பொழிப்புரைமட்டும் உள்ள 
அச்சுப்பிரதி . 

4. இவ்வாதீனத்துப் பதினேழாவது குருமஹாசந் 
நிதானம் ஸ்ரீ அம்பலவாண தேசிக மூர்த்திகள் கட்டளை 


உரு 


பிட்டருளியபடி காஞ்சி ஸ்ரீ நாகலிங்கமுதலியாரவர் 
களால் ( கி - பி . 1897 ) ஏவிளம்பி - துலாம் பதிப்பிக்கப் 
பட்ட மெய்கண்ட சாத்திரம் முழுவதும் உள்ள உரைப் 
புத்தகம் . இதில் பதவுரை மட்டும் உள்ளது . 

5. ஸ்ரீ தாமோதரம்பிள்ளையவர்களால் ( 1917 ) அச் 
சிடப்பட்ட பதவுரை மட்டும் உள்ள அச்சுப்புத்தகம் . 

6. திருநெல்வேலித் தென்னிந்திய சைவ சித்தாந்த 
நூற்பதிப்புக் கழகத்தாரால் துந்துபி - தை ( 1923 ) ல் பதிப் 
பிக்கப் பெற்ற சிவஞான சித்தியார் சுபக்கம் இருவருரைப் 
புத்தகம் . 

7. இவ்வாதீனத்துச் சைவப் பிரசாரகர் தூத்துக்குடி 
ஸ்ரீ பொ . முத்தையபிள்ளையவர்களால் பதிப்பிக்கப்பெற்ற 
( 1914 , 1926 ) சுபக்கம் நூதனப் பொழிப்புரைப் புத்தகம் . 

8. சென்னை பச்சையப்ப முதலியார் கல்விச்சாலைத் 
தமிழ் உபாத்தியாயர் ஸ்ரீ ஆ . சிங்காரவேலு முதலியாரவர் 
களால் பார்வையிடப் பெற்றுப் ( 1899 ) பதிப்பித்த சைவ 
சித்தாந்த சாத்திரம் பதினான்கின் மூலம் மட்டு முள்ள 
புத்தகம் . 

9. தருமபுரம் ஆதீனப்பதிப்பு மெய்கண்ட சாத்திரம் 
முழுவதும் மூலம் மட்டு முள்ள ( 1942 ) புத்தகம் 
முதலியன . 


இவைகளுள் ஏடெழுதுவோரால் நேர்ந்துள்ள 
எழுத்துப் பிழைகள் மலிந்திருப்பினும் ஏடுகளில் மூலமும் 
உரையும் திருத்தமாக உள்ளன . கையெழுத்துக் காகிதப் 
பிரதி மிகப்பழைய காகிதமாக ஒடிந்து போகும் நிலையில் 
உள்ளது . ஆயினும் திருத்தமாகப் பிழையின்றியிருந்தது . 


இனி , ஸ்ரீ கைலாச பிள்ளையவர்கள் பதிப்பித்த 
பொழிப்புரைப்புத்தகத்தின் முகவுரை இறுதிப்பகுதியில் 
அவர்கள் குறித்திருப்பது வருமாறு : - ஸ்ரீ நாவலரவர் 
களிடத்தே நான் பெற்றுக்கொண்ட பிரதி அவர்களால் 
ஒருதரம் பரிசோதிக்கப்பட்டமையால் அதனைக்கொண் 
டும் , இணுவில் , ஸ்ரீ நடராசையரவர்கள் தந்த இரண்டு 
பிரதிகளைக்கொண்டும் இந்நூல் அச்சிடப்பட்டது . ஸ்ரீ 
நடராசையரவர்கள் இரண்டு ஏட்டுப்பிரதிகள் தந்தமை 
யேயன்றி எனக்கு இந்நூலின் கணிருந்த சந்தேகங்களையும் 
மாற்றினார்கள் ... என்பது 


அன்றியும் , அதற்கு மேற்பகுதியில் அவர்களே “ வேத 
வாக்கியங்களை வலியுறுத்துவன வாய சரித்திரங்களைக் 
கூறும் புராணம் முதலியவைகளே சைவசமய நூல்கள் 
எனவும் , அவைகளில் உள்ள வர்ணனைகளும் குறிப்பான் 
வேறு பொருள் உணருமாறு சொல்லப்பட்ட சரித்திரங் 
களுமே சைவத்துண்மைகள் எனவும் கொண்டு , சைவர் 
களுக்கு வேறு சமய நூல் யாதென மயங்குவார்க்கு , அம் 
மயக்கம் தீர்தற்பொருட்டும் , சைவ நூலுணர்ச்சி நன் 
குதித்தற் பொருட்டும் இந் நூலை அச்சிடத்தொடங்கி 
னேன் ” என எழுதியுள்ளமை காண்க . 


ஸ்ரீ நாவலரவர்கள் 

சௌமிய ( 1849 ) ஆண்டிலே 
சென்னையிலிருந்து தட்சிணதேச யாத்திரை செய்து 
கொண்டு வந்தார்கள் . அப்போது ஸ்ரீ மெய்கண்டசந்தா 
னத்துப் பிரதம பரமாசாரியராகிய ஸ்ரீ நமச்சிவாயமூர்த்தி 
களைத்தரிசித்து உபயகுருமகாசந்நிதானங்களையும் தரிசித் 
தார்கள் . அவர்களுடைய பிரசங்கவன்மையைக்குறித்து 
மகிழ்ந்து வியந்து , நாவலர் என்னும் பட்டத்தைச் 
சூட்டி , அவர்களை மகாசந்நிதானம் கெளரவித்தது , 


உஎ 


( நாவலர் சரித்திரம் - 28-29 ) மற்றும் , நன்னூல் விருத்தி 
யுரை , இலக்கணக்கொத்து , தொல்காப்பியச் சூத்திர 
விருத்தி , தர்க்கசங்கிரகம் அன்னம்பட்டீயம் மொழி 
பெயர்ப்பு . சிவஞானசித்தியார் பொழிப்புரை, சிவஞான 
போதச் சிற்றுரை முதலியவைகளை அருளிப் பதிப்பிக்கச் 
செய்தருளியது . அவைகளைப் பெற்று மகிழ்ந்த நாவல 
ரவர்கள் ( 1851 ) விரோதிகிருது ஐப்பசி மாதத்திலே நன் 
னூல் விருத்தியுரையை அச்சிட்டு வெளிப்படுத்தினார்கள் . 
பின்பு மற்றைய நூல்களையும் நாளடைவில் அச்சிட்டார் 

எனினும் . ஸ்ரீ மாதவச்சிவஞானயோகிகள் அருளிய 
சிவஞானபோதச் சிற்றுரை , சிவஞானசித்தி முதலியவை 
கள் ஸ்ரீ நாவலரவர்களால் பதிப்பிக்கப்படவில்லை . அவை 
களில் , ஸ்ரீ த . கைலாசம் பிள்ளையவர்களால் ( 1883 ) 
சிவஞானசித்தியார் பொழிப்புரையும் . ஸ்ரீசதாசிவப்பிள்ளை 
அவர்களால் ( 1885 ) சிவஞானபோதச் சிற்றுரையும் 
அச்சிடப்பட்டன . 


கள் . 


மெய்கண்ட சாத்திரங்களையெல்லாம் தமது ஆதீனத் 
துப் பூர்வாசாரியர்கள் செய்த உரைகளுடன் நன்கு 
ஆராய்ந்து பதிப்பிக்குமாறு பெருங்கருணையுடன் கட்டளை 
யிட்டருளி அவ்வப்போது ஆவனவெல்லாம் அநுக்கிர 
கித்து ஸ்ரீ மெய்கண்டசாத்திரப் பிரதிஷ்டாசாரியராய் . 
தமிழ்ப்புலவராயினாருக்கெல்லாம் அன்னையனையராய் , சித் 
தாந்தமா நாடு - திருமந்திரமாநாடு முதலியவைகளை அடிக் 
கடி கூட்டியருளிச் சைவப் பெருமக்கட்கெல்லாம் தனிப் 
பெரு விருந்தாகச் சித்தாந்தத் தேனமுதுமூட்டி இவ்வாதீ 
னத்தில் இப்பொழுது இருபத்தொன்றாவது குருமஹா 
சந்நிதானமாய் , குரவர்மாமணியாய் வீற்றிருந்து சிவஞானச் 


உஅ 


செங்கோல் செலுத்தும் ஸ்ரீ - ல - ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக 
சுவாமிகள் பெருங்கொடைத்திறத்தையும் , கருணைத்திறத் 
தையும் என்னென்று புகழ்வேம் ! மகாசந்நிதானத்தின் 
திருவடித்தாமரைகளைச் சிந்தித்திருத்த லொன்றே எளி 
யேன் செய்யத்தக்கதாம் . அறிஞர் குற்றம் பொறுத் 


தருள்க . 


திருவாவடுதுறை 
1--10--54 , 


இங்கனம் , 
சித்தாந்தசைவமணி- 
த . ச . மீனாட்சிசுந்தரம் பிள்ளை , 

ஆதீன வித்துவான் . 


திருவாவடுதுறையாதீனத்துப் பதினாறாவது குருமஹாசர், நிதானம் 

மேலகரம் | 
ஸ்ரீ சுப்பிரமணியதேசிக மூர்த்திகள் 


நூலாசிரியர் 
ஸ்ரீ அருணந்தி சிவாசாரியர் 

சரித்திரச் சுருக்கம் 


செந்தமிழ் நாட்டின் ஒரு பகுதியாகச் சிறந்து விளங்கும் 
புண்ணிய பூமியாகிய நடுநாட்டிலே திருத்துறையூர் என்னும் 
சிவதலம் பெண்ணை யர்ற்றின் 

வடகரையில் 

உள் 
னதுரது . அத்தலம் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பதிகம் 
பெற்றது . பதிகம் பதினொரு திருப்பாட்டுகளையுடையது , 
பண் - தக்கராகம் . துறையூர்த் தலைவர் ! உனை வேண்டிக் 
கொள்வேன் தவநெறியே எனத் திருப்பாட்டுக்கள் தோறும் 
இறுதியடி அமைந்துள்ளது . அத்தலத்திலே ஏறக்குறைய 
எழுநூற்றைம்பது ஆண்டுகளின் முன்னர் ஆதிசைவர்மரபிலே 
சித்தாந்த சைவம் தழைத்தோங்குமாறு ஒரு சற்புத்திரர் 
திருவவதாரம் செய்தருளினர் . முப்போதுந் திருமேனி தீண்டும் 
பெருவாழ்வும் , புத்திர பரம்பரையாக ஆசிரியத் தன்மையெய்தும் 
பெருஞ்சிறப்பும் வாய்ந்த அவர் உரிய பருவத்திற்றானே உப 
கயன முதலியனவும் சமய விசேட நிருவாண தீக்ஷைகளும் 
ஆசிரியாபிடேகமும் செய்யப்பெற்றார் . கிரியாவதியில் சிறி 
தும் பிறழாமல் ஆன்மார்த்த பரார்த்த பூஜைகளும் செய்து 
வந்தார் . வேத சிவாகமங்களை முறையே ஓதியுணர்ந்தார் . 
முழுமுதற்பரம்பொருளாகிய சிவபெருமானிடத்து இடை 
யறாத போன்பு வாவரப் பெருகுவ தாயிற்று . சிவாகமப் 
பொருளைச் சிந்தித்துணர்ந்து அகத்தும் புறத்தும் தூயராய்ச் 
சிவவழிபாட்டைச் செவ்வே செய்து வருவாராயினர் . தம்மை 
யடுத்த பக்குவர்க்குச் சித்தாந்தஉபதேசமும் செய்துவந்தார் . 

i 


ii 


தேவாரத் திருமுறைகளிலே எல்லையில்லாத பத்தி சிரத்தை 
விசுவாசம் வைத்து நியமமாகத் திருமுறைப் பூசையும் . பாரா 
யணமும் நாடோறும் செய்வாராயினர் . அதனால் , இவருக்கு 
சகலாகமபண்டிதர் என்னும் சிறப்புப் பெயரும் 
நாளடைவில் உண்டாயிற்று . 


கிடை 


இங்ஙனம் நிகழ்ந்து வருங்காலத்திலே அண்மையில் உள்ள 
திருப்பெண்ணாகடம் என்னும் சிவ தலத்திலே பரம்பரைச் 
சைவவேளாளர் குலத்திலே சிவபக்தி குருபக்தி அடியார் 
பக்திகளிலும் , செல்வத்திலும் , கல்வியறிவொழுக்கங்களிலும் 
மேம்பட்டு விளங்கிய அச்சுதகளப்பாளர் என்பவர் ஒருவர் 
இருந்தார் . அவர் சகலாகமபண்டிதருடைய சீடர் , அவருக்கு 
முன்னைப் புண்ணியத்தால் எல்லாச் செல்வமும் எளிதிலே 

த்திருந்தும் பிள்ளைப்பேறில்லாக் குறையொன்றே 
இருந்து வந்தது . அதனால் அவர் பெரிதும் வருந்தித் தமது 
குலகுருவாகிய சகலாகமபண்டிதரை யடுத்துத் தங்குறைதீர 
வழியொன்று அருளவேண்டுமெனப் பிரார்த்தித்தார் . ஆசிரிய 
ரும் தமது சீடர் குறையைத் தீர்க்கத் தக்க உபாயத்தைச் 
சிந்தித்திருந்தார் . ஒருநாள் வழக்கம்போலத் தமது 
ஆன்மார்த்த பூசையையும் திருமுறைப்பூசையையும் செய்து 
முடித்தார் . திருவருளைச் சிந்தித்துத் திருமுறையிலே கயிறு 
சாத்திப்பார்த்தார் . அப்பொழுது திருஞானசம்பந்தமூர்த்தி 
நாயனார் அருளிச் செய்த திருவெண்காட்டுத் திருப்பதிகத் 
திலே இரண்டாவது திருப்பாட்டு உதயமாயிற்று . அப்பாடல் 
வருமாறு : 


" பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோ டுள்ள நினை 
வாயினவே வரம்பெறுவ ரையுறவேண்டாவொன்றும் 
வேயனதோ ளுமைபங்கன் வெண்காட்டு முக்குளநீர் 
தோய்வினையா ரவர்தம்மைத் தோயாவாந் தீவினையே 


iii 


என்பது 


அது . சகலாகமபண்டிதர் அத்திருப்பாட்டின் 
பொருளைச் சிந்தித்து மகிழ்ந்தார் . சீடரை நோக்கி , ஜ்ய ! 
உம்முடைய எண்ணம் நிறைவேறும் , திருவெண்காட்டை 
அடைந்து அங்கேயுள்ள முக்குளநீரில் விதிப்படி முழுகிப் 
பிரமவித்தியாநாயகியாரையும் சுவேதவனப் பெருமானையும் 
பேரன்புடன் வழிபட்டுவருக என அச்சு தகளப்பாளருக்கு 
விடைகொடுத்தருளினர் . 


அச்சு தகளப்பாளரும் ஆசிரியர் கட்டளையைச் சிரமேற் 
கொண்டு தமது மனைவியாரையும் உடனழைத்துத் திருவெண் 
காட்டை யடைந்தார் . முக்குள தீர்த்தத்திலே முழுகினார் . 
சிவபிரானையும் உமாதேவியாரையும் விதிப்படி வழிபட்டு வரு 
வாராயினர் . சிவபெருமானுக்கு நித்திய நைமித்திகங்களைச் 
சிறப்பாகச் செய்வித்தார். மகேசுரபூசையையும் விதிப்படி 
காடோறும் செய்துவந்தார் . ஒருநாள் சிவபெருமான் அச்சுத 
களப்பாளர் கனவிலே தோன்றி , அன்பனே ! உனக்கு இ 
பிறவியில் பிள்ளைப்பேறு அரிது . ஆயினும் , தேவாரத் திரு 
முறையிலே சிறந்த பத்திவைத்து , அதனைப்பிரமாணமாகக் 
கொண்டு ஒழுகிவருவதால் , திருஞானசம்பந்தப் பிள்ளையைப் 
போன்று சைவசமயத்தை நிலைநாட்டவல்ல ஒரு சற்புத்திரன் 
உன்னிடத்துத் தோன்றுவான் . தோத்திரவடிவாயுள்ள 
தேவாரத் திருமுறையின் மெய்ப்பொருளைச் சாத்திரவாயிலாக 
வெளியிட்டுச் சித்தாந் தசைவ சமயஸ்தாபனம் செய்து தமிழ் 
நாட்டார் உய்யுமாறு வழிகாட்டவல்லவனாவான் , கவலற்க ! 
எனக்கூறி அபயந் தந்து மறைந் தருளினர் . 


அச்சு தகளப்பாளர் சிவபெருமான் தமது கனவிலே 
தோன்றி அருளியமையைச் சிந்தித்து மகிழ்ந் தார் . தமது 
மனைவியாருடன் தாமும் சிவபெருமானை வழக்கம் போலவே 
வழிபாடாற்றி வந்தார் . சிலகாலம் சென்றது . மனைவியார் 


iv 


வயிறுவாய்த்தார் . திருவருளைப் பெரிதும் வியந்தார் . சிவாகம 
விதிப்படி செய்ய வேண்டிய சடங்குகளையெல்லாம் செவ்வே 
செய்து முடித்தார் . பத்து த்திங்களும் நிரம்பின . ud 
செய்தமா தவம் நிறைவேறவும் , சித்தாந்த சைவ சமயம் 
தழைத்தோங்கவும் நல்லோரையிலே 

ஒரு தவப்புதல்வர் 
திருவவதாரம் செய்தார் . இக் குழந்தைக்குச் சாதகன்ம 
முதலியன விதிப்படி செய்தார்கள் . சுவே தவனப் பெருமான் 
திருவருளால் தோன்றினமையின் சுவேதவனப்பெருமாள் 
எனப் பிள்ளைத் திருநாமம் இட்டழைத்தனர் . அச்சு தகளப் 
பாளர் அருமையாக இப்பிள்ளையை வளர்த்து வந்தனர் . 


இங்ஙனமாக , திருவெண்ணெய்நல்லூரிலிருந்து சுவேத 
வனப் பெருமாளது நன்மாமனார் வந்து குழந்தையைக் கண்டு 
பெரிதும் மகிழ்ந்தார். சைவப்பெருவாழ்வைத் தாம் அழைத் 
துச்சென்று தம் ஊரிலே - செல்வமாய் வளர்ப்பாராயினர் . 
சுவேதவனப்பெருமாளும் நாளொருமேனியும் பொழுதொரு 
வண்ணமுமாக வளர்ந்துவந்தார் . இளம்பருவ விளையாட் 
டினால் யாவரையும் மகிழ்வூட்டினர் . ஆயினும் , மெய்யுணர் 
வின் முற்றுப்பேறுடையராகலின்உலக நிலையை விரும்பாமலி 
ருந்துவந்தார் . இரண்டு ஆண்டுகள் சென்றன . சிறுபருவச் 
செயலெல்லாம் சிவபுண்ணியச் செயலாகவே மலிந் தன . 


அந்நாளிலே , திருக்கயிலாய மலையிலே கல்லால . 
நீழலிலே தென்முகப்பரமாசாரியராக வீற்றிருந்த சிவபெரு 
மான்பால் எல்லா ஆகமப்பொருள்களையும் மலைவற விளக்கும் 
சிவஞான போதப்பொருளை உபதேசமுறையிற் பெற்ற திரு 
நந்திதேவர் மரபிலே வந்த பாஞ்சோதி , மாமுனிவர் 
திருவெண்ணெய் நல்லூரையடைந்து சாமுசித்தராக விளங்கும் 
சுவே தவனப் - பெருமாளுக்குத் தீக்ஷை செய்து குருமாபில் 
தாம் சத்திய ஞான - தரிசினிபால் கேட்டவாறே சிவஞான 


P. 


போதத்தை உபதேசித்துத் தமிழ்கமுய்யத் தமிழிலே மொழி . 
பெயர்த்து வார்த்திகப் பொழிப்பும் உரைக்குமாறு கட்டளை 
யிட்டருளினர் . சித்தாந்தசைவமாகிய மெய்ச்சமய உண்மை 
உணர்ந்து அதனை நிலை காட்டுதற்கும் , பொய்ச்சமய 
இருளைக் கடி தற்கும் , தமது ஆசிரியர் திருப்பெயருக்கிணங்க 
காரணப் பெயராக மெய்கண்டதேவர் எனத் தீக்ஷாநாமும் 
சாத்தி வழிச்சென்றனர் . மெய்கண்டதேவர் தமதாசிரியர் 
பால் கேட்ட சிவஞான போதப் பொருளைத் திருவெண்ணெய் 
கல்லூரிலே திருவருட்டுறையிலுள்ள பொல்லாப்பிள்ளையார் 
சந்நிதியிலே இருந்து சிந்தித்துத் தெளிந்து நிட்டைகூடினர் . 
ஆசிரியர் ஆணைப்படி தாம் பெற்ற வடமொழிச்சிவஞான 
போதத்தைத் தமிழிலே மொழிபெயர்த்து வார்த்திகப் 
பொழிப்பும் அருளிச்செய்தனர் . தம்மையடைந்த உத்தமோத் 
தம பக்குவமுடையாருக்கு உண்மைப்பொருளையுப்தேசித்துச் 
சித்தாந் தசைவஸ் தாபனம் செய்து கொண்டு வீற்றிருந்தனர் . 


இச் செய்திகளை யெல்லாம் குலகுருவாகிய சகலாகம 
பண்டிதர் கேட்டு மகிழ்ந்திருந்தனர் . மெய்கண்ட தேவரை 
தேரிற்காணுமாறு அவர் திருவெண்ணெய் நல்லூருக்கு வந்து 
சேர்ந்தனர் . அப்பொழுது மெய்கண்டதேவர் தமது மாண 
வர்கட்குப் பதி பசு பாசமாகிய முப்பொருளுண்மையை 
தேசித்துக் கொண்டிருந்தார் . அதனைச் செவிமடுத்த 
சகலாகம பண்டிதர் இருவினை யொப்பு மலபரிபாகம் சத்தி 
நிபாத முற்றவராகலின் அடியற் றமரம் போல் மெய்கண்ட 
தேவர் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கித் தம்மையாட் 
கொண்டருளுமாறு பிரார்த்தித்தார் . மெய்கண்டதேவரும் 
அவருடைய சத்திநிபாத நிலையைப்பார்த்துத் திருவடி தீக்ஷை 
செய்து , தாமருளிய சிவஞானபோதத்தை யுபதேசித்து , 
அருணந்தி எனத் தீக்ஷாநாமம் சூட்டி அநுக்கிரகம் செய் 
தனர் . இச்சிவஞானபோத நூற்பொருளை விரித்துப் பிற் 


vi 


காலத்தார்க்கு இனிது விளங்குமாறு ஓர் நூல் செய்க எனக் 
கட்டளையிட்டருளினர் . அவ்வாணையைச் சிரமேற்கொண்டு 
சிவஞான சித்தியார் என்னும் இவ்வரிய நூலைச் செய் 
தருளினர் . அருணந்திசிவா சாரியர் அருளிச்செய்த இந்நூல் 
சிவாகமங்களுக் கெல்லாம் உரையாணி போன்ற தெனப் 
பெரியோர் கூறுவர் . சிவஞான சித்தியார் பரபக்கம் சுபக்கம் 
என இரண்டு பெரும் பிரிவினை யுடையது . இந்நூலையன்றி 
இவ்வாசிரியர் இருபா இருபஃது என்னும் சிறந்த நூலையும் 
அருளினர் . பின்பு, அருணந்திசிவாசாரியர் தம தாசிரியர்பால் 
கேட்டவாறே சிவஞானபோதத்தையும் , தாம் அருளிய 
இரு நூல்களையும் திருப்பெண்ணாகடத்தில் அவதரித்த 
ஸ்ரீ மறைஞான சம்பந்தருக்கு உபதேசித்தருளினர் . இடை 
யறாத சிவானந்த நிட்டையிலெழுந்தருளியிருந்த அருணந்தி 
தேவ நாயனார் புரட்டாசிப் பூரநாளில் திருத்துறையூரிலே 
சிவபரிபூரணமாயினர் . 


திருச்சிற்றம்பலம் . 


- 


உரையாசிரியர் 


ஸ்ரீ மாதவச்சிவஞான யோகிகள் வரலாறு 


பாண்டி நாட்டிலே பொதியில் மலைச்சாரலிலே பாவ 
நாசம் என்னும் தலம் உள்ளது . அதனருகே விக்கிரம 
சிங்கபுரம் என்னும் சிற்றூர் உண்டு. அவ்வூரில் ஆனந்தக் 
கூத்தர் என்னும் ஒருவர் இருந்தார் . அவர் பரம்பரைச் 
சைவவேளாளர் , சிவபத்தி குருபத்தி அடியார் பத்திகளிற் 
சிறந்தவர் . அவர் மனைவியார் மயிலம்மையார் என்பார் 
அருந்ததியன்ன பெருந்துதிக்குரிய கற்புடையவர் . அக் 
குடும்பத்தினர் தமிழ் முனிவராகிய அகத்திய முனிவர் பால் 
தவங்கிடந்து ஏழு தலைமுறையளவும் அருட்புலமை நிரம் 
பிய புத்திரப்பேறுண்டாக வரம் பெற்றனர் . ஏழாவது 
தலைமுறையிலே தமிழ்நாடு செய்ததவப்பயனாக ஆனந்தக் 
கூத்தருக்கு மயிலம்மையார் வயிற்றில் ஒரு சற்புத்திரர் 
திருவவதாரம் செய்தார் . பெற்றோர்கள் அப்புதல்வருக்கு 
முக்களாலிங்கர் என்னும் பிள்ளைத்திருநாமம் இட்டு வளர் 
த்து வந்தனர். முக்களாலிங்கர் சிறுபிராயத்திலேயே 
ஒழுக்கம் , அன்பு, அருள் , ஆசாரம் , தவம் முதலியன 
வளர வளர்ந்து வருவாராயினர் . 


முக்களாலிங்கர் சிறுபிராயமாயிருக்கும்போது பள்ளி 
யிற் சென்று படித்துவிட்டு ஒரு நாள் வழக்கம்போலத் 
திரும்பிப் பகற் போசனம் செய்ய வீட்டுக்கு வந்தார் . 
அப்போது வழியிலே திருவாவடுதுறை ஆதீனத்து முனி 
வர்கள் சிலர் முக்களாலிங்கரைச்சந்தித்தனர் . முக்களா 
லிங்கர் முனிவர்களை வணங்கித் தமது வீட்டிற்கு எழுந் 
தருளித் திருவமுது செய்தருள வேண்டுமெனக் குறை 
யிரந்து வேண்டி நின்றார் . முனிவர்கள் அவர் போன்புக்கு 


viii 


- 


இசைந்து அவருடன் வீட்டுக்குச் சென்றனர் . அச்சமயத் 
திலே அவர் தந்தையார் வீட்டில் இல்லை . ஆயினும் , மயி 
லம்மையார் அம்முனிவர்களை உபசரித்துத் திருவமுது 
செய்வித்தார் . அதனைக்கண்ட முக்களாலிங்கர் தமது 
தாயைப் பெரிதும் பாராட்டினர் . 

அருந்ததியென் னம்மை அடியவர்கட் கென்றும் 
திருந்த அமுதளிக்கும் செல்வி பொருந்தவே 
ஆனந்தக் கூத்தர் அகமகிழத் தொண்டுசெயும் 

மானந் தவாத மயில் 
என்னும் ஒருவெண்பாவைப்பாடி மகிழ்ந்தார் . ஆனந்தக் 
கூத்தர் தமது வேலைகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து 
சேர்ந்தார் . நிகழ்ந்தவற்றை அறிந்தார் . மிகவும் மகிழ்ச்சி 
கொண்டார் , 

பின்பு , அம்முனிவர்களை ஆனந்தக் கூத்தர் வணங்கி 
நின்றார் . முக்களாலிங்கர் தாமும் அம்முனிவர்களோடு 
செல்ல வேண்டுமெனத் தந்தையார் பால் தெரிவித்தார் . 
தந்தையாருக்கு மைந்தரைவிட்டுப் பிரிய 

பிரிய மனம் வர 
வில்லை . திருவருளால் சிறி துமனம் தேறினார் . ஒருவாறு 
இசைந்து முனிவர்கள் பால் ஒப்படைத்தார் . ஆதீனத்து 
முனிவர்களுடனே முக்களாலிங்கர் சிவதல யாத்திரை 
செய்து வழியிலுள்ள சிவாலயங்களையெல்லாம் வணங்கித் 
தரிசனம் செய்துகொண்டு திருவாவடுதுறை ஆதீனத்தை 
யடைந்தார் . மூர்த்திதலம் தீர்த்தம் முறையாய்த் 
தொடங்கினர்க்கோர் - வார்த்தை சொல்ல சற்குருவும் 
வாய்க்கும் பராபரமே என்ற பெரியோர் வாக்கிற்கிணங்க 
ஆதீன மடாலயத்தையடைந்து ஆதீன முதற்குரவராகிய 
ஸ்ரீ நமச்சிவாயமூர்த்திகளை விதிப்படி தரிசித்தார் . பின்பு 
சின்னப் பட்டத்தில் வீற்றிருந்தருளிய பேரூர் - வேலப்ப 


ix 


தேசிக சுவாமிகளைத் தரிசித்துப் பேரன் போடுவணங்கினார் . 
முக்களாலிங்கருடைய இளமைப் பிராயத்தையும் முதிர்ந்த 
பக்குவ நிலையையும் ஆசிரியர் கண்டு வியந்தார் . தீவிரதர 
சத்திநிபாதமுடைய முக்களாலிங்கருக்கு சைவசந்நியாசம் 
கொடுத்து ஞானதீட்சையும் செய்தருளினார் . மெய்கண்ட 
நூல்களையும் , பண்டார சாத்திரங்களையும் உபதேசித் 
தருளினர் , சிவஞானயோகி எனத்தீட்சாநாமமும் செய் 
தனர் . மகத்துவமுடைய அகத்தியமுனிவர் வரத்தால் 
அவதரித்தவராகலின் வடமொழிக் கடலும் தென் தமிழ்க் 
கடலும் எளிதிலே நிலைகண்டுணர்ந்தார் . சிவஞானியாக 
வீற்றிருந்தருளினர் . 


சிவஞானயோகிகள் உலகோபகாரமாகச் சிவஞான 
போதத்திற்குத் திராவிடமாபாடியம் என்னும் பேருரை 
யும் , இலகு வியாக்கினமாகிய சிற்றுரையும் செய்தருளினர் . 
பின்பு , சிவஞான சித்தியாருக்கு உள்ள உ ரைகளில் 
பொருந்தாதவற்றைக்களையத் திருவுளங் கொண்டு ஒரு 
பொழிப்புரை வரைந்தருளினர் , இப் பொழிப்புரை 
யொன்றுமே சிவஞான சித்திக்குள்ள உரைகளில் சிரத் 
தானமாய் விளங்குவது , சிவஞான சித்தியாருக்குத் 
திருவண்ணாமலை யாதீனத்து முனிவர் கூட்டத்துள் ஒருவரா 
கிய ஞானப்பிரகாசருரை சித்தாந்தசைவ நூலுக்குப் 
பொருந்தாத சிவசமவாதவுரை ஆகலின் அதற்கோர் 
மறுப்பும் அருளினர் . சிவசம வாதவுரை மறுப்பு , எடுத்து 
என்னும் சொல்லுக்கிட்ட வைரக்குப்பாயம் , சிவசமவாத 
கண்டனம் என்னும் சிவசமவாதவுரை மறுப்பு முதலிய 
வற்றையும் செய்தருளினர் . இவையல்லாமலும் , 
1. தொல்காப்பியச் சூத்திர விருத்தி , 2. சோமேசர் 

முது 
மொழி வெண்பா , 3. திருவேகம்பரந்தாதி , 4 , வட திரு 
முல்லை வாயிலந்தாதி , 5. குளத்தூர்ப்பதிற்றுப்பத்தந்தாதி 

ii 


XX | 


6. கலைசைப்பதிற்றுப்பத்தந்தாதி , 7. செங்கழு நீர் 
விநாயகர் பிள்ளைத்தமிழ் , 8 அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் , 
9. கச்சி ஆனந்தருத்திரேசர் பதிகம் , 10. செப்பறை 
அகிலாண்டேசுவரி பதிகம் . 11. திருவேகம்பர் ஆனந்தக் 
களிப்பு , 12. திருத்தொண்டர் திருநாமக்கோவை , 13 , பஞ் 
சாக்கர தேசிகர் மாலை . 14. தருக்கசங்கிரக அன்னம் 
பட்டீயங்களின் மொழிபெயர்ப்பு . 15. சித்தாந்தமரபு கண் 

கண்டனம் . 16. ஹரதத்தாசாரியர் செய்தருளிய 
சுலோகபஞ்சகத்தின் மொழிபெயர்ப்பு , 17. அப்பயதீக்ஷி 
தர் செய்த சிவ தத்துவ விவேக மொழிபெயர்ப்பு , 18.காஞ் 
சிப் புராண முதற்காண்ட மொழிபெயர்ப்பு , 19 , சித்தாந் 
தப் பிரகாசிகை மொழிபெயர்ப்பு . 20. கம்பராமாயண 
முதற்செய்யுட் சங்கோத்தரவிருத்தி , 21. இலக்கண விளக் 
கச் சூறாவளி , 22. நன்னூல் விருத்தியுரை முதலியவற்றை 
யும் அருளிச் செய்தார்கள் . 

ஸ்ரீ சிவஞானயோகிகள் மாணவருட் சிறந்தார் கவி 
ராக்ஷஸ - கச்சியப்ப முனிவர் , மதுரகவி - தொட்டிக்கலை 
சுப்பிரமணியமுனிவர் , இராமநாதபுரம் சோமசுந்தரம் 
பிள்ளை , இலக்கணம் - சிதம்பர நாத முனிவர் , காஞ்சீபுரம் 
சிதம்பர முனிவர் முதலியோர் . இவர்கள் வரலாறு முழுவ 
தும் திருவாவடுதுறை ஆதீன வரலாறு , குருபரம்பரை 
விளக்கம் முதலியவற்றால் அறியலாம் . 

தவமே யொருதிருவுருக் கொண்டு விளங்கிய 
ஸ்ரீ மாதவச்சிவஞான யோகிகள் தமது முப்பத்திரண்டாம் 
வயதில் சிவானந்த நிட்டையில் வீற்றிருந்து மெய்கண்டார் 
யாண்டு 562 விசுவாவசு - சித்திரை - ஆயிலிய நாளில் 
திருவாவடு துறையிலே சிவபரிபூரணமடைந்தருளினர் . 


மேலகரம் 
ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக சுவாமிகள் 

சரித்திரச் சுருக்கம் 


பாண்டிவள நாட்டிலே திருக்குற்றாலத் திருத்தலத் 
துக்கு அருகிலேயுள்ள மேலகரம் என்னும் ஊரிலே பரம் 
பரைச் சைவவேளாளர் குலத்திலே ஒருசற்புத்திரர் அவ 
தாரம் செய்தருளினர் . அவர் குற்றாலலிங்கர் என்னும் 
பிள்ளைத் திருநாமமுடையவர் .திருக்குற்றாலத் தலபுராண 
முதலிய பல நூல்களைச் செய்தருளிக் கீர்த்தி மிகப் 
படைத்த திரிகூடராசப்பக்கவிராயருக்கு நான் காம் தலை 
முறையிலே தோன்றியவர் சுப்பிரமணியக் கவிராசர் என் 
பவர் . அவருடைய இரண்டாம் புதல்வரே குற்றாலலிங் 
கர் ஆவார் . அவர் சாலிவாகன சகம் 1755 விசய - தை - 
முதல்தேதி ஞாயிற்றுக்கிழமையும் அவிட்ட நாண்மீனும் 
மீன லக்கினமும் கூடிய சுபதினத்திலே தோன்றியவர் . 
இளம்பருவத்திலே வித்தியாரம்பம் செய்வித்தனர் . இவர் 
அக்கால வழக்கப்படி தமிழ் சம்ஸ்கிருதம் ஆகிய இரு 
மொழியும் பயின்று வந்தார் . பன்னிரண்டு வயதளவிலே 
திருவாவடுதுறை யாதீனத்துச் சின்னப் பண்டாரச் சந்நிதி 
கள் வீற்றிருக்கும் கல்லிடைக்குறிச்சித் தளிகை மடால 
யத்திற்கு இவர் தந்தையார் இவரை அழைத்து வந்தார் . 
அப்போது அங்கே வித்துவானாக இருந்த இலக்கணம் - அம் 
பலவாணத்தம்பிரானிடமும் , வித்துவான் தாண்டவராயத் 


xii 


தம்பிரானிடமும் தமிழ்க்கல்வி பயின்று வருமாறு குற்றால 
லிங்கரை ஒப்படை செய்தார் . ஆதீன வடமொழி வித்து 
வான் வேதாந்த சாஸ்திரிகளிடமும் வடமொழிப் பயிற்சி 
செய்வித்தார் . குற்றாலலிங்கர் சிறிது காலத்தில் தமிழ்ப் 
புலமையும் வடமொழிப் புலமையும் மிகப்பெற்றார் , 
மாணவர் யாவரினும் மிகமேம்பட்டுவிளங்கினர் . 


இங்ஙனமாக , அப்பொழுது மகாசந்நிதானமாக எழுந் 
தருளியிருந்த பதினைந்தாவது ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் 
தக்ஷிண தேச யாத்திரையாக எழுந்தருளிவந்து 
திருநெல்வேலி ஈசானமடத்திலே வீற்றிருந்தார்கள் , அப் 
போது குற்றாலலிங்கர் தமது தந்தையாருடன் சென்று 
தரிசித்து வணங்கி நின்றார் . குற்றாலலிங்கருடைய கல்வியறி 
வொழுக்கங்களையும் தீவிர சத்தி நிபாதத்தையும் கண்டு 
ஆதீன் சம்பிரதாயப்படி ஞானவதி தீட்சை செய்து சைவ 
சந்நியாசமும் கொடுத்தருளினார் . பின்னர் கல்லிடைக் 
குறிச்சிக்கெழுந்தருளியபொழுது அவரைச் சின்னப் 
பட்டமாக அபிஷேகம் செய்து சுப்பிரமணியதேசிகர் 
என்னும் தீக்ஷா நாமமும் சாத்தியருளினர், பின்பு . ஞானா 
சாரியருடனிருந்து ஆ தீ ன சம்பிரதாய சாஸ்திரங்களை 
ஐயந்திரிபற ஓதியுணர்ந்தனர் . முன்னே பேட்டையில் 
தோன்றி இளம்பருவத்திலே திருவாவடுதுறையை அடை 
ந்து ஸ்ரீ அம்பலவாணதேசிகரிடத்தே சைவசந்நியாசமும் 
மூவகைத் தீட்சையும் பெற்று வடமொழி தமிழ்மொழ 
களில் வல்லவராய்த் திகழ்ந்த நமச்சிவாயத்தம்பிரான் 
சுவாமிகளும் ஆ தீனத்திலே சிறப்புடன்விளங்கினர் . 


xiii 


கி - பி . 1845 -முதல் 1868 - வரையில் பதினைந்தாவது குருமகா 
சந்நிதானம் ஸ்ரீ அம்பலவாணதேசிகருக்குப்பின் 1868 
முதல் 1888 - வரை பீடத்திலெழுந்தருளியிருந்தனர் . 
நமசிவாயதேசிகர் சின்னப்பட்டத்தில் எழுந்தருளியிருந்த 
காலம் கி.பி. 1871 - 1833 - வரையில் , அதற்கு முன் 
நமசிவாயதேசிகர் தம்பிரானாகக் காசியில் 12 - ஆண்டுகள் 
வசித்திருந்தனர் . அந்தக்காலம் 1859 முதல் 1871 வரை 
என்பர் . 


ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் சின்னப்பட்டத்திலிருந்த 
காலத்திலேயே மகாவித்துவான் மீனாட்சிசுந்தரம் பிள்ளைய 
வர்கள் ஆதீன வித்துவானாகவும் , மகாவித்துவானாகவும் 
விளங்கினர் . ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகருடைய மாணவர் 
மிகப்பலர் . சாஸ்திரபாடங்களைத்தாமே பாடம் சொல்லு 
வார்கள் . தமிழ் வித்துவான் கள் , வடமொழிவித்துவான் 
களுடைய சல்லாபமே இவர்கள் சந்நிதியில் நிறைந்திருக் 
கும் . சங்கீதத்திலும் மிகவல்லவர்கள் . இவர்கள் வரலாறு 
மகாமகோபாத்தியாய ஸ்ரீமத் ஐயரவர்கள் எழுதியுள்ள 
பிள்ளையவர்கள் வரலாறுகள் , என் சரித்திரம் முதலிய 
நூல்களால் அறியக்கிடப்பன . ஆண்டுக் காண்க . 
சிவஞான சித்தியாருக்குப் பொழிப்புரையைச் தழுவி 
இவர்கள் பதவுரை செய்தருளினர் . அது மிகப்பயனுடை 
யது . 


சிவஞானசித்தியார் பதவுரைச் 

சிறப்புப்பாயிரம் . 


மஹாவித்துவான் 


ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம்பிள்ளையவர்கள் 
இயற்றியது . 


ஒருபரைநேர் தரவுலகத் துயிர்பலவும் விருத்தியுற 

ஓம்பி மீட்டும் 
கருமலவே ரறுத்தருளித் தானோக்கும் பெருங்கருணைக் 

கடவுள் ஞானப் 
பெருவலிய னெமக்கெளியன் பேணாதார் தமக்கரியன் 

பெருகா னந்தம் 
தருதிருவா வடு துறைச்சுப் பிரமணிய தேசிகன்பொற் 
சரணம் சார்வாம் . 

( 1 ) 


“ முற்றுணர்ந்த வருணந்தி சிவனருள்செய் சித்தியெனும் 

முடிபா நன்னூற் 
குற்றுணர்ந்த சிவஞான மாமுனிவ னுரைத்தபொழிப் 

புரையிம் மண்மேற் 
கற்றுணர்ந்த சிலர்க்கன்றிப் பலர்க்குமுப காரமுறாக் 

கருத்தா ழத்தைச் 
சற்றுணர்ந்த வெம்மனோர் களுமிடாதீர்ந் தெளிதுணரும் 
தன்மை யோர்ந்து , 

( 2 ) 


XV 


" வளர்திருவா வடுதுறையம் பலவாண தேசிகன் கண் 

மணியாய் நாளும் 
தளர்வறவந் தருள் பொழிசுப் பிரமணிய வெங்கள் குரு 

சாமி யென்பான் 
விளர்தபுமப் பொழிப்புரையின் விரோதமுறாப் பதவுரை 
விளக்கந் தந்தான் 

( யாம் 
கிளர்தருமற் றவர்க்கியாது புரிதுமென்றும் பணிதலன்றிக் 
கிளக்குங் காலே , 

( 3 ) 


" நல்லானந் துறைசையிற்சுப் பிரமணிய குருசாமி 

நவிறல் போன் முன் 
இல்லாமை யானன்றோ சமவாதப் படுகுழிவீழ்ந் 

திழிந்தார் சில்லோர் 
ஒல்லாத மாயாவா தக்கரிய சேறழுந்தி 

உழன்றார் சில்லோர் 
பொல்லாத வினுமுளபல் புகர்மதக்கோட் பாட்டழுந்திப் 
போனார் சில்லோர் , 

( 4 ) 


“ இனியாது மெண்ணாராய்த் திகழ்திருவா வடுதுறையை 

எய்தி யாரும் 
தனியானா மவனடியார்க் கடியாராய்ச் சித்தாந்த 

சைவ ராகி 
நனியாருஞ் சிவானந்தப் பெரும்பரவையிடைத்தோய்ந்து 

நாளும் வாழ்வார் 
பனியாம லிவரினைய ரேலவற்காட் படுமெஞ்சீர் 
பகரொ ணாதே , 

( 5 ) 


" கயிலாய பரம்பரையிற் சிவஞான போதநெறி 

காட்டும் வெண்ணை 
பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞ்ஞான 

பாநு வாகிக் 
குயிலாரும் பொழிற்றிடுவா வடுதுறைவாழ் குருநமச்சி 

வாய தேவன் 
சயிலாதி மரபுடையோன் றிருமரபு நீடூழி 

தழைக மாதோ. " 


ஸ்ரீ மாதவச்சிவஞானயோகிகள் 
உரையில் எடுத்தாண்ட நூல்கள் 


திருக்குறள் 11 , 55 , 66 , 74 , 123 , 158 , 181 , 183 , 220 , 

243 , 341 , 587 
திரிகடுகம் 

37 
திருச்சிற்றம்பலக்கோவையார் 

54 , 253 , 494 
சிவஞானபோதம் 55 , 57 , 320 , 340 , 383 , 553 , 592 
ஞானாமிர்தம் 

66 
தொல்காப்பியம் சொல் 66 , 92 , 196 , 307 , 471 
பொருள் 

185 
சிவப்பிரகாசம் 

89 , 156 , 252 , 519 
இரத்தினத்திரயம் 

85 
போற்றிப்பஃறொடை 

111 
சதுர்வேததாற்பரியசங்கிரகம் 
பூசலார்நாயனார் புராணம் 

125 
சம்பந்தர் தேவாரம் திருப்பாசுரம் 

128 , 156 
திருநாவுக்கரசு தேவாரம் 

523 
மூத்ததிருப்பதிகம் 

185 
திருவாசகம் 

217 , 474 , 478 , 519 , 540 , 547 
வாயுசங்கிதை 

141 


2 


142 


446 


567 


156 , 320 , 417 


177 


3-40 


345 


வாதுளாகமம் 
மகுடாகமம் 
அம்மைதிருவந்தாதி 
துகளறு போதம் 
நன்னூல் 
நாலடியார் 
சர்வஞானோத்தரம் 
அசிந்திய விசுவ சாதாக்கியம் 
சிற்றம்பல நாடிகள் கலித்துறை 
சோமசம்புபத்ததி வருணபத்ததி 
சிவதருமோத்தரம் 
சங்கற்ப நிராகரணம் 
உண்மை விளக்கம் 
உலகுடையநாயனார் கழிநெடில் 


359 


364 


428 


460 


480 


518 , 519 , 564 

516 


விஷய அட்டவணை 

முதற்சூத்திரம் 


உலகாயதன் மதம் பற்றி நிகழும் ஆசங்கையைப்பரி 
கரித்து முத்தொழில் உண்மை சாதித்தல் 2 . 

உலகாயதரில் ஒருசாரார் மதம் பற்றி ஆசங்கித்துப் பரி 
கரித்தல் 4 . 

சவுத்திராந்திகர் , மாத்திமிகர் , சமணர் மதங்களை ஆசங் 
கித்துப் பரிகரித்துச் சற்காரிய வாதத்தை வலியுறுத்தல் 7 . 

மீமாஞ்சகர் மதம் பற்றி ஆசங்கித்துப் பரிகரித்தல் 
8 , 9 , 10 . 

அணுகாரண வாதம் தலைமைபற்றித் தார்க்கிகர்மேல் 
வைத்து மறுத்தது 11 . 

தார்க்கிகர் மதம் பற்றி யாசங்கித்துப் பரிகரித்தல் 16 . 
சாங்கியர் மதம்பற்றி யாசங்கித்துப் பரிகரித்தல் 17 , 18 . 

மாயாவாதி , சமுதாயவாதம் , ஆரம்பவாதம் முதலிய 
வற்றை மறுத்தல் 27 . 

மாயாவாதி மதம் பற்றி ஆசங்கித்துப் பரிகரித்தல் 28 . 
புத்தர் மதம் பற்றி ஆசங்கித்தலும் பரிகரித்தலும் 33 . 
பௌராணிகர் மதம் பற்றிப் பரிகரித்தல் 35 . 

பாஞ்சராத்திரி மதம் இரணியகருப்ப மதங்களைப் 
பரிகரித்தல் 35 . 


மூன்றாஞ்சூத்திரம் 


உயிர் சூனியம் அன்று , உடம்பும் உயிரன்று , ஐம்பொறி 
களும் உயிரன்று , சூக்கும உடம்பும் உயிரன்று , பிராணவாயு 
வும் உயிரன்று , பிரமமும் உயிரன்று , அனைத்துங்கூடிய 
சமுதாயமும் உயிரன்று எனக்காரணங்கூறி இந்த உடலின் 
கண் இவையனைத்திற்கும் வேறாக உயிர் என்பது ஒன்று 
உளது எனல் 1 . 


எ 


இவ்வுடம்பின்வேறாய் உயிர் ஒன்று உண்டு என்ப 
எற்றுக்கு ? உடம்பே அறியும் எனில் , அவயவத்தால் ஒன்றும் 
குறைபாடில்லாத பிணத்தினிடத்து உடம்பில் அறிவின்று , 
உறக்கத்தினும் அறிவின்று ஆகலின் உடம்பு அறிதலில்லை 
என்பது 2 . 


இந்திரியங்கள் ஒன்றறிந்தது ஒன்றறிதல் இல்லை இவ் 
வைந்தினானும் ஐம்புலன்களையும் அறிவதொன்றுளது 
என்பது 3 . 


கரணங்களையும் தன்னையும் கொண்டு அறிவதாகிய 
உயிர் வேறுண்டு என்பது 4. 


நான்காஞ்சூத்திரம் 


சவுத்திராந்திகர் மதம் பற்றி ஆசங்கித்துப் பரிகரித்து 
வலியுறுத்தல் 5 . 


V 


அந்தக்கரணங்கள் கருத்தாவல்லவாமாறும் , 

வி 
யாதற்கட்படு முறைமைகளும் அவை உயிரின் வேறாமாறும் 
உணர்த்துதல் 2-5 . 

பரமதங்களை எடுத்தோதிப் பரிகரித்து ஆன்மாவிற்கு 
இலக்கணம் கூறுதல் 6-32 . 

உயிருண்மை கொண்டு ஆணவமலத்துண்மை கொள் 
ளாத சமயிகள் தத்த மதத்துக் கேற்பக்கூறும் உயிரிலக்க 
ணங்களும் அவை பொருந்தாமையும் கூறுதல் 19 . 

உயிருக்கு இலக்கணமாவது மற்றென்னைபோ என்னும் 
ஐக்கியவாத சைவரை நோக்கிச் சித்தாந்தங்கூறுதல் 20 . 

உயிருக்கு அநாதி நிலையாகிய தன்னுண்மை கூறல் 20 . 

பசுத்துவவுபாதியான் மறைப்புண்டு நின்ற அவ்வறி 
விச்சை செயல்கள் பின் ஒருபுடை விளங்குதல் 21,22,23 . 

விஞ்ஞானமயகோசம் , ஆனந்தமயகோசம் இரண்டும் 
முறையே சீவான்மாவும் பரமான்மாவுமாம் என்பார் மதத் 
தை மறுத்தல் - 28 . 

ஐங்கோசங்களை ஆன்மாவென்னும் உபநிடதத்திற்குத் 
தாற்பரியம் கூறல் -29. 

பரமதங்களைப் பரிகரித்து ஆன்மாவுக்கு இலக்கணம் 
கூறியது 31 . 

துரியாதீதத்தில் காரணசரீரமாத்திரையேயன்றிக் கஞ் 
சுக சரீரமில்லை என்றது 33 . 

ஐந்தவத்தை என்றவற்றின் பெயரும் வகையும் இ 
மும் அவற்றதியல்பும் இவையென்பது 33-36 . 


vi 


அவத்தைகட்குக் காரணமிவை யென்பதூஉம் அவற்ற 
தியல்பும் 37. 

தன்னுண்மை கேவலமாதல் 38 . 

மெய்பொறிகளெல்லாம் காவலன் கொடுத்தபோது 
சகலனாதல் கூறப்பட்டமை 39 . 

மலங்களெல்லாம் ஓவினபோது சுத்தமுடையனாமாறு 
வகுத்துக்கூறல் . 40 . 


ஐந்தாஞ்சூத்திரம் 


கன்மத்தோடும் கூடிய வுயிரே காரணமாதலமையும் 
வேறு மோரிறைவன் எற்றுக்கு ? என்பாரை மறுத்தல் 2 . 

சாங்கியர் மதம் பரிகரித்து வலியுறுத்தியது 3 . 

மாயேயமே அமையும் இறைவன் எற்றுக்கு என்பாரை 
மறுத்தல் 3 . 

முறையே கன்மமும் உயிரும் மாயேயமும் என்னு 
மிவையே அமையும் என்னும் ஆருகதர் மீமாஞ்சகர் சாங்கியர் 
முதலியோரை மறுத்து வலியுறுத்தல் 2-4 . 

அறிவித்தல் பற்றி இறைவனுக்குத்துடக்கின்மை 6 . 
அவ்வருளே இறைவனுக்கு அணிகலமாதல் 9 . 


ஆறாஞ்சூத்திரம் 


பதிப்பொருளுக்கிலக்கணம் கூறப்படுகிறது . சொரூப 
லக்கணம் எனப்படும் சிறப்பியல்பு 1 . 

அறிபொருளனைத்தும் அசத்தென்பது அவ்வறி 
வியல்புபற்றித் தார்க்கிகரைநோக்கித் தெரித்துணர்த்தல் 2 . 
இந்திரசாலம் , கனாக்காட்சி , கழுதிரதம் உவமையாதல் 3 . 

சற்காரியவாதத்தில் அறிபொருள் அசத்தாமாறு 
உவமையொடு படுத்துச்சாங்கியரை நோக்கிக்காட்டல் . 3 . 

அறிபொருள் அசித்தசத்தாமென்பது 3 . 

அநிருவசனீய மென்னாது சித்தொடுசத்தாய் நிற்கு 
மென்றது யாங்ஙன ? மென்னும் மாயாவாதியை நோக்கிக் 
கூறல் 5 . 

அறிபொருளுமன்று அறியாததுமன்று என விடுப்பது 
உம் அநிர்வசனமாய் முடியுமன்றே! என்னும் மாயாவாதியின் 
ஆசங்கையை நீக்குதல் 6 . 

யோகபாவனை செய்து காணவே அமையும் என்னும் 
பாதஞ்சலர் மதம்பற்றி ஆசங்கித்துப் பரிகரித்தல் 7 . 

பரம்பரன் அருளினாலே பாவிக்கப்படுவது என்னாது 
மலமாசு தீர்ந்தவழிச் சிவத்தோடு ஒப்பதாய உயிரறிவே 
அதனையறியும் என்னும் சமவாத சைவரை நோக்கிக் 


கூறல் 8 . 


ஒன்றாய் வேறாய் உடனுமாய் அச்சிவம் நிற்பதொன்று 
என்பது எற்றாற் பெறுதும் ? என்னும் சிவ சமவாதி மதம் 
பற்றி ஆசங்கித்துப் பரிகரித்து வலியுறுத்தப்பட்டது 9 . 


ஏழாஞ்சூத்திரம் 


நாலாஞ்சூத்திர முதலிய மூன்றானும் பொருளியல்பு 
கூறப்பட்டது . சாதனங்கள தியல்பு மேல் மூன்று சூத்திரங் 
களால் கூறப்படும் . 

மேற்கூறிப்போந்த முப்பொருள்களுட் சாதித்துப் 
பெறுதற்குரிய அதிகாரம்உடையது பசுப்பொருளே என்பது 
பாரிசேடவளவையால் கூறப்படுதல் . 

உயிர் அவ்விரண்டின் வேறாயும் அதுவதுவாய் நிற்ப 
தொன்றாம் , ஆன்மா அவ்விரண்டனையும் அறியுமுகத்தான் 
அறியப்படுவதாம் என்பது 2 . 

சிவனெதிர் முனைத்து நிற்றல் ஆற்றாத அசத்துச் சீவ 
னால் அறியப்படுவதாய் அதெனெதிர் முனைத் துநிற்றல் ஆற்று 
தற்குக் காரணம் 3 . 

உயிருக்குச் சத்தசத்து இரண்டினையும் அறியும் உரிமை 
யுண்மையும் , அதற்குக் காரணமும் , அஃதாண்டுளதா மாறும் 
தெரித்துணர்த்தி வலியுறுத்தல் 2-4 . 


எட்டாஞ்சூத்திரம் 


சாதித்துப் பெறும் உரிமை தனக்கே உண்டு என்பது 
உணர்ந்த உயிர்க்கு மனவெழுச்சி சேறற்பொருட்டு அப் 
பேறு தனக்கு வேண்டற்பாலது என்பதும் , சிறந்த சாதன 
மாவது இது என்பதும் , அது வருவாயும் உணர்த்துவது 
இவ்வெட்டாஞ்சூத்திரம் . 


ix 


தீக்கை இருவகைத்து என்பதும் , அவ்விருவகைக்கும் 
உரியார் இவர் என்பதும் 2 . 


சாதாரதீக்கையிற்படும் பாகுபாடும் இயல்பும் . சாம்பவ 
தீக்கை , நயன தீக்கை முதலிய ஆறும் இருவகைப்படுதல் 3 . 


நிர்ப்பீசதீக்கை என்பது 4 . 


சபீசதீக்கை என்பது சாதாரதீக்கைக்குரியார் முத் 
திறப்படுவர் என்பது - ஔக்திரி 

ஔத்திரி தொகையான் 

தாகைபான் ஒன்று , 
வகையான் இரண்டு , விரியான் நான்கு ஆதல் - சாதாரதீக் 
கையின் வகையும் அவற்றியல்புகளும் 3-5 . 

ஆசிரியன் தீக்கைசெய்யுமாறு தொகுத்துக் கூறுதல் 6 . 

தீக்கை செய்தற்கண் அத்துவாக்கள் ஒன்றினொன்று 
வியாத்தியாதல் அறிந்து அடக்குதல் 7-9 

இறைவன் குருமூர்த்தியை அதிட்டித்து நின்று செய் 
யும் தீக்கையில் ஏனைமலசுத்திகளை ஒழித்து அத்துவசுத் 
தியே மிகுத்துக் கூறியதன்காரணம் . 


பருவமடையாதார்க்குத் தீக்கை செய்தலும் அடைந் 
தார்க்கு அது செய்பாமையும் பழுதாம் எனல் . 

அத்துவசுத்திச் சிறப்புக் கூறியவாறு 10 . 

உயிர் பருவமடையும் முறைமை கூறுமுகத்தால் வகை 
யும் , அவற்றிற்குவாயில் இவை என்பதும் கூறல் 11 . 

புறச்சமய நெறிநிற்றல் முதலியன எல்லாம் சைவத் 
திறத்தடைதற்குச் சோபான முறையான் வாயிலாமாறு 12 . 

ii 


X 


காணப்பட்டடங்கும் 


எல்லாம் 

அருமறையாகமத்ரே 
என்பது 14 . 


சிவாகமத்தின் சிறப்பு 15 . 


சனனங்களிலும் ஆகாதவற்றை யெல்லாம் ஒரு 
சனனத்திலே தானே செய்யுமாறு வலியுறுத்தியபடி 17 . 


சைவத்திறத் தடைந்தாரால் செலுத்தப்படும் சரியை 
முதலிய நான்கும் , முத்திநெறியாதற்கட்படும் பேதமும் , 
அவற்றின் பயனும் கூறியது 18 , 


சரியை முதலிய நான்கிற்கும் இலக்கணம் கூறப்பட் 


டது 19 , 20 , 


கீழுள்ளவற்றைக் கீழெனக்கண்டு கழித்தாலன்றி 
மேலுள்ளன பயன்படா என்பது 22 . 


கன்மவேள்வி முதலிய நான்கும் போகத்தையூட்டுவன , 
ஓதன்முதல் ஐவகைத்தான ஞானவேள்வி யொன்றுமே வீடு 
பேற்றைத்தரும் என்பது 23 . 


ஞானமாவது இத் துணைப்பகுதித்து என்பதும் , அவற் 
றுட் பொதுச்சிறப்பு ஆமாறும் , அவற்றிற்குரிய பயன் வேறு 
பாடும் கூறல் 24 , 


சரியை முதலிய பதமுத்தி மாத்திரையே யன்றி 
இயற்றினோர் முடிவின்கண் எவ்வாற்றானும் ஞானநெறியைத் 
தலைப்பட்டே . வீடெய்துவர் எனல் 25 


xi 


எந்நெறியில் நின்றோர்க்கும் வீடுபேறு எய்துதற்கண் 
ஞான நெறியாகிய சன்மார்க்கம் இன்றியமையாச் சிறப்பிற்று 

26 . 


என்ப 


ஞானத்தின் இயல்பும் அதன் பயனும் பொதுவகை 
யாற் கூறியது 27 . 


கேட்டலாமாறும் , அதன்கண் நிகழும் அநுபவமும் 28 . 


சிந்தித்தலாமாறும் , அதன்கண் நிகழும் அநுபவமும் 29 . 


தெளிதலா மாறும் , அதன்கண் நிகழும் அநுபவமும் 30 . 


நிட்டையாமாறும் அதன் பயனும் 


31 . 


நிட்டைமேவினோர்களது ஆசாரம் 33 


நிட்டைமேவப்பெறாதார்க்கு அது பெறும் உபாயம் 


கூறல் 34 . 


சாக்கிரத்தே அதீதத்தைப் புரிந்தவர் பெருமை 35 . 


சிவசங்கிராந்தவாதிகள் மறுப்பு 36 . 

இறைவன் ஒப்ப நிற்பினும் ஏகதேசப் பொருள் ஏக 
தேசப் பொருளே வியாபகப் பொருள் வியாபகப் பொருளே 
என்பது 37 . 

சிவாத்துவிதசைவரை நோக்கி ஒப்பநிற்கும் வழியும் 
வேற்றுமை யுண்டென்பது உவமை முகத்தால் விளக்கு 


தல் 38 . 


ஒன்பதாஞ்சூத்திரம் 


பேறு முதலியவற்றை யுணர்ந்தானுக்கு அப்பேறு 
பயப்பதாகிய சாதனம் செய்யுமாறு வகுத்துக்கூறுவது . 


வாதனைபற்றிச் சலியாமைப் பொருட்டுத் திருவைந் 
தெழுத்தை விதிப்படி உச்சரிக்க எனல் 1. 


ஞாயிற்றைக் காணப் பெறாதாருக்கு இருள் நீங்காத 
வாறுபோல , சிவனையறியப்பெறாதாருக்கு மலம் தவிராது 3 . 


பதிஞானம் ஒன்றானே பதிப்பொருளை அறியற்பாற் 
றென்பது 4 


திருவஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிப்பார்க்கு வேண் 
டும் பாவனை 7 . 


வேண்டப்படும் மந்திரமும் கிரியையும் 8 . 


ஆசனம் , மூர்த்தி , மூர்த்திமான் 9 . 


ஆன்மசுத்திக்கு ஏதுவாதலான் அந்தரியாகம் ஒரு 
தலையான் வேண்டப்படும் முத்திசாதனமாதல் 10 . 


புறத்தேயும் ஒருகுறியில் இறைவனைப் பூசித்தல் 
வேண்டும் . உபகரணம் அயாசகமாய் வந்த அமுத 
முதலாயினவாம் . 


புறப்பூசையும் அங்கமாதல் 11 . 


xiii 


இந்தனத்தின் எரி , பாலின் நெய் , பழத்தின் இரதம் , 
எள்ளின்கண் எண்ணெய் உவமையாதல் . சிவானந்த 
மேலீடு 12 . 


பத்தாஞ்சூத்திரம் 


வேண்டுஞ்செய்திமுறைமைகள் மூன்றுசூத்திரங்களாற் 
கூறப்பட்டன . ஆகலின் , அது சாதன இயல் எனப்பெயர் 
பெற்றது . அச்சாதனத்தாற் பெறப்படும் பயன் பெத்தநீக்க 
மும் முத்திப்பேறும் ஆவன . ஆகலின் , இது பயனியல் எனப் 
பெயர் பெற்றது . இருவகைப் பயனுள் முதற்கண் பெத்த 
நீக்கம் இச்சூத்திரத்திற் கூறப்படுகின்றது . 

பதிஞானத்தாற் காணப்பட்ட இறைவன் ஆன்மாவேயாய் 
ஒற்றுமைப்பட்டுப் பெத்தநிலையில் நின்றமைபோல , ஆன்மா 
அவ்விறைபணியின் அவனோடு ஒற்றுமைப்பட்டு வழுவாது 
நிற்கப்பெறின் யானெனதென்னும் செருக்கறும். அக் 
காலத்து இவன் செய்யும் இதழகிதங்களெல்லாம் யான் 
செய்ததென முதல்வன் உடனாய் நின்று ஏன்று கொள்வன் . 
அரன்பணியில் நிற்றலான் பரதந்திரியம் ஒழியும் . இவன் 
செய்யும் இதமகிதங்கள் இவனுக்குப் பணியாய் முடியும் . 
இவனுக்கு இதமகிதம் செய்தார்மாட்டு அவ்வளவினன்றி 
மிகுதிப்படுதற்குத் துணைக்காரணமாய் இயையும் . ஆர்ச்சிப் 
பும் இவனைப் பந்தியாதொழியும் . சஞ்சிதமும் மாயையும் 
ஆ ண வ மும் இவனைப்பந்திக்கமாட்டா , விண்டொழியும் 
என்பது 1 . 

யானெனதென்னும் செருக்கு அறுதியின் பொருட்டு 
ஏகனாகி நிற்கும் ஞானம் ஒருதலை பான் வேண்டற்பாற்று 2 . 


xiy 


னம் 


பாடிகாவலர் அரசன் ஆணைவழி நின்று பிழை செய் 
தாரைத் தாம் ஈர்த்தவழியெல்லாம் பரதந்திரமாய்க் கிடக்கச் 
செய்வர் . அவர் அவ்வாறு செய்தல் அரசன் ஆணையின் 
ஆற்றலே , பிறி தன்று . பிழை செய்தார் அரசனைத் தலைக்கூடி 
அவன் கருத்தின்வழி யொழுகின் பாடிகாவலரையும் தம் 
ஆணையின் வழி நிற்கச்செய்யும் சுதந்திரராவார் . அது போல , 
இந்திரியங்கள் தம் வழி ஆன்மாவை ஈர்த்தற்குக் காரண 
முதல்வன் ஆணையேயன்றிப் பிறிதில்லை. இந்திரியங்களையும் 
தன்னையும் உடையனாகிய அம்முதல்வன் தாள்களைச்சார்ந்து 
அவன்பணியில்உறைத்துநிற்க அவ்விந்திரியங்களையும் அவன் 
ஆணையின் வழிச் செலுத்தும் சுதந்திரன் ஆவன் . உறைத்து 
நிற்புழியும் பயிற்சிவயத்தான் ஓரொருகால் இந்திரியங்களின் 
குறும்புநிகழுமாயின் அது முந்தனுடைச் செயலென்று 
கொண்டு பணியின் வழுவாது ஒழுகுதல் வேண்டும் . வினை 
கள் சத்திமடங்கி ஒழியும் . இறைவன் அடிமைத்திறத்து 
உறைத்து நின்றோன் மறித்துப் பொறிகளின் வழிப்பட்டு 
அப்பொறிகட்கு அடியனாவானல்லன் 3 . 

உலகத்தின்கண் மனவாக்குக்காயங்களால் செய்யப் 
பட்ட புண்ணிய பாவங்களெல்லாம் முதல்வனால் கற்பிக்கப் 
பட்டனவே . அந்தர்யாமியாகத் தம்மிடத்திலேநின்று இச்சை 
யாதியாற் செலுத்தியும் , ஞானேந்திரியங்களினாலே விஷயங் 
களைப் பற்றுவித்தும் , கன்மேந்திரியங்களினாலே தொழில் 
களைச் செய்வித்தும் செய்கின்றான் . கிரியாசத்தியே செய் 
விப்பது , எவ்விடத்தும் எச்செயலும் முதல்வன் செயலே , 
வனன்றி ஓர் அணுவும் அசையாது எனக்கொண்டு தம்மை 
இழந்து நிற்கப் பெறுவார்மாட்டு அஞ் ஞானகன்மம் 
பிரவேசிக்கமாட்டா . மெய்யுணர்வான் அடைக்கலம் புக்கா 


XV 


ரைத்தன்னைப்போலச் சுத்தராகச் செய்து பாதுகாப்பன் . 
இறைவன் சலமுடையனல்லன் . அரன்பணியில் நின்றிடல் 
இதுவாம் என்பன 4 . 


எத்துணைப் பெரும்பேற்றையும் அளிக்கவல்ல எத்துணை 
நன்மைகளும் , அரன்பணியில் நிற்றலாகியமெய்த்தொண்டால் 
விளையும் ஞானத்தால் தரப்படும் பேற்றைத் தரத்தக்கன 
வல்ல . இறைபணியில் நிற்கும் ஞானத்தோடொப்பதாகிய 
சிறப்புடையது ஒன்று மின்று என்பது . அரன் பணியில் நிற் 
கும் ஆற்றல் கூறியபடி 5 . 


அங்கித்தம்பனம் செய்யவல்லார் அக்கினியின் மூழ்கிக் 
கிடப்பார் , அதனால் அவருக்குத்துன்பமில்லை. விடகாரிவிடத் 
தின் வலியைக்கெடுப்பர் , அவர்க்குக் கொலைத் தொழில் 
நிகழாது . 

அதுபோல இந்திரியங்களைத் தம் வழிப்படுத்த 
வல்ல ஞானிகள் எக்கருமம் செய்தாராயினும் இருவினைகள் 
அவரைச் சென்றணையா என்பது 6 . 


பதினொராஞ்சூத்திரம் 


பெத்தத்தினின்று நீங்கப்பெற்றோர்க்கு முத்திப்பயன் 
பெறுமாறு வகுத்துக்கூறுவது இச்சூத்திரம் . 


கண்ணிந்திரியம் ஓருருவத்தைக் காட்டு தன் மாத்திரை 
யின்றி அவ்வுருவத்தைக் காணுதலும் செய்து உபகரிக்கும் . 
அதுபோல முதல்வன் உயிர் அறியும்படி ஒரு விடயத்தை 


xvi 


அறிவித்தன் மாத்திரைபேயன்றி அவ்வுயிருணர்வுடன் அத் 
துவிதமாய்ச் சென்று அறிதலும் செய்து உபகரித்து வரு 
வான் . முதல்வன் இங்ஙனம் அத்துவிதமாய் நின்று உப 
கரித்துவரும் உரிமைபை உள்ள படி அறிந்து நிற்பானாயின் 
முதல்வன் திருவடிகளைத் தலைப்படுதற்கண் இச்சை இடை 
யறாது நிகழும் . அறிவிச்சைகள் 

அறிவிச்சைகள் முதல்வன் திருவடிக் 
கண்ணவாய் ஒருங்கு நிகழவே காயத்தோடு நிற்புழியும் 
சுத்தனாய் அம்முதல்வன் திருவடியைத்தலைக்கூடப்பெற்றுச் 

சுவாநுபூதியாகக்கொண்டு வாழ்வான் 
என்பது 1 . 


சிவாநு பூ 


பரஞானத்தால் அதனைத் தெளிப்நோக்கி அன்புசெப் 
பப்பெற்றார் அவ்வொன் றனையே உணர்ந்து கொண்டு நிற்பர் . 
ஏனைப்பதார்த்தங்களைச் சிறிதும் காண்பாரல்லர் . 

அளவை 
ஞானங்கள் விந்துஞசனம் , பேதஞானம் என்பன பாவனை 
ஞானமே ; அநுபூதிஞானமன்று . சிவஞானமொன்றே சிறப் 
புடைய ஞானம் . சிவஞானத்தைப்பெற்ற சீவன்முத்தர் 
சிவமொன்றே கண்டிருப்பர் . பிராரத்தவா தனையிற் படுவா 
ரல்லர் என்பது 2 . 


உருவசிவசமவாதிகள் உடம்பாவது அநாதியாய் உயி 
ரைப்பற்றி நீரோட்டம் போல் வருவன . அதற்கொரு முடி 
வில்லை முத்தியினும் நித்த சுத்த மங்கள மயமான திப்பிய 
வுடல் உண்டு என்பர் . உடம்புள தாகவே மாயை உண்டு , 
கன்மம் உண்டு . ஆணவமலமும் விட்டு நீங்குதல் இல்லை , 
அதுவும் துன்பமே . ஆகலின் , அதனை முத்தி என்றதற்குத் 
தாற்பரியம் பதமுத்தியே எனக் கூறி அவரை மறுத்து 
மாயாமலம் பற்றறக்கழியுமாறு கூறப்பட்டது 

3 . 


xvii 


இரசகுளிகை பரி சித்த மாத்திரத்தில் செம்போடு 
சகசமாய் நின்ற களிம்பு நீங்கும் , செம்புஉருவேற்று நிற்கும். 
அதுபோல , மெய்ஞ்ஞானம் சேர்ந்த மாத்திரத்தில் உயிரோடு 
சகசமாய் நின்ற ஆணவமலம் நசிக்கும் எனக்கூறி ; முத்தி 
யினும் சகசமலம் நீங்குமாறில்லை என்னும் பாடாண வாத 
சைவரையும் , அருக்கன் ஒளிமேவினும் அருக்கனெடு கண் 
ஒளி கலந்தாலன்றி இருள் பற்றறக்கழியாது . அதுபோல , 
மெய்ஞ்ஞானம் சேரினும் சிவம் பிரகாசித்துத் திருவடியை 
உயிர் பொருந்திலைன்றி ஆணவமலம் பற்றறக் கழியுமா 
றில்லை எனக்கூறி ; மெய்ஞ்ஞானம் சேர்ந்தமாத் திரையே மலம் 
நீங்கப்பெறும் . அதுவே முத்தி , அதன்மேலும் திருவடியைக் 
கலத்தல் வேண்டா என்னும் பேதவாத சைவரையும் தடை 
விடைகளால் மறுத்தது 4 


அரிசியொடும் சகசமாய்நின்ற முளை தவிடு உமிகள் 
கெட்டொழிய அரிசி கேடின்றி நிலைபெறுதல் கண்டாம் . 
அவ்வரிசி முன்போல வேறொரு நெல்லுத்தோன்றுதற்குக் 
காரணமாதல் இல்லை. ஏன் ? அவை அரிசியின்கண் இல்லை 
என்பது தெளிவு . அதுபோல , அநாதியே உயிர்களோடு 
சகசமாய்நின்ற மும்மலங்களும் முத்திநிலைக்கண் விண் 
டொழியும் . விண்டொழியினும் ஏனைப் பெத்தரிடத்துக் 
காணப்படும் . ஆகலின் , அவை நித்தப் பொரு 

ளயாம் 
என்பது 5 . 


ஆணவமலத்தின் நீங்கி வேறுநின்றஉயிர்கள் இறைவனை 
பட்டுத் தனித்து நிற்றல் ஓரிடத்துமில்லை என உவமை முகத் 
தால் விளக்கியது 6 . 

iii 


xviii 


முதல்வன் அத்துணைக்கலப்புடையனாய் எங்கும் செறி 
ந்து நின்று உபகரித்துவரினும் அஃது அருட்கண்ணுடை 
யார்க்கே அறியவரும் . ஏனையோர்க்கு அறியவாராது . அருட் 
கண்ணும் பக்குவமுடையார்க்கன்றிக் கிடைக்கப்பெறாது . 
அவ்வருட்கண்ணை முதல்வன் பருவம் பார்த்திருந்து கொடுக் 
கப்பெறுவர் . அவருக்கே முதல்வன் அறிவுக்கறிவாயிருந்து 
உபகர்த்துவரும் அத்துவிதநிலை இனிது விளங்கும் என்பது 7 . 

ஈசுர அவிகாரவாதி , பரிணாமவாதி , ஐக்கவாதிமதங்கள் 
அடாதெனக் கூறிப்பரிகரித்தல் 8 . 

முதல்வனை இரதகுளிகைகளோடு ஒப்புறுத்து தலன்றிப் 
பொன்னோடு ஒப்புறுத்தல் கூடாது . 

உயிர் சிவாநுபவம் 
ஒன்றற்கே உரித்து . ஐந்தொழில் எல்லாவற்றிற்கும் சுதந்திர 
னாகிய முதல்வனோடு ஒத்து ஒன்றாதல் இல்லை என்பது 9 . 

கண்ணொளிக்கும் ஞாயிற்றினொளிக்கும் வேற்றுமை 
பெரிதானாற்போல இருபொருளும் சித்தாயினும் சித்திரண் 
டற்கும் அந்தரங்க வேற்றுமை பெரிதாம் . ஐக்கவாதிகளை 
மறுத்தற் கெழுந்த இரண்டு செய்யுட்களும் இங்கே அருவ 
சிவசமவாதிகளை மறுத்தற்கும் ஆயின . ஒத்து ஒன்றாய் 
நிற்கும் என்பர் அருவ சிவசமவாதிகள் 10 . 

காந்தம் விகாரமின்றி நின்றே இரும்பைவலிக்கும் . அது 
போல இறைவனும் விகாரமின்றியே உயிரைத் தன் வழிப் 
படுத்துநிற்பன் . எரி இரும்பைக்கெடுத்தலின்றித் தன்வண்ணம் 
ஆக்கித் , தன்வண்ணம் ஆக்குதற்குரித்தாகாது இரும்பின் 
கண் உடன்தோன்றி நிற்கும் கறை மாத்திரம் கெடச் 
செய்யும் . அதுபோல , இறைவனும் உயிரைத் தன்வண்ண 


xix 


மாகச்செய்து தன் வண்ணம் ஆக்குதற்குரித்தாகாது உயிரின் 
கண் உடன்தோன்றி நிற்கும் மலம்மாத்திரம் கெடச் செய் 
வன் . நீரோடு சேர்ந்த உப்புத் தன் சுவை முழுவதும் அந் 
நீர்க்கு ஆக்கித் தன்னோடு ஒப்பச் சமம் செய்து நிற்கும் . 
அதுபோல , உயிரைச் சேர்ந்த இறைவனும் தனக்குரிய எண் 
குணங்களையும் அவ்வுயிரின்கட் பதிப்பித்துத் தன் 
ஒப்பச் செய்து நிற்பன் . இரதகுளிகை செம்பையுருக்கித் 
தன்னோடு கூட்டி வேதித்துப் பொன்னாகச் செய்தும் பொன் 
னியல்பைக்காட்டாது தன்னுள் அடக்கி நிற்கும். அது 
போல , இறைவன் உயிரை அவ்வாறெல்லாம் செய்தும் 
அதன் இயல்பு சிறிதும் தோன்றாது அறிவிறந்து நிற்குமாறு 
தனது வியாபகத்துள் அடக்கி நிற்கும் . உம்பர்பிரான் 

ஒரு 
வனே உற்பத்தியாதிகளுக்குரியன் . கருப்பஞ்சாறு முதலிய 
சுவைப் பொருள் கள் எல்லாம் ஒன்றாகக் கலந்தவழி உள 
தாகிய சுவை இவ்வியல்பிற்று எனப்பிரித்தறியவாராது . 
இறைவனும் உயிரின்கண் அங்கனம் கலந்தவழி இவ்வியல் 
பிற்று எனப்பிரித்தறியவாராது ஆனந்த சொரூபமாய் நிற்பன் . 
உயிர்தானும் சிவாநுபவம் ஒன்றினுக்குமே உரித்து என்பது 

11 . 


பன்னிரண்டாஞ்சூத்திரம் 


பாசநீக்கமும் சிவப்பேறும் ஆகிய பயன் பெற்றார்க்குச் 
சீவன் முத்தி நிலைக்கண் நிகழும் இயல்பு கூறுவது இப் 
பன்னிரண்டாம்சூத்திரம் . 


Xx 


விளக்கற்றம் பார்க்கும் இருள் . அது போல , அறிவற்றம் 
பார்க்கும் மும்மலங்கள் . ஆகலின் , மலங்களையஞ்சிப் பரிகரித் 
தலும் , பரிகரித்தற்குத் துணையாகிய மெய்யன்பரொடுபயிற 
லும் , பயிற்சி நிலைபெறும்படி அவரது திருவேடத்தையும் 
சிவாலயத்தையும் அரன் எனக்கண்டு வழிபடுதலும் உடைய 
ராய் வாழ்தல் சீவன் முத்தர்க்குரிய இயல்பாம் 1 . 

கழிகாமமுடையராயினார்க்கு அத்தொடர்புடையாரது 
இணக்கம் கழிபேருவகையைத் தரும் . அல்லாரது இணக்கம் 
வெறுப்புமிகுதியைத்தரும் . அதுபோல , சிவாநுபவமுடை 
யாருக்கு அத்தொடர்புடையாரோடு இணங்குதல் உவகை 
மிகுதியைத்தரும் . பிறரோடு இணங்குதற்கண் வெறுப்பு 
மிகுதி இயல்பான் அவருக்கு உளதாம் என்பது 2 . 

பாசப்பற்றுடையாரது பற்று விட்டொழிதற்பொருட்டுத் 
திருவேடமுடைய மெய்யன்பரை அரனெனவே தேறி வழி 
படுக என்பது 3 . 

சிவலிங்கம் முதலிய திருமேனியே சிவமெனக்கண்டு வழி 
படுவர் சரியையாளர் . அவர்க்குச்சிவன் ஆண்டுவெளிப்படாது 
நின்று அருள் செய்வன் . மந்திரநியாசங்களால் வழிபடும் 
கிரியையாளர்க்கும் , சாத்தியமந்திரங்களால் வழிபடும் யோகி 
களுக்கும் அவரவர் விரும்பியவடிவாய் அவ்வத்திருமேனி 
களில் அப்போதப்போது தோன்றிநின்று அருள் செய்வன் . 
அன்பு மாத்திரையான் ஆண்டுவழிபடும்ஞானிகட்கு அன்பே 
தானாய் எப்போதும் ஆண்டுவெளிப்பட்டு நின்று அருள்செய் 
வன் , ஆகலான் , அஃதறிந்துவழிபடுதல்வேண்டும் என்பது , 
தொழப்படுவாரது கருத்துவகை பற்றியும் , தொழுவாரது 
கருத்துவகைபற்றியும் கூறியது 4 , 


xxi 


உட்டொழில்செய்வார் புறத்தொழில் செய்தற்கும் 
உரியர் . ஏனையோர் தத்தம் தொழிற்கே உரியர் . நாலுபாதத் 
தின் நிகழும் கிரியையெல்லாம் கர்த்தாவினது உண்மைப் 
பணியாம் . உலகின் மருவாத இன்பத்துள்வைத்த குருவின் 
உபகாரத்தைக்கருதி நால்வகைத்தொழிலும் ஞானிசெய்தலே 
கடப்பாடாம் . ஞானகுருவே தலையாயகுரு . தாவரசங்கமங் 
களும் இக்குருவடிவின் வேறல்ல . ஆகலின் , அவ்விரண் 
டினும் வழிபடுக என்பது 5 . 


ஏனைஞானங்கள் எல்லாம் ஆசாரியனை இன்றியும் அமை 
யும். திருவடிஞானம் ஆசிரியனையின்றி ஒரு வாற்றானும் 
அமையாது . ஆகலின் , இவனே ஈசன் என்று இறைஞ்சி 
ஏத்துக என்பது 6. 


சிவபேதம் அனைத்தும் குரு மூர்த்தமே எனத்தேறி 
ஞானசாரியனை வழிபடுக , அங்ஙனம் வழிபடப்பெறின் சிவன் 
இக்குருவை ஆவேசித்து நின்று நாடோறும் செய்யும் பரிசம் 
முதலியவற்றான் அவ்வுயிரைத் தன்வண்ணமாகச் செய் 
தருளுவன் . ஏத்தினோர்க்குவரும் பயன் கூறியது இது . 7 . 


விஷய அட்டவணை 
முற்றிற்று 


உரைப்பாயிரம் 


பண்ணிசைவெம் பரிதிமதி திலதயிலந் தீயிரும்பு 

பாணி யுப்பு 
விண்ணனில் முடலுயிர் நீர் நிழலுச்சிப் பளிங்கு பகல் 

விளக்குப் பானீர் 
கண்ணிரவி , யுணர்வொளிபோற் பிறிவரிய வத்துவிதக் 

கலவி காட்டித் 
தண்ணளிவைத் தெனையாண்ட துறைசைநமச் சிவாயகுரு 

சரணம் போற்றி . 


ஸ்ரீ மாதவச் சிவஞானயோகிகள். 


சிவமயம் . 
திருச்சிற்றம்பலம் 


சிவஞான சித்தியார் சுபக்கம் . 

மூலமும் - உரையும் . 


ஸ்ரீசுப்பிரமணிய தேசிகர் பதவுரை - 
ஸ்ரீ மாதவச்சிவஞானயோகிகள் பொழிப்புரைகள் . 


சிவஞானபோத நூற்பொருள் பிற்காலத்தார்க்கு 

இனிது 
விளங்குமாறு விரித்தல் யாப்பான் நூல்செய்வான் புகுந் தவாசிரியர் 
எடுத்துக்கொண்டபொருள் இடையூறு தீர்ந்தினிதுமுடி தற்பொருட் 
டும் , இந்நூ னின்து நிலவு தற்பொருட்டும் , முதற்கட் செய்து 
கொண்ட கடவுள் வாழ்த்து மாணாக்கர்க்கு அறிவுறுத்தற்பொருட்டுச் 
செய்யுளாற் றெரிக்கின்றார் . 


காப்பு . 
விநாயகர் வணக்கம் . 
ஒருகோட்ட னிருசெவியன் மும்மதத்த 

னால் வாயைங் கரத்த னாறு 
தருகோட்டம் பிறையிதழித் தாழ்சடையான் 

றருமொருவா ரணத்தின் றாள்கள் 
உருகோட்டன் பொடும்வணங்கி யோவாதே 

யிரவுபகலுணர்வோர் சிந்தைத் 
திரு கோட்டு மயன் றிருமால் செல்வமுமொன் 

றோவென்னச் செய்யுந் தேவே . 


2 


சிவஞான சித்தியார் சுபக்கம் . 


வாயை 


சுப் 

பதவுரை . 
ஆறு - கங்கையும் , -- தரு கோட்டு அம் பிறை - தன் 
னாற்றரப்பட்ட வளைவான் அழகுபெற்ற பிறையும் , -- 
இதழி - கொன்றை மாலையும் ( அணிந்த ) , - தாழ் சடை 
யான் தரும் - தாழ்ந்த சடையையுடைய சிவபிரான் அளித் 
தருளிய , - ஒரு கோட்டன் - ஒற்றைக் கொம்பையுடைய 
னும் . - இரு செவியன் - இரண்டு ( முறம்போலுஞ்) செவி 
களையுடையனும் , -- மும்மதத்தன் - மூன்று மதங்களை 
யுடையனும் , -நால்வாய் ஐங்கரத்தன் - நான்ற 
யுடையனும் ஐந்து கரங்களை யுடையனுமாகிய , ஒரு 
வாரணத்தின் தாள்கள் - ஒப்பற்ற வாரணமுகத்தானுடைய 
திருவடிகள் , - உருகு ஓடு அன்பொடும் -உருகுதலுடன் 
ஓடப்பெற்ற பேரன்பான் , - ஓவாதே வணங்கி - இடை 
யறாது ( தம்மை ) வழிபட்டு .-- இரவு பகல் - இரவும் பகலும் , 
--உணர்வோர் சிந்தை - தியானிப்போர் அறிவின் கண்ண 
தாகிய , - திருகு ஓட்டும் - மலக்கோணைத் துரக்கும் ( அது 
வேயுமன்றி ), - அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன 
- அயன் அரி முதலியோர் வாழ்வும் ஒரு பொருளன்றென 
வெறுப்ப , - தேவே செய்யும் - சிவமாந் தன்மைப் பெரு 
வாழ்வையுந் தரும் என்க . 

பொழிப்புரை . 
என்பது : கங்கையும் பிறையுங் கொன்றையு மணிந்த 
சடையா னளித்தருளிய ஒருகோடு முதலியவற்றையுடைய 
வனாகிய வாரணமுகத்தானுடைய திருவடிகள் , பேரன்பா 
னிடையறாது தம்மை வழிபட்டுத் தியானிப்போ ரறிவின் 
கண்ணதாகிய மலக்கோணைத் துரக்கும் ; அதுவேயுமன்றி ; 
அயனரிமுதலியோர் வாழ்வு மொருபொருளன்றென வெறுப் 
பச் சிவமாந்தன்மைப் பெருவாழ்வையுந் தரு மென்பதாம் . 


சிவ 


விநாயகர் வணக்கம் . 


3 . 


சிந்தைத் திருகோட்டித் தெய்வத் தன்மை செய்யவல்ல தாள் 
களுக்கு இடையூற்றை யோட்டி இந்நூன் முடிவுபெறச் செய்தல் 
அருமையன் றென்பது கருத்து . 


கங்கையின் செருக்கடக்கிப் பிறையை வாழ்வித்த பெருமான் 
மகனாதலானும் அச்சீலமுடைமை தெளியப்படுமென்பார் , ஆறு தரு 
கோட்டம் பிறையி தழித் தாழ் சடையான் றருமொரு 
மென்றார் . 


வாரண 


இதழியு முடன் கூறினார் , திருவடையாள மாலையாதலின் . 


இதழித்துணர்போலத் தாழ்ந்த சடையானென உவமத்தொகை 
யாகக்கொண்டுரைத்தலு மொன்று . 


தருகோட்டம்பிறை தன்னாற்றாப்பட்ட வளைவா னழகுபெற்ற 
பிறை . 


இருசெவியனென்றது , இசையெச்சத்தால் , இரண்டு முறம் 
போலுஞ் செவியனெனப் பொருடந்து நிற்றலின் , ஒரு கோடு 
முதலியனபோலப் பிறி தினியை புநீக்கிய விசேடணமாதற் கிழுக் 
கின்மை யுணர்க . 


யானையுறுப்புக் கழுத்திற்கு மேலன் றியின்மையான் மும்மதத்த 
னாதல் யாங்ஙன மென்பார்க்கு , மும்மதம் யானைக்கு அடையென் 
பாரும் , ஒருகோட்டன் முதலியன போல மும்மதத்தெனென 
விநாயகப்பிரானுக்கே யடையாய் நிற்றலின் யானைக்கடை யாமாறு 
யாங்ஙனமென மறுத்து இச்சா ஞானக் கிரியைகள் ஈண்டு மும்மத 
மென உருவகஞ் செய்யப்பட்டன வென்றுரைப்பாரும் ; ஒருகோடு 
முதலிய வேனை யடையெல்லாம் உறுப்பினையே யுணர்த்தி 
நிற்றலின் இதுமாத்திர மினம்பற்றா துருவகமாதல் செல்லாமை 
யானும் , உருவகஞ் செய்தற்குரியதோரியை புவிசேடமின்மையானுங் 


4 . 


சிவஞான சித்தியார் சுபக்கம் . 


கந்தன் முதலியோரையு மக்கருத்துப்பற்றி மும்மதத்தனெனல் 
யாண்டுமின்மையானும் , அதுவுமுரையன்றென மறுத்துப் பஞ்சாக் 
காத்தின் பேதமாகிய எட்டெழுத் தாறெழுத்து நாலெழுத்து 
முதலியனவும் பஞ்சாக்கரமென வழங்கப்படுமாறு போல மும்மதத் 
தின் வகையாகிய ஒரும தமு மிரும தங்களு மும்ம தமென வழங்கப்படு 
மாகலின் அது பற்றி ஆசங்கை யென்னையென் றொழிவாரு முளர் . 


வாரணமுஞ் சிந்தையும் ஆகுபெயர் . 


திருகு முதனிலைப்பெயர் . 


ஓகாரம் எதிர்மறை . 


இஃதெண்ணலங்காரம் . 


ஈண்டு “ இறைவனையு மிறைவனா லியம்புநூலு மீண்டளவும் 
பொருளியல்பும் வேண்டுஞ் செய்தி - முறைமைகளும் பெத்தமொடு 
முத்தியெல்லாம் என்றெடுத்துக்கொண்ட முறையே வைத்துப் 
ப்ரபக்கங்களை எடுத்தோதி மறுத்த வாசிரியர் , இனி யம்முறையே 
சுபக்கம் கூறுகின்றார் . 


-- 


சிவமயம் . 
திருச்சிற்றம்பலம் . 


சிவஞான சித்தியார் சு 
சுபக்கம் . 


மங்கலவாழ்த்து . 


திருவிருத்தம் - 5 . 


பாயிரம் 
மங்கலவாழ்த்து . 


சிவபெருமான் , 


அறுவகைச் சமயத் தோர்க்கு மவ்வவர் பொருளாய் வேறாங் 
குறியது வுடைத்தாய் வேதா கமங்களின் குறியிறந்தங் 
கறிவினி லருளான் மன்னி யம்மையோ டப்ப னாகிச் 
செறிவொழி யாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம் . 


சுப் 

-பதவுரை . 


- 


அறுவகைச் சமயத்து - ( புறப்புறம் புறம் அகப்புறம் 
அகமென்னு நான்கனுள் அகச்சமயமொழித்து ஒழிந்த 
முக்கூற்றுப் புறங்களிலே தனித்தனி ) அறுவகைப்பட்ட 
சமயங்களி னின்றுகொண்டு , - ஓர்க்கும் - ( அவற்றுள்ளும் 
பல வேறுவகைப்பட ) ஆராய்ந்தறிகின்ற, - அவ்வவர் 
பொருளாய் அவரவர்கொண்ட முதற்பொருளாய் .- 
வேறாங் குறியது உடைத்தாய் அவரின் வேறாகிய 
( பாடாண வாத முதலிய அகச்சமயத்தார்க்கு இலயம் 
போகம் அதிகாரமென்னு மூன்றவத்தையின் முறையே 
சத்தியும் உத்தியோகமும் பிரவிருத்தியு மென்னுந்தொழில் 
வேறுபாடுபற்றிச் சிவன் சதாசிவன் மகேசனென்னும் 
பெயருடைய அருவம் அருவுருவம் உருவமென்னுந் 
தடத்தக் ) குறியே குறியாக வுடைத்தாய் , - வேதாக 
மங்களின் குறி இறந்து - ( சித்தாந்தசைவர்க் கத்தடத்தக் 
குறியேயன்றி ) வேதாகமங்களின் கருத்திற் கதீதமாய் , 
அறிவினில் அருளான் மன்னி - உயிர்க்குயிராய் , - அங்கு 


8 


சிவஞான சித்தியார் சுபக்கம் . 


சிவ 


- 


அம்மையோடு அப்பன் 

(உயிர்கட்கெல்லாம் 
அறிவைப் பிறப்பிக்கும் ) அம்மை அப்பனுமாகி , -- செறிவு 
ஒழியாது நின்ற- ( எங்கணும் எக்காலமுஞ் ) செறிந்து 
வியாபகமாய் நின்ற , - சிவன் அடி சென்னி வைப்பாம் 
-சிவபிரான் றிருவடியைச் சிரமேற் கொள் வாம் என்க . 

பொழிப்புரை . 
எ - து புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் என்னு 
நான்கனுள் அகச்சமயமொழித்தொழிந்த முக்கூற்றுப்புறங் 
களிற் றனித்தனி யறுவகைப்பட்ட சமயங்களி னின்று 
கொண் டவற்றுள்ளும் பலவேறுவகைப்பட வோர்த் துணர் 
கின்ற அவரவர்கொண்ட முதற்பொருளாய் , அவரின் 
வேறாகிய பாடாணவாதமுதலிய அகச்சமயத்தார்க்கு இலயம் 
போகமதிகாரமென்னு மூன்றவத்தையின் முறையே சத்தியு 
முத்தியோகமும் பிரவிருத்தியுமென்னுந் தொழில் வேறு 
பாடுபற்றிச் சிவன் சதாசிவன் மகேசனென்னும் பெயருடைய 
அருவம் அருவுருவம் உருவமென்னுந் தடத்தக்குறியே 
குறியாகவுடைத்தாய்ச் , சித்தாந்தசைவர்க்கு அத்தடத்தக் 
குறியேயன்றி வேதாகமங்களின் கருத்திற்கதீதமாய் , உயிர்க் 
குயிராய் , உயிர்கட்கெல்லாமறிவைப் பிறப்பிக்கும் அம்மை 
யப்பனுமாகி , எங்கணுமெக்காலமுஞ் செறிந்து வியாபகமாய் 
நின்ற சிவபிரான் றிருவடியைச் சிரமேற் கொள்வாமென் 
பதாம் . 


பாபக்கத்துட் புறப்புறச்சமயத்தாரையும் புறச்சமயத்தா 
ரையுமறுப்பவே , அம்முறைபற்றி அகப்புறச்சமயத்தாரும் மறுக் 
கப்பட்டாரேயாவ ரென்னுங் கருத்தான் , அவரையுமுடன் றழுவு 
அறுவகைச் சமயத்தெனப் பொதுப்படக்கூறினார் . 


மங்கலவாழ்த்து 


9 


ஒர்த்தல் - ஆராய்தல் . 
விசேடியமடியாகலின் உடைத்தாயென்றார் . 
சிவனடி யென்றது உபசாரம் . 
இதனுள் , அறுவகைச்சமயத்தோர்க்கு மவ்வவர்பொருளாயென 
வே மேற்கூறிப்போந்த பாபக்கத்துப்பொருளும் , வேறாங்குறியது 
வுடைத்தா யெனவே முதற்சூத்திர முதலிய வைந்து சூத்திரத்திற் 
பெறப்படுந் தடத்தப்பொருளும் , வேதாகமங்களின் குறியி றந்தென 
வே இரண்டுமன்றி யேனைச்சொரூபலக்கணங்கூறும் ஆறாஞ்சூத்திரப் 
பொருளும் , அறிவினிலெனவே ஆன்மசொரூபங்கூறு மேழாஞ்சூத் 
திரப்பொருளும் , அருளான் மன்னி யெனவே ஞான தரிசனங்கூறு 
மெட்டாஞ் சூத்திரப்பொருளும் , அம்மையோ டப்பனாகியெனவே 
ஞானமு ஞேயமு ஞா திருவுமாகக் காணப்படு மொன்பதாஞ் சூத் 
திரப்பொருளும் , செறிவொழியாது நின்ற வெனவே ஏகனாகிநிற்றல் 
கூறும் பத்தாஞ்சூத்திரப் பொருளும் , சிவனடி சென்னி வைப்பா 
மெனவே அரன்மலரடிக்கீழிருத்தல் கூறும் பதினொன்றாஞ் சூத் 
திரப்பொருளும் , சென்னிவைப்பா மென்னுஞ் சொல்லியல்பான் 
அணைந்தோர் தன்மை கூறும் பன்னிரண்டாஞ் சூத்திரப்பொருளுங் 
குறிப்பானறியக் கிடந்தன . 

இங்ஙனக் தொகுத்துக் காட்டுதல் மங்கலவாழ்த்துக்கு இலக் 
கணமென உணர்க . 


இனி , இதனுட் கூறப்படு மறுவகைவினையெச்சங்களானும் 
முதல்வனுடைய அறுவகைக் குணங்களுங் கூறப்பட்டன வென் 
றுரைத்தலு மொன்று . 

அதுகாட்டுதும் : அவ்வவர் பொருளாயென் ற தனால் அங்ஙனம் 
பல வேறுவகைப்பட நிற்கு மகந்தசத்தியாகிய அளவிலாற்றலுடை 

கூறப்பட்டது ; வேறாக்குறியது வுடைத்தா யென்ற தனால் 
அநாதிபோத மநாதி முத்தத் தன்மை யெனப்படும் இயல்பாகவே 

2 


மை 


10 


சிவஞான சித்தியார் சுபக்கம் . 


பாசங்களினீங்குதல் கூறப்பட்டது ; நிராமயான்மா வெனப்படும் 
இயற்கை யுணர்வினனாதலுமீண்டே யடங்கும் ; வேதாகமங்களின் 
குறியி றந்தென் றதனாற் சுதந்திர னெனப்படும் தன் வயத்தனாதல் 
கூறப்பட்டது ; அறிவினி லருளான் மன்னி யென் ற தனாற் சருவஞ் 
ஞத்து வமெனப்படும் முற்றுமுணர் தல் கூறப்பட்டது ; அம்மையோ 
டப்பனாகி யென்ற தனால் அலுத்தசத்தி யெனப்படும் போருளுடை 
மைகூறப்பட்டது ; விசுத்ததேகமெனப்படுந் தூயவுடம்பினனாதலு 
மீண்டே அடங்கும் ; செறிவொழியா தென்ற தனாபூர்த்தியெனப் 
படும் வரம்பிலின்பமுடைமை கூறப்பட்டதென்றுணர்க . இன்னும் 
விரிப்பிற் பெருகும் . 

( 1 ) 


முன்னூற்சிறப்பு . 


என்னையிப் பவத்திற் சேரா வகையெடுத் தென்சித் தத்தே, 
தன்னைவைத்தருளினாலே தாளிணை தலைமேற்சூட்டு , மின்னமர் 
பொழில்சூழ் வெண்ணெய் மேவிவாழ் மெய்கண் டானூல் , 
சென்னியிற் கொண்டு சைவத் திறத்தினைத்தெரிக்க லுற்றாம். 


சுப் 


பதவுரை . 


என்னை 

( பவமாயக் கடலிலழுந்துகின்ற ) 
என்னை.- இப்பவத்திற் சேராவகை அருளினாலே எடுத்து 
அதன் கணழுந்தாதவண்ணம் கருணைக்கையாலெடுத்து , 
என் சித்தத்தே தன்னை வைத்து - என்னறிவின் கண்ணே 
தற்சொரூபத்தை விளக்குதற் கெழுந்தருளி வந்து , - தாள் 
இணை தலைமேற் சூட்டும் - திருவடிகளைச் சென்னியிற் 


மங்கலவாழ்த்து . 


சூட்டித் தீக்கை செய்தருளிய , -- மின் அமர் பொழில் சூழ் 
வெண்ணெய் மேவிவாழ் - மின்னலையுடைய மேகந்தங்கு 
தற்கிடமாகிய சோலைகள் சூழ்ந்த திருவெண்ணெய் நல்லூ 
ரென்னுந் திருப்பதியில் விருப்பமுற்று வாழ்கின்ற , -- மெய் 
கண்டான் நூல் - மெய்கண்டதேவன் ( மொழிபெயர்த் 
துரைத்தருளிச்செய்த ) சிவஞானபோத நூலை , - சென்னி 
யின் கொண்டு - ( ஏனையாசிரியன்மார் செய்த பிரமாண 
நூல்கட் கெல்லாஞ்) சிரத்தானமாகக்கொண்டு , -- சைவத் 
திறத்தினைத் தெரிக்க லுற்றாம் -- ( அதனிற் கூறப்படுஞ்)) 
சைவாகமப் பொருட்கூற்றை விளக்குவாம் என்க . 

சிவ பொழிப்புரை . 
எ - து . பவமாயக்கடலிலழுந்துகின்ற வென்னை அதன்க 
ணழுந்தாத வண்ணங் கருணைக்கையா லெடுத்து என்னறி 
வின் கண்ணே தற்சொரூபத்தை விளக்குதற்கெழுந்தருளி 
வந்து திருவடி சென்னியிற் சூட்டித் தீக்கைசெய்தருளிய 
வெண்ணெய் மெய்கண்டதேவன் மொழிபெயர்த்துரைத்தரு 
ளிச்செய்த சிவஞானபோத நூலை , ஏனையாசிரியன்மார் செய்த 
பிரமாண நூல்கட்கெல்லாஞ் சிரத்தானமாகக் கொண்டு அத 
னிற் கூறப்படுஞ் சைவாகமப் பொருட்கூற்றை விளக்குவா 
மென்பதாம் . 


இந்நூலுக்கு வழிகூறியவாறு . 
எடுத்தென்றது குறிப்புருவகம் . 

வைத்தென்றது உபசாரவழக்கு ; " அன்போடியைந் தவழக்கு 
( திருக்குறள் - அன்புடைமை 3. ) என்றாற்போல . 
சென்னியின் இன் உவமவுருபு . 

( 2 ) 


நுதலிய பொருண் முதலியன . 


பண்டைநற் றவத்தாற் றோன்றிப் பரமனைப் பத்தி பண்ணுந் 
தொண்டரைத் தானே தூய கதியினிற் றொகுப்பன் மார்க்கர் 
கண்டநூ லோதி வீடு காதலிப் பவர்கட் கீசன் 
புண்டரி கத்தாள் சேரும் பரிசினைப் புகல லுற்றாம் . 


சுப் 


- 


பதவுரை. 


( சாமு சித்தர் வைநயிகர் பிராகிருத ரென்னு 
மிவருள் ஆற்றலு மறிவுங் காதலு மில்லாத பிராகிருத்ரை 
யொழித்து ஒழிந்த இருவரின் ) பண்டை நற்றவத்தால் 
முற்செய் தவவிசேடத்தால் , தோன்றி-(சாமுசித்தராய்ப் ) 
பிறந்து .--பரமனைப் பத்தி பண்ணும் தொண்டரை- முதல் 
வனிடத்தே ( வீடுகாதலித்துப் ) பத்தி பண்ணுகின்ற சிவ 
பத்தரை , - தானே - (விஞ்ஞானகலர் பிரளயாகலரைப் 
போல நூல் வழியாலன்றித் ) தானே , - தூய கதியினில் 
தொகுப்பன் - சிவகதியிற் சேர்த்துவ னாகலின் ( அவர்க்கு 
நூல் வேண்டாமையான் ) , - மார்க்கர் ஞானிகளெல் 
லாம் , - கண்ட நூல் ஓதி - பிரமாணமென்றறிந்து கைக் 
கொண்ட நூலை ஓதி ( அதன்வழியான் ) , - வீடு காதலிப் 
பவர்கட்கு- ( முறைமையின் மந்ததர முதலிய சத்திநிபாத 
முடையராய் ) முத்திபெற விரும்பும் வைநயிகராயினார் 
க்கு .-- ஈசன் புண்டரிகத் தாள் சேரும் பரிசினை - சிவபெரு 
மானுடைய செந்தாமரை மலர் போன்ற திருவடி கூடு 
முறைமையினை , - புகலலுற்றாம் - ( ஈண்டு வகுத்துக் ) 
கூறுகின்றாம் என்க . 


- 


மங்கலவாழ்த்து . 


13 


சிவ பொழிப்புரை. 
எ - து . சாமுசித்தர் வைநயிகர் பிராகிருதரென்னுமிவ 
ருள் , ஆற்றலு மறிவுங் காதலுமில்லாத பிராகிருதரையொழி 
த்து , ஒழிந்தவிருவரின் முற்செய் தவவிசேடத்தாற் சாமு 
சித்தராய்ப் பிறந்து வீடு காதலிக்குஞ் சிவபத்தரை விஞ் 
ஞானாகலர் பிரளயாகலரைப்போல நூல்வழியா னன்றித் 
தானே சிவகதியிற் சேர்த்துவனாகலின் அவர்க்கு நூல் வேண் 
டாமையான் , முறைமையின் மந்ததர முதலிய சத்திநிபாத 
முடையவராய் நூல்வழியான் முத்திபெறவிரும்பும் வைநயிக 
ராயினார்க்குச் சிவகதி கூடுமுறைமையினை ஈண்டு வகுத்துக் 
கூறுகின்றா மென்பதாம் . 


சன்மார்க்கரை மார்க்கரென்றது தலைக்குறை . சன்மார்க் 
கராவார் ஞானிகள் . 


கண்ட நூல் அவர்களெல்லாம் பிரமாணமென்றறிந்து கைக் 
கொண்ட நூல் . 


நுதலிய பொருளுங் கேட்போரும் பயனுங் கூறியவாறு . ( 3 ) 


அவையடக்கம் . 


மறையினா லயனான் மாலான் மனத்தினால் வாக்கான் மற்றுங் , 
குறைவிலா வளவி னாலுங் கூறொணா தாகி நின்ற , விறைவனார் 
கமல பாத மின்றியா னியம்பு மாசை , நிறையினர் குணத் 
தோர்க் கெல்லா நகையினை நிறுத்து மன்றே . 


14 


சிவஞான சித்தியார் சுபக்கம் . 


- 


சுப் பதவுரை 
மறையினால் - வேதங்களினாலும் , 

அயனால் 
- அயனாலும் , -- மாலால் - மாலாலும் , மனத்தினால் - மனத் 
தினாலும் , - வாக்கால் - வாக்கினாலும் , மற்றும் குறைவு 
இலா அளவினாலும் வேறுங் குறைவில்லாத அநுமானப் 
பிரமாணத்தாலும் , -கூற ஒணாது ஆகி நின்ற - அறிதற் கரி 
தாய் நின்ற , - இறைவனார் கமல பாதம் - முதல்வன து 
கமலமலர்போலும் பாதமென்றுபசரித்துக் கூறப்படும் 
இயல்பை , - இன்று யான் இயம்பும் ஆசை - இன்றுயான் 
சொல்லுவலென் றெழுந்த எனது புல்லியவாசை , -- நிறை 
யினார் குணத்தோர்க்கெல்லாம் சால்புடையராய குணத் 
தினையுடையாரெல்லார்க்கும் , -- நகையினை நிறுத்தும் அன் 
றே - ஏ ஏ இஃதோ இவனறி வென்றெள்ளி நகையாடுதற் 
கேதுவாம் என்க . 

இனி , மறையினால் - வேதங்களாலும் , -- அயனால் - 
அவ்வேதத்திற் கங்கமாய் அயனாற் செய்யப்பட்ட 
பதினெண்புராண நூல்களாலும் , - மாலால் - மாயோன 
வதாரமாகிய வியாசனாற் செய்யப்பட்ட இதிகாச நூலா 
லும் , - மனத்தினால் -- மநு முதலிய விருடிகண் 

மனத் 
தானினைந்து செய்யப்பட்ட மிருதி நூல்களாலும் , 
வாக்கால் - அவ்வேதத்தைக் கருமகாண்டம் ஞான காண் 
டமென் றிருவகைப்படுத் தெடுத்துக்கொண்டு அதன் 
பொருளை நிச்சயித்துரைக்குஞ் சாத்திரமாகிய பூ ருவ 
மீமாஞ்சை உத்தரமீமாஞ்சைகளாலும் , மற்றுங்குறைவு 
இலா அளவினாலும் - வேறுங் குறைவில்லாத அளவை 
நூலாகிய தருக்க சாத்திரங்களாலும் , - கூற ஒணாது ஆகி 
நின்ற இறைவனார் கமலபாதம் - சொல்லுதற்கரிதாய் நின்ற 
சிவபிரான் கமலபாத மென்றலு மொன்று . 


மங்கலவாழ்த்து . 


15 


- 


சிவ பொழிப்புரை . 
எ - து . வேதமுதலியவற்றானு மறிதற்கரிய முதல்வன 
தியல்பை யான் சொல்லுவலென்றெழுந்த எனது புல்லியவா 
சை , சால்புடையாரெல்லாரும் ஏயேயிஃதோவிவனறிவென் 
றெள்ளி நகையாடுதற் கேதுவா மென்பதாம் . 


அயனான் மாலான் மனத்தினால் வாக்காலென்புழி , ஆலுருபு 
முன்னையவிரண்டும் வினைமுதற்பொருண்மையினும் , பின் னை ய 
விரண்டுங் கருவிப்பொருண்மையினும் வந்தன ; சாத்தனாற் கண்ணா 
னோக்கப்பட்ட தென்றாற்போல . 

ஈண்டளவென்றது அனுமானப் பிரமாணத்தை . 

அயன்மா லென்றது உபலக்கணம் . கூரெணா தென்றது 
உபசாரம் . 


இனி , அயனென்றது அவ்வேதத்திற்கங்கமாய் அயனாற் 
செய்யப்பட்ட பதினெண்புராண நூலையும் , மாலென்றது மாயோ 
னவதாரமாகிய வியா தனாற் செய்யப்பட்ட இதிகாச நூலையும் , மன 
மென் றது மனுமுதலிய இருடிகளான் மனத்தானினைந்து செய்யப் 
பட்ட மிருதி நூலையும் , வாக்கென்றது அவ்வேதத்தைக் கருமகாண் 
டம் ஞானகாண்டமென் றிருவகைப்படுத்தெடுத்துக்கொண்டு அதன் 
பொருளை நிச்சயித்துரைக்கும் சாத்திரமாகிய பூருவமீமாஞ்சை 
உத்தர மீமாஞ்சைகளையும் , அளவென்றது அளவை நூலாகிய 
தர்க்க சாத்திரத்தையும் ஆகுபெயரானுணர்த்தின வெனக்கொண்டு 
வேதத்தானு மதற்கங்கமான புராண மிதிகாசி மிருதி மீமாஞ்சை 
தருக்கங்களானுங் கூறொணாதபா தமென்றுரைத்தலு மொன்று . 
அவையடக்கங் கூறியவாறு . 

( 4 ) 


ஆசங்கைநீக்கல் . 


அருளினா லாக மத்தே பறியலா மளவினாலுந் 
தெருளலாஞ் சிவனை ஞானச் செய்தியாற் சிந்தை யுள்ளே 
மருளெலா நீங்கக் கண்டு வாழலாம் பிறவி மாயா 
ரு ளெலா மிரிக்க லாகு மடியரோ டிருக்க லாமே . 


சுப் 


பதவுரை . 
( இறைவனியல்பு அப்பெற்றித்தாயினும் ) சிவனை - 
அவ்விறைவனை , -ஆகமத்தே - ( அவனருளிய நூலெனப் 
படும் வேதசாரமாகிய ) சிவாகமத்தின் , -அருளினால் 
அறியலாம் - ( அநுபவமுடைய தேசிகர் ) அருளிச்செய் 
யும் உபதேசத்தாற் கேட்டறியலாம் , -அளவினாலும் 
தெருளலாம் ( கேட்டதனை அதற்கனுகூலமான ) 
அளவையாற் சிந்தித்து மறியலாம் , - சிந்தையுள்ளே -- 
( சிந்தித்ததனைத் ) தன்னறிவின் கண்ணே.- ஞானச்செய் 
தியால் மருளெலாம் நீங்கக் கண்டு வாழலாம் -சிவ 
ஞானத்தான் மாசறத் தெளிந்து மறியலாம் . - பிறவி மாயா 
இருளெலாம் இரிக்கல் ஆகும்- ( அதனாற் ) பிறவி மாயா 
மைக் கேதுவாகிய பாசக்ஷயமும் பண்ணலாம் , -- அடிய 
ரோடு இருக்கலாமே- ( அதனால் ) அவனடியாரோடு கலந்து 
( நிட்டைகூடிச் சிவானந்தானுபூதியும் பெற்றிருக்கலாம் 
என்க . 

பொழிப்புரை 
எ - து . இறைவனியல்பு அப்பெற்றித் தாயினும் அவனை 
அவ்விறைவ னூலெனப்படும் வேதசாரமாகிய சிவாகமத்தின 
னுபவமுடைய தேசிகரருளிச்செய்யும் உபதேசத்தாற் 


( 


சிவ 


மங்கலவாழ்த்து . 


17 


கேட்டறியலாம் ; கேட்டதனை அதற்கனுகூலமானவளவை 
பாற் சிந்தித்து மறியலாம் ; சிந்தித்ததனைத்தன்னறிவின் 
கண்ணே சிவஞானத்தான் மாசறத் தெளிந்துமறியலாம் ; 
அதனாற் பாசக்ஷயம்பண்ணி நிட்டைகூடிச் சிவானந்தானு 
பூதியும் பெறலாமென்பதாம் . 


உம்மை எண்ணின்கண் வந்தது . 


மேல் அவையடக்கத்துட் கூறிய துபற்றி நிகழு மாசங்கையை 
நீக்கிற்று . 


இக்கடவுள் வணக்க முதலாயின வெல்லாம் , பரபக்கத்து நூன் 
முகத்தாற் கூறிப் போந் தனவே யாயினும் , பாபக்கஞ் சுபக்கமென 
விதனை இரு நூலாதலுங் கொள்ள வைத்தமையின் , ஈண்டும் வேறு 
கூறினார் . 


அறுவகைச்சமயத்தென்னு முதற்செய்யுளிற் கடவுள் வணக்கங் 
கூறுமுகத்தாற் சுபக்கத்தி னிறைவனாவா னிவனென்பதூஉம் , 
எனை நான்கு செய்யுளினும் வழிமுதலியன கூறுமுகத்தான் அவ் 
விறைவனா லியம்பப்படும் நூலிவை யென்பதூஉம் , அவற்றுட்பொது 
நூல் சிறப்பு நூலென்னும் வேறுபாடு முணர்த்தப்பட்டன . ( 5 ) 


மங்கலவாழ்த்து முடிந்தது . 


ஆகத்திருவிருத்தம் - 6 . 


3 


சிவமயம் . 
திருச்சிற்றம்பலம் . 


சிவஞான சித்தியார் சுபக்கம் . 


அளவையிலக்கணம் . 


திருவிருத்தம் - 14 . 


அளவையிலக்கணம் . 


இனி , நிறுத்தமுறையானே பொருளுண்மைக்களவு கூறுவான் 
றொடங்கி , அவ்வளவையி னியல்புணர்ந்தார்க்கன்றி அதனையெடுத் 
துக் காட்டலாகாமையின் , முதற்கண் அளவையி னியல்பு பதினான்கு 
செய்யுளாற் கூறுகின்றார் . 


அளவை காண்டல் கருதலுரை பபாவம் பொருளொப் 
பாறென்ப , ரளவை மேலு மொழி புண்மை பைதி கத்தோ 
டியல்பெனநான் , 

காண்ப ரவையிற்றின் மேலு 
மறைவ ரவையெல்லா , 

கருதலுரை 
யென்றிம் மூன்றி னடங்கிடுமே 

. 


களவை 


மளவை 


காண்டல் 


சுப் 


பதவுரை . 


- 


அளவை பிரமாணமாவது , - காண்டல் காட்சி 
யும் , - கருதல் - அனுமானமும் , -உரை - ஆகமமும் , 
அபாவம் – இன்மையும் , பொருள் - அருத்தாபத்தியும் , -- 
ஒப்பு ( என ) - உவமையு மென , -- ஆறு என்பர் - அறு 
வகைப்படுமென்பாரும் , - அளவை மேலும் - அவ்வறு 
வகைப் பிரமாணங்கட்கு மேலும் , - ஒழிபு - பாரிசேட 
மும் , -உண்மை - சம்பவமும் , - ஐதிகத்தோடு 
வாதமும் , -- இயல்பு என 

சகச மு 

மென , -- நான்கு 
அளவை காண்பர் - நான்கு பிரமாணமுள வென்பாரும் , 
அவையிற்றின் மேலும் அறைவர் - அப்பத்துக்கு மேலும் 
( பிரமாணங்களுள ) வென்பாருமுளர் ,-அவை யெல்லாம் 
அளவை - அவையெல்லாம் பிரமாணமேயாயினும் , காண் 
டல் காட்சியும் , - கருதல் - அனுமானமும் , - உரை 


--- 


உலக 


- 


- 


{ 


22 


சிவஞான சித்தியார் சுபக்கம் . 


என்ற - ஆகமமு மென்ற , -- இம்மூன்றின் அடங்கிடுமே 
--இம்மூன்றனு ளடங்குவன ( வன்றி வேருவனவல்ல ) 
என்க . 


- 


எ - து 


சிவ பொழிப்புரை . 

பிரமாணமாவது - காட்சிமுதல் அறுவகைப்படு 
மென்பாரும் , அவ்வறுவகைப் பிரமாணங்கட்குமேலும் பாரி 
சேடமுதலிய நான்கு பிரமாணமுள வென்பாரும் , அப்பத் 
துக்குமேலும் பிரமாணங்களுள வென்பாருமுளர் . அவை 
பெல்லாம் பிரமாணமேயாயினுங் காட்சி முதலிய மூன்றனு 
ளடங்குவனவன்றி வேறாவனவல்லவென்பதாம் . 


இம்முறைபற்றி ஆகமமு மனுமானத்தி லடங்குமெனப் புத்தர் 
முதலாயினார் கூறுப ; அஃததனுளடங்காதென்பது " நூலுரைத் 
தானொருவனுளன் ” என்னும் பரபக்கத்துச் செய்யுளானுணர்க . 


இது சொற்பொருட் பின்வருநிலை . 
இதனானே பிரமாண மினைத்தென்பது கூறப்பட்டது . 


( 1 ) 


மாசறு காட்சி யையந் திரிவின்றி விகற்ப முன்னா 
வாசற வறிவ தாகு மனுமான மவின பாவம் 
பேசுறு மேதுக் கொண்டு மறைபொருள் பெறுவ தாகுங் 
காசறு முரையிம் மானத் தடங்கிடாப் பொருளைக் காட்டும் . 

சுப் 

பதவுரை . 
( அம்மூன்றனுள் ) விகற்பம் முன்னா - நிருவிகற்ப 
வுணர்வைத் தனக்கு முன்னாகக்கொண்டு , - ஐயம் திரிவு 
இன்றி - ஐயவுணர்வும் விபரீதவுணர்வு மின்றி , -ஆசு அற 


அளவையிலக்கணம் . 


23 


அறிவது - ( விடயங்களை ) நேரே யறியப்படுவதாகிய 
ஆன்மாவினது ஞானசத்தி , - மாசு அறு காட்சி ஆகும் 
-- குற்றமற்ற காட்சியளவை யெனப்படும் , - மறை 
பொருள் - ( அங்ஙன நேரே யறியப்படுவதன்றிச் சாதித்துப் 
பெறற் பாலதாய் ) மறைந்து நின்ற பொருளை , - அவினா 
பாவம் பேசுறும் ஏதுக்கொண்டு 

சொல்லப்பெற்ற 
( அதனை ) விட்டு நீங்காது ( யாண்டு முடனாய் நிகழும் ) ஏது 
வைக் கொண்டு.- ( விகற்பம் முன்னா ஐயம் திரிவு இன் 
றிப் ) பெறுவது - அவ்வாறு நிருவிகற்ப வுணர்வைத் தன 
க்கு முன்னாகக்கொண்டு ஐய விபரீதக் குற்றமின்றி யுணர் 
வதாகிய ஆன்மாவினது ஞானசத்தி ,-அனுமானம் ஆகும் 
- கருதலளவை யெனப்படும் , இம்மானத்து அடங்கிடாப் 
பொருளை - இவ்விரண்டு பிரமாணங்களாலும் அறியப் 
படாத ( பரலோக பாதாளலோக முதலிய ) பொருள்களை , -- 
( ஆத்த வாக்கியங்கொண்டு ) ( விகற்பம் முன்னா ஐயம் 
திரிவு இன்றிக் ) காட்டும் - அவ்வாறு நிருவிகற்பத்தைத் 
தனக்கு முன்னாகக்கொண்டு ஐய விபரீதக்குற்றமின்றி 
யுணரச்செய்வதாகிய ஆன்மாவினது ஞானசத்தி , 
அறும் உரை - குற்றமற்ற வுரையளவை யெனப்படும் 


காசு 


என்க . 


சிவ 


- 


பொழிப்புரை . 


எ - து . அம்மூன்றனுள் , நிருவிகற்பவுணர்வைத் தனக்கு 
முன்னாகக்கொண்டு ஐயவுணர்வும் விபரீதவுணர்வுமின்றி விட 
யங்களை நேரேயறிவதாகிய ஆன்மாவினது ஞானசத்தி காட்சி 
யளவையெனப்படும் . அங்ஙனம் நேரேயறியப்படுவதன்றிச் 
சாதித்துப் பெறற்பாலதாய் மறைந்து நின்ற பொருளை 
அதனை விட்டுநீங்காது யாண்டு முடனாய் நிகழு மேதுவைக் 


24 


சிவஞான சித்தியார் சுபக்கம் .. 


கொண்டு அவ்வாறுணர்வதாகிய ஆன்மாவினது ஞானசத்தி 
கருதலளவையெனப்படும் . இவ்விரண்டானுமறியப்படாத 
பொருள்களை ஆத்தவாக்கியங்கொண்டு அவ்வாறுணரச்செய் 
வதாகிய ஆன்மாவினது ஞானசத்தி உரையளவைபெனப்படு 


மென்பதாம் . 


அடங்கிடாப்பொருள் பரலோக பாதாளலோக முதலாயின . 


இம்மானத் தடங்கிடும் பொருளையும் ஆத்தவாக்கியங்கொண் 
டறிவது அருத்தவாதம் . 


ஐயந்திரிவின்றி விகற்பமுன்னா வென்பதனை யாண்டுங் கூட்டி 
யுரைத்துக்கொள்க . 


விகற்பமென்றது தலைக்குறை . 


இதனானே அம்மூன் றற்கும் இலக்கணங் கூறப்பட்டது . ( 2 ) 


கண்டபொருளை யிரட்டுறவே கருத லையந் திரியவே , 
கொண்ட றிரிவாம் பெயர்சாதி குணமே கன்மம் பொருளென 
வைந் , துண்ட விகற்ப வுணர்வினுக்குப் பொருளி னுண்மை 
மாத்திரத்தின் , விண்ட லில்லா வறிவாகும் விகற்ப மில்லாக் 
காட்சியே . 


சுப் 


- 


பதவுரை . 


( மேற் கூறிப்போந்த நிருவிகற்பமுதலிய நான்க 
னுள் ) விண்டல் இல்லா - ( பெயர்முதலியவற்றாற் ) 
பகுத்தறித லின்றி ,-பொருளின் உண்மை மாத்திரத்தின் 
அறிவு - ( இஃதொன்று தோன்றா நின்ற தெனப் ) 


அளவையிலக்கணம் . 


25 


பொருளுண்மை மாத்திரையே அறியு ஞானசத்தி-- விகற் 
பம் இல்லாக்காட்சியே ஆகும் - நிருவிகற்பக்காட்சி யெனப் 
படும் , - கண்டபொருளை அங்ஙனமறிந்த பொருளை , 
இரட்டுறவே கருதல் - இஃது யாதோவென ஒன்றிற் 
றுணிவு பிறவா தாராயு ஞானசத்தி , -- ஐயம் -- ஐயக்காட்சி 
யெனப்படும் , - திரியவே கொண்டல் - அதனை யதனோ 
டொப்புமையுடைய வேறு பொருளாக மயங்கி நிச்ச 
யிக்கு ஞானசத்தி , - திரிவு ஆம் - திரிவு காட்சியெனப் 
படும் , -- பெயர் சாதி குணமே கன்மம் பொருள் என ஐந்து 
--பெயருஞ் சாதியுங் குணமுங் கன்மமும் பொருளுமாகிய 
ஐந்தும் ( பொருடோறும் உண்மையின் அவ்வைந்தும் 
அப்பொருட்கணுள்ளவாறு இனி துவிளங்க வுணரு ஞான 
சத்தி ) , -- அ விகற்ப உணர்வினுக்கு உண்டு - அந்தச்சவி 
கற்பக்காட்சிக்கு உண்டென வுணரப்படும் என்க . 


சிவ 


பொழிப்புரை 


நான் 


எ - து . மேற்கூறிப்போந்த நிருவிகற்பமுதலிய 
கனுள் , பெயர் முதலியவற்றாற் பகுத்தறிதலின்றி இஃ 
தொன்று தோன்றாநின்றதெனப் பொருளுண்மை மாத்திரை 
பே யறியும் ஞானசத்தி நிருவிகற்ப மெனப்படும் . அங்கன 
மறிந்த பொருளை இஃதியாதோவென ஒன்றிற்றுணிவு பி 

ம 
வா தாராயும் ஞானசத்தி ஐயமெனப்படும் . அதனை அதனே 
டொப்புமையுடைய வேறுபொருளாக மயங்கி நிச்சயிக்கும் 
ஞானசத்தி திரிவெனப்படும் . பெயர்முதலிய வைந்தும் பொரு 
டோறுமுண்மையின் அவ்வைந்தும் அப்பொருட்கண்ணுள்ள 
வாறினிது விளங்க வுணரும் ஞானசத்தி சவிகற்ப மெனப்படு 
மென்பதாம் . 

4 


26 


சிவஞான சித்தியார் சுபக்கம் . 


முன்கண்ட வாதனைபற்றித் தோற்றுவதாகிய நினைவுணர்வு 
இவ்விடத்துக் கண்ட பொருளின்க ணிகழ்வ தன்மையின் , அதனை 
யீண்டெடுத்தோதி விலக்காராயினார் . 


இதனானே காட்சிமுதலிய மூன்றினுஞ் சேறற்குரிய நிருவி 
கற்ப முதலிய நான்கினிலக்கணங் கூறப்பட்டது . 

( 3 ) 


காண்டல் வாயின் மனந்தன்வே தனையோ டிபோகக் 
காட்சியென , வீண்டு நான்கா மனுமானந் தனக்கும் பிறர்க்கு 
மென்றிரண்டா , மாண்ட வுரைதந் திரமந்திரத்தோ டுபதே 
சச்சொ லெனமூன்றாம் , பூண்ட வளவைக் கெதிர்புலன் றன் 
னியல்பு பொதுவென் றிரண்டாமே . 


சுப் 


-- 


பதவுரை. 


- 


- 


( அம்மூன்றனுள் ) காண்டல் - காட்சியளவையாவது. 
வாயிற் ( காட்சி ) - வாயிற் காட்சியும் , -- மன ( க்காட்சி ) 
மானதக் காட்சியும் , - தன் வேதனை ( க்காட்சி ) யோடு 
தன் வேதனைக் காட்சியும் , -- யோகக்காட்சியென - யோகக் 
காட்சியு மென.-- ஈண்டு நான்காம் - இங்ஙன நான்கு 
வகைப்படும் , -- அனுமானம் 

கருதலளவையாவது , 
தனக்கும் பிறர்க்கும் என்று தன்பொருட் டனுமான 
மும் பிறர்பொருட் டனுமானமுமென , - இரண்டாம் 
இரண்டு வகைப்படும் , -மாண்ட உரை - மாட்சிமைப் 
பட்ட வுரையளவையாவது , - தந்திர ( ச்சொல் ) 
- தந்திரகலையும் , - மந்திரத்து ( ச்சொல் ) லோடு மந்திர 
கலையும் , - உபதேசச்சொல் என - உபதேசகலையுமென, 
மூன்றாம் - மூன்று வகைப்படும் ,-பூண்ட அளவைக்கு 
எதிர் புலன் - பொருந்திய இப் பிரமாணங்களான் 


அளவையிலக்கணம் . 


27 


அறியப்படும் பிரமேயங்களதியல்பு , - தன் இயல்பு பொது 
( இயல்பு ) என்று சிறப்பியல்பு பொதுவியல்பென , 
இரண்டாமே இரண்டு வகைப்படும் என்க . 


சிவ 


பொழிப்புரை . 


எ - து . அம்மூன்றனுள் , காட்சியளவை வாயிற்காட்சி 
முதல் நான்கு வகைப்படும் ; கருதலளவை தன்பொருட்டுப் 
பிறர்பொருட்டென இருவகைப்படும் ; உரையளவை தந்திர 
கலை முதன் மூவகைப்படும் . இப்பிரமாணங்களான றியப்படும் 
பிரமேயங்கள தியல்பு சிறப்பியல்பு பொதுவியல்பென இரு 
வகைப்படு மென்பதாம் . 


இதனானே காட்சிமுதலிய மூன்றும் படும் பாகுபாடும் , அவற்றா 
னளக்கப்படும் பொருள்களின் பாகுபாடும் , தொகுத்துக் கூறப்பட் 

( 4 ) 


டன . 


அன்னிய சாதி யுந்தன் சாதியு மகன்று நிற்ற 
றன்னியல் பன்னி யத்தைத் தவிர்ந்து தன் சாதிக் கொத்த 
றுன்னிய பொதுவி பற்கை சொன்னவிவ் விரண்டி னுள்ளே 
மன்னிய பொருள்கள் பாவு மடங்கிடு மான முற்றால் . 


சுப் 


பதவுரை . 


( சிறப்பியல்பு பொதுவியல்பென்ற விரண்டனுள் ) 
அன்னியசாதியும் - ( ஒரு பொருட்கு ) வேற்றுச் சாதிப் 
பொருளினும் , - தன் சாதியும் - தன் சாதிப்பொருளினும் , 
அகன்று நிற்றல் - செல்லாது ( தனக்கு மாத்திரையே 
யுரித்தாய் ) நிலைபெறுந் தன்மை , - தன் இயல்பு - சிறப் 


- 


துன்னிய டுபடாது இயற்கை 
28 

சிவஞான சித்தியார் சுபக்கம் . 
பியல் பெனவும் , அன்னியத்தைத் தவிர்ந்து வேற்றுச் 
சாதிப்பொருண் மாத்திரையிற் செல்லாது , - தன் சாதிக்கு 
ஒத்தல் தன் சாதிப் பொருட் கெல்லாம் ஒப்ப நிலை 

, 
பொருந்திய பொது வியல்பெனவுங் கூறப்படும் .--மானம் 
காட்சிமுதலிய பிரமாணங்களால் , - மன்னிய பொருள் 
கள் - பொருந்திய பிரமேயப்பொருள்களை , - உற்றால் - அறி 
யலுறுமிடத்து , -- யாவும் அவையெல்லாம் . --சொன்ன 
இவ்விரண்டினுள்ளே அடங்கிடும் - ஈண்டுக் கூறிய இவ் 
விரண்டியல்பினுள் ஒன்று பற்றி அறியப்படும் என்க . 


- 


- 


சிவ 


பொழிப்புரை. 


எ - து . சிறப்பியல்பு பொதுவியல்பென்ற இரண்டனுள் , 
ஒருபொருட்கு வேற்றுச்சாதிப் பொருளினுந் தன்சாதிப் 
பொருளினுஞ் செல்லாது தனக்குமாத்திரையே யுரித்தாய் 
நிலைபெறுந்தன்மை சிறப்பியல் பெனவும் , வேற்றுச்சாதிப் 
பொருண்மாத்திரையிற் செல்லாது தன்சாதிப்பொருட்கெல் 
லாம் ஒப்ப நிலைபெறுந்தன்மை பொதுவியல்பெனவுங் கூறப் 
படும் . காட்சிமுதலிய பிரமாணங்களாற் பிரமேயப்பொருள் 
களை பறியலூறுமிடத்து அவையெல்லாம் இவ்விரண்டியல் 
பினு ளொன்றுபற்றி அறியப்படுமென்பதாம் . 


எனவே , இவ்விரண்டின் வேறாகிய வேற்றியல்புபற்றி அறியப் 
படுமாயின் , அவ்வறிவு பிராமாணியம் 

அன்றாய்ப் போமென் 
பதாயிற்று . 


பிரமேயத்தை யறிந்தவறிவே தான் பிராமாணிய மென்ப 
தனையு மறியுமெனவும் , தான் பிராமாணியமாகாதவழி அவ்வாகாமை 


அளவையிலக்கணம் . 


29 


மாத்திரையே பிறிதொன்றா னறியப்படுமெனவும் , இவ்வாறன்றித் 
தனது 

பிராமாணியம் பிறிதொன்றானறியப்படுவதேயென்னுந் 
தார்க்கிகர் முதலியோர் மதம் அடாதெனவுங் கொள்க . 


இவற்றை வடநூலார் சுதத்துவம் பரதத்துவமென வழங்கும் . 


சாதியாவது ஒரு நிகரனவாகிய பலபொருட்குப் பொதுவாவ 
தோர் தன்மை , 


இதனானே மேற்றன்னியல்பு பொதுவியல்பென்றவற்றி னிலக் 
கணங் கூறப்பட்டது . 


இச்செய்யுள் சூசிகடாககயம்பற்றி முன் வைத்தவாறு . 


( 5 ) 


வ 


உயிரினோ டுணர்வு வாயி லொளியுரு வாதி பற்றிச் 
செயிருறு விகற்ப மின்றித் தெரிவதிந் திரியக் காட்சி 
அயர்விலிந் திரிய ஞான மைம்புலன் சார்ந்து யிர்க்கண் 
மயர்வற வந்த ஞான மான தக் காண்ட லாமே , 


சுப் 


பதவுரை. 


( மேற்கூறிப்போந்த காட்சி நான்கனுள்ளும் ) உயி 
ரின் - ( தன்னை நோக்கி நிற்கு மறிவாகிய ) ஆன்மாவினின் 
றும் , -ஓடு உணர்வு - ( விடயங்களை நோக்கி ) ஓடு 
மறிவாகிய சிற்சத்தி , - வாயில் - கண்முதலிய பொறிகளை 
யும் , - ஒளி ( ஆதி ) - ( அவற்றிற்குத் துணையாய் வலிசெய் 
துடனிற்குந் ) தேயுமுதலிய பூதங்களையும் . - உரு ஆதி 
பற்றி - ( அப்பூதங்களுக்கு முதற்காரணமாய் அவற்றை 
விட்டு நீங்குதலின்றி யுடனாகிய ) உருவமுதலிய தன் 
மாத்திரைகளையும் அதிட்டித்துக்கொண்டு, - செயிர் - ஐய 


30 


சிவஞான சித்தியார் சுபக்கம் . 


- 


விபரீதக்குற்றங்களும் , - உறு விகற்பம் இன்றி - பொருந் 
திய பெயர் சாதிமுதலிய விகற்பமுமின்றி, -- தெரிவது 
( உருவமுதலிய வைம்புலன்களை நிருவிகற்பமா ) யறியு 
மறிவு , -- இந்திரியக் காட்சி - வாயிற் காட்சியெனப்படும் , 

ஐம்புலன் சார்ந்து - அங்ஙன மைம்புலன்களை இயைந் 
தறிந்த பின்னர் , -- அயர்வு இல் -- மீள மறத்தலின்றி , 
இந்திரிய ஞானம் (சித்தத்தாற் சிந்திக்கப்பட்டு நிலை 
பெறுவதாகிய அவ் ) வாயிற் காட்சியறிவு, - மயர்வு அற 
( பெயர் சாதி முதலியவற்றான் ) விபரீதமாதலின்றி ( நிச்சய 
மாய் ) , - உயிர்க்கண் – புத்தி தத்துவத்தின் கண் , - வந்த 
ஞானம் - வருதலானாகிய சவிகற்பவுணர்வாய் உயிரினோடு 
ணர்வு தெரிவது.-- மான தக் காண்டல் ஆமே - மானதக் 
காட்சி யெனப்படும் என்க . 


சிவ பொழிப்புரை . 
எ - து . மேற்கூறிப்போந்த காட்சி 

நான்கனுள்ளும் , 
தன்னை நோக்கிநிற்கு மறிவாகிய ஆன்மாவினின்றும் விடயங் 
களை நோக்கியோடுமறிவாகிய சிற்சத்தி , கண்முதலிய பொறி 
களையும் , அவற்றிற்குத் துணையாய் வலிசெய்துடனிற்குந் 
தேயுமுதலிய பூதங்களையும் , அப்பூதங்களுக்கு முதற்காரண 
மாய் அவற்றைவிட்டு நீங்குதலின்றி உடயைவுருவமுதலிய 
தன்மாத்திரைகளையு மதிட்டித்துக்கொண்டு , ஐய விபரீதக் 
குற்றங்களும் பெயர் சாதி முதலிய விகற்பமுமின்றி , உருவ 
முதலிய வைம்புலன்களை நிருவிகற்பமாயறியுமறிவு வாயிற் 
காட்சியெனப்படும் ; அங்ஙனமைம்புலன்களை இயைந்தறிந்த 
பின்னர் மீள மறத்தலின்றிச் சித்தத்தாற் சிந்திக்கப்பட்டு 
நிலைபெறுவதாகிய அவ்வாயிற்காட்சியறிவு , பெயர் சாதி 


அளவையிலக்கணம் . 


31 


முதலியவற்றான் விபரீதமாதலின்றி நிச்சயமாய்ப் புத்திதத் 
துவத்தின்கண் வருதலானாகிய சவிகற்பவுணர்வாய் உயிரினோ 
டுணர்வு தெரிவது மானதக்காட்சியெனப்படுமென்பதாம் . 


ஐம்புலன் சார்ந் தயர்விலிந் திரிய ஞானமென மாறுக . 


இன் ஐந்தா முருபு. 
ஒடுணர்வு வினைத்தொகை , 
ஒளி ஆகுபெயர் . ஆதியென்பதனை ஒளியோடுங் கூட்டுக , 

சார்ந் தபினென்பது சார்ந்தெனத் திரிந்து காரியத்தின் 
மேனின் றது . 

உயிர்க்குப் பற்றுக்கோடாகிய புத்தியை உயிரென்றுபசரித்தார் . 


வந்தஞானமென்னும் பெயரெச்சம் ஆறுசென் றவெயர் என் 
றாற்போல நின்றது . 


மனத்தின் தொழிற்பாடு முன்னாக நிகழ்தலின் மான தக்காட்சி 
யெனப்பட்டது . 


அதிகாரமுறைமை யென்னுமுத்தியான் 

உயிரினோடுணர்வு 
தெரிவதென்பதனை அளவைய திகார முழுதினு முய்த் துரைக்க . 


இதனானே வாயிற்காட்சி மான தக்காட்சிகள தியல்பு கூறப் 
பட்டது . 

( 6 ) 


அருந்தின்பத் துன்ப முள்ளத் தறிவினுக் கராக மாதி 
தருந்தன்வே தனையாங் காட்சி சமாதியான் மலங்கள் வாட்டிப் 
பொருந்திய தேச கால வியல்பகல் பொருள்க ளெல்லா 
மிருந்துணர் கின்ற ஞான மியோகநற் காண்ட லாமே , 


32 


சிவஞான சித்தியார் சுபக்கம் . 


சுப் 


பதவுரை 


( இவ் 


( அம்மான தக்காட்சி விசேடம்பற்றி மேம்பட்டு 
நிகழுஞ் சத்துவகுண முதலியவற்றின் விளக்கமாகிய ) 
அருந்து இன்பத் துன்பம் - நுகரப்படு மின்பத்துன்பங் 
கள் , - உள்ளத்து அறிவினுக்கு புருடனதறிவிற்கு 
( விடயமாம்படி ) , - அராகம் ஆதி தரும் - அராக முதலிய 
வைந்து தத்துவங்களானும் புணர்க்கப்படுவதனை 
உயிரினோடுணர்வு தெரிவது , - தன் வேதனைக் காட்சி ஆம் 
-- தன் வேதனைக் காட்சி யெனப்படும் , - மலங்கள் 
வாறன்றி ) அறிவைத் தடைசெய்து நின்ற ) மலசத்திகளை , 
சமாதியான் வாட்டி - இயமம் நியம முதலிய அட்டாங்க 
யோக சமாதியான் ஒருவாறு கெடுத்து , - இருந்து- ( ஓரிடத் 
தொருகாலத் ) திருந்தாங்கிருந்து , - பொருந்திய தேச கால 
இயல்பு அகல் பொருள்கள் எல்லாம் -- பொருந்தப்பட்ட 
மூவிடத்து முக்காலத்தும் இயல்பாக விரிந்த பொருள்க 
ளெல்லாவற்றையும் , --உணர்கின்ற ஞானம் - காண்கின்ற 
காட்சியாய் உயிரினொடுணர்வு தெரிவது , -- நல் யோகக் 
காண்டல் ஆமே -- நன்மையாகிய யோகக் 

காட்சி 
யெனப்படும் என்க . 


சிவ 


பொழிப்புரை , 


எது . அம்மான தக்காட்சி விசேடம்பற்றி மேம்பட்டு 
நிகழுஞ் சத்துவகுண முதலியவற்றின் விளக்கமாகிய இன்ப 
த்துன்பங்கள் புருடன தறிவிற்கு விடயமாம்படி அராக 
முதலிய வைந்து தத்துவங்களானும் புணர்க்கப்படுமதனை 
உயிரினோடுணர்வு தெரிவது தன்வேதனைக்காட்சி பெனப் 
படும் ; இவ்வாறன்றி அறிவைத் தடை செய்து நின்ற மலசத்தி 


அளவையிலக்கணம் 


33 


களை இயம நியம முதலிப அட்டாங்கயோக சமாதியான் ஒரு 
வாறு கெடுத்து ஓரிடத்தொருகாலத் திருந்தாங்கிருந்து மூவி 
டத்து முக்காலத்துப்பொருள்களையும் காண்கின்ற காட்சி 
பாய் உயிரினோடுணர்வு தெரிவது போகக்காட்சி யெனப்படு 
மென்பதாம் . 


இதனானே தன்வே தனைக்காட்சி 
கூறப்பட்டது . 


யோகக்காட்சிகள தியல்பு 

( 7 ) 


பிரதிபேதம் : இவையிரண்டு செய்யுளானும் மேலெடுத்துக் 
கொண்ட நால்வகைக்காட்சிகளதியல்பு கூறப்பட்டது . 


பக்கமூன்றின் மூன்றேது வுடைய பொருளைப் பார்த் 
துணரத் , தக்க ஞானந் தன்பொருட்டாம் பிறர்தம் பொருட் 
டா மனு மானந் , தொக்க விவற்றாற் பிறர்தெளியச் சொல்ல 

மச்சொல்லு , மிக்க வன்னு வயத்தினொடு வெதிரே 
கச்சொல் லெனவிரண்டாம் . 


லாகு 


சுப் 


பதவுரை 


மூன்று ஏது உடைய பொருளை - இயல்பு முதலிய 
மூன்றனுள் ஓரே துவுடைய சாத்தியத்தை , - பக்கம் மூன் 
றின் - பக்கம் மூன்றின் வைத்து.-- பார்த்துஉணரத்தக்க 
ஞானம்-( அவினாபாவம்பற்றி ) ஆராய்தற்குரிய ஞானமாய் 
உயிரினோடுண்ர்வு தெரிவது, - தன்பொருட்டு ( அனு 
மானம் ) ஆம் - தன்பொருட் டனுமானமாம் , - தொக்க 
இவற்றாற் பிறர் தெளியச் சொல்லல் - பொருந்திய அவ் 
வேதுக்களானே ( தானறிந்ததனைப் ) பிறரறியப் போதித் 
தலை உயிரினோடுணர்வு தெரிவது , - பிறர் தம்பொருட்டு 

5 


34 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அனுமானம் ஆம் - பிறர் பொருட் டனுமானமாம் , -- 
ஆகும் அச்சொல்லும் - அங்ஙனம் பிறரறியப் போதித்த 
லாகிய சொல்லும் , -- மிக்க அன்னுவயத்தினொடு வெதி 
ரேகச்சொல் என - மேலாகிய உடம்பாட்டுச்சொல்லும் 
மறைச்சொல்லுமென.-- இரண்டு ஆம் - இரண்டுவகைப் 
படும் என்க . 


சிவ 


- 


பொழிப்புரை 


எ - து . இயல்பு முதலிய மூன்றனுள் ஒரே துவுடைய 
சாத்தியத்தைப் பக்கமுதலிய மூன்றின் வைத்து அவினா 
பாவம்பற்றி ஆராய்தற்குரிய ஞானமாய் உயிரினோடுணர்வு 
தெரிவது தன்பொருட்டனுமானமாம் ; அவ்வேதுக்களானே 
தானறிந்ததனைப் பிறரறியப் போதித்தலை உயிரினோடுணர்வு 
தெரிவது பிறர்பொருட்டனுமானமாம் . அங்ஙனம் பிறரறி 
யப் போதிக்குஞ் சொல்லும் உடம்பாடு மறை யென்று இரு 
வகைப்படு மென்பதாம் . 


இதனானே மேலெடுத்துக்கொண்ட இருவகை யனுமானங்கள 
தியல்பு கூறப்பட்டது . 

( 8 ) 


மூன்று பக்கம் பக்கநிகர் பக்க நிகரில் பக்கமெனத் , 
தோன்றும் பக்கத் துணிபொருளுக் கிடமா முவமை நிகர்பக்க , 
மான்ற பொருள் சென் றடையாத விடமா நிகரில் பக்கமுத , 
லேன்ற விரண்டும் பொருளுண்மைக் கிடமா மொன்று 
பொருளின்றாம் . 


அளவையிலக்கணம் 


35 


சுப் -பதவுரை 


பக்கம் மூன்று - பக்க மூன்றாவன , --பக்கம் நிகர் 
பக்கம் நிகரில்பக்கம் எனத் தோன்றும் - பக்கமுஞ் சபக்க 
மும் விபக்கமு மென்பன வாம் , - துணி பொருளுக்கு இடம் 
பக்கம் ஆம் - அவற்றுள் ( ஐயுற்றுத் ) துணியற்பாலதாய 
பொருளிருக்குமிடம் பக்கமெனப்படும் , - உவமை நிகர் 
பக்கம் - அதற்கெடுத்துக் காட்டப்படுவ ( தாய்த் துணியப் 
பட்ட பொருளிருக்குமிடஞ்) சபக்கமெனப்படும் . - ஆன்ற 
பொருள் சென்று அடையாத இடம் நிகரில் பக்கம் ஆம் 
மாட்சிமையாகிய அப்பொருளில்லாத விடம் விபக்க 
மெனப்படும் .-- முதல் என்ற இரண்டும்- ( இம்மூன்றனுண் ) 
முதற்கட்பொருந்திய பக்கஞ் சபக்க மிரண்டும் , - பொருள் 
உண்மைக்கு இடம் ஆம் பொருளுண்டென வறிதற் கிட 
மாம் - ஒன்று - ஏனை விபக்கம் .-- பொருள் இன்று ஆம் 
அஃதில்லை யென் றறிதற் கிடமாம் என்க . 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . பக்கமூன்றாவன பக்கஞ் சபக்கம் விபக்கமென் 
பனவாம் . அவற்றுள் , ஐயுற்றுத் துணியற்பாலதாய பொரு 
ளிருக்குமிடம் பக்கமெனப்படும் ; அதற்கெடுத்துக் காட்டப் 
படுவதாய்த் துணியப்பட்ட பொருளிருக்குமிடம் சபக்க 
மெனப்படும் ; அப்பொருளில்லாதவிடம் விபக்கமெனப்படும் . 
இம்மூன்றனுட் பக்கஞ் சபக்க மிரண்டும் பொருளுண்டென 
வறிதற்கிடமாம் ; விபக்கம் அஃதில்லையென் றறிதற்கிடமா 
மென்பதாம் . 


துணிபொருள் எதிர்கால வினைத்தொகை . 


36 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அவினாபாவ மறி தற்கண் ஐயமறுத்தற் பொருட்டுச் . சபக்கம் 
விபக்க மிரண்டும் வேண்டப்படுமென்பார் , முதலேன்ற விரண்டும் 
பொருளுண்மைக் கிடமா மொன்று பொருளின்றா மெனவுங் கூறி 
னார் . 

இதனானே மேற்பக்க மூன்றென்றவற்றின் பெயரு மியல்புக் 
கூறப்பட்டன . 

( 9 ) 


எது மூன்றா மியல்புகா ரியத்தோ டநுபலத்தியிவை 
யோதி னியல்பு மாமரத்தைக் காட்ட லுறுகா ரியம்புகைதன் 
தி யாய வனல்காட்ட லாகு மநுப லத்தியது 
சித மின்மை பனியின்மை காட்டல் போலுஞ் செப்பிடினே . 


முலு 


சுப் 


பதவுரை 


மூன்று ஏது - ( மேலெடுத்துக்கொண்ட ) மூன்றே 
துவாவன , -- இயல்பு காரியத்தோடு அநுபலத்தி ஆம் 
இயல்புங் காரியமும் அநுபலத்தியுமாம் , -இவை ஓதின் 
இவற்றிற் கிலக்கணங் கூறுமிடத்து , -- மாமரத்தைக் காட் 
டல் - மா முதலிய சொற்கண் மரமுதலிய பொருளை 
உணர்த்துதற்கண் ( வேறுகாரணமின்றி அச்சொற்களி 
னியல்பா னுளதாகிய வாற்றல் ) , -- இயல்பு சகசவேது 
வெனப்படும் .-- புகை தன் ஆதியாய அனல் காட்டல் 
புகை முதலிய காரியங்கள் நெருப்பு முதலிய தத்தங் 
காரணங்களை உணர்த்துதற்கண் , -உறு காரியம் ஆகும் - 
( அவை ) பொருந்திய காரியவேது வெனப்படும் .- 
செப்பிடினே - சொல்லுமிடத்து , -சீதம் இன்மை பனி 
இன்மை காட்டல் போலும்- குளிரில்லாமை முதலிய 
காரியாபாவங்கள் பனியில்லாமை முதலிய காரணா 


அளவையிலக்கணம் 


37 


சிவ 


- 


பாவங்களை உணர்த்துதற்கண்ணும் பனியில்லாமை முதலிய 
காரணாபாவங்கள் குளிர் வாராமை முதலிய காரியாபாவங் 
களை உணர்த்துதற்கண்ணும் , -அநுபலத்தி யது- ( அவை ) 
அநுபலத்தியேது வெனப்படும் என்க , 

பொழிப்புரை 
எ - து . மேலெடுத்துக்கொண்ட மூன்றேதுவாவன இயல் 
புங் காரியமும் அநுபலத்தியுமாம் அவற்றுள் , மாமுதலிய 
சொற்கள் மரமுதலிய பொருளையுணர்த்துதற்கண் வேறு 
காரணமின்றி அச்சொற்களி னிபல்பா னுள தாகிய ஆற்றல் 
சகசவேது வெனப்படும் ; புகைமுதலிய காரியங்கள் நெருப்பு 
முதலிய தத்தங் காரணங்களை யுணர்த்துதற்கண் அவை 
காரியவேதுவெனப்படும் ; குளிரில்லாமை முதலிய காரியாபா 
வங்கள் பனியில்லாமை முதலிய காரணாபாவங்களை யுணர்த் 
துதற்கண்ணும் பனியில்லாமை முதலிய காரணாபாவங்கள் 
குளிர்வாராமை முதலிய காரியாபாவங்களை உணர்த்துதற் 
கண்ணும் , அவை அநுபலத்தியேது வெனப்படுமென்பதாம் . 


இங்ஙனம்உணர்ச்சிமூவகைப்படுதலின் எதுவுமூவகைப்பட்டன . 

காரியவேதுக் கூறவே , ஒற்றுமைபற்றிக் காரணவேதுவுங் 
கொள்ளப்படும் . அஃதாவது , இடித்து மின்னி இருண்டெழுந்த 
மேகம் மழை பெய்தலைக் காட்டுதல் போல்வது . 

சீ தமின்மை பனியின்மை காட்டலென்பது வாளைமீ னுள்ள 
றலைப்படல் " ( திரிகடுக . செ - 7 ) என்றாற்போல நின்றது . 

போலும் அசை . 

இதனானே ஏது மூன்றென்றவற்றின் பெயரும் இயல்புங் 
கூறப்பட்டன . 

( 10 ) 


38 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


புகையா லனலுண் டடுக்களைபோ லென்னப் 

புகற 

லன் 
னுவயம் , வகையா மனலி லாவிடத்துப் புகையின் றாகு மலரி 
னெடு , முகையார் நீரிற் போலென்று மொழிதல் வெதிரே கச் 
சொலிவை , தொகைபா ருறுப்பைந் தொடுங்கூடச் சொல்லு 
வாரு முளர் துணிந்தே . 


சுப் 


பதவுரை 


( மேலெடுத்துக்கொண்ட சொல்லிரண்டனுள் ) புகை 
யால் அனல் உண்டு - புகையுள்ளவிடத்தே அனலுண் 
டென ( உடம்பாடு பற்றி ).-- அடுக்களை போல் என்னப் 
புகறல் - அட்டிலை உவமை கூறுஞ்சொல் , - அன் னுவயம் 
அன்னுவயச் சொல்லாம் , -- வகையாம் அனல் இலா இடத் 
துப் புகை இன்றாகும் - விளக்கமாகிய நெருப்பில்லாத 
விடத்துப் புகையில்லையென (மறுதலைபற்றி ) , -- மலரினொடு 
முகை ஆர் நீரிற்போல் என்று மொழிதல் - மலரும் அரும்பு 
நிறைந்த தாமரை யோடையை உவமை கூறுஞ் சொல் , -- 
வெதிரேகச் சொல் - வெதிரேகச் சொல்லாம் , -இவை 
இவ்விருவகைச் சொற்களையும் , தொகை ஆர் ஐந்து உறுப் 
பொடுங் கூட - தொகை பொருந்திய மேற்கோளும் ஏது 
வும் எடுத்துக்காட்டும் உபநயமும் நிகமனமு மென்னும் 
ஐவகை யுறுப்புக்களான் இணங்க வைத்து, - துணிந்தே 
சொல்லுவாரும் உளர் - தெளியக் கூறுவாருமுளர் என்க .. 

சிவ - பொழிப்புரை 

மேலெடுத்துக்கொண்ட சொல்லிரண்டனுள் , 
புகையுள்ள விடத்தன லுண்டென உடம்பாடுபற்றி அட்டிலை 
உவமை கூறுஞ் சொல் அந்நுவபச் சொல்லாம் ; நெருப் 


எ - து 


அளவையிலக்கணம் 


39 


பில்லாதவிடத்துப் புகையில்லையென மறுதலைபற்றித் தாமரை 
யோடையை உவமைகூறுஞ் சொல் வெதிரேகச்சொல்லாம் . 
இவ்விருவகைச் சொற்களையும் மேற்கோளும் ஏதுவும் எடுத் 
துக்காட்டும் உபநயமும் நிகமனமுமென்னும் ஐவகையுறுப் 
புக்களான் ணங்கவைத்துத் தெளியக் கூறுவாருமுள 
ரென்பதாம் 


அவ்வாறு சொல்லுவர் தார்க்கிகர் முதலியோர் . 


இதனா 


சொல்லிரண்டென்றவற்றினியல்பு 


பட்டது . 


கூறப் 

( 11 ) 


போது நாற்றத் தாலறிதல் பூர்வக் காட்சி யனுமான 
மோது முரையா லறிவினள வுணர்தல் கருத லனுமான 
நீதி பான்முற் கன்மபல நிகழ்வ திப்போ திச்செய்தி 
பாதி யாக வரும்பபனென் றறித லுரையா லனுமானம் . 


சுப் 


பதவுரை 


மானம் 


நாற்றத்தால் போது அறிதல் - நாற்றமுதலிய வேதுப் 
பற்றிப் போது முதலிய ( காட்சிப் புலனாதற் குரிய ) பொருளை 
உயிரினோடுணர்வு தெரிவதெல்லாம் .-- பூர்வக்காட்சியனு 

பூர்வக்காட்சியனுமானமெனப்படும் , - ஓதும் 
உரையால் அறிவின் அளவு உணர்தல் - ஓதப்பட்ட வுரை 
முதலிய வேதுப்பற்றி அறிவினளவுமுதலிய ( கருத்துப் 
புலனாதற்குரிய ) பொருள்களை ( த் தன்குறிப்பொடு சார்த்தி ) 
உயிரினோடுணர்வு தெரிவதெல்லாம் , - கருதலனுமானம் 
கருதலனுமான மெனப்படும்.- நீதியான் இச்செய்தி முன் 
கன்மபலம் - ( இவ்விரண்டினும்வேறாய் ) முறைமையின் 


40 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


( முன்வினை யெனப்படும் ) இதமகிதங்களாவன முற்பிறவி 
யின் அவ்வாறு நிகழுமுயற்சியே யாமானால் , -இப்போது 
நிகழ்வது ஆதியாக வரும் பயன் என்று அறிதல் - இங்கு 
மவை செயின் மேலைக்காகு மென்றாற்போல வேதாகமங் 
களுட் சொல்லியது கொண்டு சொல்லாத பொருளையும் 
ஒப்புமைபற்றி யூகித்துத் துணிவதாய் உயிரினோடுணர்வு 
தெரிவ தெல்லாம் , -உரையா லனுமானம் - உரையனுமான 
மெனப்படும் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . நாற்றமுதலிய ஏதுபற்றிப் போது முதலிய 
காட்சிப்புலதைற்குரிய பொருளை உயிரினேடுணர்வு தெரிவ 
தெல்லாம் பூருவக்காட்சியனுமானமெனப்படும் . உரைமுத 
லிய ஏதுபற்றி அறிவினளவு முதலிய கருத்துப்புலனதற் 
குரிய பொருள்களைத் தன்குறிப்போடு சார்த்தி உயிரினோ 
டுணர்வு தெரிவதெல்லாங் கருதலனுமானமெனப்படும் . இவ் 
விரண்டினும் வேறாய் இதமகிதங்கண் முன்னர் அச்செய் 
லானாலிங்குமவை செயின் மேலைக்காகும் என்றாற்போல , 
வேதாகமங்களுட் சொல்லியது கொண்டு சொல்லாத 
பொருளையும் ஒப்புமைபற்றி யூகித்துத் துணிவதாய் உயிரி 
னோடுணர்வு தெரிவதெல்லாம் 

உரையனுமானமெனப்படு 
மென்பதாம் 

ஆகமத்துட்கூறும் பதிமுதலிய பொருள்களை அவ்வாகமத்திற் 
கியை புடைய அனுமானத்தின் வைத்தறிவது 
மெனப்படு மென்பாருமுளர் . 

இதனானே அவையிற்றின்மேலு மறைவர் எனப்பட்ட அளவை 
கள் காட்சியனுமானத்தோடொப்ப வைத்து அனுமானத்துளடக் 
காட்டப்பட்டன 

( 12 ) 


7 உம் 


உரையனுமான 


ன . 


அளவையிலக்கணம் 


அநாதியே யமல னாய வறிவனூ லாக மந்தான் 
பினாதிமா றின்றிப் பேண றந்திர மந்தி ரங்கண் 
மனாதிக ளடக்கித் தெய்வம் வழிபடும் வாய்மை யாகுந் 
தனாதியீ றிலா தான் றன்மை யுணர்த்துத லுபதே சந்தான் . 


சுப் 


பதவுரை 


அநாதியே அமலனாய அறிவன் நூல் ஆகமந்தான் 
அநாதி முத்த சித்துருவாகிய முதல்வன் அருளிச்செய்த 
நூல்களெனப்படும் வேதாகமங்கள் ( கருமகாண்டம் உபா 
சனாகாண்டம் ஞான காண்டமென மூவகைப்படும் ),- பின் 
ஆதி மாறு இன்றிப் பேணல் - ( அவற்றுட் கருமகாண் 
டம் பற்றிப் ) பின்னொடு முன் மாறுகோளின்றி அநுட்டித் 
தலை உயிரினோடுணர்வு தெரிவது , - தந்திரம் - தந்திரவுரை 
யளவை யெனப்படும் , -- மனாதிகள் அடக்கித் தெய்வம் 
வழிபடும் வாய்மை - (உபாசனாகாண்டம்பற்றி ) மனாதிக 
ளடக்கித் தெய்வம் வழிபடும் வாய்மையை உயிரினோ 
டுணர்வு தெரிவது, -- மந்திரங்கள் ஆகும் - மந்திர வுரை 
யளவை யெனப்படும் , - தன் ஆதி ஈறு இலாதான்- ( ஞான 
காண்டம்பற்றித் ) தனக்கு முதலு முடிவு மில்லாத இறை 
வன் , தன்மை உணர்த்துதல் - ( தன்னின் வேறல்லாத 
எண்குண முடையனாதல் தன்னின் வேறாகிய பசுபாசங்களை 
யுடையனாதன் முதலிய ) தன்மைகளைத் தானுணருமாறும் 
பிறர்க்குணர்த்துமாறும் உயிரினோடுணர்வு தெரிவது.- 
உபதேசந்தான் - உபதேச வுரையளவை யெனப்படும் 
என்க . 

6 


42 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . அநாதிமுத்த சித்துருவாகிய முதல்வனருளிச் 
செய்த வேதாகமங்கள் கருமகாண்டம் உபாசனகாண்டம் , 
ஞானகாண்டமென மூவகைப்படும் . அவற்றுள் , கருமகாண் 
டம்பற்றிப் பின்னொடு முன் மாறு கோளின்றி அனுட்டித் 
தலை உயிரினேடுணர்வு தெரிவது தந்திரவுரையளவையெனப் 
படும் ; உபாசனகாண்டம்பற்றி மதிைகளடக்கித் தெய்வம் 
வழிபடும் வாய்மையை உயிரினோடுணர்வு தெரிவது மந்திர 
வுரையளவை யெனப்படும் ; ஞானகாண்டம்பற்றித் தனக்கு 
முதலுமுடிவுமில்லாத இறைவன் தன்னின் வேறாகிய பசு 
பாசங்களையுடைய தைல் முதலிய தன்மைகளைத் தானுணரு 
மாறும் பிறர்க்குணர்த்துமாறும் உயிரிலோடுணர்வு தெரிவது 
உபதேசவுரையளவை யெனப்படுமென்பதாம் . 


வேதமும் ஆகமமெனப்படு மென்பது சீகண்ட பாடியத்துள் 
ளுங் காண்க . 


ஆத்தவாக்கிய மென்ப துணர்த்து தற்கு அநாதியே யமலனாய 
வறி வனென்றார் . 


அறிவனூலென்புழி ஆறாவது செய்யுட்கிழமைக்கண் வந்தது . 


இவ்வாறன்றி , பதிபசுபாசங்களுக்குப் பிரமாணமு மிலக்கண 
மும் பின் முன் மாறுகோளின் றிப் பாதுகாத்துக் கூறும் ஆகமவாக்கி 
யங்களைத்தெரிவது தந்திரவுரையெனவும் , மனாதிகளடக்கித் தெய் 
வம் வழிபடும் வாய்மை யெனப்படுஞ் சாதனமாகிய வேண்டுஞ்செய்தி 
முறைமைகளைக்கூறும் ஆகமவாக்கியங்களைத் தெரிவது மந்திரவுரை 
யெனவம் , தனாதியீ றிலாதான் றன்மை யுணர்த்து தலெனப்படும் 


அளவையிலக்கணம் 


43 


நிட்டையினியல்பு கூறும் ஆகமவாக்கியங்களைத் தெரிவது உபதேச 
வரை யெனவும் , இவ்வாறு ஞானகாண்ட மொன் றனையே மூவகைப் 
படுத்துரைப்பாரு முளர் ; அவர்க்கு மற்றை யுபாசனாகாண்டமுங் 
கன்மகாண்டமும் பிரமாணத்துளகப்படாமையறிக . 


இனித் தார்க்கிகர் முதலியோர் குடம்படமுதலிய உலகச் 
சொற்கள் பற்றி அவ்வப்பொருள்களை யுணர் தலும் உரையளவை 
யென்பர் . அவை , காட்சியனுமானங்களி னடங்கிடாப்பொருளைக் 
காட்டுவன வன்மையின் , மாமரத்தைக் காட்டல்போலும் இயல்பே 
துப்பற்றி யறிவதாகிய அனுமான விசேடமாவனவன்றி உரை 
யௗவை யாதற்கேலாமையறிக . 


சொல்லானறிந்தேன் என் றனுபவநிகழ்தலின் அது வேற 
ளவையாவ தன்றி அனுமானத்துளடங்காதென்பார்க்கு , குளிரின்மை 
பனியின்மை முதலியன அநுபலத்தியாலறிந்தேனென்று அநுபவ 
நிகழ்தலின் , இன்னோரன்னவற்றை வேறுபிரமாண மென்னா 
காட்சிமுதலியவற்றுளடக்குதல் பொருந்தாதாய் முடிய மென் 
றொழிக. 


இதனானே உரையளவை மூன்றென்றவற்ற தியல்பு கூறப் 
பட்டது . 

( 13 ) 


ஈண்டு பக்கப் போலிநான் கேதுப் போலி யொருமூன் 
றாய் , வேண்டு மெழுமூன் றாகும்விளங் குவமைப் போலி 
யீரொன்பான் , காட்டுந் தோல்வித் தானமிரண் டிருபத் திரண் 
டாங் கருதிலிவை , பாண்டு மொழிவ ரவையெல்லா மளக்கி 
லறுபத் தைந்தாகும் . 


44 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சுப் 


பதவுரை 


ஈண்டு பக்கப்போலி நான்கு - மேற்கூறிப் போந்த 
அனுமான சாமக்கிரியைகளுள் துணிபொருட் கிடனாதலாகிய 
பக்கலக்கணத்திற் குறைபாடுடைத்தாயும் ஒரு புடை 
யொத்துப் பக்கம்போலத் தோன்றுவதாகிய பக்கப்போலி , 
துணியும் பொருட்கிடனாகாததூஉம் , துணியும் பொருட் 
கொருமருங்கிடனாகாததூஉம் , துணிந்த பொருட்கிடனா 
வதூஉம் , துணிந்த பொருட்கொருமருங்கிடனாவ தூஉ 
மென நான்குவகைப்படும் , - ஏதுப்போலி ஒரு மூன்றாய் 
வேண்டும் எ ழு மூன்றாகும் - சாத்தியப்பொருளோடு 
வியாத்தியுடைத்தாய்ப் பக்கத்திலிருத்தலாகிய ஏதுவிலக் 
கணத்திற்குறைபாடுடைத்தாயும் ஒருபுடையொத்து ஏதுப் 
போலத் தோன்றுவதாகிய ஏதுப்போலி, துணியப்படாத 
தூ உம் மறுதலைக்கட்படுவதூ உம் ஒருதலைப்படாத தூ உ 
மென மூவகைப்பட்டு , விரியான் இருபத்தொன்றாம் . 
அவையாவன , -- சார்பில்ல தூ உம் சார்புண்மை யறியப் 
படாத தூஉமெனச் சார்புபற்றிய குற்றம் இரண்டும் , 
சொரூபமில்லதூஉம் சொரூபமுண்மையறியப்படாத தூ 
உம் சொரூபத்தின் விசேடண மில்லதூஉம் விசேடண 
முண்மை யறியப்படாத தூஉம் விசேடியமில்லாததூ உம் 
விசேடியமுண்மையறியப்படாததூஉம் ஒருமருங்கில்ல தூ 
உம் ஒருமருங்குண்மை யறியப்படாத தூஉம் 

பரனுக் 
குடம்பாடில்ல தூஉமெனச் சொரூபம்பற்றிய குற்றம் 
ஒன்பதும் , சாத்தியத்தோடு வியாத்தியுண்மை யறியப் 
படாத தூ உம் செய்கைபற்றி வியாத்தியுடைய தூஉமென 
வியாத்திபற்றிய குற்றம் இரண்டும் ஆகிய பக்கவிருத்தி 
துணியப்படாத ஏதுப்போலியின் விரிபதின்மூன்றும் , மறு 
தலைப் பொருள் சாதிப்பதூஉம் மறுதலைப்பொருள் சாதிப்ப 


அளவையிலக்கணம் 


45 


5 


தாய்ப் பிறிதோரேதுவை உடன்கொண்டு வருவ தூஉம் 
காட்சியளவையான் மறுக்கப்பட்டுக்கொண்டு வருவதூ 
உம் கருதலளவையான் மறுக்கப்பட்டுக்கொண்டு வருவது 
உம் உரையளவையான் மறுக்கப்பட்டுக் கொண்டு வரு 
வதூஉமென மறுதலைத்தலையுடைய ஏதுப்போலி விரி 
ஐந்தும் , பக்க சபக்க மாத்திரையினன்றி விபக்கத்துஞ் 
சேறலுடைய தூ உம் சபக்கத்திற் சேறலின்றிப் பக்கமாத் 
திரையினுள்ள தூஉம் சபக்க விபக்கங்கள் கிடைக்கப் 
பெறாத தூஉமென ஒருதலைப்படாத ஏ துப்போலிவிரி 
மூன்றுமாம் , - விளங்கு உவமைப்போலி ஈரொன்பான் 
காண்டும் - இனி வியாத்தி நிச்சயித்தற் கிடனாதலாகிய 
உவமையிலக்கண மின்றியும் உவமைபோலத் தோன்றுவ 
தாகிய உவமைப்போலி , அந்நுவயம்பற்றியும் வெதிரேகம் 
பற்றியும் இருவகைப்பட்டு , விரியான் ஒரோவொன்று 
ஒன்பதாய்ப் பதினெட்டு வகைப்படும் . அவையாவன : 
சாத்திய முடைத்தாகாததூ உம் சாத்தியமுடைமை நிச்ச 
யிக்கப்படாத தூ உம் ஏதுவுடைத்தாகாததூஉம் 
வுடைமை நிச்சயிக்கப்படாத தூ உம் இரண்டு முடைத் 
தாகாததூஉம் இரண்டு முடைமை நிச்சயிக்கப்படாதது 
உம் சொரூபமில்லதூஉம் சொரூபமுண்மை பரனுக்குடம் 
பாடாகாத தூ உம் செயற்கையானாகிய வியாத்தியுடை 
யதூஉமென அந்நுவய வுவமைப் போலிவிரி ஒன்பதும் , 
சாத்தியமின்மை யுடைத்தாகாததூ உம் சாத்தியமின்மை 
யுடைத்தென்பது நிச்சயிக்கப்படாத தூ உம் ஏதுவின்மை 
யுடைத் தாகாத தூ உம் ஏதுவின்மை யுடைத்தென்பது 
நிச்சயிக்கப்படாத தூஉம் இரண்டின்மையு முடைத்தா 
காததூஉம் இரண்டின்மையு முடைத்தென்பது நிச்சயிக் 
கப்படாததூஉம் சொரூபமில்ல தூஉம் சொரூபமுண்மை 
பரனுக்குடம்பாடாகாததூஉம் வெதிரேக வியாத்தி 


ஏது 


46 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


செயற்கையானுடைய தூஉமென வெதிரேகவுவமைப் 
போலி விரி ஒன்பதுமாம் , -தோல் வித்தானம் இரண்டு 
இருபத்திரண்டாம் - இனித் தருக்க வாதத்தின் கட் பேசத் 
தெரியாமையாகிய தோல்வித்தானம் , மயங்கப்பேசுதலும் 
வாளாவிருத்தலுமென் றிருவகைப்பட்டு , விரியான் இரு 
பத்திரண்டாம் . அவையாவன : -- தானெடுத்துக்கொண்ட 
மேற்கோளைச் சாதிக்கமாட்டாமல் அதற்குக் கேடுவரப் 
பேசுதலும் , பிறிதொரு மேற்கோளைக் கூறுதலும் , மேற் 
கோளுக்கு மறுதலைப்படப் பேசுதலும் , மேற்கோளை 
விட்டுவிடுதலும் , தான் கூறிய ஏதுவுக்குக் குற்றம் வந்துழி 
வேறோராற்றான் ஏதுக்கூறுதலும் , தனக்கு வருந்தோல்வி 
யைப் பிறிதொன்றுபே மறைத்தலும் , பயனொடு படா 
தன பேசுதலும் , பொருள் இனிது விளங்காத சொற்களை 
யெடுத்துக்கொண்டு பேசுதலும் , அவாய் நிலை தகுதி 
அண்மை இல்லனவாய்ப் பேசுதலும் , மேற்கோள் முதலிய 
வைந்தினையும் முறைபிறழப் பேசுதலும் , அவற்றுட் சில 
குறையப் பேசுதலும் , ஒன்றற்குப் பல கூறுதலும் , 
சொல்லை இரட்டித்துச் சொல்லுதலும் , பொருளை இரட் 
டித்துச் சொல்லுதலும் , பிறன் கூறிய பொருளை அநுவதிக்க 
மாட்டாமையும் , பிறன் கூறிய பொருளை அறிந்தும் அறி 
யான்போன்று வினாதலும் , விடைசொல்லத்தெரியாது 
வேறொரு கருத்துடையான் போன்றிருத்தலும் வாதத்தை 
விட்டுப் பிறிதொன்றனைச் சொல்லிப் பொழுதுபோக்கலும் , 
சுபக்கத்துக்குச் சொல்லிய குற்றத்தைப் பரிகரியாதுடம் 
பட்டுப் பரபக்கத்துக்குக் குற்றம் பேசுதலும் , தோல்வித் 
தான மெய்தினேனைத் தோல்வித்தான மெய்தினாயென் 
றறிந்து கூறாதிருத்தலும் , தோல்வித்தான மெய்தாதானை 
எய்தினாயென்று கூறுதலும் , தன் சித்தாந்தத்திற்கு இணங் 
காதவற்றைச் சொல்லிச் சித்தாந்தஞ் சாதித்தலுமென 


அளவையிலக்கணம் 


47 


இவை , - அவையெல்லாம் அளக்கில் அறுபத்தைந்தாகும் - 
அவைகளை அளவிடுமிடத்தே இங்ஙனம் நான்கும் இரு 
பத்தொன்றும் பதினெட்டும் இருபத்திரண்டுமாகிய அறு 
பத்தைந்தாம் .--இவை கருதில்யாண்டும் ஒழிவர் - இவைகளை 
விசாரிக்கின் அநுமானவளவைக் கெவ்விடத்துங் குற்றங் 
களாமென்று ஒழிவர் என்க . 

பொழிப்புரை 


சிவ 


- 


க 


ள் 


எ - து . மேற்கூறிப்டோந்த அனுமானசா மக்கிரியை 
ளு துணிபொருட்கிடனாதலாகிய - பக்கலக்கணத்திற் 
குறைபாடுடைத்தாயும் ஒருபுடையொத்துப் பக்கம் போலத் 

றுவதாகிய பக்கப்போலி , துணியும் பொருட்கிடனாகா 
ததூஉம் , துணியும் பொருட்கொருமருங்கிடனாகாததூஉம் , 
துணிந்தபொருட்கிடனாவ தூ உம் , துணிந்தபொருட்கொரு 
மருங்கிடனவ தூஉமென நான்கு வகைப்படும் . சாத்தியப் 
பொருளோடு வியாத்தியுடைத்தாய்ப் பக்கத்திலிருத்தலாகிய 
ஏதுவிலக்கணத்திற் குறைபாடுடைத் தாயும் ஒரு புடை 
யொத்து ஏதுப்போலத் தோன்றுவதாகிய ஏதுப் போலி , 
துணியப்படாத தூஉம் மறுதலைக்கட்படுவதூஉம் ஒருதலைப் 
படாததூஉமென மூவகைப்பட்டு , விரியானிருபத்தொன் 
றாம் . அவையாவன: - சார்பில்ல தூ உம் சார்புண்மையறியப் 
படாத தூ உமெனச் சார்புபற்றிய குற்றமிரண்டும் , சொரூப 
மில்ல தூ உம் சொரூபமுண்மையறியப்படாததூஉம் சொரூ 
பத்தின் விசேடணமில்லதூஉம் விசேடணமுண்மையறியப் 
படாத தூ உம் விசேடியமில்லாத தூஉம் விசேடியமுண்மை 
பறியப்படாத தூ உம் ஒருமருங்கில்லதூஉம் ஒரு மருங் 
ண்மை பறியப்படாத தூஉம் பரனுக்குடம்பாடில்ல தூஉ 


43 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


மெனச் சொரூபம்பற்றிய குற்றமொன்பதும் , சாத்தியத் 
தோடு வியாத்தியுண்மையறியப்படாததூ உம் செயற்கைாற்றி 
விபாத்தியுடைய தூஉமென வியாத்திபற்றிய குற்றமிரண்டும் 
ஆகிய பக்கவிருத்தி துணியப்படாத ஏதுப்போலியின் விரி 
பதின்மூன்றும் , மறுதலைப்பொருள் சாதிப்பதூஉம் மறுதலைப் 
பொருள் சாதிப்பதாய்ப் பிறிதோரேதுவை உடன்கொண்டு 
வருவதூஉம் காட்சியளவையான் மறுக்கப்பட்டுக்கொண்டு 
வருவதூஉம் கருதலளவை.பான்மறுக்கப்பட்டுக்கொண்டுவரு 
வதூஉம் உரையளவையான் மறுக்கப்பட்டுக்கொண்டுவருவ 
தூஉமென மறுதலைத்தலையுடைய ஏதுப் போலிவிரியைந்தும் , 
பக்கசபக்க மாத்திரையினன்றி விபக்கத்துஞ் சேறலுடைய 
தூஉம் சபக்கத்திற் சேறலின்றிப் பக்கமாத்திரையினுள்ள தூ 
உம் சபக்கவிபக்கங்கள் கிடைக்கப்பெறாததூஉமென ஒரு 
தலைப்படாத வேதுப்போலிவிரி மூன்றுமாம் . இனி வியாத்தி 
நிச்சயித்தற்கிட னாதலாகிய உவமையிலக்கணமின்றியும் 
உவமைபோலத் தோன்றுவதாகிய உவமைப்போலி , அந்து 
வயம்பற்றியும் வெதிரேகம்பற்றியும் இருவகைப்பட்டு , விரி 
யானொரோவொன்றொன்பதாய்ப் பதினெட்டு வகைப்படும் . 
அவையாவன: -- சாத்தியமுடைத்தாகாததூஉம் சாத் 
முடைமை நிச்சயிக்கப்படாத தூ உம் ஏதுவுடைத்தாகாததூ 
உம் ஏதுவுடைமை 

நிச்சயிக்கப்படாததூஉம் 
முடைத்தாகாததூ உம் இரண்டு முடைமை நிச்சயிக்கப்படா 
ததூஉம் சொரூபமில்லதூஉம் சொரூபமுண்மை பரனுக் 
குடம்பாடாகாததூஉம் செயற்கையானாகிய வியாத்தியுடைய 
தூஉமென அந்நுவ பவுவமைப்போலிவிரி ஒன்பதும் , சாத் 
தியமின்மையுடைத்தாகாத தூஉம் சாத்தியமின்மையுடைத் 
தென்பது நிச்சயிக்கப்படாத தூஉம் ஏதுவின்மையுடைத்தா 


இரண்டு 


அளவையிலக்கணம் 


49 


இனித் 


காததூஉம் ஏதுவின்மையுடைத்தென்பது நிச்சயிக்கப்படா 
ததூ உம் இரண்டின்மையுமுடைத்தாகாததூஉம் இரண்டி ன் 
மையுமுடைத்தென்பது நிச்சயிக்கப்படாத தூஉம் சொரூப 
மில்ல தூஉம் சொரூபமுண்மை பரனுக்குடம்பாடாகாததூ 
உம் வெதிரேகவியாத்தி செயற்கையானுடைய தூஉமென 
வெதிரேகவுவமைப்போலிவிரி யொன்பதுமாம் . 
தருக்கவாதத்தின்கட் பேசத்தெரியாமை பாகிய கோல்வித் 
தானம் , மயங்கப் பேசுதலும் வாளாவிருத்தலு மென்றிரு 
வகைப்பட்டு , விரியானிருபத்திரண்டாம் . அவையாவன: 
தானெடுத்துக்கொண்ட மேற்கோளைச் சாதிக்கமாட்டாமல் 
அதற்குக் கேடுவரப் பேசுதலும் , பிறிதொரு மேற்கோளைக் 
கூறுதலும் , மேற்கோளுக்கு மறுதலைப்படப் பேசுதலும் . 
மேற்கோளை விட்டுவிடுதலும் , தான் கூறிய ஏதுவுக்குக் 
குற்றம் வந்துழி வேறோராற்றான் ஏதுக்கூறுதலும் , தனக்கு 
வருந் தோல்வியைப் பிறிதொன்று பேசி மறைத்தலும் , பய 
னெடுபடாதன பேசுதலும் , பொருள் இனிது விளங்காத 
சொற்களை பெடுத்துக்கொண்டு பேசுதலும் , அவாய்நிலை 
தகுதி யண்மை யில்லனவாய்ப் பேசுதலும் , மேற்கோண் 
முதலியவைந்தினையும் முறை பிறழப் பேசுதலும் , அவற்றுட் 
சில குறையப் பேசுதலும் , ஒன்றற்குப் பல கூறுதலும் , 
சொல்லை இரட்டித்துச் சொல்லுதலும் , பொருளையிரட்டித் 
துச் சொல்லுதலும் , பிறன்கூறிய பொருளை அதுவதிக்க 
மாட்டாமையும் , பிறன் கூறிய பொருளையறிந்தும் அறியான் 
போன்று வினாதலும் , விடைசொல்லத்தெரியாது வேறொரு 
கருத்துடையன் போன் றிருத்தலும் , வாதத்தைவிட்டுப் பிறி 
தொன்றனைச் சொல்லிப் பொழுதுபோக்கலும் , சுபக்கத்துக் 
குச் சொல்லிய குற்றத்தைப் பரிகரியாதுடம்பட்டுப் பரபக் 

7 


50 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


கத்துக் குற்றம் பேசுதலும் , தோல்வித்தானமெய்தியோனைத் 
தோல்வித்தான மெய்திெையன்றறிந்து கூறாதிருத்தலும் , 
தோல்வித்தானமெய்தாதானை எய்தினாயென்று கூறுதலும் , 
தன் சித்தாந்தத்திற் கிணங்காதவற்றைச் சொல்லிச் சித்தாந் 
தஞ் சாதித்தலு மெனவிவை . இங்ஙனம் நான்கும் இருபத் 
தொன்றும் பதினெட்டும் இருபத்திரண்டுமாகிய அறுபத் 
தைந்தும் அனுமானவள் வைக்குக் குற்றங்களா மென்பதாம் . 


இவை குற்றமாகலின் ஆகமவளவைக்கு முன்னாக வையாது 
இறுதிக்கண்வைத்தார் . இவற்றிற் குதாரணம் உய்த்துணர்ந்து 
கொள்க . ஈண்டு விரிப்பிற் பெருகும் . 


இன்னும் இப்பக்கவேதுவுவமைகளை எடுத்துச்சொல்லும்வழிப் 
படுஞ் சொற்குற்றங்களெல்லாந் தோல்வித் தானத்துளடங்கும் . 


ஈண்டுக் கூறும் பக்கப்போலி உவமைப்போலிகளெல்லாம் 
ஏதுப்போலியு ளடங்குமெனத் தார்க்கிகர் கூறுவர் . 


பக்கவுவமைகளினிலக்கணத்தை நோக்கிக் காணும்வழி , 
அவைபக்கப்போலி யுவமைப்போலி யெனப்படுவனவன்றி ஏதுப் 
போலி யெனப்படாமை யறிக . 


இதனானே அனுமானப் பிரயோகத்தின்கட்படுங் குற்றங்க 
ளிவையென்பது தெரித்துக் கூறப்பட்டது . 

( 14 ) 


அளவையிலக்கண முடிந்தது . 


ஆகத்திருவிருத்தம் - 20 . 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


வஞான சித்தியார் சுபக்கம் 


பிரமாணவியல் 

முதற்சூத்திரம் 


திருவிருத்தம் - 70 . 


பிரமாண வியல் 


ON 


முதற்சூத்திரம் 


இங்ஙனம் அளவையிலக்கணங் கூறியவாசிரியர் , அவ்வளவை 
யானுணரப்படும் முப்பொருள் கள தண்மை மூன்று சூத்திரத்தா 
னுணர்த்துவான் றொடங்கி , முதற்சூத்திரத்துப் பதியுண்மைக்கு 
அளவை கூறுகின்றார் . 


ஒருவனே டொருத்தி பொன்றென் றுரைத்திடு முலக 
மெல்லாம் , வருமுறை வந்து நின்று போவது மாத லாலே , 
தருபவ னொருவன் வேண்டுந் தான்முத லீறு மாகி , மருவிடு 
மநாதி முத்த சித்துரு மன்னி நின்றே . 


சுப் 


பதவுரை 


ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உல 
கம் எல்லாம் - அவனென்றும் அவளென்றும் அதுவென் 
றும் ( இவ்வாறவயவப் பகுப்புடைத்தாய்க் ) கூறப்படும் 
பிரபஞ்சத்தொகுதி , - வரு முறை - தோன்றுதற்குரிய சற் 
காரிய முறையால் , - வந்து நின்று போவதும் ஆதலால் - 
தோன்றி நிற்றலே யன்றி அழிதலு முடைமையால் , 
தருபவன் ஒருவன் வேண்டும் - ( அது தன்னைத் ) தோற்று 
விப்பானொரு வினைமுதலை அவாய் நிற்கும் , - ( ஆகலான் ) 
ஈறுமாகியே - ( அவ்வுலகமொடுங்குதற்கு ஏதுவாய் நின்ற )) 
சங்கார காரணனே , - அநாதி முத்த சித்து உரு மன்னி 
நின்றே - ( அஃதொடுங்கிய பின்னும் ) அநாதி முத்த சித் 
துருவாய் நிலைபெற்று நின்று, -- மருவிடும் - அநாதி பெத்த 


54 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சித்துருவின் பொருட்டு மீளவும் அவ்வுலகத்தை ) முன் 
போலவே தோற்றுவிக்கும் .-- தான் முதல் - ( அதனால் ) 
அவனே உலகிற்கு முதற்கடவுள் என்க . 

பொழிப்புரை 


- 


எ - து 


அவனவளது வென்னும் அவபவப்பகுப்புடைய 
பிரபஞ்சந் தோன்றுதற்குரிய சற்காரியமுறையாற் றோன்றி 
நின்று அழிதலுடைமை.பால் , அது தன்னைத் தோற்றுவிப்பா 
னொரு வினைமுதலை அவாய்நிற்கு மாகலான் , அவ்வுலக 
மொடுங்குதற்கு ஏதுவாய்நின்ற சங்காரகாரணனே அஃ 
தொடுங்கிய பின்னும் அநாதிமுத்தசித்துருவாய் நிலைபெற்று 
நின்று அநாதிபெத்த சித்துருவின் பொருட்டு மீளவுமவ்வுல 
கத்தை முன்போலமருவுவிக்கும் ; அதனால் அவனேயுலகிற்கு 
முதற்கடவுளென்பதாம் 


" கொள்ளப் படாது மறப்ப தறிவிலென் கூற்றுக்களே 11 
( திருச்சிற்றம்பலக்கோவையார் . செ -87 . ) என்பதனுட் கொள்ளப் 
படாதென்பதுபோல , போவதென்னு மொருமை அத்தொழின் 
மேனின் றது . 


உம்மை இறந்தது தழீ இயிற்று . 


ஒருவனை யென்னு மிரண்டாவதும் தானேயென்னும் பிரிநிலை 
யேகாரமும் விகாரத்தாற்றொக்கன . 


ஈறு ஆகுபெயர் . 


உம்மை சிறப்பு . 


ஆகியென்பது பெயர் . 


முதற்சூத்திரம் 


55 


மருவுவித்தல் முன்போலவே தோன்றச்செய்தல் . குடி 
பொன்றிக் - குற்றமு மாங்கே தரும் ” ( திருக்குறள் , வெஃகாமை . 
செ -1 . ) என்றாற்போல விவ்விகுதி விகாரத்தாற் றொக்கது . 

முழுவது மொடுங்கியபின் முதல்வ னெவ்வாறு நிற்பனென் 
னுங் கடாவை விடுத்தற்கு அநாதிமுத்த சித்து ருவாய் மன்னி 
நின்று என்றார் . ஆக்கச்சொல் வருவித்துரைக்க . 

அநாதி முத்த சித்துருவென இனம்பற்றி யடையடுத்தலின் , 
அநாதி பெத்த சித்துருவு முண்டென்பதூஉம் , மீளவு மருவுவித்தல் 
அதன்பொருட்டென்பது உம் பெற்றாம் . 

“ மலத்துள தாம் ” ( சிவஞானபோதம் . சூ - 1. ) என்றார் 
முதனூலாசிரியரும் . 

ஒருவனோ டொருத்தி யொன்றென் றுரைத்தலாகிய அடை 
மொழி வந்து நின்று போவதாகிய எதுவைச் சாதிக்குங் குறிப்பேது 


வாய் நின்றது . 


இது மூன்றெழுவாயும் மூன்று பயனிலையு முடைத்தாய் முத 
னூன் முதற்சூத்திரம் போல முக்கூற்ற தாமாறு காண்க . 

இனி அம்மூன் றனுண் முதற்கூற்றை இருபத்தேழு செய்யு 
ளான் வலியுறுத்துவான் றொடக்கினார் . 

( 1 ) 


முதலதிகரணம் 


உதிப்பது மீறு முண்டென் றுரைப்பதிங் கென்னை முன்னோர் 
மதித்துல கநாதி பாக மன்னிய தென்ப ரென்னி 
னிதற்குயா ன நுமா னாதி யெடேனிப்பூ தாதி யெல்லாம் 
விதிப்படி தோற்றி மாயக் காணலான் மேதி னிக்கே . 


56 . 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சுப் 


- 


பதவுரை 
முன்னோர் - உலகாயத நூலுணர்ந்தோர் , - மதித்து 
( காட்சியளவைக் கெய்தாதன பிரமாணமாகாவென ) 
மதித்து , - உலகு அநாதியாக மன்னியது என்பர் - உலகம் 
நித்தமாக நிலைபெறு மென்பர் , - ( ஆகலான் ) உதிப்பதும் 
ஈறும் உண்டு என்று உரைப்பது- ( நிலைத்தொழிலொன்றே 
யன்றி ஏனைத் ) தோற்றமு நாசமும் உண்டெனக் கூறு 
வது , - என்னையென்னின் - பெறப்படாதெனின் , -இங்கு 
விதிப்படி - ஈண்டு ( நீ ) விதித்த விதியாகிய நிலைத்தொழில் 
போலவே , - இம் மேதினிக்கே - இவ்வுலகின் கண்ணே , 
பூதாதி எல்லாம் – பூதமுதற்காரணமாகவுடைய பிரபஞ் 
சங்களெல்லாவற்றிற்கும் , தோற்றி மாயக் காணலான் -- 
தோற்ற நாசங்களாகிய ஏனை இரண்டு தொழிலு முடனி 
கழக் காண்டலான் .-- யான் இதற்கு - யானிதனைச் சாதித் 
தற்கு , - அநுமானாதி எடேன் - ( நீ கொண்ட காட்சியளவை 
யொன்றே அமையுமாகலின் ) ஈண்டு அநுமான முதலிய 
வேறு பிரமாணங்கள் எடுத்துக்காட்டுவேனல்லேன் என்க . 

பொழிப்புரை 

லோகாயத நூலுணர்ந்தோர் காட்சியளவைக் 
கெய்தாதன பிரமாணமாகாவென மதித்து உலகம் நித்த 
மென்பாராகலான் , நிலைத்தொழிலொன்றேயன்றி 
யிரண்டு தொழில்கள துண்மை பெறப்படாதெனின் , - ஈண்டு 
நீ விதித்த விதியாகிய நிலைத்தொழில்போலவே ஏனையிரண்டு 
தொழிலும் உடனிகழக் காண்டலான் , இதனைச் சாதித்தற்கு 
நீ கொண்ட காட்சியளவையொன்றே அமையுமாகலின் , 
ஈண்டு வேறு பிரமாணங்க ளெடுத்துக்காட்டல் வேண்டா 
மென்பதாம் . 


சிவ 


- 


எ - து . 


ஏனை 


முதற்சூத்திரம் 


57 


படி உவமவுருபு . 


" தோற்றமுமீறு முள்ள தன்பாலே கிடத்தலின் ( சிவஞான 
போதம் , முதற்சூத்திரம் . அதி - 1. ) என் பார்முதனூலாசிரியரும் . 


மேதினிக்கென்பது உருபு மயக்கம் . 


இதனானே உலகாய தன் ம தம்பற்றி நிகழுமாசங்கையைப் பரி 
கரித்து , முத்தொழிலுண்மை சாதிக்கப்பட்டது . 


பரபக்கத் துட் சித்தாந்தப் பார்வையாற் பரபக்கத்தாரை மறுத் 
தார் ; ஈண்டுப் பரபக்கப்பார்வையால் அவர் கூறு மறுப்பைப் பரிகரித் 
துச் சித்தாந்தத்தை நாட்டுகின்றார் . இவை தம்முள் வேற்றுமை 
யாகலிற் கூறியது கூறலன்மையுணர்க . வேதாந்த நூ லிரண்டா 
மத்தியாயத்துள் இரண்டாம் பாதத்தினும் முதற்பாதத்தினுங் 
கூறியனவு மிவ்வாறே கொள்ளப்படும் . 

( 2 ) 


இயல்புகாண் டோற்றி மாய்கை யென்றிடி னிபல்பினுக் 
குச் , செயலதின் றியல்பு செய்தி செய்திபே லியல்ப தின்றா, 
மியல்பதாம் பூதந் தானே யியற்றிடுஞ் செய்தி யென்னிற் , 
செயல் செய்வா னெருவன் வேண்டுஞ் செயற்படு மசேதனத் 


தால் , 


சுப் - பதவுரை 


தோற்றி மாய்கை - அத்தோற்றக் கேடுகள் .-- இயல்பு 
காண் என்றிடின் - ( உலகிற் ) கியல் பாகலின் அவற்றிற்கு 
வினைமுதல் வேண்டப்படுவதன் ) றெனின் , -- செயலது 
இயல்பினுக்கு இன்று - ( தோன்றலுங் கெடுதலும் விகார 
மாகலின் ) விகாரமாதல் இயல்பிற்குக்கூடாது , -- செய்தி 

8 


58 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 


இயல்பே - ( அங்ஙனம் ) விகாரமாதலே ( உலகிற் ) கியல் 
பெனின் , -- செய்தி இயல்பது இன்றாம் - ( அவ்வாறியம்பு 
வார்க்கு ) விகாரத்தின் ( வேறா ) யியல்பென்ப தொன்றில்லை 
யெனப்படும் ( படவே தோற்றி மாய்கை இயல்பென்பது 
விட்டுப் போய்த் தோல்வித்தானமாய் முடியும் இனி இயல் 
பும் விகாரமும் வேறெனவே கொண்டு ) , -- பூதந்தானே 
இயல்பதாம் - பூதநான்கும் இயல்பாயுள்ளனவாம் .-- செய்தி 
இயற்றிடும் என்னின் - ( அவை தோற்றி மாய்தலாகிய ) 
விகாரத்தைச் செய்யுமெனின் ( நன்றுசொன்னாய் ) , -- செயற் 
படும் அசேதனத்தால் - ( அவை பயங்ஙனந் ) தொழிலுற்று 
நிற்குஞ் செயப்படு பொருளாகலின் , -- செயல் செய்வான் 
ஒருவன் வேண்டும் - (செயப்படு பொருட்கு ) வினைமுதல் 
வேறு வேண்டப்படும் என்க . 

பொழிப்புரை 
எ - து . அத்தோற்றக் கேடுகள் உலகிற் கியல்பாகலின் 
அவற்றிற்கு வினைமுதல் வேண்டப்படுவதன்றெனில் , 
தோன்றலுங் கெடுதலும் விகாரமாகலின் விகாரமாதலியல் 
பிற்குக் கூடாது அங்ஙனம் விகாரமாதலே உலகிற்கியல் 
பெனின் , அவ்வாறியம்புவார்க்கு விகாரத்தின் 6 
இயல்பென்பதொன் றில்லையெனப்படும் ; படவே , தோற்றி 
மாய்கை இயல்பென்பது விட்டுப்போய்த் தோல்வித்தான 
மாய் முடியும் . இனி இயல்பும் விகாரமும் வேறெனவே 
கொண்டு , பூதநான்கும் இயல்பாயுள்ளன அவை தோற்றி 
மாய்தலாகிய விகாரத்தைச் . செய்யுமெனின் , நன்று சொன் 
னாய் ; அவை அங்கனந்தொழி வற்று நிற்குஞ் செயப்படு 
பொருளாகலிற் செயப்படுபொருட்கு வினைமுதல் வேறு 
வேண்டப்படுமென்பதாம் . 


வறா 


முதற்சூத்திரம் 


59 


படுமென்பது செய்யுமென்னும் வாய்பாட்டுப் பெயரெச்சம் . 


அசேதன மென்பது செயப்படுபொருளென்னுந் துணையாய் 


நின்றது . 


சாத்தன் தன்னைக் குத்தினா னென்புழியும் , குத்தியது கையுங் 
குத்தப்பட்டது பிறிதோருறுப்புமாகலின் , வினைமுதலுஞ் செயப் 
படுபொருளு மொன்றாதல் யாண்டு மின்மை யுணர்க . 

( 3 ) 


நிலம்புன லனல்கால் காண நிறுத்திடு மழிக்கு மாக்கும் 
பலந்தரு மொருவ னிங்குப் பண்ணிட வேண்டா வென்னி 
னிலங்கிய தோற்ற நிற்ற லீறிவை யிசைத லாலே 
நலங்கிளர் தோற்ற நாசந் தனக்கிலா நாதன் வேண்டும் . 


சுப் 


பதவுரை 


கால் காண நிறுத்திடும் -- ( நான்கு பூதங்களுள் ) 
வாயு ஏனை மூன்று பூதங்களையுங் காணும்படி நிலைபெறுத் 
தித் தான் அவற்றது சமுகத்தின் நிலைபெறும் , - அனல் 
அழிக்கும் அங்கி ஏனை மூன்று பூதங்களையுமழித்துத் 
தான் அவற்றது சமுகத்தின் அழிவெய்தும் , - புனல் ஆக் 
கும் - அப்பு ஏனை மூன்று பூதங்களையுந் தோற்றித் தான் 
அவற்றது சமுகத்திலே தோன்றும் , -- நிலம் பலந்தரும் - 
பிருதிவி ஏனை மூன்று பூதங்களினின்று நுகரப்படும் 
பயனைப் பயப்பித்துத் தான் அவற்றது சமுகத்திற் பயன் 
படுதலையுடைத்தாம் , - ( இங்ஙனஞ்செயப்படு பொருட்கு 
வினைமுதல் வேறாய் நின்று காரிய நிகழ்த்துதல் கண்கூடாக 
நிகழ்தலின் இவையே தம்முள் ஒன்றனையொன்று பண்ண 
அமையும் ) , -- ஒருவன் இங்குப் பண்ணிட 

வேண்டா 
என்னின் - வேறொருவன் ஈண்டைக்கு வினைமுதலாதன் 


60 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


மிகையாமெனின் ( அற்றன்று ).-- இலங்கிய இவை தோற் 
றம் நிற்றல் ஈறு இசைதலாலே - விளங்கிய விந்நான்கு 
பூதங்களும் ஒப்பமுத்தொழிற்படுதலான் ( இவை யொன் 
றனைக் காரியப்படுத்தும் ஆற்றலுடையன வன்மையின் ) , 
தோற்றம் ( நிற்றல் ) நாசம் தனக்கு இலா நலம் கிளர் 
நாதன் வேண்டும் - ( இவைபோல ) முத்தொழிற்படுதல் 
தனக்கின்றி விளங்குகின்ற மேம்பாடுடைய இறைவ 
னொருவனே ( இவற்றைத் தொழிற்படுத்தற் பொருட்டு ) 
வேண்டப்படும் என்க . 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . நான்கு பூதங்களுள் , வாயு ஏனை மூன்று பூதங் 
களையும் நிலைபெறுத்தித் தான் அவற்றது சமுகத்தினிலை 
பெறும் ; அங்கி ஏனை மூன்று பூதங்களையுமழித்துத் தான் 
அவற்றது சமுகத்தினழிவெய்தும் ; அப்பு ஏனை மூன்று 
பூதங்களையுந் தோற்றித் தான் அவற்றது சமுகத்திற்றோன் 
றும் ; பிருதிவி ஏனை மூன்று பூதங்களினின்று நுகரப்படும் 
பயனைப்பயப்பித்துத் தானும் அவற்றது சமுகத்திற் பயன் 
படுதலையுடைக்தாம் . இங்ஙனஞ் செயப்படுபொருட்கு வினை 
முதல் வேறாய் நின்று காரிய நிகழ்த்துதல் கண் கூடாக நிகழ் 
தலின் இவையே தம்முள் ஒன்றனையொன்று பண்ணவமை 
யும் , வேறொருவன் ஈண்டைக்கு வினைமுதலாதன் மிகையா 
மெனின் , அற்றன்று ; இந்நான்கு பூதங்களுமொப்ப முத் 
தொழிற்படுதலான் இவை ஒன்றனைக் காரியப்படுத்துமாற்றல் 
உடையனவன்மையின் , இவை போல முத்தொழிற்படுத 
லின்றி மேம்பாடுடையானொருவனே இவற்றைத் தொழிற் 
படுத்தற்பொருட்டு வேண்டப்படு மென்பதாம் . 


முதற்சூத்திரம் 


61 | 


எதிர்நிரனிறையாக வைத்துரைக்க . இவ்வாறன்றி மேலைச் 
செய்யுளின் பொருளே பொருளாகக் கொண்டு , கூறியது கூறலென் 
னும் வழுப்படவுரைப்பாருமுளர் . 


நலங்கிளர்நாதனென வியையும் . நலம் - மேம்பாடு . 


இவையிரண்டு செய்யுளானும் உலகம் முத்தொழிலுடைத் 
தென்பதனை யுடம்பட்டு , தருபவனொருவன் வேண்டாவென்னும் 
உலகாய தரிலொருசாரார் மதம்பற்றி யாசங்கித்துப் பரிகரிக்கப் 
பட்டது . 

( 4 ) 


சார்பினிற் றோன்று மெல்லாந் தருபவ னில்லை பென்னிற் 
றேரினில் லதற்கோ தோற்ற முள்ள தற் கே நீ செப்பா 
- யோரினில் லதுவுந் தோன்றா துள்ளதே அதிக்க வேண்டா 
சோர்விலா திரண்டு மின்றி நிற்பது தோன்று மன்றே . 


சுப் 


- 


பதவுரை 


( கணபங்கமாகிய எல்லாப் பொருள்களுள்ளும் முற் 
கணத்திற் றோன்றிய பொருள் பிற்கணத்திற் றோன்றும் 
பொருட்குச் சார்பாய் மேம்படுதலின் ) எல்லாம் சார்பி 
னில் தோன்றும் - எல்லாப்பொருளும் ( வித்தின் கேட்டின் 
அங்குரம்போல ) அவ்வச்சார்பிலே தோன்றுமெனச் சவுத்தி 
ராந்திகர் முதலியோர் மதம்பற்றிக் கூற வமையும் , -- தேரின் 
தருபவன் இல்லை என்னின் - ( ஆதலால் ) ஆராயுமிடத்து 
இதற்கொரு கருத்தாத் தோற்ற நாசமின்மை பற்றி மேம் 
பாடுடையனா யுௗனாதல் வேண்டாவெனின் , - தோற்றம் 
இல்லதற்கோ உள்ளதற்கோ நீ செப்பாய் - அற்றன்று நீ 
சார்பிற் றோற்றங் கூறியது இல் பொருட்கோவுள் 


62 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பொருட்கோ கூறுவாயாக , ஓரின் இல்லதுவும் தோன்றாது 
- உணருமிடத்து இல்பொருட்காயின் ( அது முயற்கோடு 
போல ) ஒருஞான்றுந் தோன்றுமாறில்லை. உள்ளது உதிக்க 
வேண்டா வேல்- ( அற்றேல் குடம்போல ) வுள் பொருட்குந் 
தோற்றம் வேண்டாமையின் , - இரண்டும் இன்றிச் சோர்வு 
இலாது நிற்பது - மாத்திமிகர் மதம்பற்றி இல்லது மன்றி 
யுள்ளதுமன்றி ( அநிர் வசனமாய்ச் ) சோர்வின்றி நிற்ப 
தொரு பொருள் , -- தோன்றும் அன்றே - தோன்றுமெனக் 
கோடும் என்க . 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . 

கணபங்கமாகியவெல்லாப் பொருள்களுள்ளும் 
முற்கணத்திற்றோன்றிய பொருள் பிற்கணத்திற்றோன்றும் 
பொருட்குச் சார்பாய் மேம்படுதலின் , எல்லாப்பொருளும் 
வித்தின் கேட்டி னங்குரம் போல அவ்வச்சார்பிலே தோன்று 
மெனச் சவுத்திராந்திகர் முதலியோர் மதம்பற்றிக் கூறவமை 
யும் , இதற்கொரு கருத்தாத் தோற்றநாசமின்மைபற்றி மேம் 
பாடுடையவைள தைல் வேண்டாவெனின் ,- அற்றன்று; நீசார் 
பிற்றோற்றங் கூறியது இல்பொருட்கோ உள் பொருட்கோ ? 
ல்பொருட்காயின் , அது முயற்கோடுபோல ஒருஞான்றுந் 
தோன்றுமாறில்லை. அற்றேற் குடம் போல உள்பொருட்குத் 
தோற்றம் வேண்டாமையின் மாத்திமிகர்மதம்பற்றி இல்லது 
மன்றி யுள்ள துமன்றி அதிர்வசன மாய் நிற்பதொருபொருள் 
தோன்றுமெனக் கோடு மென்பதாம் . 


இல்லதுவு மென்னு மும்மை சிறப்பு . உடம்படுமெய் பெறுதல் 
இலேசாற் கொள்க . 

( 5 ) 


முதற்சூத்திரம் 


63 


உள்ளது மிலது மின்றி நின்றதொன் றுளதே லுண்டா 
மில்லதே லில்லை யாகுந் தோற்றமு மிசையா தாகு 
முள்ளகா ரணத்தி லுண்டாங் காரிய முதிக்கு மண்ணி 
லில்லதாம் படங்க டாதி பெழிறரு மியற்று வானால் . 


சுப்- பதவுரை 


உள்ளதும் இலதும் இன்றி நின்றது ஒன்று - ( அங்ங 
னம் ) உள்ளது மில்லது மன்றி அநிர்வசனமாய்க் கூறப் 
படும் பொருடான் ஒன்று (உண்டோ வில்லையோவெனக் 
கடாயினார்க்கு ) .- உளதேல் உண்டாம் உண்டெனில் 
உள்பொருளேயாம் .-- இல்லதேல் இல்லையாகும் - இன் 
றெனில் இல்பொருளேயாம் ( எனப்பட்டு அநிர்வசன 
மென்றது போலியாயொழியும் ) , -- தோற்றமும் இசையா 
தாகும் - ( அல்லதூஉம் அநிர்வசனப்பொருள் சூனியமாக 
லின் அதற்குத் ) தோற்றமுங் கூடாது , 

இவ்வாறு 
சவுத்திராந்திகர் முதலியோர் கூறும் இல் பொருட்கும் 
மாத்திமிகர் முதலியோர் கூறும் அநிர்வசனப் பொருட்குந் 
தோற்றங் கூடாமையிற் பாரிசேடவளவையால் ) உள்ள 
காரணத்தில் உண்டாங் காரியம் உதிக்கும் - உள்பொரு 
ளாகிய காரணத்தினின்றும் உள்பொருளாகிய காரியம் 
( ஒருகருத்தாவால் வெளிப்பட்டுத் தோன்று மென்பது , 
இவற்றுவானால் மண்ணில் - திகிரிமுதலிய துணைக்காரணங் 
களை மண்ணாகிய முதற்காரணத்தின்கண் உய்க்குங் குயவ 
னால் அம்மண்ணினின்றும் . - படம் இல்லதாம் - ஆடை 
முதலிய காரியந்தோன்றாது , - கடாதி எழில் தரும் - குடஞ் 
சால் கரக முதலிய காரியமே வெளிப்பட்டுத் தோன்றுத 
லின் ( அவ்வெதிர்மறை முகத்தானும் அறியப்படும் ) என்க . 


64 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ பொழிப்புரை 
எ -து . அங்கனம் அநிர்வசனமாய்க் கூறப்படும் 
பொருடா னென்று உண்டோ இல்லையோவெனக் கடாயி 
னார்க்கு , உண்டெனி லுள்பொருளேயாம் இன்றெனிலில் 
பொருளே யாமெனப்பட்டு அதிர்வசனமென்றது போலியா 
பொழியும் ; அல்லதூஉம் அதிர்வசனப்பொருள் சூனிய 
மாகலின் அதற்குத் தோற்றமுங் கூடாது ; இவ்வாறு சவுத்தி 
ராந்திகர் முதலி போர் கூறும் இல்பொருட்கும் மாத்திமிகர் 
முதலியோர் கூறும் அ 

கூறும் அதிர்வசனப்பொருட்குத் தோற்றம் 
கூடாமையின் , பாரி சேடவளவையாற் காரணங் காரியமிரண் 
டும் உள்பொருளேயாய்க் காரணத்தினின்றுங் காரியம் ஒரு 
கருத்தாவால் வெளிப்பட்டுத் தோன்றுமென்பது , 

குபவ 
னாவான் திகிரிமுதலிய துணைக்காரணங்களை மண்ணாகிய 
முதற்காரணத்தின்கணுய்ப்ப , அதனினின்றும் ஆடைமுதலிய 
காரியந் தோன்றாது குடஞ் சால் கரகமுதலிய காரியமே 
வெளிப்பட்டுத் தோன்றுதலின் , அவ் வெதிர்மறைமுகத்தா 
னும் உடம்பாட்டு முகத்தானும் அறியப்படுமென்பதாம் . 

உள்ளது மிலது மின்றி நின்றதொன்றுளதேலென்றது அது 
வாதஞ் செய்து கொண்டது . 

( 6 ) 
ஒருபொரு ளொருவ னின்றி யுளதில தாகு மென்னிற் 
றருபொருளுண்டே லின்றாந் தன்மையின் றின் றே லுண்டாப் 
வருதலின் றிலது காரிய 

முதலுள தாகு 

மென்னிற் 
கருதுகா ரியமு முண்டாய்த் தோற்றமுங் கருத்தா வாலாம் .: 


முதற்சூத்திரம் 


65 


சுப் - பதவுரை 


- 


( அற்றேல் அவையிரண்டு மேலாமையின் ) ஒரு 
பொருள் உளது இலது - காரியப்படுவதோர் பொருள் 
உண்டுமா யில்லையுமாய் நிற்கு மீரியல்புடைய தாகலின் , 
ஒருவன் இன்றி ஆகும் என்னின் - இதற்கொரு கருத்தா 
வேண் ப்படுவதின்றியே யுண்டாமெனச் சமணர் மதம் 
பற்றிக் கோடுமென்னின் , -தரு பொருள் உண்டேல் - 
பொருந்திய பொருள் உள்பொருளாயின் ,-இன்றாந்தன்மை 
இன்று இல்லையாந்தன்மை யின்மையின் உள்ளதேயாம் .- 
இன்றேல் - இல்பொருளாயின் , - உண்டாய் வருதல் இன்று 
- உண்டாய் வருதலின்மையின் இல்லதேயாம் ( ஆதலின் 
உண்டு மில்லையுமாமென மாறுபட்ட இரண்டு தன்மை 
ஒரு பொருளுக்கிசைதல் கூடாது ) , - முதல் உளதாகு ம் 
காரியம் இலது என்னின் - இனிக் காரணரூபமாயுண்டு 
காரிய ரூபமா யில்லை யென்பதே உண்டு மில்லையு மென்பதற் 
குப் பொருளெனின் , - ( நன்று சொன்னாய் காரண காரி 
யங்கட்குத் தம்முள் வேற்றுமையின்மையின் காரண முள் 
பொருளாகவே ) , - கருது காரியமும் உண்டாய் - கருது 
கின்ற காரியமும் அதன் கட் சூக்குமரூபமாயுள்ளதாய் , 
தோற்றமும் கருத்தாவால் ஆம் - அது பின்னர்த் தூலரூப 
மாய் விளங்கித் தோன்றுதல் ஒருவினைமுதலா னாமென்பது 
தானே போதரும் என்க . 


சிவ 


பொழிப்புரை 


எ -து 


அற்றேல் , அவையிரண்டுமேலாமையிற் காரியப் 
படுவதோர் பொருள் உண்டுமாயில்லையுமாய் நிற்கும் ஈரியல் 
புடையதாகலின் இதற்கொரு கருத்தா வேண்டப்படு 


9 


66 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


வானல்லனெனச் சமணர்மதம்பற்றிக் கோடுமெனின் , -அற் 
றன்று ; உண்டுமில்லையுமாமென மாறுபட்ட இரண்டு தன்மை 
ஒருபொருட்கிசைதல் கூடாது . இனிக் காரணரூபமாபாயுபுண்டு 
காரிய ரூபமாயில்லையென்பதே உண்டுமில்லையுமென்றதற்குப் 
பொருளெனின் , - நன்று சொன்னாய் ; காரணகாரியங்கட்குத் 
தம்முள் வேற்றுமையின்மையிற் காரணமுள் பொருளாகவே 
காரியமுமதன்கட் சூக்கும ரூபமாயுள்ளதாய் அது பின்னர்த் 
தூலரூபமாய் விளங்கித்தோன்றுதல் ஒரு வினைமுதலானா 
மென்பது தானே போதருமென்பதாம் . 


இன்னு மிச்சற்காரியவாதத்தின்கட் படுங் கடாவிடைக ளெல் 
லாம் “ தந்து முதல்காரகம் ” ( அகவல் -- 22 ) என்னும் ஞானாமிர்த 
முதலியவற்றுட் காண்க . 


இவை மூன்று செய்யுளானும் முறையே , இல்லது தோன்று 
மென்னுஞ் சவுத்திராந் திகர் முதலியோர் மதமும் , இல்லது முள் 
ளது மல்லது தோன்று மென்னும் மாத்திமிகர் முதலியோர். மத 
மும் , இல்லது முள்ள துமாயது தோன்றுமென்னுஞ் சமணர்ம தமும் 
பற்றி ஆசங்கித்துப் பரிகரித்து , வருமுறையென்பதனாற் பெறப் 
பட்ட சற்காரியவாதத்தை வலியுறுத்தி , தருபவனொருவன் வேண்டு 
மென்பது சாதிக்கப்பட்டது . 


இதுகாறும் வந்து நின்று போவதென்ற தூஉம் , வருமுறை 
யென்ற தூஉம் , தருபவெனொருவன் வேண்டுமென்றஉதூம் , வைதிகப் 
புறத்தார் மதத்தான் இகந்துபடாமைக்காத்தார் ; இனி வைதிகத் 
துட்பட்ட மீமாஞ்சகர் . தார்க்கிகர் சாங்கியர் மதத் தான் முறையே 
அவையிகந்து படாமற் காக்கின்சர் . 

( 7 ) 


முதற்சூத்திரம் 


67 


காயத்தி னழிவு தோற்றங் கண்டன முலகிற் காணா 
நீயித்தை யுரைத்த வாறிங் கென்னெனி னிகழ்த்து முண்மை 
மாயத்த வுலகம் பூநீர் தீவளி வான மாதி 
யாயித்தா னொன்றி னொன்று தோன்றிநின் றழித லாலே . 


சுப் 

பதவுரை 
( காயமும் உலகு மென்னு மிருகூற்றுப் பிரபஞ்சத்துள் 
ஆண் பெண் அலியென மேற்கூறிய அவயவப்பகுப்புக் 
காயத்திற்கே யன்றி ஏனையுலகத்திற் கின்மையால் ) தோற்றம் 
அழிவு காயத்திற் கண்டனம் - ( அவயவப்பகுப்புடைமை 
பற்றித் துணியப்படும் ) தோற்றக் கேடுகளுங்காயத்திற்கே 
கண்டாமன்றி , - உலகிற் காணாம் -உலகிற்காணாமென்பது 
துணியப்படுவ ) தாயிருக்க , -இங்கு நீ இத்தை உரைத்த 
வாறு என்னெனின் - ஈண்டுத்தோற்றக்கேடுகள் இரண் 
டற்கும் ஒப்பக்கூறுதல் அமையாதென்று நீ சொல்லில் 
( அற்றன்று ) , -- மாயத்த உலகம் - ( இவ்வாறு உனக்கு ) 
மயக்கத்தைச் செய்வதாகிய உலகமும் ( நிரவயவமாத 
லின்றி ,-பூ நீர் தீ வளி வானம் ஆதி ஆய இத்தான் - நிலம் 
நீர் தீ வளி வான மென்றற் றொடக்கத்துப் பகுப்புடைத் 
தாகிய இதனான் .--உண்மை - அவ்வுண்மையே , -- ஒன்று 
- ( நீ கூறும் இருகூற்றுப்பிரபஞ்சத்துள் ) ஒன் 
உலகமும் , -- ஒன்றின் - ஏனைக்காயம்போல, -- தோன்றி 
நின்று அழிதல் ஆலே -- தோன்றி நின்றழிதலை , -- நிகழ்த் 
தும் - உணர்த்தும் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . காயமு முலகுமென்னும் இருகூற்றுப் பிரபஞ்சத் 
துள் , ஆண் பெண்ணலியென மேற்கூறிய அவயவப்பகுப்புக் 


- 


68 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


காயத்திற்கேயன்றி ஏனையுலகத்திற்கின்மையால் , அவபவப் 
பகுப்புடைமைபற்றித் துணியப்படுந் தோற்றக்கேடுகளுங் 
காயத்திற்கே யன்றி உலகிற்கில்லையென்பது துணியப்படுவ 
தாயிருக்கத் தோற்றக்கேடுகள் இரண்டற்குமொப்பக்கூறு 
தல் அமையாதென்று நீ சொல்லில் , -- அற்றன்று ; இவ்வா 
றுனக்கு மயக்கத்தைச் செய்வதாகியவுலகமும் நிரவபவமாக 
லின்றி நில நீர் தீ வளி வான மென்றற்றொடக்கத்துப் பகுப் 
புடைத்தாகியவிதனான் , அவ்வுண்மையே நீ கூறு மிருகூற்றுப் 
பிரபஞ்சத்துளொன்றாகியவுலகமும் ஏனைக் காயம்போலத் 
தோன்றி நின்றழிதலை உணர்த்து மென்பதாம் . 


ஆயவென்னும் பெயரெச்சத்து ளகரமும் , இதனா னென்பத 
னுள் அன்சாரியையும் , விகாரத்தாற்றொக்கன ; 1 பெற்றத்தாற் 
பெற்றபயன் ( திருக்குறள் , சுற்றந் தழால் . செ - 4. ) என்றாற் 
போல . 


ஆயிற்றானென்று பாடமோதுவாருமுளர் . 


ஒன்றினென்னும் இன் உவமவுருபு . 


ஐயுங் கண்ணு மல்லாப் பொருள் வயின் மெய்யுருபு தொகா அ 
விறுதியான " ( தொல்காப்பியம் - சொல்ல திகாரம் , வேற்றுமை 
மயங்கியல் , சூ --22 . ) என்பதோத்தாகலின் , இரண்டாவது இறுதிக் 
கட்டொக்கது . 


ஆல் அசை . 


ஒன் றினொன்று தோன்றிநின் றழி தலாலென்பதற்கு வான 
முதலியவைந்தும் முறையே ஒன்றினொன்று தோன்றி நின் றழியு 
மென்னுஞ்சுருதி உனக்குப் பிரமாணமாதலாலென்றுரைப்பாரு 


முதற்சூத்திரம் 


69 


முளர் ; வேதத்துள் வி திவாக்கியமொழித் தொழிந் தன வெல்லாம் 
புனைந்துரை வகையானன்றிப் 

வகையானன்றிப் பிரமாணமாகா வெனக்கொண்ட 
மீமாஞ்சகம தத்தார்க்கு அவ்வுபநிடதச்சுருதி பிரமாணமன்றென் 
பது அவரறிந்திலர் ; அல்ல தூஉம் ஈண்டுக்கூறுவன வெல்லாம் 
பொருந்துமாறுபற்றியன்றி ஆகம வளவைபற்றி யன்மையானும் 
அவ்வுரை போலியா தலறிக . 

( 8 ) 


ஓரிட மழியப் பின்னு மோரிட நிற்கு மொக்கப் 
பாரிட மழிவ தின்றா மென்றிடிற் பயில்வித் தெல்லாங் 
காரிட மதனிற் காட்டு மங்குரங் கழியும் வேனிற் 
சீருடைத் துலகு காலஞ் சேர்ந்திடப் பெயர்ந்து செல்லும் . 


சுப் - பதவுரை 


( நில மலை கடன் முதலிய வடிவிற்றாகிய உலகமுங் 
காயம்போல அவயவப் பகுப்புடைமையான் அதுபோலத் 
தோன்றி நின்றழிதல் பெறப்படுமென்றதொக்கும் அங்ஙன 
மாயினும் ) பார் இடம் ஒக்க அழிவது இன்றாம் - பார்த் 
தறியப்படு முலக மெல்லாம் ஒருங்கே யழியுமெனின் உல 
கம் அநாதியென்னுஞ் சுருதியோடு முரணு தலானும் மீளத் 
தோன்றுதற்கோ ரியைபின்றாய் முடியு மாகலானும் .-- ஓர் 
டம் அழியப் பின்னும் ஓர் இடம் நிற்கும் என்றிடின் 
( அவ்வாறன்றி ) உலகத்தினொருபக்க மழியினும் பிறிதொரு 
பக்க நிற்குமென்றலே பொருத்தமுடைத்தெனின் ( அற் 
றன்று ) , -- பயில் வித்து எல்லாம் - ( தம்முள் ஒரு சாதிப் 
பல பொருளாகிப் ) பயில்கின்ற வித்து முதலிய சடங்கள் , 
கார் இடமதனில் அங்குரம் காட்டும் கார்காலமாகிய 
வோர் காலவிசேடத்தின் ஒருங்கே முளை தோன்றும் .- 
வேனிற் கழியும் - வேனிற்காலமாகிய வோர் காலவிசேடத் 


70 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


தின் ஒருங்கே யழியும் ஆகலின் , -சீர் உடைத்து உலகு - 
( அவ் ) வியல்பிற்றாகிய வுலகமும் , - காலம் சேர்ந்திட - அவ் 
வக்காலம் வந்துழி , -- பெயர்ந்து செல்லும் - அவ்வாறு 
முழுவது மொருங்கே தோன்றி யொருங்கே யழியும் என்க . 

பொழிப்புரை 


சிவ 


எ.து. 


நிலமலை கடன் முதலிய வடிவிற்றாகிய வுலகமுங் 
காபம்போல அவயவப்பகுப்பு :டைமையான் அதுபோலத் 
தோன்றி நின்றழிதல் பெறப்படுமென்ற தொக்கும் ; அங்ஙன 
மாயினும் , பார்த்தறியப்படு முலகமெல்லாம் ஒருங்கேபழியு 
மெனின் , உலகமநாதிபென்னுஞ் சுருதியோடு முரணுதலா 
னும் , மீளத் தோன்றுதற் கோரியைபின்றாய் முடியுமாகலா 
னும் , அவ்வாறன்றி உலகத்தி னொருபக்கமழியினும் ஒரு 
பக்கம் நிற்குமென்றலே பொருத்தமுடைத்தெனின் ,-அம் 
றன்று ; தம்முளொருசாதிப்பலபொருளாகிய வித்து முதலிய 
சடங்கள் ஒவ்வொரு காலவிசேடத்தின் ஒருங்கே தோன்று 
தலு மொருங்கேயழிதலும் கண்டாமாகலின் அவ்வியல்பிற் 
றாகிய வுலகமும் அவ்வக்காலம் வந்துழி , அவ்வாறு முழுவது 
மொருங்கே தோன்றி ஒருங்கேயழியுமென்பதாம் 


பாரிடம் வினைத்தொகை . 


சீர் உவமவுருபு ; அச்சீரென்றாற்போல . 


( 9 ) 


காலமே கடவு ளாகக் கண்டனந் தொழிலுக் கென்னிற் 
காலமோ வறிவின் ராகு மாயினுங் காரி யங்கள் 
காலமே தரவே காண்டுங் காரணன் விதியி னுக்குக் 
காலமுங் கடவு ளேவ லாற்றுணைக் கார ணங்காண் . 


முதற்சூத்திரம் 


21 


சுப் 


பதவுரை 


( காலஞ் சேர்ந்திடப் பெயர்ந்து சேறலான் ) தொழி 
லுக்கு -அத்தோற்றக் கேடுகட்கு , - காலமே கடவுளாகக் 
கண்டனம் என்னின் காலமே கருத்தாவாய் முடியு 
மெனின் ( அஃதொக்கும் ) , - ஆயினும் - அங்ஙனமாயினும் , 
காலமோ அறிவு இன்றாகும் - அக்காலம் அறிவில்லாத 
சடமாதலாற் ( கருத்தாவாகாது ) .- காரியங்கள் காலமே 
தரவே காண்டும்- ( ஆனால் ) காரியங்களைக் காலமே தரவே 
காண்டலின் , - கடவுள் ஏவலால் சேதனனாகிய கருத் 
தாவின தேவலான் , - காரணன் விதியினுக்கு - அவன் 
செய்யும் அத்தொழிற்கு ,-காலமும் துணைக்காரணம் கான் 
- காலமுந் துணைக்காரணமாமென்றறிவாயாக என்க . 

சிவ 

பொழிப்புரை 
எ - து . காலஞ் சேர்ந்திடப் பெயர்ந்து சேறலான் அத் 
தோற்றக் கேடுகட்குக் காலமே கருத்தாவாய் முடியுமெனின் , 

அஃதொக்கும் ; அங்ஙனமாயினும் அது சடமாகலாற் 
கருத்தாவாகாது சேதனனா கிய கருத்தாவினதேவலான் 
அவன் செய்யுமத்தொழிற்குத் துணைக்காரணமாமென்றறி 
வாயாகவென்பதாம் . 


இது சொற்பொருட்பின் வரு நிலை . 
ஓகாரஞ் சிறப்பின்கண் வந்தது . 

காலமே தரவே என்னும் ஏகார மிரண்டினுள் , முன்னையது 
பிரிநிலைக்கண்ணும் , பின்னையது தேற்றத்தின் கண்ணும் 

இவை மூன்று செய்யுளானும் மீமாஞ்சகர் மதம்பற்றி யாசங் 
கித்துப் பரிகரித்து , வந்து நின்று போவது சாதிக்கப்பட்டது . ( 10 ) 


72 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அழிந்தபி னணுக்க டாமே பகிலமாய் வந்து நின்று 
கழிந்திடுங் கன்மத் தென்னிற் கன்மமு மணுவுங் கூட 
மொழிந்திடுஞ் சடமே பாகி முடிதலான் முடியா செய்தி 
யொழிந்திடு மணு ரூ பங்க ளுலகெலா மொடுங்கு மன்றே . 


சுப் 


-- 


பதவுரை 


- 


அழிந்த பின் - உலகம் அழிந்தபின்னர் , - அணுக்கள் 
தாமே - மீளப் பரமாணுக்கடாமே , -கன்மத்து - கன்ம 
மேதுவாக , - அகிலமாய் - பிரபஞ்சமாய் , - வந்து நின்று 
கழிந்திடும் என்னின் - தோன்றி நின்று அழியும் ( கன்ம 
காலங்கள் போல் இறைவனிச்சையு மொருகாரணமாம் 
அத்தனையே பிறிதில்லை ) எனின் ( அற்றன்று ) , - மொழிந் 
திடும் கன்மமும் அணுவும் - சொல்லப்பட்ட கன்மமும் 
அணுவும் , -- சடம் ஆகியே முடிதலான் - சடமாயே முடி 
தலின் , - செய்தி முடியா ( அவை தம்முட் கூடித் 
தொழிற்படுதல் சித்தாகிய முதல்வன் ) தொழிலையின்றி 
அமையாது.-- உலகு எல்லாம் ஒடுங்கும் அன்றே - ( அஃ 
தன்றியும் ) உலகமுழுதும் ஒடுங்கும்போது , - அணுரூபங் 
கள் கூட ஒழிந்திடும் - அணுவுங் கூடவே ஒடுங்கும் 
( ஆகலான் அது பின் அகிலமாய் வந்து நின்று கழியுமாறு 
யாண்டையது ) என்க 

சிவ பொழிப்புரை 
எ - து . உலகமழிந்தபின்னர் மீளப் பரமாணுக்கடாமே 
கன்மமேதுவாகப் பிரபஞ்சமாய்த் தோன்றிநின்றழியும் ; கன் 
மங்காலங்கள் போல் இறைவனிச்சையும் ஒருகாரணமாமத் 
தனையே பிறிதில்லையெனின் , - அற்றன்று ; கன்மமுமணுவுஞ் 


முதற்சூத்திரம் 


73 


அதுவன்றி 


சடமேயாகலான் , அவை தம்முட்கூடித்தொழிற்படுதல் சித் 
தாகிய முதல்வன்றொழிலையின்றி அமையாது . 
யும் , உலகமொடுங்கும்போது அணுவுங் கூடவேயொடுங்கு 
மாதலால் , அது பின் அகிலமாய்வந்து கழியுமாறு யாண்டை 
பதென்பதாம் . 


இவ்வணுகாரணவாதஞ் சவுத்திராந்திகர் வைபாடிகர் 
கர்க்கு மொக்குமேனுத் தலைமைபற்றித் தார்க்கிகர்மேல் வைத்து 
மறுத்தவாறு . 

( 11 ) 


காரண வணுக்கள் கெட்டாற் காரிய வுலகின் றென்னிற் 
காரண மாயை !பாகக் காரியங் காண லாகுங் 
காரண மாயை யென்னை காண்பதிங்கணுவே பென்னிற் 
காரண மாயை யேகாண் காரிய மணுவிற் கண்டால் . 


சுப் 


- 


பதவுரை 


காரண அணுக்கள் கெட்டால் காரணமாகிய 
அணுக்கள் அழிந்தால் , - காரிய உலகு இன்று என்னின் 
காரியமாகிய பிரபஞ்சம் இன்றெனின் , -- மாயை காரண 
மாக - (சத்திரூப சமுகமாய் நிலைபேறுடைய ) மாயையே 
உலகிற்கு முதற்காரணமாதலால் , -காரியம் காணலாகும்- 
( அணுக்கள் அழிந்தமைபற்றி உலகு மீளக் ) காரியப்படு 
தற்கோ ரிழுக்கில்லை . - அணுவே இங்குக் காண்பது - 
( ஆனால் ) அணுவே யீண்டு ( முதற்காரணமென ) க் காணப் 
படுவதன்றி .-- மாயை காரணம் என்னை எனின் - மாயை 
முதற்காரண மென்பது பெறப்படாதெனின் , -- அணுவிற் 
காரியம் கண்டால் - அணுக்களிடத்தே காரியத்தன்மை 

10 


74 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 


காண்டலான் ( அவை உலகிற்கு முதற்காரணமாதல் செல் 
லாதாகலின் ) , - மாயையே காரணம் காண் - மாயையே 
முதற்காரணமாமென வுணர்க என்க . 

பொழிப்புரை 
எ - து . சத்திரூபசமுகமாய் நிலைபேறுடைய மாயையே 
உலகிற்கு முதற்காரணமாதலால் அணுக்களழிந்தமைபற்றி 
உலக மீளக் காரியப்படுதற்கோரிழுக்கில்லையெனவும் , அணுக் 
கள் காரியப்பொருளாகலால் அவையுலகிற்கு முதற்காரண 
மாதல் செல்லாதெனவு முணர்க வென்பதாம் , 


இது சொற்பொருட்பின் வருநிலை . 


காண்டலென்பது கண்டெனத்திரிந்தது , “ மயலாகு மற்றும் 
பெயர்த்து ( திருக்குறள் , துறவு . செ - 4. ) என்றாற்போல ; ஆல் 
அசை . 

( 12 ) 


- 


காரிய மென்ப தென்னை காரண வணுவை யென்னிற் 
காரிய மவய வத்தாற் கண்டனங் கடாதி போலக் 
காரிய வுருவ மெல்லா மழித 

மெல்லா மழிதருங் கார ணத்தாற் 
காரிய வுறுப்பின் மாபை தருமெனக் கருதி டாயே . 

சுப் 

பதவுரை 
காரண அணுவை -- காரணமாகிய அணுவை, - காரி 
யம் என்பது என்னை எனின் - காரியமென்பது எங்ஙன 
மெனின் , -- காரியம் கடாதி போல அவயவத்தாற் கண் 
டனம் - ( அணுக்கள் ) காரியப்பொருளாதல் குடமுதலி 
யன போல அவயவமுடைமையால் அறிந்தனம் , - காரிய 


முதற்சூத்திரம் 


75 


உருவம் எல்லாம் - காரியப்பொருளெல்லாம் , -- அழிதரும் 
காரணத்தால் - அழிதன்மாலைய வாகலின் , -- காரிய உறுப்பு 
இல் மாயை - காரியப்பொருளெனப்படுதற்கு இயை 
புடைய அவயவத்தன்மை இன்மையின் நிலைபெறுமியற் 
கைத்தாகிய மாயையே , - தரும் எனக் கருதிடாயே - 
முதற்காரணமென நீ அறிவாயாக என்க . 

பொழிப்புரை 


சிவ - 


எ - து . அணு காரியப்பொருளாய் அழி தன்மாலைத்தென் 
பதூஉம் , மாயை காரியப் பொருளாதலின்றி நிலைபேறுடைய 
தென்பதூஉம் , முறையே அவயவமுடைமையானும் அஃ 
தின்மையானுமறியப்படு மென்பதாம் . 


இதுவுஞ் சொற்பொருட்பின் வருநிலை . 


அணுக்களுக்கு அவயவமுண்டென்பது சையோகப்படுதலாற் 
பெறப்படும் . 

( 13 ) 


தோற்றமு நிலையு மீறு மாயையின் றொழில் தென்றே 
சாற்றிடு முலகம் வித்துச் சாகாதி யணுக்களாக 
வேற்றதே லீண்டு நிற்கு மில்லதே லியைவ தின்றா 
மாற்றநீ மறந்தா யித்தான் மாயைபை மதித்தி டாயே . 


சுப் 


பதவுரை 


தோற்றமும் நிலையும் ஈறும் - தோற்றம் நிலை இறுதி 
என்னு முத்தொழிலும் , - மாயையின் தொழிலது என்றே 
சாற்றிடும் உலக ( மாற்றம் ) - ( மாயைதருமென்றற்கு ) 
மாயையே பிரகிருதி யென்றறிக வென்று கூறுகின்ற 


76 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


வேதமொழியும் , - வித்துச் சாகாதி அணுக்களாக ஏற்ற 
தேல் - வித்தின் கண்ணே சாகை முதலியன சூக்குமரூப 
மாய் அடங்கி நின்றன வாயின் , -ஈண்டு நிற்கும் - அவை 
தூலரூபமாக வெளிப்படுமென உடம்பாட்டானும் , 
இல்லதேல் - அவ்வாறு சூக்கும ரூபமாய் அடங்கிநிற்ற 
லில்லை யெனின் ,-இயைவது இன்றாம் - அவை தூலரூட 
மாக வெளிப்படுதலு மின்றாமென எதிர்மறையானும் 
வழங்குகின்ற , - (உலக ) மாற்றம் உலகமொழியுஞ் 
( சான்றாகலின் ),--- மறந்தாய் - ( அதனை ) நீமறந்தாய் , -- 
இத்தால்- ( காரியவுறுப்பின்மை மாத்திரையேயன்றி வேத 
மொழி உலக மொழி சான்றாதலாகிய ) இதனானும் , 
மாயையை - ( அணுகாரண வாதத்தை விட்டு ) மாயையே 
காரண மென்பதனை , -- மதித்திடாயே - அறிவாயாக 
என்க . 


சிவ - பொழிப்புரை 


எ - து . மாயை தருமென்றதற்கு , மாயைபே பிரகிருதி 
யென்றறிக வென்னும் வேதமொழியும் , வித்துச்சாகாதி முத 
லியவற்றின் வைத்து உடம்பாட்டானு மெதிர்மறையானும் 
வழங்குகின்ற உலகமொழியும் , சான்றாகலின் , இதனானும் 
அணுகாரணவாதத்தை விட்டு மாயையே காரணமென்பதனை 
அறிவாயாகவென்பதாம் . 


பிரமாணக்கூறி வலியுறுத்தியவாறு . 

வேதத்தின்றொழில் அதனையுணர்ந் தார்மேலேற்றிக் கூறப் 
பட்டது . 


எனையவற்றைப் பிரித்தமையின் ஏகாரம் பிரிநிலைக்கண் வந்தது . 


முதற் சூத்திரம் 


7 


- 


இத்தாலென்புழி விகாரத்தாற்றொக்கவும்மை , காரியவுறுப் 
பின்மை மாத்திரையேயன்றி யென இறந்தது தழீஇயிற்று . ( 14 ) 
மாயையி னுள்ள வஞ்சம் வருவது போவ தாகு 
நீயதிங் கில்லை யென்னி னிகழ்ந்திடு முயலிற் கோடு 
போயுகு மிலைக ளெல்லா மரங்களிற் புக்குப் போதி 
னாயிடு மதுவு மென்னிற் காரணங் கிடக்க வாமே . 

சுப் 

பதவுரை 
நீ அது இங்கு இல்லை என்னின் - ( அதுவன்றியும் ) 
நீ சற்காரிய காரணங் கொள்ளாது இல்லது உற்பத்தியா 
மென்பையாயின் , - முயலிற்கோடு நிகழ்ந்திடும் - முய 
லின்கண்ணுங் கோடு உளதாதல் வேண்டும் , -உள்ள 
வஞ்சம் - ( அற்றேல் ) உள்ள பிரவஞ்சமே , - மாயையின் 
போவது வருவதாகும் - மாயையினொடுங்கி மீளத் 
தோன்று மென்பார்க்கும் .-- மரங்களின் உகும் இலைகள் 
எல்லாம் 

அவ்வாறே மாத்தினின்று உதிர்ந்த இலைத் 
தொகுதி . - போய்ப் புக்கு - தானே மாத்தின் ஒடுங்கி , -- 
போதின் - அதற்குரிய காலத்தில் . - ஆயிடும் என்னின் 
- மீளத்தோன்றுதல் வேண்டுமெனின் ( அஃதொக்கும் ) , 
காரணம் கிடக்க - ( அங்ஙனம் உதிர்ந்த இலைத்தொகுதி ) 
சத்திரூபகாரணமாய் நிலைபேறுடைமையின் , -- அதுவும் 

அது ( மீளத் தோன்றுதற்குரிய கன்மங் கால 
முதலிய பிறகாணங்களெல்லாம் அதனோடாருங்குகூடி 
யவழி அவ்வாறே ) தோன்றும் ( அல்லுழித் தோன்றாதாக 
லின் அதுபற்றிக் கடாவென்னை ) என்க . 

சிவ 

பொழிப்புரை 
எ - து . அதுவன்றியுஞ் சற்காரியகாரணங் கொள்ளாது 
ல்லது உற்பத்தியா மென்பார்க்கு முயலின்கண் 


-- 


ஆமே 


--- 


18 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


கோடுளதாதல் வேண்டும் ; அற் றல் உள்ள பிரபஞ்சமே 
மாயையினொடுங்கி மீளத் தோன்றுமென்பார்க்கும் , அவ் 
வாறே மரத்தினின்றுதிர்ந்தவிலை தானே மரத்தினொடுங்கி 
மீளத் தோன்றுதல் வேண்டுமெனின் , - அஃதொக்கும் ; அங் 
ஙனமுதிர்ந்த விலைகள் சாத்திரூபகாரணமாய் நிலைபேறுடைமை 
யின் அது மீளத் தோன்றுதற்குரிய பிறகாரணங்களெல்லாம் 
அதனோடொருங்கு கூ டி ய வ ழி அவ்வாறே தோன்றும் , 
அல்லுழித் தோன்றாதாகலின் அதுபற்றிக் கடாவென்னை ? 
யென்பதாம் . 


தருக்கக் கூறி வலியுறுத்தியவாறு . 
பிரவஞ்சம் வஞ்சமெனக் குறைந்து நின்றது , 
அதுவும் உம்மை அசை . 
பிறகாரணங்களாவன : -கன்மங் காலம் முதலாயின . 
கிடத்தல் முதற்காரணத்தோடு ஒருங்கியை தல் . 

கிடக்கவாமென்பது மழை பெய்யக் குள நிறையும் என்றாற் 
போல நின்றது . 

அதுவே தோன்று தற்குரிய காரணவியைபு இல்வழியும் மரத் 
தின் கண் அதுபோல மற்றுஞ் சத்திகள் பலவுளவாகலின் , இயை 
புடைய வேறுவேறிலைகள் 

தோன்றுதற் கிழுக்கின்மையு 
முணர்க . 

( 15 ) 


கருதுகா ரணமுண் டாகக் காரிய முள்ள தாகி 
வருதலா லநாதி வைய மற்றொரு கடவு ளித்தைத் 
தருதலா லாதி யாகச் சாற்றலு மாகு மாயைக் 
கொருவனா ரென்னிங் கென்னினுள்ளவா றுரைப்பக் கேணீ . 


முதற்சூத்திரம் 


179 


- 


- 


சுப் 

பதவுரை 
( அற்றேல் இங்ஙனஞ் சற்காரியவாதங் கூறுவார்க்கு 
உலகம் அழிபொரு ளென்றல் பொருந்தாதாய் முடியு 
மெனின் ; அற்றன்று ) கருது காரணம் உண்டாகக் காரியம் 
உளதாகி வருதலால் - கருதுகின்ற காரணம் உள்பொரு 
ளாக அதன்கட் டோன்றுங் காரியமும் உள்பொருளே 
யென்பது மேற்கூறியவாற்றான் இனிது விளங்குதலின் 
வையம் அநாதி - காரியப் பிரபஞ்சமும் நித்தப்பொருளே 
யாம்.-- மற்று ஒரு கடவுள் இத்தைத் தருதலால் - இது 
ஒரு கருத்தாவால் ( ஒருகாலத்து ) விளங்குதலும் ( ஒரு 
காலத்து மறைதலுமாகிய அவத்தை வேறுபாடு ) பற்றி , 
ஆதியாகவும் சாற்ற லாகும் - அழி பொருளென் றுஞ் 
சாற்றப்படும் ( அவ்வவத்தை வேறு பாடு கருதாதவழி 
உம்மையான் நித்தப்பொரு ளென்பதே துணிவு என்க . 

பொழிப்புரை 
எ - து . அற்றேல் இங்ஙனஞ் சற்காரியவாதங் கூறு 
வார்க்கு உலகமழிபொருளென்றல் பொருந்தாதாய் முடியு 
மெனின் ,-அற்றன்று ; காரணங்காரியமிரண்டும் உள் பொரு 
ளேயென்பது மேற்கூறியவாற்றான் இனிது விளங்குதலிற் 
காரியப்பிரபஞ்சமு மறித்தப்பொருளேயாம் . ஒரு கருத்தா 
வால் ஒருகாலத்து விளங்குதலும் ஒருகாலத்து மறைதலு 
மாகிய அவத்தை வேறுபாடு பற்றி அழிபொருளென்றுஞ் சாற் 
றப்படும் . அவ்வவத்தை வேறுபாடு கருதாதவழி உம்மை 
யால் நித்தப்பொருளென்பதே துணிபென்பதாம் . 


சிவ 


- 


மாயைக்கொருவனாரென்னிங் கென்னினுள்ள வா றுரைப்பக் 
கேணீ என்பதொழித்து அழிந்தபின்ணுக்கடாமே என்பது முதல் 


30 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


இவையாறு செய்யுளானுந் தார்க்கிகர் மதம்பற்றி யாசங்கித்துப் 
பரிகரித்து , வருமுறை யென்பதனாற் பெறப்பட்ட சற்காரியவாதத் 
தினியல்பு வலியுறுத்தப்பட்டது . 


" மாயைக் - கேணி ” என்னு மிறுதியது பின் வருஞ் செய்யுளிற் 
சேர்த்துப் பொருளுரைக்கப்படும் . 

( 16 ) 


புத்திமர் காரி பத்தாற் பூதாதி புருடன் றானு 
மத்தனு கரணம் பெற்ற லறிதலா லவற்றை மாயை 
யுய்த்திடு மதனன் மாயைக் குணர்வொன்று மில்லை யென்றே 
வைத்திடு மதன லெல்லாம் வருவிப்பா னொருவன் வேண்டும் , 


சுப் 


பதவுரை 


ஈண் 


இங்கு மாயைக்கு ஒருவன் ஆர் என் என்னின் 
டுக் ( கூறியவற்றுள் ஏனைய வெல்லாம் ஒக்கும் ; மற்றொரு 
கடவுளித்தைத் தருதலா லென்றது பொருந்தாது ) மாயை 
யே தன் காரியத்தைத்தரும் இதற்கொரு கருத்தா வெற் 
றுக்கெனின் ( அறியாது கூறினாய் ) , -உள்ளவாறு உரைப்ப 
நீ கேள் - ( அதனை ) உள்ளவாறு உரைத்தலை நீ கேட்பா 
யாக( குடங்குயவனாற் செய்யப்படுங் காரியமானாற்போல ) , 
பூதாதி - பூதமுதலிய பிரபஞ்சமெல்லாம் , -- புத்திமற் காரி 
யத்தால் - ஒரு சேதனப் பொருளாற் செய்யப்படுங் காரி 
யமே யாகலானும் , - புருடன்றானும் - புருடன் ( சேதனப் 
பொருளாயினும் ) , -- அத்தனுகரணம் பெற்றால் அறிதலால் 
-அப்பூதாதியானாகிய தனுகரணாதிகளைப் பெற்றாலே அறித 
லானும் , -- மாயை அவற்றை உய்த்திடு மதனால் -- மாயை 
( அவற்றிற்கு முதற்காரணமாய் ) அவற்றைச் செலுத்து 
தலின் , -- மாயைக்கு உணர்வு ஒன்றும் இல்லை என்றே 


முதற்சூத்திரம் 


81 


வைத்திடுமத னுல் - அம்மாயைக்கு உணர்ச்சி சிறிது 
மில்லை யென்றே கூறியிருத்தலானும் , -எல்லாம் வருவிப் 
பான் - பாரிசேட வளவையான் ( இவ்வனைத்தினும் வேறாய் 
மாயையினின்றும் ) பூதமுதலிய பிரபஞ்ச மெல்லாவற் 
றையுந் தோற்றுவிப்பான் , - ஒருவன் வேண்டும் - ஒரு 
கடவுள் வேண்டப்படுவன் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . 

ஈண்டுக் கூறியவற்றுள் ஏனையவெல்லாமொக் 
கும் ; மற்றொரு கடவுளித்தைத் தருதலாலென்றது பொருந் 
தாது ; மாயையே தன்காரியத்தைத் தரும் ; இதற்கொரு 
கருத்தா எற்றுக்கெனின் , அறியாது கூறினாய் ; குடங் குபவ 
றை செய்யப்படுங் காரியமாறைபோலப் பூதமுதலிய பிர 
பஞ்சமெல்லாம் ஒருசேதனப்பொருளாற் செய்யப்படுங் காரி 
பமேயாகலானும் , புருடன் சேதனப்பொருளாயினும் அவன் 
அப்பூதாதியானாகிய தனுகரணாதிகளைப் பெற்றாலன்றி யறிய 
மாட்டாமையானும் , மாபை அவற்றிற்கு முதற்காரணமாக 
லின் அது சேதனப்பொருளாதல் செல்லாமையானும் , பாரி 
சேடவளவையான் இவ்வனைத்தினும் வேறாய் மாபையினின் 
றும் பூதமுதலிய பிரபஞ்சமெல்லாவற்றையும் 

ாற்று 
விப்பானெருகடவுள் வேண்டப்படுவனென்பதாம் . 


புத்திமற்காரியமென்பது வடசொன் முடிபு ; ஆண்டுத் தொக்கு 
நின்ற ஆறனுருபு காரகப்பொருண்மையின் வந்தது . 

புத்திமான் சே தனனென்பன ஒருபொருட்கிளவி . 
ஒன்றுமென்பது சிறிதுமென்னும் பொருள் பட நின்றது . 
ஏகாரந் தேற்றம் . 

( 17 ) 


82 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


காரிய கார ணங்கண் முதறுணை நிமித்தங் கண்டாம் 
பாரின்மண் டிரிகை பண்ணு மவன் முத றுணை நிமித்தந் 
தேரின்மண் மாயை யாகத் திரிகைதன் சத்தி யாக 
வாரியன் குலால னாய்நின் றாக்குவ னகில மெல்லாம் , 


சுப் 


பதவுரை 


காரிய காரணங்கள்- ( அல்ல தூ உம் ) ஒரு காரிய நிகழ்ச் 
சிக்கு வேண்டுங் காரணங்கள் , - முதல் துணை நிமித்தம் - 
முதற்காரணந் துணைக்காரண நிமித்தகாரணமென 
மூவகைப்படும் ( அவை தம்முளொன்றை இன்றியமையா 
வென்பதூஉம் தம்முள் வேறாதலும் ) , - பாரின் மண் 
திரிகை பண்ணுமவன் - இவ்வுலகின் கண்ணே ( குடமுதலிய 
காரியத்தில் ) மண்ணுந் திரிகையுங் குலாலனும்.- முதல் 
துணை நிமித்தங் கண்டாம் - ( முறையே ) முதற்காரணமுந் 
துணைக்காரணமு நிமித்தகாரணமுமாகக் காட்சியளவை 
யான் அறிந்தாம் , -- தேரின் ஆராயுங்கால் , - அகிலம் 
எல்லாம் - பிரபஞ்சத்தொகுதியாகிய காரியத்திற்கும் ( அவ் 
வாறே ) .-- மாயை மண்ணாக - மாயை மண்போல முதற் 
காரணமாகவும் , - தன் சத்தி திரிகையாக - தனது ச 
திரிகைபோலத் துணைக்காரணமாகவும் ,-ஆரியன் குலா 
லனாய் நின்று , - ( சிவபிரான் ) குலாலன் போல நிமித்த 
காரணமாகவு நின்று .-- ஆக்குவன் - ( அதனைத் ) தோற்று 
விப்பான் என்க . 


--- 


சிவு பொழிப்புரை 
எ - து . அல்லதூஉம் , ஒருகாரிய நிகழ்ச்சிக்கு முதறுணை 
நிமித்தமென்னுங் காரணமூன்றுந் தம்முளொன்றையின்றி 


முதற்சூத்திரம் 


83 


பமையாவென்பதூஉம் மூன்றுந் தம்முள் வேறாதலுங் குட 
முதலிய காரியத்திற் காட்சிப்புலனயறியப்படுதலானும் , பிர 
பஞ்சகாரியத்திற்குமவ்வாறே முதற்காரணந் துணைக்காரணங் 
களின் வேறாய் நிமித்தகாரணமும் ஒருதலை பான் வேண்டப் 
படுமென்பதாம் . 


காரிய காரணங்களென்னும் ஆறாம் வேற்றுமைத்தொகை வட 
நூன் முடிபு 


மாயைக் கொருவனாரென்னிங்கென்னி னுள்ளவாறு ரைப்பக் 

என்பதுளப்பட இவையிரண்டு செய்யுளானும் , சாங்கியர் 
மதம்பற்றி யாசங்கித்துப் பரிகரித்துத் தருபவனொருவன் 
வேண்டு மென்றது வலியுறுத்தப்பட்டது 


இங்ஙனம் உதிப்பதுமீறு ” மென்பது முதல் இத்துணையும்உலகா 
யதர் புத்தர் சமணரென்னும் வைதிகப்புறத்தார் மதம்பற்றியும் , 
மீமாஞ்சகர் தார்க்கிகர் சாங்கியரென்னும் வைதிகத்துட்பட்ட முத் 
திறத்தார் மதம் பற்றியும் , ஐயநிகழாமல் “ வருமுறை வந்து நின்று 
போவதுமாதலாலே தருபவனொருவன் வேண்டும் ” என்ற முக்கூற் 
றுப் பொருளையுங் காத்துக்கொண்டு , இனி யக்காரணகாரியங்கள் 
தருபவனொருவனாற் றரப்படுமாறும் அவற்ற தியல்பும் யாங்ஙனமென் 
பார்க்கு ஆரியன் குலாலனாய் நின்றாக்குமாறு ஒன்பது செய்யுளாற் 
றொகுத்துணர்த்துகின்றார் . 

( 18 ) 


விந்துவின் மாயை பாகி மாயையி னவ்வி யத்தம் 
வந்திடும் விந்துத் தன்பால் வைகரி டாதி மாபை 
முந்திடு மராக மாதி முக்குண மாதி மூலந் 
தந்திடுஞ் சிவன வன்றன் சந்நிதி தன்னி னின்றே . 


84 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சுப் 


பதவுரை 


( சுத்தஞ் சுத்தாசுத்தம் அசுத்தமெனக் காரியப்பிரபஞ் 
சம் முத்திறப்படுதலின் அவற்றிற்கு முதற்காரணங்களுந் 
தம்முள் வேறாதல் பெற்றாம் . அவற்றுண் மலகன் மங் 
களோடு விரவாது முதற்காரணமாய் நிற்பது சுத்தமா 
யையென்றும் அஃது ஏனை யிரண்டனையும் வியாபித்து 
மேலாய்நிற்ப ) விந்துவின் மாயை ஆகி - அவ்விந்துவின் 
கீழாயடங்கி ( மலகன்மங்களோடு விரவி ) முதற்காரண 
மாய் அசுத்தமாயையாகியும் , -- மாயையின் அவ்வியத்தம் 
வந்திடும் - அவ்வசுத்தமாயையினது தூலபரிணாமமாய்த் 
தோன்றிப் பிரகிருதி மாயையாகியும் வரும் ( அம்மூன்ற 
னுள் ) , -- விந்துத் தன்பால் - சுத்தமாயையினின்றும் , 
வைகரி ஆதி முந்திடும் - ( சங்காரமுறைபற்றி ) வைகரி 
முதல் வைத்தெண்ணப்படு நாலுவாக்குந் தோன்றும். 
மாயை - அசுத்தமாயையினின்றும் ,-அராகம் ஆதி ( முந் 
திடும் ) -- ( சங்காரமுறைபற்றி ) அராகமுதல் வைத்தெண் 
ணப்படுங்காரணதத்துவம் ஐந்துந் தோன்றும் , -மூலம் -- 
பிரகிருதிமாயையினின்றும் , -- முக்குணம் ஆதி ( முந்திடும் ) 
- (சிருட்டிமுறைபற்றிக் ) குணதத்துவமுதல் வைத்தென் 
ணப்படும் போக்கியதத்துவம் இருபத்துநாலுந் தோன்றும் 
(இங்ஙனஞ் சடரூபமான விந்து மோகினி மான் மூன்றுந் 
தத்தங் காரியங்களை ).--சிவனவன்றன் சந்நிதி தன்னின் 
நின்றே - சிவசத்தி சங்கற்பரூப சந்நிதியினின்றும் , - தந் 
திடும் - தோற்றுவிக்கும் என்க . 


- 


சிவ பொழிப்புரை 
எ - து . சுத்தஞ் சுத்தாசுத்தம் அசுத்தமெனக் காரியப் 
பிரபஞ்சம் முத்திறப்படுதலின் , அவற்றிற்கு முதற்காரணங் 


முதற்சூத்திரம் 


85 


ருதி 


களுந் தம்முள் வேறாதல்பெற்றாம் . அவற்றுள் , மலகன்மங்க 
ளோடு விரவாது முதற்காரணமாய் நிற்பது சுத்தமாயை 
பென்றும் , அஃகேனையிரண்டனையும் வியாபித்து மேலாய் 
நிற்ப அவ்விந்துவின் கீழாபடங்கி மலகன்மங்களோடு விரவி 
முதற்காரணமாவது அசுத்தமாயையென்றும் , அவ்வசுத்த 
மாபையது தூலபரிணாமமாய்த் தோன்றுவது பிரகி 
மாபையென்றும் கூறப்படும் . அம்மூன்றனுள் , சுத்தமாயை 
(யினின்றுஞ் சங்காரமுறைபற்றி வைகரிமுதல் வைத்தெண் 
ணப்படு நாலு வாக்குந் தோன்றும் ; அசுத்தமாபையினின் 
றுஞ் சங்காரமுறைபற்றி அராகமுதல் வைத்தெண்ணப்படும் 
காரணதத்துவமைந்துந்தோன்றும் ; பிரகிருதிமாபையினின் 
றுஞ் சிருட்டிமுறைபற்றிக் குணதத்துவ முதல்வைத்தெண் 
ணப்படும் போக்கியதத்துவமிருபத்துநாலுந் தோன்றும் . 
இங்ஙனஞ் சடரூபமானவிந்து மோகினி மான் மூன்று தத் 
தங் காரியங்களைச் சிவசத்தி சங்கற்பரூப சந்நிதியினின்றுந் 
தோற்றுவிக்குமென்பதாம் . 

விந்துவின்மாயையாகி யென்புழிக் கீழென்னும் பொருள்பட 
வந்த கண்ணுருபு விரித்துரைக்க ; இன் சாரியை ; அதோமாயை 
யென்றதும் இப்பொருள் பற்றி யென்க . 

இஃதறியாதார் விந்துவைப்போல மாயையாகி யென உவமை 
யுருபாகக் கொண்டுரைப்பாரும் , விந்துவினின்று மாயை தோன்றி 
யென நீக்கப்பொருட்டாகக் கொண்டுரைப்பாருமாயினார் ; இரத்தினத் 
திரய மென்னும் வட நூலின் அவ்விரண்டனையும் பிறர்கருத்தாக 
வைத்தோது தலின் அவை பொருந்தாமை யறிக . 

அகந்தர் சீகண்டர் செய்யும் தொழிலுஞ் சிவசந்நிதியையின்றி 
யமையா வென்னுங் கருத்தான் மூன்றற்குஞ் சிவசந்நிதியே 
கூறினார் . 


86 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அவன் பகுதிப்பொருள் விகுதி . 

இதனானே முதற்காரணமூன்றாமாறும் , அவை தத்தங் காரி 
யங்களைத் தோற்றுவிக்குமாறும் , அது முதல்வனை யின்றி யமையா 
தவாறுந் தொகுத்துக்கூறப்பட்டன . 

( 19 ) 


1 


வைகரி செவியிற் கேட்ப தாயத்த வசன மாகி 
மெய்தரு முதான வாயு மேவிட விளைந்த வன்னம் 
பொய்யற வடைவு டைத்தாய்ப் புந்திகா ரணம தாகி 
பையமில் பிராண வாயு வடைந்தெழுந் தடைவு டைத்தாம் . 


சுப்- பதவுரை 


( மேற்கூறிய வைகரியாதி நான்கனுள் ) வைகரி - 
வைகரி வாக்காவது.- செவியிற் கேட்பதாய் - தன் 
செவிக்கும் பிறர் செவிக்குங் கேட்கப்படுவதாய் , -அத்த 
வசன மாகி - ( நினைந்த ) பொருளைச் சொல்லுஞ் சொல் 
லாய் , -- புந்தி காரணமதாகி ( அச்சொல்லுவானுக்குங் 
கேட்பானுக்குஞ்) சவிகற்பவுணர் வுண்டாதற் கேதுவாத 
லும் , -- மெய்தரும் -உடம்பின் கண் எழும்.- உதான வாயு 
மேவிட - உதானனென்னுங் காற்றான் உந்தப்பட்டு , 
விளைந்த வன்னம் - ( மத்திமைத்தானத்துச் ) சூக்குமரூப 
மாய்ப் பிரிந்து தோன்றிய அக்கரங்கள் , -- ஐயம் இல் 
பிராண வாயு - (மனத்தின் றொழிற்பாடாகிய ) ஐயமின்ற 
தற் கேதுவாய் ( அகங்காரத்தாற் செலுத்தப்படும் ) பிராண 
னென்னுங்காற்றான்.- அடைந்து எழுந்து - உந்தப்பட் 
டெழுந்து ,-பொய் அற அடைவு உடைத்தாய் -- விபரீத 
மறப் புறத்தே அடைதலுடைத்தாகியும் , -அடைவு 
உடைத்தாம் - (சொல்லா நின்ற இவ்விருவகை) இலக்கணத் 
தை யுடையதாம் என்க . 


முதற்சூத்திரம் 


87 


சிவ பொழிப்புரை 
எ - து . மேற்கூறிய வைகரியாதி நான்கனுள் , வைகரியா 
வது தன்செவிக்கும் , பிறர்செவிக்குங் கேட்கப்பட்டு நினைந்த 
பொருளச் சொல்லுஞ் சொல்லாய்ச் சொல்வானுக்குங் 
கேட்பானுக்குஞ் சவிகற்பவுணர்வுண்டாதற்கு ஏதுவாதலும் , 
உதானனென்னுங் காற்றானுந்தப்பட்டு மத்திமைத் தானத் 
துச் சூக்குமரூபமாய்ப் பிரிந்து தோன்றிய வக்கரங்கள் 
அகங்காரத்தாற்செலுத்தப்படும் பிராணனென்னுங் காற்றா 
னுந் தப்பட்டெழுந்து புறத்தேயடைதலுடைத்தாதலுமாகிய 
ரண்டும் இலக்கணமாகவுடைத்தென்பதாம் . 


மெய் தருமுதானவாயுமேவிடவிளைந்தவன்னம் என்றது அனு 
வாதம் . 


விளை தல் உருவெவையும் தெரிதல் . 


மெய் உடம்பு . 


பொய் விபரீதம் . 


ஐ ய மில் பிராணவாயு , மனத்தின் றொழிற்பாடாகிய ஐய 
மின்முதற் கேதுவாய் அகங்காரத்தாற் செலுத்தப்படும் பிராண் 
வாயுவென ஏதுப்பெயர்கொண்ட குறிப்புவினைத்தொகை . 


எழுந்து பொய்யறவடைவுடைத்தாயென மேலே கூட்டுக . 


அடைவு பின்னையது இலக்கணம் . 


ஈண்டுப் புந்தியென்றது ஏற்புழிக்கோடலாற் பிறர்க்குரிய சவி 
கற்ப வுணர்வின் மேற்றாயிற்று . 

( 20 ) 


88 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


உள்ளுண ரோசை பாகிச் செவியினி வறுதல் செய்யா 
தொள்ளிய பிராண வாயு விருத்தியை யுடைய தன்றித் 
தெள்ளிய வக்க ரங்கள் சிந்திடுஞ் செயல தின்றி 
மெள்ளவே பெழுவ தாகு மத்திமை வேற தாபே . 


சுப் 


பதவுரை 


கள் , 


செவியினில் உறுதல் செய்யாது - செவியிற் கேட்கப் 
படாதாய் , -- மெள்ளவே எழுவது - மெல்லோசையாய்க் 
கண்டத்திலே விளங்குதலுண்மையால் , -உள் உணர் 
ஓசையாகி - ( சொல்லுவான் ) தன்னுள்ளே உணருஞ் சவி 
கற்பவுணர்வுக் கேதுவாய் , - ( உள் உணர் ஓசையாகி ) 
உள்ளே யுணரப்படும் ஓசையாகியும் , -- ஒள்ளிய பிராண 
வாயு விருத்தியை உடையது அன்றி - விளங்கிய பிராண 
வாயுவின் றொழிற் பாடின்றி (உதான வாயுவின் றொழிற் 
பாடு மாத்திரையே ஆண்டுண்மையின் ) , -- தெள்ளிய அக் 
கரங்கள் - ( சூக்குமரூபமாய் ) வடிவு விளங்கிய அக்கரங் 

சிந்திடும் செயலது இன்றி - ( பிரிந்து தோன்றினும் 
பல் இதழ் நா அண்ணங்களிற் பட்டுச் ) சிதறிப்போதலின்றி 
யுஞ்( சொல்லா நின்ற இவ்விருவகை இலக்கணத்தானும் ). 
வேறதாயே - ( முறையே பைசந்திக்கும் வைகரிக்கும் ) 
வேறாய் ( அறியப்படுவது ) , -- மத்திமை ஆகும் - மத்திமை 
வாக்காகும் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . செவியிற் கேட்கப்படாதாயும் மெல்லோசை 
யாய்க் கண்டத்திலே விளங்குகலுண்மையாற் சொல்லுவான் 
றன்னுள்ளே யுணருஞ் சவிகற்பவுணர்வுக்கேதுவாய் உள்ளே 


- 


முதற்சூத்திரம் 


89 


யுணரப்படுமோசையாதலும் , பிராணவாயுவின் தொழிற்பா 
டின்றி உதானவாயுவின் தொழிற்பாடுமாத்திரைபே ஆண் 
டுண்மையிற் சூக்குமரூபமாய் அக்கரங்கள் பிரிந்து தோன்றி 
னும் பல்லிதழ்நாவண்ணங்களிற் பட்டுச் சிதறிப்போ த 
லின்மையுமாகிய அவ்விரண்டிலக்கணத்தானு முறையே பை 
சந்திக்கும் வைகரிக்கும் வேறாயறியப் படுவது மத்திமைவாக் 
கென்பதாம் . 


இறட்டுறமொழி தலான் உணரோசை யென்னும் வினைத் 
தொகையின் ஓசையென்பது ஏதுப்பெயராயுஞ் செயப்படுபொருட் 
பெயராயும் நின்றது . 

தெள்ளுதல் ஈண்டு வடிவு விளக்கு தல் . 
அதுவிரண்டும் பகுதிப்பொருள் விகுதி . 

“ உயிரிற் சேர்ந்து வரு மவைமருவு முருவெவையுந் தெரித்து 
முந்தியிடுஞ் செவியிலுறா தள்ளுணர்வா யோசை முழங்கியி 
மத்திமை (சிவப்பிரகாசம் , பொதுவ திகாரம் , செ -26 .) என்றார் 
புடை நூலாசிரியரும் ; உயிரிற்சேர்ந்து வருமவையென்றது முன் 
னர்க் கூறப்படும் வைகரியை . 

( 21 ) 


வேற்றுமைப் பட்ட வன்னம் வெவ்வேறு விபாக மாகித் 
தோற்றுத லடைவொ டுக்கிச் சொயம்பிர காச மாகிச் 
சாற்றிய மயிலி னண்டந் தரித்திடுஞ் சலமே போன் 
காற்றவே யுடைய தாகிப் பைசந்தி யமர்ந்து நிற்கும் . 


றங் 


சுப் 

பதவுரை 
பைசந்தி - பைசந்தி வர்க்காவது , -- சாற்றியமயிலின் 
அண்டந்தரித்திடுஞ் சலமே போன்று - ( மேல்விளங்கித் 

12 


90 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


தோன்றுவனவாகிய பஞ்சவன்னங்களையும் சூக்குமரூப 
மாய் அடைவுபட ஒடுக்கி நிற்பதாய்க் ) கூறுகின்ற மயின் 
முட்டையிற் றரித்திடு நீர்போல , -- வேற்றுமைப்பட்ட 
வன்னம் வெவ்வேறு விடாகமாகி - பலவகைப்பட்ட 
எழுத்துக்கள் ( மத்திமைத்தானத்து ) வேறுவேறாகப் 
பிரிவுபட , - தோற்றுதல் அடைவு ஒடுக்கி விளங்கித் 
தோன்று முறைமையினை அடக்கி , -அங்கு ஆற்றவே 
உடையதாகி - அங்கே மிகவுஞ் சூக்குமரூபமாய்க்கொண்டு , 
--சொயம்பிரகாசமாகி அமர்ந்து நிற்கும் சிந்தையின் 
கண் அமர்ந்து நிற்கும் ( அன்றி நிருவிகற்ப வுணர்விற்கு 
ஏதுவாம் என்னும் இவ்விரண் டிலக்கணத்தையுடைத் 
தாம் ) என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . பைசந்திவாக்காவது , மேல் விளங்கித் தோன்று 
வனவாகிய பஞ்சவன்னங்களையுஞ் சூக்குமரூபமாய் அடைவு 
படவொடுக்கி நிற்கும் மயில் முட்டையி னீர்போலப் பல 
வகைப்பட்டவெழுத்துக்கண் மத்திமைத் தானத்துப் பிரிவு 
பட விளங்கித்தோன்று முறைமையினை அடக்கி மிகவுஞ் 
சூக்குமரூபமாய்க்கொண்டு சிந்தையின்கணிற்றலும் , நிருவி 
கற்பவுணர்விற்கு ஏதுவாதலுமாகிய இரண்டுமிலக்கணமாக 
வுடைத்தென்பதாம் . 
விபாகம் பிரிவு . 

( 22 ) 
சூக்கும வாக்க துள்ளோர் சோதியா பழிவ தின்றி 
யாக்கிடு மதிகா ரத்திற் கழிவினை தன்னைக் கண்டா 
னீக்கமி லறிவா னந்த முதன்மைநித் தியமு டைத்தாய்ப் 
போக்கொடு வரவி ளைப்பும் விகாரமும் புருட னின்றாம் . 


முதற்சூத்திரம் 


91 


சுப் 

பதவுரை 
சூக்கும வாக்கது - சூக்கும வாக்காவது , -உள் ஓர் 
சோதியாய் பரசரீரத்தி னுள்ளாக நாதமாத்திரையாக 
விளங்கியும் ( ஞானமாத்திரைக்கு ஏதுவாகியுஞ் சொல்லா 
நின்ற இலக்கணத்தை ) உடையதாய் , -அழிவது இன்றி - 
( சுத்தமாயாரூபமாய்க் ) கேடின்றி ( நிலை பெற்று ), - அதி 
காரத்திற்கு அழி வினை ஆக்கிடும் - பைசந்தி மத்திமை 
வைகரியாய் விருத்திப்படுவதாகிய தன்ன திகார 
மாத்திரைக்கே அழிகின்ற தொழிலை உண்டாக்கும் . - தன் 
னைக் கண்டால் - ( தவவிசேடத்தால் ) அதனை (உள்ளபடி ) 
காணப் பெற்றால் , -- புருடன் - அப் புருடனுக்கு , - நீக்கம் 
இல் அறிவு ஆனந்தம் முதன்மை நித்தியம் உடைத்தாய் 
நீங்காத பேரறிவும் ஆனந்தமுஞ் சுதந்திரமும் நித்தியத் 
துவமு முடையதாய் , -- போக்கொடு வரவு இளைப்பும் 
விகாரமும் இன்று - நாசோற்பத்தியான் வரும் இளைப்பும் 
விகாரமுறுதலும் இல்லையாம் , -ஆம்- ( சுத்தமாயா புவனத் 
தின் கண்ணதாகிய அபரமுத்திப் பெரும்போகம் ) உண் 
டாம் என்க . 

பொழிப்புரை 
எ - து . பரசரீரத்தினுள்ளாக நாதமாத்திரையாய் விளங்கு 
தலும் ஞானமாத்திரைக்கேதுவாதலுமாகிய இலக்கணத்தை 
யுடையது சூக்கும வாக்கு . அதுதான் , பைசந்தி மத்திமை 
வைகரியாய் விருத்திப்படுவதாகிய தன்ன திகாரமாத்திரைக் 
கேயழிவுண்டாக , தான் சுத்தமாயாரூபமாய்க் கேடின்றி நிலை 
பெறுவதாம் . தவவிசேடத்தால் அதனை உள்ளபடி காணப் 
பெறுவார்க்குச் சுத்தமாபாபுவனத்தின்கண்ணதாகிய அபர 
முத்திப் பெரும்போக முண்டாமென்பதாம் . 


சிவ 


- 


92 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


ஆய் இன்றி ஆக்கிடுமெனவும் , கண்டால் உடைத்தாய் இன்றா 
மெனவும் , வேறு வேறு வினை முடிபு செய்க . 


அழிவினை வினைத்தொகை . 


புருடனென்பது “ காலமுலகம் ( தொல்காப்பியம் . சொல்ல 
திகாரம் . கிளவியாக்கம் , சூ – 57. ) என்னுஞ் சூத்திரவி தியால் 
அஃறிணைச் சொல்லாயிற்று . 


சுத்தமாயா புவனத்தின்கண்ண தாகிய அபாமுத்திப் பெரும் 
போகத்தி னியல் பிது வென அதன் பெருமை கூறுவார் , நீக்கமிலறி 
வானந்த முதன்மை நித்தியமுடைத் தாய்ப் போக்கொடு வரவிளைப் 
பும் விகாரமும் புருடனின்றாம் என்றார் . 


தானழிவதின்றித் தன்ன திகாரமாத்திரைக்கு அழிவினைச் 
செய்யுமெனவே , அது சிவதத்தவம்போலச் சுத்தமாயையின் 
வேறன்மை பெற்றாம் . 


தன்னை உள்ளபடி காண்டலாவது , அதிசூக்கும வாக்கினை 
வியஞ்சக வோசைபற்றித் தூலமாகக் காணும் நம்மனோர் 
போலன்றி நம்மனோர்க்குக் குடம் படமுதலியன காட்சிப்புலனா 
மாறு போலத் தன்னியல்பா னினிது விளங்கக் காண்டல் . 


கண்டாலெனவே அங்ஙனம் காண்டல் அரிதென்பது 
பெற்றாம் . 


இவ்வாறன்றி , “ ஓவிட வந்து ஞான முதிப்பதோர் ஞான 
முண்டேற் - சேவுயர் கொடியினான் றன் சேவடி சேரலாம் ” என் 
பதே ஈண்டைக்கும் பொருளாகக் கொண்டு, கண்டாலாக்கிடுமெனக் 
கூட்டித் தமக்கு வேண்டியவாறே யுரைப்பாருமுளர் . அவர் , அழி 
வதின்றி யழிவினை யாக்கிடு மென்னுந் தொடர் அவ்வாறு 


முதற்சூத்திரம் 


93 


பொருள் படுதற் கேலாமையும் , கூறியது.கூறலா தலும் , உண்மை 
யதிகாரத்திற் கூறப்படும் பரமுத்தி யிலக்கணம் ஈண்டு வகுத்துக் 
கூறுதற்கோ ரியைபின்மையும் நோக்கிலர் . 

( 23 ) 
நிகழ்ந்திடும் வாக்கு நான்கு நிவிர்த்தாதி கலையைப் பற்றித் 
திகழ்ந்திடு மஞ்ச தாகச் செயல்பரி ணாம மன்று 
புகழ்ந்திடும் விருத்தி பாகும் படங்குடி லானாற் போல 
மகிழ்ந்திடும் பிரம மன்று மாமாயை யென்பர் நல்லோர் . 


சுப் 


பதவுரை 
நிகழ்ந்திடும் நான்கு வாக்கும் - இங்ஙனம் கூறிப் 
போந்த வைகரி முதலிய நான்கு வாக்குக்களும் , - நிவீர் 
த்தி ஆதி கலையைப்பற்றி - நிவீர்த்தி முதலிய பஞ்சகலை 
களைப் பற்றுக்கோடாகச் சார்ந்து . - அஞ்சதாகத் திகழ்ந் 
திடும் - ஐவகைப்பட்டுச் சிவதத்துவ முதலிய பஞ்ச தத்து 
வங்களின் இருக்கும் , - படம் குடில் ஆனாற்போல 
படமே குடிலாயினாற்போல , -புகழ்ந்திடும் விருத்தி ஆகும் 
-- ( இவை சுத்தமாயையி னின்றும் ) புகழத்தக்க விருத்தி 
யாய்க் காரியப்படுவன வன்றி .-- செயல்பரிணாமம் அன்று 
( அசுத்தமாயாகாரியம்போலப் ) பரிணாமமாய்க் காரியப் 
படுவனவல்ல ,-மகிழ்ந்திடும் பிரமம் ( என்பர் ) - ( இவ்வாக்குக் 
களைச் சத்தப்பிரமவாதிகள் ) மகிழத்தக்க பிரமமென்பர் , -- 
நல்லோர் - சைவசித்தாந்திகள் .-- ( பிரமம் ) அன்று மாமா 
யை ( ஆகும் ) என்பர் - பிரமமாத லின்றிப் ( பிரமத்திற்கு 
நேரே பரிக்கிரகசத்தி யெனப்படுஞ்) சுத்தமாயா ரூபமாகு 
மென்று கூறுவர் என்க . 


94 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 


- பொழிப்புரை 
எ - து . இங்கனங் கூறிப் போந்த வைகரிமுதலிய நான்கு 
வாக்குக்களும் நிவிர்த்தி முதலிய பஞ்சகலைகள் பற்றுக் 
கோடாகச் சார்ந்து ஐவகைப்பட்டுச் சிவதத்துவ முதலிய 
பஞ்சதத்துவங்களி னிருக்கும் . இவை சுத்தமாயையினின் 
றும் விருத்தியாய்க் காரியப்படுவனவல்ல . இவ்வாக்குக்களைச் 
சத்தப்பிரமவாதிகள் 
ரமவாதிகள் பிரமமென்பர் ; 

பிரமமென்பர் ; சைவசித்தாந்திகள் 
பிரமமாதலின்றிப் பிரமத்திற்கு நேரே பரிக்கிரகசத்தியெனப் 
படுஞ் சுத்தமாயாரூபமாமென்று கூறுவரென்பதாம் . 


காரியப்பாட்டிற்கு எள்ளானாய குப்பைபோலப் புத்தர் சமணர் 
கூறுஞ் ச முதாயவாதமும் , நூலானாகிய வாடைபோலத் தார்க்கிகர் 
கூறும் ஆரம்பவாதமும் , பேய்த்தேரானய நீர்த்தோற்றம் போல 
மாயாவாதிகள் கூறும் விவர்த்தனவா தமுஞ் சித்தாந்தத்திற் 
கேலாமையின் , அவற்றை யொழித்து , சித்தாந்தத்திற் கொள்ளப் 
படும் பரிணாமம் விருத்தி யென்னு மிரண்டினுள் இச்செயல் 
யாதோவென்னும் ஐயநீக்குதற் பொருட்டுப் பரிணாமமன்று விருத் 
தியாகுமென்றும் அற்றேற் பிரமம்போலு மென்னுங் கடாவை 
யாசங்கித்துப் பிரமமன்று மாமாயையா மென்றுங் கூறினார் . 


அன்றி யென்னும் வினையெச்சத்திகரம் உகரமாய்த் திரிந்தது . 


ஆகுமென்றது பின்னருஞ் சென்றியையும் . 


பரிணாமம் விருத்தியென்னு மிரண்டனுள் , மலகன் மங்களோடு 
விரவாத சுத்தமாயையின் காரியம் படக் குடிலானாற் போல 
விருத்தி யெனவே , எனைப் பரிணாமம் அவற்றோடு விரவிய அசுத்த 
மாயையின் காரியத்திற்கென்ப தூஉம் பெறப்பட்டது . 


முதற்சூத்திரம் 


95 


பாலினுண்டாகிய தயிர்போல முழுவதும் பரிணமித்தலும் , 
நெய்யினுண்டாகிய புழுப்போல எகதேசத்திற் பரிணமித்தலு 
மெனப் பரிணாமமிருவகைப்படும் ; அவற்றுட்பின்னையதே அசுத்த 
மாயையிற் கொள்ளப்படுவது உமென்க . 


விருத்தியென்பதுஞ் சூக்குமபரிணாம மென்ப . 


நிவிர்த்தாதிகலையைப்பற்றித் திகழ்ந்திடுமஞ்ச தாக என்பதற்கு , 
நிவிர்த்திகலையுட்பட்ட புவனவாசிகட்குத் தூல தமமாயும் , பிரதிட் 
டையுட்பட்ட புவனவாசிகட்குத் தூல தரமாயும் , வித்தையுட்பட்ட 
புவனவாசிகட்குத் தூலமாயும் , சாந்தியுட்பட்ட புவனவாசிகட்குச் 
சூக்குமமாயும் , சாந்திய தீ தகலையுட்பட்ட புவனவாசிகட்குச் சூக்கும் 
தரமாயும் , இங்ஙனம் நால்வகைவாக்கும் ஐவகைப்படுமென்றுரைத் 
தலுமொன்று . 

( 24 ) 


வித்தைகள் வித்தை யீசர் சதாசிவ ரென்றி வர்க்கு 
வைத்துறும் பதங்கள் வன்னம் புவனங்கண் மந்தி ரங்க 
டத்துவஞ் சரீரம் போகங் கரணங்க டாமெ லாமு 
முய்த்திடும் வயிந்த வந்தா னுபாதான மாகி நின்றே. 


சுப் 

பதவுரை 
வயிந்தவந்தான் - சுத்தமாயை ( முதற்காரணமாவது ) .- 
வித்தைகள் - ( ஈண்டுக் கூறிப்போந்த வாக்கு மாத்திரைக் 
கேயன்றி ) மந்திரேசுரர் , -வித்தையீசர் - மந்திரமயேசுரர் , -- 
சதாசிவர் என்ற இவர்க்கு - அணுசதாசிவர் முதலிய அபர 
முத்தர்க்கு .-- வைத் துறும் பதங்கள் - வேண்டப்படும் 
பதங்களும் ,-வன்னம் - அக்கரங்களும் , - புவனங்கள் 
- புவனங்களும் , - மந்திரங்கள் மந்திரங்களும் , -- தத்து 
வம் - தத்துவங்களும் , -- சரீரம் - சரீரங்களும் ,-போகம் - 


96 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 


போகங்களும் , - கரணங்கள் தாம் எலாமும் , - கரணங் 
களுமாகிய சுத்தாத்துவாக்க ளெவற்றினுக்கும் , உபாதா 
னமாகிநின்றே உய்த்திடும் - முதற்காரணமாய் நின்று 
செலுத்தும் என்க . 

பொழிப்புரை 
எ - து . சுத்தமாயை முதற்காரண மாவது ஈண்டுக் கூறிப் 
போந்த வாக்குமாத்திரைக்கேயன்று ; மந்திரேசுரர், மந்திர 
மயேசுரர் , அணுசதாசிவர் முதலிய வபரமுத்தர்க்கு வேண் 
டப்படுஞ் 

சுத்தாத்துவாக்க ளெவற்றினுக்கும் முதற் 
காரணமாமென்பதாம் . 


விந்துவை வைந் தவமென்றது பகு திப்பொருள் விகுதி பெற் 

( 25 ) 


--- 


மூவகை யணுக்க ளுக்கு முறைமையின் விந்து ஞான 
மேவின தில்லை யாகில் விளங்கிய ஞான மின்றா 
மோவிட விந்து ஞான முதிப்பதோர் ஞான முண்டேற் 
சேவுயர் கொடியி னான்றன் சேவடி சேர லாமே . 

சுப் 

பதவுரை 
விந்து ஞானம் - ( மேற்கூறிப்போந்த ) வாக்குகள் 
சவிகற்ப ஞானத்திற் கேதுவாதலால் , - மூவகை அணுக் 
களுக்கும் - ( ஈண்டுக்கூறிய சுத்தப் பிரபஞ்சம்போல வித் 
தைகள் வித்தையீசர் சதாசிவர் மாத்திரைக்கேயன்றி ) விஞ் 
ஞானாகலர் பிரளயாகலர் சகலர்க்கும் , முறைமையின் 
மேவினது இல்லையாகில் - ( வியஞ்சக வேறுபாடு பற்றி ) 
முறையே தூலமாயுந் தூலதரமாயுந் தூலதமமாயும் 


முதற்சூத்திரம் 


97 


பொருந்தி யறிதல் இல்லையாயின் , -- விளங்கிய ஞானம் 
இன்றாம் - விளங்கிய 

- விளங்கிய ஞானம் இல்லையாம் ( ஆகலின் ஒரு 
தலையான் வேண்டப்படும் ) , - விந்து ஞானம் ஓவிட - சவி 
கற்ப ஞானத்திற்கே துவாகிய அவ்வாக்குக்கள் ( பரமபந்த 
மாதலிற் றன்னின் வேறாகக் காணப்பட்டு ) நீங்க , -ஓர் 
ஞானம் உதிப்பது உண்டேல் - ( அவைக்கு மேலாகிய 
தோர் ) பேரறிவு ( ஒருவனுக்கு ) விளங்குமாயின் , - சே 
உயர் கொடியி னான்றன் சேவடி சேரலாமே - ( அவன் அப் 
பொழுதே ) இடபக்கொடியையுயர்த்த சிவபிரான் றிருவடி 
யாகிய பரமுத்தியைத் தலைப்படுவன் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து மேற்கூறிப்போந்த வாக்குக்கள் சவிகற்பஞானத் 
துக் கேதுவாகலால் , ஈண்டுக் கூறியது சுத்தப்பிரபஞ்சம் போல 
வித்தைகள் வித்தையீசர் சதாசிவர் மாத்திரைக்கேயன்றி , 
விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர்க்கும் ஒருதலையான் 
வேண்டப்படும் சவிகற்பஞானத்திற்கேதுவாகிய அவ்வாக்குக் 
கள் தன்னின் வேறாகக் காணப்பட்டு நீங்க அதற்கு மேலாகிய 
பேரறிவு ஒருவனுக்கு விளங்குமாயின் , அவனப்பொழுதே 
பரமுத்தியைத் தலைப்படுவனென்பதாம் . 


எனவே இவ்வாக்குக்கள் பரமபந்தமென்பதாயிற்று . 


முறைமையின் மேவுதலாவது , வித்தைகள் வித்தையீசர் 
முதலியோர்க்குப்போலன்றிச் சகலர் முதலிய மூவர்க்கும் வியஞ் 
சக வேறுபாடு பற்றி முறையே தூல தமமாயுந் தூல தரமாயுந் தூல 
மாயும் பொருந்துதல் . 


ஞானத்திற்கேதுவாகிய வாக்கை ஞானமென்றுபசரித்தார் . 
13 


98 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பிரளயாகலர் விஞ்ஞானகலர்க்குத் தனுவில்லையென மயங்கிக் 
கூறுவாருமுளர் . அஃது ஆகமவசனங்களோடு முரணு தலின் அவ 
சித்தாந்த மென்றொழிக. 

இவை யேழுசெய்யுளானுஞ் சுத்தமாயையிற் றோன்றுங் காரி 
யங்களும் அவற்ற தியல்பும் வகுத்துக் கூறப்பட்டன . ( 26 ) 


- 


அருவினி லுருவந் தோன்றி யங்காங்கி பாவ மாகி 
யுருவினி லுருவ மாயே யுதித்திடு முலக மெல்லாம் 
பெருகிடுஞ் சுருங்கும் பேதா பேதமோ டபேத மாகு 
மொருவனே யெல்லா மாகி யல்லவா யுடனு மாவன் . 

சுப் 

பதவுரை 
அருவினில் உருவம் தோன்றி - சூக்குமமாகிய மாயை 
யினின்றுந் தூலமாகிய கலாதியும் அவற்றினும் தூலமாகிய 
மூலப்பகுதியும் அதனினுந் தூலங்களாகிய குணதத்துவ 
முதலாயினவுந் தோன்றி , - உருவினில் உருவமாயே உதித் 
திடும் அத்தூலங்களினின்றுந் தோன்றுங் காரியம் 
அவற்றினுந் தூலமேயாம் , -- உலக மெல்லாம் அங்காங்கி 
பாவம் ஆகி , -- (இவ்வாறே ) காரியப் பிரபஞ்சமெல்லாந் 
( தோன்றி ) நில நீர் தீ வளி விசும்பு ஆண் பெண் அலியென் 
றத் றொடக்கத் தவயவப் பகுப்புடையனவாய் , -பெரு 
கிடும் சுருங்கும் - வளர்ந்துந் தேய்ந்தும் பரிணமித்து 
வரும் ( இத்தன்மையவாகிய காரிய காரணங்கட்குத் தம் 
முட் பெரும்பாலும் வேற்றுமை கூறு நையாயிகர் முதலி 
யோர் மதம் அடாது மற்றென்னெனில் ) , - பேதா பேத 
மோடு அபேதமாகும் - பரிணாமமாதலை நோக்கிப் பேதா 
பேதமாம் சற்காரியமாதலை நோக்கி அபேதமாம் .-- ஒரு 
வனே 

மேற்சி வனவன்றன் சந்நிதி தன்னினின்றே 


முதற்சூத்திரம் 


99 


சிவ 


தோன்றுமென்பதனாற் பெறப்பட்ட நிமித்தகாரணனாகிய 
முதல்வனே .-- எல்லாமாகி - ( அநந்தர் சீகண்டர் முகத் 
தான் அவற்றைக் காரியப்படுத்துங்காற் ) கலப்பினால் 
ஒன்றாகியும் , - அல்லவாய் - பொருண்மையால் வேறாகியும் , 
உடனும் ஆவன் - செலுத்துதலால் உடனாகியு நிற்பன் 
என்க. 

பொழிப்புரை 
எ - து . சூக்குமமாகிய மாபையினின்றும் , தூலமாகிய 
கலாதியும் , அவற்றினுந் தூலமாகிய மூலப்பகுதியும் , அதனி 
னுந் தூலங்களாகிய குணதத்துவ முதலாயினவுந் தோன் 
றும் . அத்தூலங்களினின்றுந் தோன்றுங் காரியம் அவற்றி 
னுந் தூலமேயாம் . இவ்வாறே காரியப் பிரபஞ்சமெல்லாந் 
தோன்றி , நிலம் நீர் தீ வளி விசும்பு ஆண் பெண் அலி என் 
றற்றொடக்கத்து அவயவப்பகுப்புடையனவாய் , வளர்ந்துந் 
தேய்ந்தும் பரிணமித்துவரும் . இத்தன்மையவாகிய காரிய 
காரணங்கட்குத் தம்முட் பெரும்பாலும் வேற்றுமை கூறும் 
நையாயிகர் முதலியோர் மதம் அடாது மற்றென்னெனில் , 
பரிணாமமாதலை நோக்கிப் பேதாபேதமாம் , சற்காரியமாதலை 
நோக்கி அபேதமாம் . மேற் சிவனவன்றன் சந்நிதி தன் 
னினின்றே தோன்றுமென்பதனாற் பெறப்பட்ட நிமித்த 
காரணனாகிய முதல்வன் , அநந்தர் சீகண்டர் முகத்தான் 
அவற்றைக் காரியப்படுத்துங்கால் , கலப்பினாலொன்றாயும் 
பொருண்மையால் வேறாயுஞ் செலுத்துதலான் உடனயு 
நிற்பனென்பதாம் . 


எல்லாமென் ற தனாற் சுத்தமாயாவிருத்தியினும் அவ்வாறு நிற்ப 
னென்பது பெறுதும் . 


100 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


உருவினிலருவாய்த் தோன்றாதெனப்பிரித்தமையின் , ஏகாரம் 
பிரிநிலைக்கண் வந்தது . 


ஒருவனே யென்னும் ஏகாரர் தேற்றம் . 


அங்காங்கிபாவமாகிப் பெருகிடுஞ் சுருங்குமெனக் கூட்டுக . 


அநிர்வசனத்தின் உலகந் தோன்று மென்னும் மாயாவா 
தத்தை மறுப்பார் , அருவினி லுருவர் தோன்றி யென்றும் , அவய 
வமே பொருளாய்த் தோன்றுவ தன்றி அவயவி யென்ப தொன் 
றில்லை யென்னுஞ் சமுதாயவாதத்தை மறுப்பார் , அங்காங்கிபாவ 
மாகி யென்றும் , நில முதலிய உருவப்பொருளினின்றுக் கந்தகுண 
முதலிய அருவந் தோன்று மென்னும் ஆரம்பவாதத்தை மறுப்பார் , 
உருவினிலுருவமாயே யுதித்திடுமென்றுங் கூறினார் . 


பெருகிடுஞ் சுருங்குமென் றதும் பெருக்கஞ் சுருக்கம்பற்றி ஒரு 
பொருட்கே பெரும்பாலும் வேற்றுமை கூறும் அவ்வாதத்தை 
மறுத்தற் பொருட்டு , பிறவுமன்ன . 


இதனானே மாயை முந்திடுமராகமாதி முக்குணமாதிமூலந் 
தந்திடும் என்ற தன்கட் படுமியல்பு தொகுத்துக் கூறப்பட்டது . ( 27 ) 


அருவுரு வீனா தாகும் விகாரமு மவிகாரத்தின் 
வருவது மில்லை யென்னின் வான்வளி பாதி பூதந் 
தருவது தன்னின் மேக சலனசத் தங்க ளோடு 
வுருவமின் னுருமே றெல்லா முதித்திடு முணர்ந்துகொள்ளே . 


சுப் 


- 


பதவுரை 
அரு உரு ஈனாதாகும் -- அருவமாகிய மாயை உருவ 
மாகிய பிரபஞ்சத்தைத் தோற்றுவிக்காது , -அவிகாரத்தின் 


முதற்சூத்திரம் 


101 


விகாரமும் 

வருவதும் இல்லை என்னின் - அவிகார 
மாகிய மாயையினின்றும் விகாரமாகிய பிரபஞ்சந் தோன் 
றுவதுமில்லை எனில் ( அறியாது கூறினாய் ) , - வான் - 
( உன் மதத்தில் அருவும் அவிகாரியுமாகிய ) ஆகாயத்தினின் 
றும் , - வளி ஆதி பூதம் தருவது ( உருவமும் விகாரியு 
மாகிய. ) வாயு முதலிய பூதங்கள் முறையே தோன்றும் 
( அதுவேயுமன்றி ) .--தன்னின் - அவ்வாகாயத்தினின் 
றும் , - மேக சலன சத்தங்களோடும் உருவ மின் உரு 
மேறு எல்லாம் உதித்திடும் - பல முகில்களும் முகிலின் 
கட் பல விகாரங்களும் பல வோசைகளும் உருவமாகிய 
பல மின்னுக்களும் பல விடிகளும் இன்னும் இவைபோல் 
வன பலவுந் தோன்று மாகலான் , --உணர்ந்து கொள்ளே 
-- ( அதனை மறந்து அங்ஙனங் கூறுதல் உனக்கே வழுவாய் 
முடியு மென்பதனை ) அறிவாயாக என்க . 


சிவ 


- 


பொழிப்புரை 


எ - து . அருவெனவே அவிகாரமாதலும் பெறப்பட்ட 
மையின் , அப்பெற்றித்தாகிய மாபையினின்றும் உருவமாய் 
விகாரியுமாகிய பிரபஞ்சந் தோன்றுமென்றல் பொருந்தா 
தெனில் , - அறி.பாது கூறினாய் ; உன்மதத்தில் அருவமும் 
அவிகாரியுமாகிய ஆகாயத்தினின்றும் உருவமும் விகாரியு 
மாகிய வாயுமுதலிய பூதங்கண் முறையே தோன்றும் ; அது 
வேயுமன்றி அவ்வாகாயத்தினின்றும் பல முகில்களும் முகி 
லின்கட் பல விகாரங்களும் பலவோசைகளும் பலமின்களும் 
பலவிடிகளும் இன்னுமிவைபோல்வன பலவுந் தோன்றுமா 
கலான் , அதனை மறந்து அங்ஙனங் கூறுதல் உனக்கே வழு 
வாய் முடியுமென்பதாம் . 


102 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சற்காரியங்கொண்ட எமக்காயின் அது வழுவன்றென்பது 


இதனானே மாயாவா திம தம்பற்றி ஆசங்கித்துப் பரிகரித்து 
மேலது வலியுறுத்தப்பட்டது . 


இவ்வாறு , உதிப்பது மீறு மென்பது முதல் அருவுரு வென்ப 
தீ ரா கிய இருபத்தேழு செய்யுளானும் , முதற்செய்யுளின் “ ஒரு 
வனோடொருத்தி யொன்றென் றுரைத்திடு முலக மெல்லாம் வரு 
முறை வந்து நின்று போவது மாதலாலே தருபவனொருவன் 
வேண்டும் என்ற முதற்கூற்றை , முறையே அவ்வவர்ம தம்பற்றி 
யாசங்கித்துப் பரிகரித்து வலியுறுத்தி , இனி ஈறுமாகியநாதிமுத்த 
சித்துருவாய் மன்னிநின்று மருவுவித் திடு மென்னும் இரண்டாங் 
கூற்றை அவ்வாறு வலியுறுத்துவான் றொடங்கினார் . ( 28 ) 


இரண்டாமதிகரணம் 


மண்ணினிற் கடாதி யெல்லாம் வருவது குலால னாலே 
பெண்ணிய வுருவ மெல்லா மியற்றுவ னீசன் றானுங் 
கண்ணுகா ரியங்க ளெல்லாங் காரண மதனிற் காண்பன் 
பண்ணுவ தெங்கே நின்றிங் கென்றிடிற் பகரக் கேணீ . 

சுப்- பதவுரை 
குலாலனாலே 

குயவனால் , -- மண்ணினிற் கடாதி 
எல்லாம் வருவது - மண்ணிற் குடமுதலிய காரியமனைத் 
தும் வருதல்போல , -ஈசன்றானும் - ஆரியனும் , - எண்ணிய 


முதற்சூத்திரம் 


103 


உருவம் எல்லாம் இயற்றுவன் ( ஆயின் ) - கருதிய அகில 
மெல்லாவற்றையும் ஆக்குவானாயின் .-- இங்குக் கண்ணு 
காரியங்கள் எல்லாம் - ( குயவன்றானும் ) ஈண்டுக் கருது 
கின்ற கடாதி காரியங்களை யெல்லாம் , - காரண மதனின் 
( நின்று ) காண்டன் - ( அவற்றிற்குக் காரணமாகிய ) அந் 
நிலத்தினின்றுஞ் செய்வன் ( எனக் கண்டோமே அது 
போல ) .-- எங்கே நின்று பண்ணுவது- ( ஆரியன் ) யாங்ஙன 
நின்று செய்வன் , என்றிடிற் பகர நீ கேள் - என்றால் 
( யாம் அதற்கு விடை ) கூற நீ கேட்பாயாக என்க . 


சிவ 


- 


பொழிப்புரை 


எ - து . 


இங்கனம் அகிலமெல்லாம் ஆரியன் குலாலன் 
போனின்று ஆக்குவயிைன் , குலாலன் கடாதி காரியங்களை 
யெல்லாம் அவற்றிற்குக் காரணமாகிய அந்நிலத்தினின்றுஞ் 
செய்யக் கண்டோமே ஆரியன் யாங்கனநின்று செட் வனென் 
பதாம் 


ல 


மண்ணினிற் கடாதியெல்லாம் வருவது குலாலனா 
யெண்ணிய வுருவமெல்லா மியற்றுவ னீசன்சனும் என்றது அனு 
வாதம் . 


ஆயினென்பது சொல்லெச்சம் . 


காரணமென்றது நிலமென்னுந் துணையாய் நின்றது . 


காண்டல் செய்தல் , 


நின்றென்பது மேலுங் கூட்டப்பட்டது . 


இது வினா ; இதற்குப் பிறரெல்லாங் கூறியது கூறலென்னும் 
வழுப்படவரைத்தார் . 

( 29 ) 


104 / 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சீலமோ வுலகம் போலத் தெரிப்பரி ததனா னிற்குங் 
கோலமு மறிவா ரில்லை யாயினுங் கூறக் கேணீ 
ஞாலமே ழினையுந் தந்து நிறுத்திப்பின் சைம் பண்ணுங் . 
காலமே போலக் கொண்ணீ நிலைசெயல் கடவுட் கண்ணே . 


சுப் 


பதவுரை 


சீலமோ உலகம் போலத் தெரிப்ப அரிது அதனால் - 
( அவன் ) தன் மையே உலகம்போலன்றி வாக்குமனாதீத 
கோசரமாகலான் , -- நிற்கும் கோலமும் அறிவார் இல்லை 
- ( அவன் ) நிற்கு நிலையும் அவ்வியல்பிற்றேயாம் , -ஆயினும் 
கூற நீ கேள் - அங்ஙனமாயினும் ஒருவாற்றான் உவ 
மையில் வைத்து உனக்குக் காட்டுதும் நீ அறிவாயாக , -- 
ஞாலம் ஏழினையும் தந்து நிறுத்திப் பின் நாசம் பண்ணும் 
காலமே போல - உலக மெல்லாவற்றையும் தோற்றுவித்து 
நிறுத்திப் பின்னர் அழித்துக் காரியப் படுத்துங் காலம் 
( அவற்றைக் காரியப்படுத்துங்கால் எல்லாப் பொருட்குந் 
தானாதாரமாய்த் தனக்கோராதாரமின்றி நிற்றல் ) போல , 
கடவுட் கண்ணே - 

சிவசத்தி.- நிலைசெயல் நீகொள் - 
( நிராதாரமாய் ) நின்றே ( காரியப்படுத்து முறைமையை ) 
நீ உணர்ந்து கொள்க என்க . 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . 


அவன் உலகம்போலன்றி வாக்குமனதீத கோச 
ரப்பொருளாகலான் , அவனிற்கு நிலையும் அவ்வியல்பிற்றே 
பாம் . அங்ஙனமாயினும் , ஒருவாற்றா னுவமையில் வைத்து 
உனக்குக் காட்டுதும் . உலகமெல்லாங் காலத்தாற் காரியப்படு 


முதற்சூத்திரம் 


105 


மென்பது எல்லோர்க்குமொக்குமன்றே , அக்காலம் அவற் 
றைக் காரியப்படுத்துங்கால் எல்லாப்பொருட்குந் தானாதார 
மாய்த் தனக்கோராதாரமின்றி நிற்றல் போல , சிவசத்தியும் 
நிராதாரமாய் நின்றே காரியப்படுத்துமுறைமை உணர்ந்து 
கொள்கவென்பதாம் . 


சீலம் தன்மை . 


ஓகாரம் சிறப்பின்கண் வந்தது . 


கோலமுமென்ற வும்மை இறந்தது தழீயிற்று . 


ஞாலமேழினையுமென் றது உபலக்கணம் . 


கண் அறிவு ; ஒற்றுமைபற்றிச் சிவசத்திமேல் வைத்துக் கூறி 
னார் ; உயர் திணைக்கட் சிறுபான்மை ளகார திரிதல் , மக்கட்பண்பு 
முதலியன போல இலேசாற் கொள்க . 


நிற்ற 


நிலைசெயலென்பது 
இரண்டாவது தொக்கு நின்றது . 


லன்னும் பொருட்டாய் 


அற்றேன் , ஞாலமேழினையுந் தந்து நிறுத்திப் பின் நாசம் 
பண்ணுங் காலம் , அத்தொழில் வேறுபாடுபற்றிச் செல்காலம் நிகழ் 
காலம் எதிர்காலங் கணம் இலவந் துடி யென்றற் றொடக்கத்தன 
வாய்ப் பலவகை யவத்தைப்படுமென்பது சித்தாந்த நூற்றுணிபா 
கலின் , அதுபோல உலகத்திற் காதாரமாய்நின்று செய்யு முதல் 
வனும் அவ்வத்தொழில்பற்றிப் பலவகை யவத்தைப்பட்டுத் துடக் 
குறுவன் போலுமெனின் , அதற்கன்றே வருஞ் செய்யு ளெழுந்த 
தென்பது . 

( 30 ) 
14 


106 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


கற்ற நூற் பொருளுஞ் சொல்லுங் கருத்தினி லடங்கித் 
கோன்றும் , பெற்றியுஞ் சாக்கி ராதி யுயிரினிற் பிறந்தொ 
டுக்க , முற்றதும் போல வெல்லா வுலகமு முதித்தொடுங்கப் , 
பற்றொடு பற்ற தின்றி நின்றனன் பரனு மன்றே . 


சுப் 


பதவுரை 


சாக்கிராதி ( கரணங்களானாகிய ) சாக்கிரமுதலிய 
அவத்தைகள் .--உயிரினில் ஒடுக்கம் உற்றுப் பிறந்ததும் 
போல - ஆன்மாவின் ஒடுங்கித் தோன்றும் வழி ( ஆன்மா 
வும் அவத்தைப்பட்டுத் துடக்குறுதல் ) போல , -- பரனும் 
-முதல்வன் , -- எல்லா உலகமும் உதித்து ஒடுங்க - எல்லா 
வுலகமுந் தன்பால் ஒடுங்கி உதிப்ப , பற்றொடு (நின்றனன் ) 
-தானும் அதுபற்றி இலயம் போகம் அதிகார மென்னும் 
அவத்தைப்பட்டுத் ) துடக்குறுவோனாகியும் , -- கற்ற நூற் 
பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கி - கற்ற 
நூற்பொருளுஞ் சொல்லும் ( வாதனாரூபமாய்ப் புத்தி தத் 
துவத்தை ஒட்டி நின்று ) ஆன்மபூதத்தின்கண் ஒடுங்கி , 
தோன்றும் பெற்றியும் ( போல ) - தோன்றும் வழி அவ் 
வான்மபோதம் அதுபற்றித் துடக்குறதவாறுபோல , 
பற்றது இன்றி நின்றனன் அன்றே - ( ஆண்டுத் ) துடக் 
குறுதலின்றியே நின்றனன் என்க . 

பொழிப்புரை 
எ -து 

காரணங்களானகிய சாக்கிரமுதலிய வவத்தை 
கள் ஆன்மாவினொடுங்கித் தோன்றும்வழி ஆன்மாவும் அவத் 
தைப்பட்டுத் துடக்குறுதல் போல , முதல்வன் எல்லாவுலக 
முந் தன்பாலொடுங்கி யுதிப்பத் தானுமதுபற்றி இலயம் 


சிவ 


முதற்சூத்திரம் 


107 


போகம் அதிகாரமென்னும் அவத்தைப்பட்டுத் துடக்குறு 
வோனாகியும் , கற்ற நூற்பொருளுஞ் சொல்லும் வாதனரூப 
மாய்ப் புத்திதத்துவத்தை யொட்டி நின்று ஆன்மபோதத்தின் 
கண் ஒடுங்கித் தோன்றும்வழி அவ்வான்மபோதம் அதுபற் 
றித் துடக்குறாதவாறுபோல , ஆண்டுத் துடக்குறுதலின் 
றியே நின்றனனென்பதாம் . 


எதிர்நிரனிறையாகக்கொள்க . 
ஈண்டுக் கருத்தென் றது உயிருணர்வை . 
பற்று முதனிலைத் தொழிற்பெயர் . 

இவை மூன்று செய்யுளானும் மன்னிநின்றேமருவிடு மென் 
றது தடைவிடைகளாற் றெரித்துணர்த்தப்பட்டது . 

இயைபுபற்றி இதனை முன்வைத்தார் . 

இனி ஆறுசெய்யுளான் ஈறுமாகி மருவிடு மென்ற தனை வலி 
யுறுத்து கின்றார் . - 

( 31 ) 


உயிரவை யொடுங்கிப் பின்னு முதிப்பதெனரன்பா 
லென்னிற் , செயிருறு மலத்தி னாகுஞ் சிதைந்ததே தென் 
னிற் சித்தத் , தயர்வொழி காரி யங்க ளழியுங்கா ரணங்கி 
டக்கும் , பயிறரு காரி பம்பின் பண்டுபோற் பண்ணு மீசன் , 


சுப் 


பதவுரை 


ஈசன் 


- 


ஈறாகியோனால் , -- ஒடுங்கிய உயிர் அவை - 
ஈறெய்திய உயிரோடுங் கூடியவுலகம் , -- பின்னும் ( ஈறெய் 
தியவாறே ஒழியாது ) மீளவும் , - அரன்பால் உதிப்பது என் 
எனில் - அவன்பானின்று தோன்றுதல் எற்றுக்கெனின் , 


103 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


செயிர்உறு மலத்தின் ஆகும் - குற்றம் பொருந்திய மலபரி 
பாகம் வருதற் பொருட்டுத் தோன்றும் , - சிதைந்தது 
து என்னில்- ( அற்றேன் மீளவுந் தோன்றற்பாலது முன் 
அழியாது நிலை பெறவே அமையும் அவ்வாறன்றி ) அழி 
தல் எற்றுக்கெனின் , - சித்தத்து அயர்வு ஒழி ( யக் ) காரியங் 
கள் அழியும் - உயிரின் இளைப்பொழித்தற் பொருட்டு 
( முன் இளைப்பினைச்செய்து நின்ற ) காரியங்கள் அழியுமா 
கலான் .-- பயில் தரு காரணம் கிடக்கும் காரியம் - ( அழிந் 
தவழியும் முன்வினைத்தொடர்ச்சிக்கு உரியன வாய்த் தத் 
தங் ) காரணங்களிற் ( கன்மத்தோடு ) பயின்று கிடக்கின்ற 
அக்காரியங்களை , --பின் பண்டு போற் பண்ணும் - பின் 
னர் ஒடுங்கியவாறே உதிப்பச்செய்வன் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . ஈறாகியோனா லீறெய்திய வுலகம் ஈறெய்திய 
வாறே யொழியாது மீளவுமதன்பானின்று தோன்றுதல் எற் 
றுக்கெனன் , - மலபரிபாகம் வரும்பொருட்டுத் தோன்றும் . 
அற்றேன் , மீளவுந் தோன்றற்பாலது முன்னழியாது நிலை 
பெறவே பமையும் , அவ்வாறன்றி அழிதெலெற்றுக்கெனின், 
உயிரி னிளைப்பு ஒழித்தற்பொருட்டு. முன் இளைப்பினைச் 
செய்துநின்ற காரியங்கள் அழியுமாகலான் , அழிந்தவழியும் 
முன்னை வினைத்தொடர்ச்சிக்குரியனவாய்த் தத்தங் காரணங் 
களிற் கன்மத்தோடு பயின்று கிடக்கின்ற அக்காரியங்களை 
ஒடுங்கியவாறே உதிக்கச் செய்வ னென்பதாம் . 

“ ஆக்க மவ்வவர் கன்மெல்லாங் கழித்திடல் ” என முன்னர்க் 
கூறுவாராகலின் , அதற்குரிய வியைபு ஈண்டேயுணர்த்துவார் 
காரணங்கிடக்கும் பயிறருகாரியம் பின் பண்டுபோற்பண்ணுமீசன் 
என்றார் . 


முதற்சூத்திரம் 


109 


உயிரவை உயிரோடுங் கூடிய உலக மென்றவாறு . 


எதென்பது எற்றுக்கென்னும் பொருட்டாய் நின்றது . 


சித்தத் தயர்வு அறிவின்கண்ணதாகிய இளைப்பு . 


ஒழியவென்னும் வினையெச்சத்தகரம் விகாரத்தாற் செக்கது . 


கிடக்குமென்பது பெயரெச்சம் . 


இதற்குப் பிறரெல்லாஞ் சற்காரியத்தியல்பின் வைத்துக் 
கூறியது கூறலென்னும் வழுப்படவரைத்தார் . 

( 32 ) 


தோற்றுவித் தளித்துப் பின்னுந் துடைத்தரு டொழில் 
கண் மூன்றும் , போற்றவே யுடைய னீசன் புகுந்தது விகார 
மென்னிற் , சாற்றிய கதிரோ னிற்கத் தாமரை பலருங் காந் 
தங் , காற்றிடுங் கனலை நீருங் கரந்திடுங் காசி னிக்கே . 


சுப் 


பதவுரை 


ஈசன் - ஒரு கடவுள் - தோற்றுவித்து அளித்துப் பின் 
னும் துடைத்தருள் மூன்று தொழில்களும் - தோன்றச் 
செய்து நிலைப்பித்துப் பின்னர் இறுதியைச் செய்விக்கின்ற 
இம்முத்தொழில்களும் , - போற்றவே உடையன் இடை 
யறாது செய்வனாயின் , -- புகுந்தது விகாரம் என்னின் - பார 
மெய்தி விகாரியாவான் போலு மென்பராயின் ( அஃதில்லை 
யென்பது ) , --சாற்றிய கதிரோன் நிற்க - ( யாவரானும் ) 
புகழப்பெற்ற ஞாயிறு சந்நிதிக்கண் , - காந்தம் கனலைக் 
காற்றிடும் - சூரியகாந்தக்கல்லின் கண்ணே நெருப்பைக் 
காலச்செய்யும் , - தாமரை அலரும் - தாமரையை அலரச் 


110 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 


செய்யும் , -- காசினிக்கே நீரும் கரந்திடும் - பூமியின் கண் 
ணே நீரைச் சுவறச்செய்யும் ( இங்ஙனந் தனக்குரிய முத் 
தொழில் செய்தும் அதுபற்றி விகார மெய்தாமையின் 
வைத்து அறியப்படும் ) என்க . 

பொழிப்புரை 
ஒருகடவுண் மூன்று தொழிலிடையறாது செய் 
வானாயிற் பாரமெய்தி விகாரியாவான்போலு மென்பார்க்கு 
அஃதில்லை யென்பது , தனக்குரிய முத்தொழில் செய்துமது 
பற்றி விகாரமெய்தாத ஞாயிற்றின் வைத்து அறியப்படு 
மென்பதாம் . 


எ - து 


காசினிக்கென்பது உருபுமயக்கம் . 


இவை யிரண்டு செய்யுளானும் புத்தர்ம தம்பற்றி யாசங்கித்தும் 
பரிகரித்து ஈறுமாகி மருவுவித்திடுமாறு வலியுறுத்தப்பட்டது . ( 33 ) 


உரைத்தவித் தொழில் கண் மூன்று மூவருக் குலக மோத 
வரைத்தொரு வனுக்கேயாக்கிவைத்த திங்கென்னை யென்னின் 
விரைக்கம லத்தோன் மாலு மேவலான் மேவி னோர்கள் 
புரைத்ததி கார சத்தி புண்ணிய நண்ண லாலே . 


சுப் 

பதவுரை 
உரைத்த இம்மூன்று தொழில்களும் - கூறிப்போந்த 
முத்தொழில்களும் , -மூவருக்கு உலகம் ஓத - மூன்று 
கடவுளருக்கும் உரிய தன உலகஞ் சொல்லா நிற்பவும் .- 
இங்கு வரைத்து ஒருவனுக்கே ஆக்கி வைத்தது என்னை 
என்னின் - ஈண்டு வரையறுத்து ஒரு கடவுளுக்கே முத் 
தொழிலுஞ் செய்யுஞ் சுதந்திர முண்டென்பது என்னை 


முதற்சூத்திரம் 


111 


யெனின் , -- விரைக்கமலத்தோன் மாலும் வாசனை 
பொருந்திய கமலத்தின் கணுறைகின்ற அயன் மால் இரு 
வரும் .-- புண்ணியம் நண்ணலாலே - பொருந்திய புண்ணிய 
விசேடத்தால், -- புரைத்த அதிகார சத்தி - (முதல்வனு 
டைய ) உயர்ந்த அதிகார சத்தியை , -- ஏ வலான் மேவினோர் 
கள் - அவனதேவலாற் பெற்றுடையர் ( அன்றி அத் 
தொழிற்கு சுதந்திரரல்லராகலான் முத்தொழிலுஞ் செய்தற் 
குரிய சுதந்திரம் அவ்வீறுமாகி யொருவனுக்கே உண்டு ) 
என்க . 


சிவ 


பொழிப்புரை 


எ - து 


அயன்மாலிருவரும் , புண்ணிய விசேடத்தான் 
முதல்வனுடைய அதிகாரசத்தி அவனதேவலாற் பெற்றுடை 
யரன்றி அத்தொழிற்குச் சுதந்திரரல்லராகலான் , முத் 
தொழிலுஞ் செய்தற்குரிய சுதந்திர மீறுமாகி யொருவனுக் 
கே யுண்டென்பதாம் . 


நல்வினைக்கண் வாணாளின்மாலாயயனாகி ” ( போற்றிப்பஃ 
ரொடை : 71-72 . ) என்றார் புடை நூலாசிரியரும் . 


வேதம் புராணம் இதிகாச முதலியவற்றிற்கும் இதுவே 
கருத்தென்பது சதுர்வேததாற்பரிய சங்கிரகமுதலிய வற்றுட் 


காணக . 


வரைக்த்து வரைத்தென வலித்தது . 


புரைத்த வென்னும் பெயரெச்சத் தகரம் விகாரத்தாற் றொக் 
கது ; புரைத்தல் உயர் தல் . 

( 34 ) 


112 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


இறுதியாங் காலந் தன்னி லொருவனே யிருவ ருந்தம் 
முறுதியி னின்றா ரென்னி னிறுதிதா னுண்டா காதா 
மறுதியி லரனே யெல்லா மழித்தலா லவனா லின்னும் 
பெறுதுநா மாக்க நோக்கம் பேரதி கரணத் தாலே . 


சுப் - பதவுரை 


இறுதியாங் காலந் தன்னின் - சங்கார காலத்தில்.- 
இருவரும் தம் உறுதியின் நின்றார் என்னின் - ஏனையிரு 
வருந் தத்தம் ஆற்றலோடு நிலைபெறுவாராயின் , - இறுதி 
தான் உண்டாகாதாம் - உலகஞ் சங்காரமாதலின்மை 
யான் ( அக்காலத்தே அவ்விருவரும் உளரென்பது பெற் 
றாம் ) , - அறுதியில் அரனே எல்லாம் அழித்தலால் - ( அல் 
லதூஉம் ) வேறொருவராலுஞ் சங்கரிக்கப்படாத சங்காரக் 
கடவு ளெனப்படுவோன் (சிலவற்றை யொழித்துச் சங் 
கரிப்பானல்ல னாகலானும் ) முழுதுஞ் சங்கரித்தவழி , -- 
ஒருவனே - அவ்வொருவனே ( எஞ்சி நிற்றல் பெறப்படுத 
லானும் ) , - பேர திக்ரணத்தாலே ( ஒடுங்கிய வுலகங்கட் 
குப் ) பெரியதோ ராதாரம் ( அவனே ) ஆகலானும் , - இன் 
னும் ஆக்கம் நோக்கம் அவனால் நாம் பெறுதும் - ( ஒடுங் 
கிய வுலகத்தை ) மீளத் தோற்றுதலும் நிறுத்துதலுஞ் 
செய்தலை அவனாலே நாம் பெற்றுக்கொள்ளுதும் என்க . 

பொழிப்புரை 


சிவ 


எ - து . 

சங்காரகாலத்தில் ஏனையிருவருந் தத்தமாற்ற 
லோடு நிலைபெறுவாராயின் உலகஞ் சங்காரமாதலின்மை 
பான் அக்காலத்து அவ்விருவரும் உளரல்லரென்பது பெற் 
றாம் . அல்லதூஉம் , சங்காரக்கடவுளெனப்படுவோன் சில 


முதற்சூத்திரம் 


113 


வற்றை யொழித்துச் சங்கரிப்பானல்லன் ; அப்பெற்றியனாகிய 
சங்காரக் கடவுளை வேறு சங்கரிப்பாரில்லையாகலான் , முழு 
வதுஞ் சங்கரித்தவழி அவனருவனே எஞ்சி நிற்றல் 
பெறப்படு தலானும் ஒடுங்கிய வுலகத்தை மீளத் தோற்றுதற் 
கும் நிறுத்துதற்கும் அவனே யுரியனென்பது தானே 
போதரு மென்பதாம் . 


அறுதியி லானென்னும் பெயரடையானும் ஒரே துக்கூறிய 


வாறு . 


இன்னும் மீளவும் . 

ஆதாரம் அதிகரண மென்பன ஒருபொருட்கிளவி ; பேரதி 
காணமென விசேடித்தார் , முதற்காரணமும் அதிகாணமாதலுண் 
மையின் . 


இவை யிரண்டு செய்யுளானும் , பௌராணிகர் மதம்பற்றி 
நிகழுங்கடாவை முறையே ஆகமவளவைபற்றியும் பொருந்துமாறு 
பற்றியும் பரிகரித்து , மேலது வலியுறுத்தப்பட்டது . 
இதனானே 

பாஞ்சராத்திரிமதம் இரணியகருப்பம தங்களைப் 
பரிகரித்தவாறு மாயிற்று . 

( 35 ) 


சொன்னவித் தொழில்க ளென்ன காரணந்தோற்றவென்னின் 
முன்னவன் விளையாட் டென்று மொழிதலு மாமு யிர்க்கு 
மன்னிய புத்தி முத்தி வழங்கவு மருளான் முன்னே 
துன்னிய மலங்க ளெல்லாந் துடைப்பதுஞ் சொல்ல லாமே . 


சுப் 

பதவுரை 
முன்னவன் - சங்காரக்கடவுள் , --சொன்ன இத் 
தொழில்கள் இங்ஙனங் கூறிப்போந்த தோற்றமுதலிய 

15 


- 


114 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


தொழில்களை , - தோற்றக் காரணம் என்ன என்னில் - செய் 
தற்குக் காரணம் யாதெனின் , - விளையாட்டு என்று மொழி 
தலுமாம் - காத்தும் படைத்துங் கரந்தும் விளையாடி 
(திருவாசகம், திருவெம்பாவை . செ - 12 ஷைஷை 
செ - 11. ) என்பது முதலிய திருவாக்குக்கள் பற்றி அத் 
தொழிற்குக் காரணம் விளையாட்டென்றலுமாம் ஐயாநீ 
யாட்கொண் டருளும் விளையாட்டி னுய்வார்க ளுய்யும் 
வகையெல்லா முய்ந்தொழிந்தோம் என்பது முதலிய 
திருவாக்குக்கள் பற்றி விளையாட்டென்றது ஐங்கலப் 
பாரஞ்சுமத்தல் சாத்தனுக்கு விளையாட்டென்பதுபோல 
அத்துணை எளிதிற் செய்யப்படுதலை நோக்கியேயாகலின் 
( அக்கருத்தும் ) , - உயிர்க்கு உயிர்கட்கு - முன்னே 
மன்னிய புத்தி முத்தி - பெத்த காலத்துப் பொருந்திய 
சுவர்க்காதி போகமும் பதமுத்திகளும் , - துன்னிய மலங்கள் 
எல்லாம் அருளால் துடைப்பதும் - ( முத்திகாலத்துச் ) 
செறிந்த மும்மலங்களும் அருளானீக்குதலாகிய வீடு 
பேறும்.-- வழங்கவும் - கொடுத்தற்பயத்தது மாம் , - ( அரு 
ளாற் ) சொல்லலாமே - ( அவ்விரண்டுந் தம்முண் முரணா 
மையான் ) உயிர்கண்மேற் சென்ற கருணையால் ஆகியதே 
ஆண்டைக்குக் காரணமெனச் சொல்லலாம் என்க . 


சிவ பொழிப்புரை 
எ - து . சங்காரக்கடவுள் இங்ஙனம் கூறிப்போந்த 
தோற்றமுதலிய தொழில்களைச் செய்தற்குக் காரணம் 
யாதெனில் , - காத்தும் படைத்துங் கரந்தும் விளையாடி ” 
என்பது முதலிய திருவாக்குக்கள் பற்றி , ஒருசாரார் , அத் 
தொழிற்குக் காரணம் விளையாடற் கருத்தென்பர் ; ஒரு 
சாரார் , “ ஐ பாநீ யாட்கொண் டருளும் விளையாட்டி னுய்வார் 


முதற்சூத்திரம் 


115 


களுய்யும் வகையெல்லா முய்ந்தொழிந்தோம் என்பது 
முதலிய திருவாக்குக்கள் பற்றி , விளையாட்டென்றது , ஐங் 
கலப் பாரஞ் சுமத்தல் சாத்தனுக்கு விளையாட்டென்பது 
போல அத்துணையெளிதிற் செயப்படுதலை நோக்கிபேயா 
கலின் , அக்கருத்தும் உயிர்கட்குப் பெத்தகாலத்துச் சுவர்க் 
காதிபோகமும் பதமுத்திகளும் முத்திகாலத்து வீடுபேறுங் 
கொடுத்தற்பயத்ததென்பர். அவ்விரண்டுந் தம்முண் முரணா 
மையான் உயிர்கண்மேற் சென்ற கருணையே ஆண்டைக்குக் 
காரணமென்பதாம் . 


மொழிதலு மென்னுமும்மை எதிரது தழீ இயது . 
ஏனைய எண்ணும்மை . 


வழங்கவுமென்னு மும்மையோடு இயை தற்கேற்பத் துடைப்ப 
தாகவுமென ஆக்கச்சொல் வருவித்துரைக்க . 

அருளாலென்பதனை மேலுங் கூட்டுக . 

காரண மென்னையெனக் கடடாயினார்க்குப் பயன் கூறி விடுத் தல் 
செப்புவழுவாம்போலுமெனின் ,-ஆகாது ; அருளாலெனவே வழங் 
கவுந் துடைப்பவும் வைத்த அவ்வருள் காரணமென்பது தாற்பரிய 
மாகலின் , அற்றாயினும் , அனுக்கிரகமொழித்தொழிந்த தொழில் 
களெல்லாம் பிறப்பிறப்புக்களிற் படுத்துத் துயருறுத்துவனவாகலின் 
அவற்றைச் செய்வது அருளாமா றியாங்ஙனமெனின் , அதற்கன்றே 
வருஞ் செய்யுளெழுந்ததென்பது . 

( 36 ) 
அழிப்பிளைப் பாற்ற லாக்க மவ்வவர் கன்ம மெல்லாங் 
ழித்திட னுகரச் செய்தல் காப்பது கன்ம வொப்பிற் 
றெழித்திடன் மலங்க ளெல்லா மறைப்பருள் செய்தி தானும் 
பழிப்பொழி பந்தம் வீடு பார்த்திடி னருளே பெல்லாம் . 


116 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சுப் 


- 


பதவுரை 


அழிப்பு - ஒடுக்கமாவது, - இளைப்பாற்றல் - இளைப் 
பாற்றலும் , -ஆக்கம் - தோற்றமாவது , - அவ்வவர் கன் 
மம் எல்லாம் கழித்திடல் - அவரவர் கன்மமுழுதுங் கழியு 
முகத்தான் ( மலபாகம் வரச்செய்தலும் ), - காப்பது - 
நிலையாவது , -- நுகரச்செய்தல் - ( கன்மங் கழியுமாறு 
அதனை ) நுகர்வித்தலும் , -- மறைப்பு மறைப்பாவது , 
கன்ம ஒப்பின் மலங்களெல்லாம் தெழித்திடல் - கன்ம 
ஒப்பினை ( வருவித்து ) மலங்களை முதிர்வித்தலும் , -அருள் 
அருளாவது , -- பந்தம் வீடு -- பந்தம் விடுவித்தலும் ஆகிய 
( உறுதிப்பயத்தனவாகலான் ) , -- பார்த்திடின் எல்லாச் 
செய்தி தானும் அருளே - ஆராயும்வழி ஐந்தொழிலும் 
அருட்செயலேயாகலின் , -- பழிப்பு ஒழி - (இவற்றுட் சில 
மறத்தொழிலேபோலுமெனப் ) பழித்தலை ஒழிவாயாக 
என்க . 


சிவ பொழிப்புரை 
எ - து . ஒடுக்கத் தோற்றம் நிலை மறைப்பு அருளென் 
னும் ஐந்தும் , முறையே , இளைப்பாற்றலும் , கன்மங் கழியு 
முகத்தான் மலபாகம் வரச்செய்தலும் , கன்மங் கழியுமாறு 
அதனை நுகர்வித்தலும் , கன்மவொப்பு வருவித்து மலங்களை 
முதிர்வித்தலும் , பந்தம் விடுவித்தலுமாகிய உறுதிப்பயத்தன 
வாகலான் , ஐந்தொழிலுமருட்செயலேயாகலின் , இவற்றுட் 
சில மறத்தொழிலேபோலுமெனப் பழித்தலையொழிவாயாக 
வென்பதாம் . 


மேன் முத்தொழில் கூறி ஈண் டைந்தொழி லென் றன் 
மலைவாம் பிறவெனின் , -- ஆகாது ; மறைப்பையுமருளையும் நிலையிறு 


முதற்சூத்திரம் 


117 


திகளி னடக்கி ஆண்டு முத்தொழிலென் றார் , தம்முள் வேற்றுமை 
யுடைமைமைபற்றி ஈண்டைந்தொழிலென்றா ராகலின் . 


இவை இரண்டு செய்யுளானும் , சங்காரக்கடவுள் செய்யுந் 
தொழில் மறமாய் முடியுமென்னும் நாத்திகர் மதமும் , வீண்டொழி 
லென்னும் , மாயாவாதிகள் மதமும் , தன் பொருட்டென்னும் 
பரிணாமவாதிகள் மதமும் பற்றி ஆசங்கித்துப் பரிகரித்து , மேலது 
சிறப்பிக்கப்பட்ட 


இங்ஙனம் ஆறு செய்யுளான் ஈறுமாகி மருவிடு மென்ற தனை 
வலியுறுத்தி , இனி அகாதிமுத்த சித்துரு வென்ற தனை இருபத் 
திரண்டு செய்யுளான் வலியுறுத்து கின்றார் . 

( 37 ) 


அருவமோ வுருவா ரூப மானதோ வன்றி நின்ற 
வுருவமோ வுரைக்குங்கர்த்தாவடிவெனக்குணர்த்திங்கென்னி 
னருவமு முருவா ரூப மானது மன்றி நின்ற 
வுருவமு மூன்றுஞ் சொன்ன வொருவனுக் குள்ள வாமே 


சுப் 


பதவுரை 


உரைக்கும் கர்த்தா வடிவு - இங்ஙனங் கூறிப்போந்த 
( ஐந்தொழில் செய்யு ) முதல்வனுக்கு ( வடிவம் இன்றி 
யமையாமையின் அவ் ) வடிவமாவது , - அருவமோ உரு 
வாரூபம் ஆனதோ அன்றி நின்ற உருவமோ - அருவாகிய 
வடிவமோ அருவுருவமாகிய வடிவமோ அவ்விரண்டு 
மின்றிநின்ற உருவாகிய வடிவமோ ( இம்மூன்றனுள் 
இவ்வடிவமென ) , - இங்கு எனக்கு உணர்த்து என்னின் 
இவ்விடத்தே எனக்கு உணர்த்தவேண்டுமெனின் , 
சொன்ன ஒருவனுக்கு ( அநாதி முத்த சித்துருவென 


118 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


மேற் ) கூறப்பட்ட ஒருவனுக்கு , -அருவமும் உருவா 
ரூபம் ஆனதும் அன்றி உருவமும் நின்ற மூன்றும் - 
அருவும் அருவுருவும் அன்றி உருவுமென நின்ற மூன்று 
வடிவமும் , - உள்ளவாமே 

உள்ளனவாம் என்க , 

பொழிப்புரை 
எ - து . ஐந்தொழில் செய்யுமுதல்வனுக்கு , வடிவம் 
இன்றியமையாமையின் , அவ்வடிவமாவது அருவமுதலிய 
மூன்றனுள் யாதெனின் , அவனுக்கு அம்மூன்றும் வடிவேயா 
மென்பதாம் . 


a வ 


இது சொற்பொருட்பின் வருநிலை . 
உள்ளவென்றது அன்பெரு த வகரவீற்றுப் பலவறிசொல் . 


சொன்னவொருவன் அநாதிமுத்த சித்துருவென மேற்கூறப் 
பட்ட ஒருவன் . 


இதனானே அநாதிமுத்த சித்துருவாகிய சங்காரக்கடவுளுக்குத் 
தடத்த வடிவ மிவையென்பது கூறப்பட்டது . 


இனி இம்மூன் றற்கும் பிறர் கூறுங் குற்றங்களைப் பரிகரிப்பா 
பாய் , உருவத்தின்கட் கூறுங் குற்றம் பரிகரிக்கவே ஏனையவும் 
பரிகரிக்கப்பட்டனவாமென்னுங் கருத்தான் , உருவத்தின்கணாசங் 
கித்துப் பரிகரிக்கின்றார் , 

( 38 ) 


நண்ணிடு முருவ மென்னி னமக்குள வுருவம் போலப் 
பண்ணிட வொருவன் வேண்டு மிச்சையேற் பலரு மிச்சை 
கண்ணிய வுருவங் கொள்ளேம் பாம்பெருங் கடவு டானு 
மெண்ணிய யோக சித்தர் போலுரு விசைப்பன் காணே . 


முதற்சூத்திரம் 


119 


வித்தக போக சித்தர் வேண்டுருக் கொள்ளு மாபோ 
லுத்தமன் கொள்வ னென்னி னவர்களி லொபருவ னாவ 
னத்தகை யவர்க ளெல்லா மாக்குவ தருளா லாங்கு 
வைத்தது மாயை பென்னின் வடிவெலா மாயை யாமே . 

சுப்- பதவுரை 
உருவம் நண்ணிடும் என்னின் ( முதல்வனுக்கு ) 
உருவமுண்டென்னின் , -உருவம் நமக்கு உளபோல - 
(உருவமெல்லாம் ஒரு பொற்றியவாகலின் ) உருவமுடைய 
நம்மனோர்க்கு உளதாகிய ( பரதந்திரம் ) போல , -பாண்ணிட 
ஒருவன் வேண்டும்- ( முதல்வனுக்கும் ) உருவமுண்டா 
தற்கு ஒரு கருத்தா (உண்டெனப்பட்டுப் பரதந்திரமுள 
தாதல் ) வேண்டும் . அஃதன்றி, - இச்சையேல் - ( முதல் 
வன் நினைந்த வடிவங்கொள்ளுதல் ) சுதந்திரமென்னின் , 
பலரும் இச்சை - ( முதல்வனுக்கு உளதாகிய ) சுதந்திரம் 
நம்மனோர் பலர்க்கும் உளதாதல் வேண்டும் , -- யாம் 
கண்ணிய உருவம் கொள்ளேம் - ( இனி ) நம்மனோர்க்குக் 
கருதிய வடிவங்கள் எடுத்தன் முடியாது , -- பெருங் 
கடவுள் தானும் - முதல்வன்றானும் , -யோகசித்தர்போல் 
எண்ணிய உரு இசைப்பன் காணே - போகசித்தர்போலத் 
தான் கருதியதொருவடிவத்தை எடுத்துக்கொள்ளுவன். 
வித்தக யோகசித்தர் வேண்டு உருக் கொள்ளுமாபோல் - 
( அங்ஙனம் ) சதுரப்பாடுடைய யோகசித்தர்கள் வேண்டும் 
வடிவங்கொள்ளு முறைபோல ,-உத்தமன் கொள்வன் 
என்னின் அவர்களில் ஒருவனாவன் - முதல்வன் நினைந்த 
வடிவங்கொள் வனாயின் அவ்வியோகசித்தர்களில் ஒருவ 
னாய் முடியுமெனின் , - அத்தகை அவர்கள் எல்லாம் ஆக்கு 
வது அருளால் - அத்தன்மையுடைய யோகசித்தர் முதலி 
யோர் வேண்டுருக்கொள்வது முதல்வன் அருளானன்றி 


120 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 


- 


முடியாமையானும் , -ஆங்குவைத்தது மாயை என்னின் 
( அன்றியும் ) அவ்விடத்தே யோகசித்தர்கட்கு உண்டாகிய 
உருவம் மாயா காரியமாய் முடிதலானும் ( நம்மனோர்க்கும் 
யோகிகட்கும் உளதாகிய வேறுபாடு பெரிதாயினாற்போல 
யோகி கண் முதலிய நம்மனோர்க்கும் முதல்வனுக்கும் 
உளதாகிய வேறுபாடு பெரிதாகலின் ஒப்புமை கூறுதல் 
பொருந்தாது ) என்னின் , -- வடிவெலாம் மாயை யாமே - 
( அங்ஙனமாயினும் ) உருவடிவெல்லாம் ( ஒருபெற்றிய 
வாகிய ) மாயாகாரியமேயாகலின் (உருவத்தின் வேற்றுமை 
யில் வழி அவ்வேறு பாட்டாற் போந்த பயன் என்னை ) என்க . 

பொழிப்புரை 
எ - து முதல்வனுக்கு உருவமுண்டென்னின் , உருவ 
மெல்லாம் ஒருபெற்றியவாகலின் , உருவமுடைய நம்மனேர்க் 
குளதாகிய பரதந்திரம் முதல்வனுக்குமுளதாதல்வேண்டும் ; 

ஃ யின் முதல்வனுக்குள தாகிய சுதந்திரம் 
நம்மனேர்க்குமுள தாதல் வேண்டும் . இனி , நம்மனேர்க்கும் 
போகிகட்கும் உளதாகிய வேறுபாடு பெரிதாயினாற் போல , 
யோகிகண் முதலிய நம்மனோர்க்கும் முதல்வனுக்குமுள தாகிய 
வேறுபாடு பெரிதாகலின் , ஒப்புமை கூறுதல் பொருந்தா 
தெனின் ,-- அங்ஙனமாயினும், உருவடிவெல்லாம் ஒரு 
பெற்றியவாகலின் உருவத்தின் வேற்றுமையில்வழி அவ் 
வேறுபட்டாற் போந்த பயன் என்னையென்பதாம் . 

வித்தகயோகசித்தர் வேண் டுருக்கொள்ளுமாபோ லுத்தமன் 
கொள்வனென்னின் என்றது அனுவாதஞ் செய்து கொண்டது . 

இவை இரண்டு செய்யுளுந் தடை . 
இனி விடை . 

( 39-40 ) 


ன் 


முதற்சூத்திரம் 


121 


மாயை தான் மலத்தைப் பற்றி வருவதோர் வடிவ மாகு 
மாயவா ணவம கன்ற வறிவொடு தொழிலை பார்க்கு 
நாயக னெல்லா ஞானத் தொழின்முத னண்ண லாலே 
காயமோ மாயை யன்று காண்பது சத்தி தன்னால் . 


- 


சுப் 

பதவுரை 
( நீ அங்ஙனங் கூறுதல் பொருந்தாது அங்கிகளது 
ஏற்றத்தாழ்வால் அங்கங்களும் ஏற்றத்தாழ்வுடையன 
வன்றித் தம்முள் ஒப்பனவல்ல . அற்றேல் , அவ்வேற்றத் 
தாழ்வுகள் என்னையெனிற் கூறுதும் ; யோகிகள் நம்மனோ 
ரெல்லாரும் மலத்தைப்பற்றிக்கிடக்கும் பசுக்கள் ; அது 
வன்றியும் , ஒன்றையே அறிதலும் ஒன்றையே செய்தலும் 
ஒன்றிலே முதன்மையாதலுமாகிய அற்ப ஞானத்தொழின் 
முதலுடையராம் : முதல்வனாவான் ) ஆய ஆணவம் அகன்ற 
பந்திப்பதாய அவ்வாணமல நீங்கிய , அறிவொடு 
தொழிலை ஆர்க்கும் நாயகன் - அறிவிலே தங்கி நின்று 
உணர்த்துந் தொழிலுடையோனாகிய பசுபதி ( அதுவு 
மன்றி ) , - எல்லா ஞானத்தொழில் முதல் நண்ணலாலே 
எல்லாவறிவும் எல்லாத் தொழிலும் எல்லா முதன்மையு 
முடையவன் ( இங்ஙனம் அங்கிகட்குத் தம்முள் ஏற்றத் 
தாழ்வுகள் உண்மை பின் அதற்கேற்ப ), -- மலத்தைப்பற்றி - 
மலத்தைப்பற்றிய பசுக்களுக்கு , -வருவதோர் மாயை 
தான் வடிவமாகும் - அம்மலத்தோ டியைபுடைத்தாய் 
( ஏகதேசவறிவைச்செய்யு ) மாயையுருவமாம் , - காயமோ 
மாயை அன்று - ( அநாதிமுத்தசித்துருவாகிய பசுபதிக்கு ) 
வடிவம் ( ஏகதேசத்தைச்செய்யு ) மாயையன்றாதலின் , -- 
சத்தி தன்னாற் காண்பது ( ஆகும் ) - (மல நீங்கியவுயிர்க்கு 
வியாபகவறிவைச் செய்யுஞ் ) சத்தியுருவமாதலே 

16 


122 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அமைவுடைமையின் ( அங்கங்களினுந் தம்முள் ஏற்றத் 
தாழ்வுண்மை இனிது விளங்குதலான் அதனையறியாது 
“ இச்சையேற் பலருமிச்சை என்றும் மாயையென்னில் 
வடிவெலாமாயையாகும் என்றுங் கூறுதல் அடாது ) 
என்க . 


சிவ 


- 


பொழிப்புரை 


எ -து . நீயங்கனம் கூறுதல் பொருந்தாது . அங்கிகளது 
ஏற்றத்தாழ்வால் அங்கங்களும் ஏற்றத்தாழ்வுடையனவன்றித் 
தம்முளொப்பனவல்ல . அற்றேல் , அவ்வேற்றத்தாழ்வு 
களென்னையெனிற் கூறுதும் : யோகிகள் நம்மனோரெல்லாரும் 
மலத்தைப்பற்றிக் கிடக்கும் பசுக்கள் ; அதுவன்றியும் 
ஒன்றையேயறிதலும் ஒன்றையே செய்தலும் ஒன்றிலே 
முதன்மையாதலுமாகிய அற்பஞானத்தொழின் முதலுடை 
யராம் . முதல்வனாவான் அம்மலநீங்கியவறிவிற் றங்கிநின்று 
உணர்த்துவோனாகிய பசுபதி ; அதுவுமன்றி எல்லாவறிவும் 
எல்லாத்தொழிலும் எல்லா முதன்மையுமுடையன் . இங் 
ஙனம் அங்கிகட்குத் தம்முள் ஏற்றத்தாழ்வுண்மையின் , 
அதற்கேற்ப மலத்தைப்பற்றிய பசுக்களுக்கு அதனோடியை 
புடைத்தாப் ஏகதேசவறிவைச்செய்யு மாயையுருவமும் , 
அநாதிமுத்த சித் துருவாகிய பசுபதிக்கு மலநீங்கியவுயிர்க்கு 
வியாபகவறிவைச் செய்யுஞ் சத்தியுருவமுமாதலே அமை 
வுடைமையின் , அங்கங்களினுந் தம்முள் ஏற்றத்தாழ் 
வுண்மை இனிது விளங்குதலான் , அதனையறியாது " இச்சை 
யேற் பலரு மிச்சை ” யென்றும் , மாயையென்னில் வடி 
வெலாமாயையாகு மென்றுங் கூறுதல் அடாதென்பதாம் . 


முதற்சூத்திரம் 


123 


தானென்பது அனுவதித்தலையுணர்த்தி நின்றது . 

பற்றியென்பது பெயர் ; ஐந்தவித்தானாற்றல் ( திருக்குறள் , 
நீத்தார் பெருமை, செ - 5. ) என் புழிப்போலப் பற்றிக்கென்னு நான் 
கனுருபு விரித்துரைக்க . 

நாயகனெல்லா ஞானத்தொழின் முத னண்ணலா லெனவே , 
உயிர்கள் ஒரு ஞானத் தொழின் முதலே நண்ணுவனவென்பது 
பெற்றாம் . 

அகறல் நீங்குதல் , 
ஆர் தல் பொருந்துதல் ; அஃது உபசாரத்தாற் காரியத்தின்மே 


னின் றது . 


ஓகாரம் சிறப்பின்கண் வந்தது . 

ஏகதேசவறிவைச் செய்தல் ஏகதேசப்படுந் தகுதியுடைய 
பொருட்கேயன்றி ஏனைய தற்குரித் தன்று , வியாபகவறிவைச் செய் 
தல் வியாபகப்பொருட்கேயன்றி ஏகதேசப்படுத் தகுதியுடைய தற்கு 
உரித் தன்றாகலான் , ஏகதேசத்திலறியும் பசுக்களுக்கு ஏகதேசப் 
படுந் தகுதியுடைய மாயையே உருவமாயிற்று ; வியாபகமாயறியும் 
பசுபதிக்கு அதுபோ லேகதேசப்படும் தகுதியில்லாத சத்தியே 
உருவாயிற்றெனக்கொள்க . 

இனி , ஆணவமகன்ற வறிவொடு தொழிலையார்க்கும் என்ப 
தற்கு , வியாபக ஞானத் தொழில்களை ஆணவமலக் தடுக்குமென் 
றுரைப்பாருமுளர் ; முன்னும் பின்னும் பொருளியைபு படுதற் 
கேலாது நின்று வற்றுமாகலின் அஃதுரையன்மையறிக . ( 41 ) 


சத்தியே வடிவென் றாலுந் தான்பரி ணாம மாகு 
நித்தமோ வழியு மத்தா னின்மல னருவே யென்னி 
லத்துவா மார்க்கத் துள்ளா னலனிவ னருமை தன்னைப் 
புத்திதா னுடையை போல விருந்தனை புகலக் கேணீ . 


124 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சுப் 


-- 


பதவுரை 


சத்தியே வடிவு என்றாலும் தான் - ( அங்ஙனஞ்) 
சத்தியே வடிவாயினும் , --பரிணாமமாகும் நித்தமோ அழி 
யும் - (உருவமெல்லாங் கண்டிதப்பொருளாகலிற் ) பரிண 
மித்து அழிவெய்தும் , -அத்தால் - அது (சிவசத்திக்குத் 
தகாமை ) யால் , -- நின்மலன் அருவே என்னில் அநாதி 
முத்த சித்துருவாகிய முதல்வன் ( முதற்கட் கூறப்படும் ) 
அருவப் பொருளாதன் மாத்திரையென்றலே 
அமை 
வுடைத்தெனின் , அத்துவா மார்க்கத்து உள்ளான் 
அலன் - ஆறத்துவாவையுங் கடந்த பொருளை ( அவற்றோ 
டொப்பவைத்து அங்ஙனங்கூறுதல் பொருந்தாது ஆயி 
னும் ) , - இவன் அருமை தன்னை -- இவன்றன்மையை , 
புத்திதான் உடையைபோல இருந்தனை - புத்தியுடையாய் 
போல விருந்தவனே , -- புகல நீ கேள் கூறுவாம் நீ 
கேட்பாயாக என்க . 


- 


சிவ 


பொழிப்புரை 


எது . 


அங்ஙனமாயினும் , உருவமெல்லாங் கண்டிதப் 
பொருளாகலிற் பரிணமித்தழிவெய்தும் அது சிவசத்திக்குத் 
தகாமையால் அநாதி முத்த சித்துருவாகிய முதல்வன் 
முதற்கட் கூறப்படும் அருவப்பொருளாதன் மாத்திரை 

லே அமைவுடைத்தெனின் , -ஆறத்துவாவையுங் 
கடந்த பொருளை அவற்றோடொப்பவைத்து அங்ஙனங் 
கூறுதல் பொருந்தாதென்பதாம் . 


பன் 


ற 


புத்திதா னுடையை போல விருந்தனை யென்பது , இழித்தற் 
கண் வந்த குறிப்புமொழி . 


முதற்சூத்திரம் 


125 


அன்றென்பது பாடமாயின் , அத்துவாமார்க்கத் துள்ளா 
னென்பது அத்துவாமார்க்கத்துள் ஒன்றாகக் கருதப்படானென் 
றுரைத்து , அன்றி வனென்பது அவ்வத்து வாக்கள தியல்போடு 
மாறுபட்ட இவனென வினைத்தொகையாக வைத்துரைக்க . 


அன்றுதல் அப்பொருட்டாதல் அன்றினார் புரமெரித் 
தார்க்கு ( பூசலார் நாயனார் புராணம் , செ - 1 ) என்பதனானுமறிக . 


அற்றேன் , முதல்வன் அருவமேயெனில் அத்துவாக்களில் 
ஒருவனாய் முடியுமென்றல் யாங்ஙனமெனின் , அது வருஞ்செய்யுளிற் 
கூறப்படும் . 

( 42 ) 


உலகினிற் பதார்த்த மெல்லா முருவமோ டருவ மாகி 
நிலவிடு மொன்றொன் றாகா நின்றவர் நிலையே போல 
வலகிலா வறிவன் றானு மருவமே பென்னி லாய்ந்து 
குலவிய பதார்த்தத் தொன்றாய்க் கூடுவன் குறித்தி டாயே . 

சுப் 

பதவுரை 
உலகினிற் பதார்த்தமெல்லாம் - உலகத்திற் ( காணப் 
பட்ட ) பொருள்களெல்லாம் .--உருவமோடு அருவம் ஆகி 
நிலவிடும் உருவமும் அருவமும் அருவுருவமுமாய்க் 
காணப்பட்டு நிற்கும் , -- ஒன்று ஒன்று ஆகா - ( ஆகாய 
முதலிய அருவப்பொருள் உருவத்தினியல்புடைய தாகாது ; 
நிலமுதலியவுருவப்பொருள் அருவத்தினியல்புடையதாகாது ; 
சந்திரன் முதலிய அருவுருவப் பொருள் அருவியல்பே 
யுடையது மாகாது உருவியல்பே யுடையது மாகாது 
இங்ஙனம் ஆறத்துவாவுட்பட்ட பொருள்க ளெல்லாம் ) 
ஒன்று பிறிதொன்றி னியல்புடைய தாகமாட்டாதாக 
லான்.- அலகு இலா அறிவன் அருவமே என்னில் - 


- 


126 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அநாதிமுத்த சித்துருவாகிய முதல்வனை அருவப்பொருளே 
யெனின் . -- நின்றதானும் அந்நிலையே போல - நிலைபெற்ற 
அவனும் அப்பொருள்கள் போல ( மாட்டாமையுடைய 
னெனப்பட்டு) .-- குலவிய பதார்த்தத்து ஒன்றாய்க் கூடு 
வன் - பொருந்திய அவற்றுளொருவனாய் முடியும் ( ஆக 
லான் ) , - ஆய்ந்து குறித்திடாயே - ( நீ இதனை ) ஆராய்ந் 
தறி வாயாக என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . ஆகாயமுதலிய அருவப்பொருள் உருவத்தினி 
பல்புடைய தாகாது ; நிலமுதலிய உருவப்பொருள் அருவத் 
தினியல்புடையதாகாது ; சந்திரன் முதலிய அருவுருவப் 
பொருள் அருவியல்பே யுடையதுமாகாது , உருவியல்பே 
யுடையதுமாகாது . இங்ஙனம் அறத்துவாவுட்பட்ட 
பொருள்களெல்லாம் ஒன்று பிறிதொன்றினியல்புடையதாக 
மாட்டாது . ஆகலான் , அநாதிமுத்த சித்துருவாகிய முதல் 
வனை அருவப்பொருளேயெனின் , அவனு மவைபோல மாட் 
டாமையுடையனெனப்பட்டு அவற்றுளொருவனாய் முடியு 
மென்பதாம் . 


உருவமோடருவ மென்பதனை இரட்டுறமொழிந் துரைத்துக் 
கொள்க . 


ஒன்றினியல்பு ஒன்றுடைத் தாகா தென்பார் , ஒன்றொன் 
நாகாவென வுபசரித்தார் ; இவ்வாறுரையாதார்க்குச் சற்காரியவாத 
முரணுமாறுணர்க . 


இதனானே நின்மலன் அருவேயென்பார் மதமும் அருவுருவே 
யென்பார் மதமும் மறுக்கப்பட்டவாறுமாயிற்று . 


முதற்சூத்திரம் 


127 


அஃதங்ஙனமாக . சத்தியே வடிவென்றால் , பரிணாமமாகவே 
அநித்தமுமாய் விடுமெனக் கூறிய குற்றத்திற்குப் பரிகாரமென்னை 
யெனின் , அது வருஞ் செய்யுளிற் பெறப்படும் . 


( 43 ) 


பந்தமும் வீடு மாய பதபதார்த் தங்க ளல்லா 
னந்தமு மாதி யில்லா னளப்பில தை லாலே 
யெந்தைதா னின்ன னென்று மின்னதா மின்ன தாகி 
வந்திடா னென்றுஞ் சொல்ல வழக்கொடு மாற்ற மின்றே. 


- 


சுப் 

பதவுரை 
எந்தை தான் - ( அநாதிமுத்த சித்துருவாகிய ) எந்தை - 
பந்தமும் வீடும் ஆய பத பதார்த்தங்கள் அல்லான் - கட்டு 
வீடென்னும் பதங்களையுடைய ( பசுபாச ) பதார்த்தங் 
களது இயல்புடையனல்லனாகலானும் , -ஆதி அந்தமும் 
இல்லான் எழுவாயும் இறுவாயும் இலனாகலானும் , 
அளப்பிலன் ஆதலாலே- ( அவையிலனாகவே ) அளவைகட் 
கெட்டாதவனாகலானும் , - இன்னன் என்றும் - ( அருவம் 
உருவம் அருவுருவமென்னு முக்கூற்றுள் ) இன்னனாவ 
னென்று தான் , - இன்னது ஆம் இன்னது ஆகி வந்திடான் 
என்றும் சொல்ல - ( அம்முக்கூறும் படும் விருத்தி பரிணா 
மம் விவர்த்தனம் என்பவற்றுள் ) ஒன்றிற்படுவன் படா 
னென்று தான் கூறுதற்கு , - வழக்கொடு மாற்றம் இன் 

ஓராசங்கையும் இல்லை ( ஆசங்கையின்மையின் ) 
அதற்கு மறுமொழியாகிய பரிகாரமும் இல்லை என்க . 

பொழிப்புரை 
எ - து . அநாதிமுத்த சித்துருவாகிய எந்தை , கட்டு 
வீடென்னும் பதங்களையுடைய பசுபாச பதார்த்தங்களது 


சிவ 


128 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


இயல்புடையனல்ல கைலானும் , எழுவாயிறுவாய் இலனாகலா 
னும் , அவையிலனாகவே அளவைகட் கெட்டாமையானும் , 
அருவம் உருவம் அருவுருவமென்னும் முக்கூற்றுள் இன் 
னனாவனென்றுதான் அம்முக்கூறும்படும் விருத்தி பரிணாமம் 
விவர்த்தனமென்பவற்றுள் ஒன்றிற் படுவன் படானென்று 
தான் கூறுதற்கோராசங்கையுமில்லை , ஆசங்கையின்மையின் 
அதற்கு மறுமொழியாகிய பரிகாரமுமில்லையென்பதாம் . 


அருவமெல்லாம் உருவமாய்த் தோன்று தலும் உருவமெல் 
லாம் அருவமா யழிதலு மொருதலை ; அதுபற்றி அவை அளவைகட்கு 
வாம்பு படுவனவுமாம் . 


அகா திமுத்தசித்துருவாகிய எந்தைக்குத் தோற்றக்கேடுக 
ளின்மையானும் , அவையின்மையின் அளவைகட்கு வரம்புபடாமை 
யானும் , அவன் முக்கூற்றுளொரு கூற்றினும் வைத்து மொழியப் 
படானென்பார் அந்தமுமாதியில்லா னளப்பில னாதலாலே யெந்தை 
தா னின்னனென்று சொல்ல வழக்கொடு மாற்றமின்றே என்றும் , 
கட்டு வீடுகளிலனாகலின் எவ்வாறுமாமென்பார் பந்தமும் வீடுமாய 
பதபதார்த்தங்களல்லான் இன்ன தா மின்ன தாகி வந்திடானென் 
றுஞ் சொல்ல வழக்கொடு மாற்றமின்றே யென்றும் கூறினார் . 


எதிர்நிரனிறை. 


எந்தையாரவ செவ்வகையார்கொலோ ( திருஞானசம்பந்த 
மூர்த்திநாயனார் தேவாரம் , திருப்பாசுரம் செ - 3 ) என் றருளிச் 
செய்த பாசுரமுமிது . 


பதபதார்த்தமென்றது குழைக்காதுபோல் இரண்டாம் வேற் 
றுமைத்தொகை ; பதம் அவ்வச்செவ்வி , 


ஆதியுமென்னுமும்மை விகாரத்தாற்றொக்கது . 


முதற்சூத்திரம் 


129 


அற்றேல் , உருவமுடையாரெல்லாம் - விகாரப்படுதலும் ஏக 
தேசமாதலுந் துடக்குறுதலு முடையராதல் காணப்பட்டமையின் , 
முதல்வனுக்கு உருவமுண்டாயின் அவையுமுளவெனப்பட்டு வழு 
வாமாலெனின் , அவ்வாசங்கை நீக்கு தற்கெழுந்தது . வருஞ் செய்யு 
ளென்பது . 

( 44 ) 


குறித்ததொன் றாக மாட்டாக் குறைவில னாத லானு 
நெறிப்பட நிறைந்த ஞானத் தொழிலுடை நிலைமை யானும் 
வெறுப்பொடு விருப்புத் தன்பான் மேவுத லிலாமை பானு 
நிறுத்திடு நினைந்த மேனி நின்மல னருளி னாலே . 


சுப் 


பதவுரை 


லுடை 


குறித்தது ஒன்று ஆகமாட்டாக் குறைவு இலன் 
ஆதலானும் - (விகாரப்படுதற்குக் காரணமாகிய ) பரதந்திர 
மிலனாகலானும் .-- நெறிப்பட நிறைந்த ஞானத் தொழி 

நிலைமையானும் முறைமைப்பட ( ஏகதேச 
மாதற்குக் காரணமாகிய ) சிற்றுணர்வு சிறுசெயல்களின் 
றிய நிலைமையனாகலானும் , - விருப்பொடு வெறுப்புத் தன் 
பால் மேவுதல் இலாமையானும் - (துடக்கு றுதற்குக் 
காரணமாகிய ) விருப்பு வெறுப்புக்கள் தன்மாட்டுப் 
பொருந்துதலில்லாதவனாகலானும் , -- நின்மலன் அருளி 
னாலே -- ( அவ்வுபாதிகளிலனாகவே அக்குற்றங்களுக்குச் 
சேயனாய் ) அநாதி முத்தசித் துருவாகிய முதல்வன் ( மல 
நீங்கிய அறிவிலே தங்கி நின்று உணர்த்தும் ) அருளுடைய 
னாய் நிற்றலின் .-- நினைந்த மேனி நிறுத்திடும் - தான் நினைந்த 
தொரு திருமேனியைத் தன தாகக் கொண்டருளுவன் 
என்க . 

17 


ை 


130 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 


எ.து. 


பொழிப்புரை 
விகாரப்படுதற்குக் காரணம் பரதந்திரமும் 
ஏகதேசமாதற்குக் காரணஞ் சிற்றுணர்வு சிறுசெயல்களும் , 
துடக்குறுதற்குக் காரணம் விருப்பு வெறுப்புக்களுமேயாக 
லின் , அநாதிமுத்த சித்துருவாகிய முதல்வன் மாட்டு அவ்வு 
பாதிகளின்மையின் , அக்குற்றங்களுக்குச் சேயனாகிய 
அவன் , ஆணவமகன்ற வறிவொடு தொழிலையார்த்து 
லின் , தானினைந்ததொரு திருமேனியைத் தனதாகக் 
கொண்டருளுவனென்பதாம் . 


குறித்ததொன் முகமாட்டாக் குறைவே பர தந்திரமாவதென் 
றறிக , 


அற்றேல் , அக்குற்றங்களிலனாகிய முதல்வன் உருவமின்றி 
நின்றே எத்தொழிலுஞ் செய்ய வல்லுமாகலான் , உருவங் கோட 
லாற் போந்த பயனென்னையெனின் , அஃதுணர்த்து தற்கன்றே 
வருஞ்செய்யுளெழுந்ததென்பது . 

( 45 ) 


ஆரண மாக மங்க ளருளினா லுருவு கொண்டு 
காரண னருளா 

ற் கதிப்பவ ரில்லை யாகு 
நாரணன் முதலா யுள்ள சுரர்நரர் நாகர்க் கெல்லாஞ் 
சீரணி குருசந் தானச் செய்தியுஞ் சென்றி டாவே , 


சுப்- பதவுரை 


(உயிர்க்குத் தன்னுடம்பை இயக்குதற்கண் வேறோ 
ருருவம் வேண்டாமைபோல அநாதிமுத்த சித்துருவாகிய 
முதல்வனுக்குத் தன்னுருவமாகிய வுலகத்தைத் தொழிற் 
படுத்தற் பொருட்டு வேறோருருவம் வேண்டப்படுவ 


முதற்சூத்திரம் 


131 


வ 


தன்றாயினும் ) காரணன் அருளினால் உருவு கொண்டு 
( அம் ) முதல்வன் கருணையாற் றிருவுருக்கொண்டு , 
ணம் ஆகமங்கள் அருளானாகில் - வேதாகமங்களைக் 
( கோவைப்பட ) அருளிச் செய்திலனேல், - கதிப்பவர் 

ல்லையாகும் - ( பிரளயாகலர் சகலரென்னும் பசுவர்க்கம் 
இரண்டும் முறையே முன்னிலையினும் படர்க்கையினு 
நின்று உணர்த்தினாலன்றி உணரமாட்டாமையின் ) உயிர் 
வர்க்கங்கள் ( பொருளியல்புணர்ந்து வீடுபேறடைதல் 
இல்லையாகும் .- ( அதுவன்றி ) நாரணன் முதலாயுள்ள சுரர் 
திருமான் முதலிய தேவர்க்கும் , -- நரர் - மா நுடர்க்கும் .- 
நாகர்க்கு எல்லாம் - நாகர் முதலியோர்க்கும் - சீர் அணி 
குரு சந்தானச் செய்தியும் - மிக்க சிறப்புடைய குருபரம் 
பரையின் 

வைத்து அருளுதலும் , -- சென்றிடாவே 
( செல்லாமையிற் றிருமேனி ஒரு தலையான் வேண்டப் 
படும் ) என்க . 


- 


சிவ 

பொழிப்புரை 
எ - து . உயிர்க்குத் தன்னுடம்பை இயக்குதற்கண் 
வேறோருருவம் வேண்டாமைபோல , அநாதிமுத்த சித்துரு 
வாகிய முதல்வனுக்கு , தன்னுருவமாகிய உலகத்தைத் 
தொழிற்படுத்தற்பொருட்டு வேறோருருவம் வேண்டப்படுவ 
தன்றாயினும் , பிரளயாகலர் சகலரென்னும் பசுவர்க்க மிரண் 
டும்முறையே முன்னிலையினும் படர்க்கையினும் நின்றுணர்த் 

உணரமாட்டாமையின் , உயிர்வர்க்கங்கள் 
பொருளியல்புணர்ந்து 

வீடுபெறுமாறு 

வேதாகமங்களைக் 
கோவைப்படச் செய்தற்பொருட்டும் , அதனைக் குருபரம் 
பரையின்கண் வைத்தற்பொருட்டும் , திருமேனி ஒருதலை 
பான் வேண்டப்படுமென்பதாம் . 


னாலன்றி 


132 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


கதித்தல் கதியடைதல் . 


அற்றேல் , அநாதி முத்த சித்துரு வாகிய முதல்வனுக்குத் 
தனுவுண்டாகவே , தனுவிற்குரிய தொழில் கரணம் புவனம் போ 
கங்களு முளவாமாகலின் , அவைபற்றி நம்மனோர்போலச் சுட்டி 
யுணரப்பட்டு வாக்குமனாதீதனென்றல் வழுவாம்போலுமெனின் , 
அவ்வாசங்கை நீக்கு தற்கெழுந்தது வருஞ் செய்யுளென்பது . ( 46 ) 


உருவருள் குணங்க ளோடு முணர்வரு ளுருவிற் றோன்றுங் 
கரும்மு மருள ரன்றன் கரசர ணாதி சாங்கந் 
தருமரு ளுபாங்க மெல்லாக் தானரு டனக்கொன் றின்றி 
யருளுரு வுயிருக் கென்றே பாக்கின னசிந்த னன்றே . 


சுப் 


- 


பதவுரை 


அரன்றன் உரு அருள் அரன் றிருவுரு அருளாக 
லான் .-- தரும் கரசரணாதி சாங்கம் அருள் - தரப்பட்ட 
திருக்கை திருவடி முதலிய பிரத்தியங்கங்களும் அருள் 
வடிவே . - உணர்வு அருள் உருவில் தோன்றும் கரும 
மோடும் குணங்களும் அருள் - (உயிர்கட்கு ) உணர்வு 
அளிப்பதாகிய அத்திருவுருவிற் றோன்றுகின்ற தொழில் 
களும் வாய்மை முதலிய குணங்களுமாகிய சாங்கங்களும் 
அருள் வடிவே, -உபாங்கம் எல்லாந்தான் அருள் - உபாங்க 
மாகிய புவன போகங்களும் அருள்வடிவே ,-அருளுரு 
உயிருக்கு என்றே - இவ்வருளாகிய வடிவெல்லாம் உயிர் 
களின் பொருட்டன்றி.-- தனக்கு ஒன்று இன்றி ஆக்கி 
னன் அசிந்தன் அன்றே - சிறி துந் தன்பொருட்டுக் 
கொள்ளுவோ னன்மையான் ( இவைபற்றிச் சிந்திதனாயி 
னும் ) அசிந்திதனே என்க , 


முதற்சூத்திரம் 


133 


சிவ பொழிப்புரை 
எ - து . அரன்றனுரு அருளாகலான் உயிர்கட்குணர் 
வளிப்பதாய அவ்வுருவிற்றோன்றுத் தொழில்களுங் குணங் 
களுமாகிய கரணமும் அருள்வடிவே ; கைகான் முதலிய 
வுறுப்புக்களும் அருள் வடிவே ; உபாங்கமாகிய புவன போகங் 
களும் அருள்வடிவே; இவ்வருள் வடிவெல்லாம் உயிர்களின் 
பொருட்டன்றித் தன்பொருட்டன்மை:பான் இவைபற்றிச் 
சிந்திதனாயினும் அசிந்திதனேபென்பதாம் . 


அருளுருமுன்னையது வினைத்தொகை ; எனையது இருபெய 
ரொட்டுப் பண்புத்தொகை . 

குணம் வாய்மை முதலியன ; அவையே அவனுக்குச் சூல மழு 
முதலிய படைக்கலமாகலின் அவை கரணமெனப்பட்டன . 

காசாணாதி சாங்கர் தருமருளென்பது முன் வைக்கற்பால 
தாயினும் , செய்யுளாகலின் முறைபிறழ வைத்தார் . 

ஆதி யென்ற தனால் எனையங்கப் பிரத்தியங்கங்களுந் தழுவப் 
பட்டன , இவற்றைச் சாங்கமென்றது உபசாரம் . 

அசிந்தனென்னும் வடசொல் அன்மொழித்தொகை 
அன்றே அசை . 

இவை யொன்பது செய்யுளானும் முதல்வனுக்கு உருவத் 
திருமேனியுண்டென்பது , பிறர் கூறுங் குற்றங்களா னிகந்து படா 
மைக் காத்து வலியுறுத் தப்பட்டது . 

இனி , சிந்திதனாகியும் அசிந்திதனேயென்றதனை வலியுறுத்து 
முகத்தான் அவ்வுருவடிவின் பேதங்களும் அவற்றின்கணிகழுக் 
தொழில்களும் அவற்றானாய பயன்களும் தொகுத்துணர்த்து 

( 47 ) 


கின்றார் . 


134 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


உலகினை யிறந்து நின்ற தரனுரு வென்ப தோரா 
ருலகவ னுருவிற் றோன்றி யொடுங்கிடு மென்று மோரா 
ருலகினுக் குயிரு மாகி யுலகுமாய் நின்ற தோரா 
ருலகினி லொருவ னென்ப ருருவினை யுணரா ரெல்லாம் . 

. 


லால் 


சுப் 

பதவுரை 
( சிந்திதனாயினும் அசிந்திதனே யென்பதற்கு ) அரன் 
உரு உலகினை இறந்து நின்றது என்பது ஓரார் - உ.ருத்திர 
னுருவம் உலகினைக் கடந்து நிற்றலான் . வேதத்துள் உருத் 
திரன் விச்சுவாதிகனென்று கூறுஞ் சுருதியினையும் உண 
ரார் . - அவன் உருவில் உலகு தோன்றி ஒடுங்கிடும் என்றும் 
ஓரார் - அவன் றிருவுருவில் உலகந்தோன்றி ஒடுங்குமாத 

விச்சு வகாரணனென்று கூறுஞ் சுருதியினையும் 
உணரார் , - உலகினுக்கு உயிரும் ஆகி ( நின்றது ஓரார் ) - 
உலகிற்கு உயிராய் நிற்றலால் விச்சுவத்திற்கு அந்தரியாமி 
யென்று கூறுஞ் சுருதியினையும் உணரார் , -- உலகும் ஆய் 
நின்றது ஓரார் - உலகமாய் நிற்றலால் விச்சுவரூபியென்று 
கூறுஞ் சுருதியினையும் உணரார் , - உருவினை உணரார் 
எல்லாம் - ( இங்ஙனங் கூறுஞ் சுருதிகள் சான்றாகவுந் ) 
திருமேனியி னியல்புணரா ரெல்லாம் , - உலகினில் ஒருவன் 
என்பர் - ( அச்சிவபிரானை ) உலகத்திலுள்ளார் கூறுங் 
கடவுளரின் ஒருவனென்பர் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . 

சிந்திதாையினும் அசிந்திதனேயென்பதற்கு , 
வேதத்துள் உருத்திரன் விச்சுவாதிகனென்றும் , விச்சுவ 
காரணனென்றும் , விச்சுவத்திற்கந்தரியாமியென்றும் , விச்சு 
வரூபியென்றுங் கூறுஞ் சுருதிகளே சான்றென்பதாம் . 


முதற்சூத்திரம் 


135 


மாயையிற் றோன்றி யொடுங்கு முலகம் அதற்கா தாரமாய் 
நின்ற முதல்வனுருவிற் றோன்றி யொடுங்கிய தூஉமா மென்பது , 
கிழங்கினின்றுந் தோன்றிய தாமரையைப் பங்கயமென்பதனானு 
மறிக . 

( 48 ) 


தேவரி னெருவ னென்பர் திருவுருச் சிவனைத் தேவர் 
மூவராய் நின்ற தோரார் முதலுருப் பாதி மாத 
ராவது முணரா ராதி பரியயற் கறிய வொண்ணா 
மேவுரு நிலையு மோரா ரவனுரு விளைவு மோரார் . 


சுப் பதவுரை 
( விச்சுவாதிக னென்பது முதலிய நான்கு சுருதிகளை 
யும் முறையே வலியுறுப்பனவாய் ) அரி அயற்கு அறிய 
ஒண்ணா ஆதி மேவு உருநிலையும் ஓரார் - அரியும் அயனும் 
அடி முடி தேடி அறியாவண்ண நீண்ட முதல்வன் றிரு 
வுருவினிலை கூறும் புராண வசனத்தினையும் உணரார்.- 
தேவர் மூவர் ஆய்த் திரு உரு நின்றது ஓரார் - மும்மூர்த்தி 
களுந் தன்னுறுப்பிற் றோன் றிநின்ற திருவடி வினியல்பு 
கூறும் புராண வசனத்தினையும் உணரார் , - அவன் உரு 
விளைவும் ஓரார் - அவன் வடிவிலே விளைந்தவண்ணமே 
உலகிற்கு விளைவுகூறும் புராணவசனத்தினையும் உணரார் , 
- முதல் உரு பாதி மாதர் ஆவதும் உணரார் - அர்த்தநாரீசுர 
வடிவு கூறும் புராணவசனத்தினையும் உணரார் , - சிவனைத் 
தேவரின் ஒருவன் என்பர் - ( இங்ஙனங் கூறும் புராண 
வசனங்கள் சான்றாகவும் இவ்வுண்மை அறியாதவர் அச் ) 
சிவபிரானைக் கடவுளரின் ஒருவனென்பர் என்க . 


136 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


எ - து . 


சிவ 

பொழிப்புரை 
விச்சுவாதிகனென்பது முதலிய நான்கு சுருதி 
களையும் முறையே வலியுறுப்பனவாய் அரியுமயனும் அடி 
முடி தேடியறியாவண்ணம் நீண்ட திருவுருவினிலை கூறும் 
புராணவசனமும் , மும்மூர்த்திகளுந் தன்னுறுப்பிற்றோன்றி 
நின்ற வடிவினியல்பு கூறும் புராணவசனமும் அவன் வடி 
விலே விளைந்தவண்ணமே உலகிற்கு விளைவு கூறும் புராண 
வசனமும் , அர்த்தநாரீசுர வடிவு கூறும் புராணவசனமு 
மாகிய இவையுமதற்குச் சான்றென்பதாம் . 

இவை இரண்டு செய்யுளும் அசிந்திதனென்ற தற்கு உரை 
யளவை காட்டியவாறு . 

( 49 ) 
போகிபா யிருந் துயிர்க்குப் போகத்தைப் புரித லோரார் 
போகியா யோக முத்தி யுதவுத லதுவு மோரார் 
வேகியா னாற்போற் செய்த வினையினை வீட்ட லோரா 
ரூகியா மூட ரெல்லா மும்பரி னெருவ னென்பர். 


- 


பதவுரை 
( முதல்வன் கொண்ட திருமேனிகளிற் சில திருமேனி ) 
போகியாய் இருந்து உயிர்க்குப் போகத்தைப் புரிதல் 
ஓரார் - போகவடிவமாகக்கொண்டது உயிர்கட்குப் 
போகம் புரிதற் பொருட்டென்பதனையும் உணரார் , -- 
வேகி ஆனாற் போல் செய்த வினையினை வீட்டல் ஓரார் - 
( சில திருமேனி ) கோரவடிவமாகக் கொண்டது உயிர்கள் 
செய்த வினையினை வீட்டுதற்பொருட்டென்பதனையும் உண 
ரார் , - யோகியாய் யோகமுத்தி உதவுதலதுவும் ஓரார்- (சில 
திருமேனி) யோகவடிவமாக் கொண்டது உயிர்கட்கு 


முதற்சூத்திரம் 


137 


சிவ 


யோகமுத்தி உதவுதற் பொருட் டென்பதனையும் உணரார் , 
ஊகியா மூடர் எல்லாம்- ( இவ்வாறு திருமேனி கொள் 

பளு 
முறைமையினை ) ஆராய்ந்தறியும் வலியிலார் அனைவரும் , 
உம்பரின் ஒருவன் என்பர் - ( அம்முதல்வனைத் ) தேவரின் 
ஒருவனென்பர் என்க . 

பொழிப்புரை 
எ -து . முதல்வன்கொண்ட திருமேனிகளிற் சில திரு 
மேனி போகவடிவமும் , சில திருமேனி கோரவடிவமும் , 
சிலதிருமேனி போகவடிவமுமாகக்கொண்டது , முறையே , 
உயிர்க்ட்குப் போகம் புரிதற்பொருட்டும் , வினையினை வீட்டு 
தற்பொருட்டும் , யோகமுத்தியுதவுதற் பொருட்டுமாமென் 
பதாம் . 


ஒன்றொடொன் றொவ்வா வேட மொருவனே தரித் 
துக் கொண்டு , நின்றலா லுலக நீங்கி நின்றன னென்று 
மோரா , ரன்றியவ் வேட மெல்லா மருள் புரி தொழிலென் 
றோரார் , கொன்றது வினையைக் கொன்று நின்றவக் குண 
மென் றோரார் 


சுப் 

-- பதவுரை 


( அங்ஙனம் போகவடிவுங் கோரவடிவும் யோகவடிவு 
மாய் ) ஒன்றொடு ஒன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித் 
துக்கொண்டு நின்றலால் - தம்முண் மாறுபட்ட பலவடி 
வம் ஒருவனே தரித்துக்கொண்டு நிற்றலால் , - அன்றிய 
அவ்வேடமெல்லாம் அருள்புரி தொழில் என்று ஓரார் 
தம்முண் மாறுபட்ட அப்பலவடிவங்களும் ( அங்ஙனம் 

18 


- 


138 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


போகமும் வீடும் யோகமும் உதவுமுகத்தான் ) அநுக்கிரக 
மொன்றற்கே ஏதுவாமென்பதனையும் உணரார் , - கொன் 
றது வினையைக்கொன்று நின்ற அக்குணம் என்று ஓரார் - 
கொல்லுதலாகிய தீமை செய்வது வினையைக் கெடுத்த 
லாகிய நன்மையைப் பயத்தலாகிய நிலைபெற்ற அக்குண 
மென்பதனையும் உணரார், - உலகம் நீங்கி நின்றனன் 
என்றும் ஓரார் ( இங்ஙனம் ) உலகத்தின்வைத்தறியப் 
படாத அதிசயநிலையனென்பதனையும் உணரார் ( ஆகலின் 
இதுவும் அதற்குச் சான்று ) என்க . 


சிவ 


பொழிப்புரை 


எ -து . அங்ஙனம் போகவடிவுங் கோரவடிவும் யோக 
வடிவுமாய்த் தம்முண் மாறுபட்ட பலவடிவம் ஒருவனே 
கொண்டுநிற்றலும் , தம்முண் மாறுபட்ட அப்பலவடிவங் 
களும் அங்ஙனம் போகமும் வீடும் போகமுமுதவுமுகத்தான் 
அனுக்கிரகமொன்றற்கே ஏதுவாதலும் , தீமை செய்வது 
நன்மையைப் பயத்தலும் , உலகத்தின் வைத்தறியப்படாத 
வதிசய நிலையாகலான் , இதுவுமதற்குச் சான்றென்பதாம் 


உலகினை யிறந்துநின்ற தரனுரு வென்பதூஉம் ஈண்டினிது 
விளக்கிய தூஉ மாயிற்று . 


நிற்றல் நின்றலென விகாரம் . 


அன்றியவென்னும் பெயரெச்சவீறு விகாரத்தாற் றொக்கது . 


இவையிரண்டுசெய்யுளும் அசிந்தி தனாதற்கு எதுக்காட்டிய 

( 51 ) 


வாறு . 


முதற்சூத்திரம் 


139 


நாயகன் கண்ண பப்பா பைகி புதைப்ப வெங்கும் 
பாயிரு ளாகி மூடப் பரிந்துல கினுக்கு நெற்றித் 
தூயநேத் திரத்தி னாலே சுடரொளி கொடுத்த பண்பிற் 
றேயமா ரொளிக ளெல்லாஞ் சிவனுருத் தேச தென்னர் . 


- பதவுரை 
( அவ்வேடமெல்லாம் அருள்புரிதொழி லென்பதற்கு ) 
நாயகி நயப்பால் - முதல்வி திருவுள மகிழ்ச்சியால் , -- நாய 
கன் கண் புதைப்ப - முதல்வனது திருக்கண் புதைத்த 
திருவிளையாட்டின் கண் , -- எங்கும் பாய் இருள் ஆகி 
மூட -- எவ்விடத்தும் பரவிய விருளாகிப் போர்க்கவும்.- 
பரிந்து உலகினுக்கு - பரிவுற்று உலகத்தினுள்ளார்க்கு .- 
தூய நெற்றி நேத்திரத்தினாலே - தூய்தாகிய நெற்றிக் 
கண்ணால் , -- சுடர் ஒளி கொடுத்த பண்பின் மிகுந்த 
பிரகாசத்தினை அளித்தருளிய தன்மையால் , - தேயம் ஆர் 
ஒளிகள் எல்லாம் - உலகின் கணுள்ள ஒளிகளெல்லாம் , 
சிவன் உருத் தேசது என்னார் - ( அச் )சிவபிரான் றிருமே 
னிப்பிரகாசமேயென்று உணரார் ( ஆகலின் இந்நிகழ்ச்சியே 
சான்று ) என்க . 

பொழிப்புரை 
எ - து அவ் வேடமெல்லாம் அருள்புரிதொழி லென்பத 
ற்கு முதல்வி திருக்கண் புதைத்த திருவிளையாட்டின்கணி 
கழ்ந்த நிகழ்ச்சியே சான்றென்பதாம் . 

நயப்பு மகிழ்ச்சி . 
பாய்தல் பரத்தல் . 
தேயம் உலகம் . 

( 52 ) 


சிவ 


- 


140 


சிவஞான் சித்தியார் சுபக்கம் 


கண்ணுதல் போகி ருப்பக் காமனின் றிடவேட் கைக்கு 
விண்ணுறு தேவ ராதி மெலிந்தமை யோரார் மாறா 
னெண்ணிவேண் மதனை பேவ வெரிவிழித் திமவான் பெற்ற 
பெண்ணினைப் புணர்ந்து யிர்க்குப் பேரின்ப மளித்ததோரார் . 


சுப் 


பதவுரை 


( பலவேறு வகைப்பட்ட அருள்புரி தொழிலும் அவ் 
வேடத்தை இன்றியமையாமைக்கு ) கண்ணுதல் யோகு 
இருப்ப - நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமான் யோக 
ருந்துழி , -- வேட்கைக்குக் காமன் நின்றிட - வேட்கைக்கு 
( க்காரணமாகிய ) காமனிருக்கவும் , - விண் உறு தேவர் 
ஆதி - மேலிடத்துள்ள தேவர்கண் முதலியோர் .-- மெலிந் 
தமை ஓரார் - 

மெலிவுற்றதும் அறியார் .-- மால் தான் 
எண்ணி வேண்மதனை ஏவ - மாயன் ( அம் மெலிவு கெடும் 
படி ) கருதிக் காமனை ஏவுதல் செய்ய , -- எரி விழித்து 
( அவனை ) நெற்றிக்கண்ணை விழித்தெரித்து.- இமவான் 
பெற்ற பெண்ணினைப் புணர்ந்து - இமையமலையரையன் 
பெற்ற உமாதேவியைக் கலந்து , -உயிர்க்குப் பேரின்பம் 
அளித்தது ஓரார் அவ்வுயிர்களுக்குப் பேரின்பத்தினை 
அருளிச்செய்ததும் உணரார் ( ஆகலின் இந்நிகழ்ச்சியே 
சான்று ) என்க . 


- 


. 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . 

பலவேறுவகைப்பட்ட அருள்புரிதொழிலும் 
அவ்வேட த்தை யின்றியமையாமைக்குக் கண்ணுதல் 
யோகிருந்துழி உலகத்தின்கணிகழந்த நிகழ்ச்சியே சான் 
றென்பதாம் . 


முதற்சூத்திரம் 


141 


உலகினுக்குயிருமாய் நின்றவாற்றை இவ்விருவகைத் திரு 
விளையாட்டின் வைத்து இனிது விளக்கிய தூ உமாயிற்று . 


‘ ஒன்றொடொன் றொவ்வா வேட மொருவனே தரித்துக் 
கொண்டதும் ( செ -51 ) இதனுட் கண்டுகொள்க . 


. 


இவையிரண்டு செய்யுளும் மேல தனைக் கண் கூடாகத் தெளி 
வித்துச் சிந்தி தனாயும் அசிந்தி தனே யென்ற தனை வலியுறுத்திய 


வாறு . 


சீகண்டருத்திரர்க்குரிய வடிவங்களும் பெயர்களும் தொழில் 
களும் முதல்வனுக்கும் ஒப்பவுள வென்பது வாய்சங்கிதையுட் கூறப் 
படுதலின் , ஈண்டுக் கூறியனவெல்லாம் முதல்வனுக்குரியனவே 
யாமெனக்கொள்க ; அற்றாகலினன்றே , ஈண்டுக் கூறிய வடிவங்க 
ளெல்லாம் மகேசுரமூர்த்த மிருபத்தைந்தனுள் வைத்தெண்ணப் 
பட்டன வென்பது . 

( 53 ) 


படைப்பாதித் தொழிலும் பத்தர்க் கருளும்பா வனையு 
நூலு , 

மிடப்பாக மாத ராளோ டியைந்துயிர்க் கின்ப 
மென்று , மடைப்பானா ம 

மடைப்பானா மதுவு முத்தி யளித்திடும் போகும் 
பாசந் , துடைப்பானாந் தொழிலு மேனி தொடக்கானேற் 
சொல்லொ ணாதே . 


- 


சுப் 

பதவுரை 
( ஆரணமாகமம் என்னுஞ் செய்யுளிற் கூறிப் 
போந்த உபதேசமாத்திரைக்கேயன்றி ) படைப்பு ஆதித் 
தொழிலும் -- படைப்பாகிய ஆதித்தொழிற்கும் ( வாதுளா 
கமத்தின் ஓதியவாறே இயங்கியற் பொருளும் நிலையியற் 
பொருளுமாகிய உலகங்கள் முதல்வனது திருமேனியில் 


142 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


ஒவ்வோருறுப்புக்களினின்று தோன்றுமாறு செய்ய 
வேண்டு மாதலானும் ) , -- பத்தர்க்கு அருளும் பாவனையும் 
பத்தர்களுக்கு ( இருவினையொப்பின் ) அருளுதற்பொருட்டுச் 
செய்யும் பாவனையாகிய திரோதானத்தொழிற்கும் ( ஊன 
நடனம் இயற்றவேண்டுதலானும் ) , - உயிர்க்கு என்றும் 
இன்பம் அடைப்பானாம் அதுவும் நூலும் மாதராளோடு 
இடப்பாகம் இயைந்து - உயிர்களுக்கு எஞ்ஞான்றும் 
இன்பத்தைச் செய்வதாய திதிக்கும் நூலைச் செய்யும் உமா 
தேவியோடு வாமபாகத்தே இயைய வேண்டுதலானும் , 
முத்தி அளித்திடும் யோகும் - முத்தி அளிப்பதாகிய அநுக் 
கிரகத்திற்கும் யோகிருந்து காட்டவேண்டுதலானும் .- 
பாசந்துடைப்பானாந் தொழிலும் - பாசநீக்குவதாகிய 
சங்காரத் தொழிற்கும் ( தோன்றின முறையே அவ்வவ் 
வுறுப்புக்களின் ஒடுக்க வேண்டுதலானும்) , - மேனி 
தொடக்கானேல் சொல்ல ஒணாதே - ( இவற்றிற்கும் அவ் ) 
வுருவத் திருமேனி முதல்வனுக்கு இன்றியமையாச் சிறப் 
பினவாய் வேண்டப்படும் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . 

ஆரணமாகமமென்னுஞ் செய்யுளிற் கூ றிப் 
போந்த உபதேசமாத்திரைக்கேயன்றி உலகவனு ருவி ற் 
றோன்றி யொடுங்கிடு மென்பது முதலாக இங்ஙனம் கூறிப் 
போந்த தோற்ற மறைப்பு நிலை யருளிறுதி யென்னும் ஐந் 
தொழில் செய்தற்கும் அவ்வடிவம் இன்றியமையாச் சிறப் 
பினவாய் வேண்டப்படுமென்பதாம் . 


- 


படைப்புக்கு வாதளாகமத்தி 

வாதுளாகமத்தி னோதியவாறே இயங்கியற் 
பொருளும் நிலையியற்பொருளுமாகிய உலகங்கள் 

முதல்வனது 
திருமேனியில் ஒவ்வோருறுப்புக்களினின்று தோன்றுமாறு செய்ய 


முதற்சூத்திரம் 


143 


ஊனநடன 


வேண்டு தலானும் , மறைப்புக்கு 

மியற்றவேண்டுத 
லானும் , திதிக்கு மாதராளோடியைய வேண்டு தலானும் , அநுக்கிர 
கத்திற்கு யோகிருந்து காட்டவேண்டு தலானும் , சங்காரத்திற்குத் 
தோன்றினமுறையே அவ்வவ்வுறுப்புக்களின் ஒடுக்கவேண்டு தலா 
னும் , உபதேசிமாத்திரைக்கேயன்றி இவற்றிற்கும் உருவத்திரு 
மேனி இன்றியமையாச் சிறப்பினவென்பது கண்டுகொள்க . 


எனைத்தொழில்களைக் கிளந்து கூறு தலிற் படைப்பாதி யென் 
பதற்குப் படைப்பாகிய ஆதித்தொழிலென்றுரைக்க . 


பத்தர்க்கருளும் பாவனையென்பது பத்தர்க்கு இருவினை 
யொப்பின் அருளுதற்பொருட்டுச் செய்யும் பாவனையெனத் திரோ 
தானத்தொழிலை யுணர்த்திற்று ; பாவனையென்றார் , அஃதவனுக்கு 
இயல்பன்மையின் . 


நூலுமென்பது ஏலைச் செய்யுமெனப் பெயாடியிற்பிறந்த 
பெயரெச்சவினையாய் இடப்பாக மாதராளுக்கு அடையாயிற்று ; 
இவ்வாறன்றி , எண்ணும்மை யேற்ற சொல்லாகவே வைத்து , மேற் 
கூறிப்போந்த ஆரணவாகமங்களைப் பிரித்துக்கூட்டலென்னுமுத்தி 
யால் ஈண்டு முடன்வைத்து எண்ணினாரென்றுரைப்பினுமாம் . 


பாசர் துடைப்பானாக் தொழிலென்றது ஈண்டுச் சங்காரத்தின் 
மேற்றென்பது , கொன்றது வினையைக்கொன்று நின்றவக்குண 
மென்பதனா னறிக . 


அடைப்பான் துடைப்பானென்பன பானீற்று வினையெச்சம் . 


செய்யுளாகலின் முறைபிறழ வைத்தார் . 


இவையனைத்துஞ் சுத்தமாயையிற் படுங் காரியங்களை நோக்கிக் 
உறியதென்றுணர்க . 


144 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


உலகினையென்பது முதல் இவ்வேழு செய்யுளானும் மேலைச் 
செய்யுளின் அசிந்திதனென்ற தனை வலியுறுத்துமுகத்தான் , அவ் 
வருளுருவின் பேதங்களும் அவற்றானாய தொழில்களும் பயனும் 
அவையின் றியமையாச் சிறப்பினவாமாறுந் தொகுத்துக் கூறப் 
பட்டன. 

( 54 ) 


வரு 


உருமேனி தரித்துக் கொண்ட தென்றலு முருவி றந்த 

மேனி பதுவுங் கண்டோ மருவுரு வான போது 
திருமேனி யுபயம் பெற்றோஞ் செப்பிய மூன்று நந்தங் 
கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே 


சுப் 

பதவுரை 
(உருவமெனப்படுந் தூலப்பொருட் கெல்லாம் அருவ 
மெனப்படுஞ் சூக்கும அவத்தை ஒருதலையான் உண்டென் 
னுஞ் சற்காரியத்தின் இயல்புபற்றி ) உருமேனி தரித்துக் 
கொண்டது என்றலும் உருவத்திருமேனி தரித்துக் 
கொண்டதென்ற மாத்திரையால் , -உரு இறந்த அருமேனி 
யதுவும் கண்டோம் - உருவம் ஒடுங்குதற்குக் காரண 
மாகிய அருவத்திருமேனியது உண்மையுங் கண்டாம் .- 
அரு உரு ஆன போது திருமேனி உபயம் பெற்றோம் 
( அவ் )வருவமெனப்படுஞ் சூக்குமப்பொருள் பின் உருவ 
மெனப்படுந் தூலாவத்தை எய்தும்போது ( அவ்விரண் 
டற்கும் பொதுவாயதோர் அவத்தையும் உண்டென்பது 
பற்றி ) அருவுருவத் திருமேனியது உண்மையும் பெற்றாம் , 
- செப்பிய மூன்றும் - திருமேனியெல்லாம் 

ஒரு 

நிகரன 
வாகலின் ) இங்ஙனங் கூறிய மூன்று திருமேனியும் , -நந்தம் 
கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே - நமது 
பிறவிக்கேது வாகிய மாயாவுருவை ஒழித்தற்கு ( முதல்வன் ) 
கொண்ட கருணை வடிவே என்க . 


முதற்சூத்திரம் 


145 


-- 


சிவ பொழிப்புரை 
எ - து . திருமேனியெல்லாம் ஒரு நிகரனவாகலின் , 
ஏனையவருவத்திருமேனி அருவுருவத் திருமேனிகள துண்மை 
யும் அவையும் அவ்வியல்பின வாமாறும் உருவத்திருமேனிக் 
கோதிய நயமேபற்றி அறியப்படு மென்பதாம் . 

உருவமெனப்படுத் தூலப்பொருட்கெல்லாம் அருவமெனப்படுஞ் 
சூக்கும வவத்தை ஒரு தலையா னுண் டென்னுஞ் சற்காரியத்தி 
னியல்புபற்றி , உருமேனி தரித்துக் கொண்ட தென்றலு முருவிறந்த 
வருமேனிய துவங் கண்டோ மென்றும் , அவ் வருவ மெனப்படுஞ் 
சூக்குமப் பொருள் பின் உருவ மெனப்படுத் தூலாவத்தை யெய்தும் 
போது அவ்விரண்டற்கும் பொதுவாயதோரவத்தையும் உண்டென் 
பது தானே போ தரு மென்பதுபற்றி , அருவுருவானபோது திரு 
மேனியுபயம் பெற்றேமென்றும் , வேறு பொருளன்மையான் அவை 
யும் அவ்வுருவடிவோடொக்குமென்பது பற்றி , மூன்று நந்தங் கரு 
மேனி கழிக்கவந்த கருணையின் வடிவென்றும் கூறினார் . 

இதனானே ஏனைத் திருமேனிகள் இரண்டினது உண்மையும் 
அவற்றது இயல்பும் உருவத் திருமேனியோடு உளதாகிய இயைபு 
பற்றிச் சாதிக்கப்பட்டன . 

( 55 ) 


அத்துவா மூர்த்தியாக வறைகுவ தென்னை யென்னி 
னித்தனாய் நிறைந்த வற்றி னீங்கிடா நிலைமை யானுஞ் 
சித்துட னசித்திற் கெல்லாஞ் சேட்டித னாத லானும் 
வைத்ததா மத்து வாவும் வடிவென மறைக ளெல்லாம் . 


சுப் 

பதவுரை 
( ஈண்டுக் கூறியவாற்றான் முதல்வனுக்குக் கருணை 
வடிவேயன்றி மாயைவடிவில்லையாயின் ) மறைகள் 

19 


146 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


- 


எல்லாம் ஆகமங்களினெல்லாம் ,-அத்துவா மூர்த்தியாக 
அறைகுவது என்னை என்னின் அத்துவாக்களாறும் 
( முதல்வனுக்கு ) வடிவமாகக் கூறுதல் என்னேயெனின் , 
நிறைந்து அவற்றின் நீங்கிடா நிலைமையானும் - நிறை 
வுற்று அவ்வத்துவாக்கண் முழுதினுங் கலந்து எல்லாமாகி 
நிற்றலானும் , --நித்தனாய் - அவையல்லனாய் நிற்றலானும் , 
--சித்துடன் அசித்திற்கு எல்லாம் சேட்டிதன் ஆதலா 
னும் - சடசித்துக்களை யெல்லாஞ் செலுத்தி உடனுமாய் 
நிற்றலானும் ( அவ்வியல்புடைய முதல்வனுக்கு ) , - அத்து 
வாவும் வடிவு என வைத்தது ஆம் - ( தனது திரோதான 
சத்தியான் அவற்றோடு உளதாகிய இயைபு நோக்கி ) அத்து 
வாவும் வடிவெனக்கூறு முபசாரமேயாம் என்க . 

சிவ பொழிப்புரை 

ஈண்டுக் கூறியவாற்றான் முதல்வனு 
கருணைவடிவேயன்றி மாயை வடிவு இல்லையாயின் , ஆகமங் 
களின் அத்துவாக்களாறும் முதல்வனுக்கு வடிவமென்ற 
தென்னையெனின் , - அது எல்லாமாகி பல்லவா யுடனுமா 
மியல்புடைய முகல்வனுக்குத் தனது திரோதானசத்தியா 
னவற்றோடுள தாகிய இயைபு நோக்கிக் கூறும் உபசாரமேயா 
மென்பதாம் . 
அத்துவாவு மென்னுமும்மை உபசாரவடிவென்பது உணர்த்தி 

( 56 ) 
மந்திர மத்து வாவின் மிகுத்தொரு வடிவ மாகத் 
தந்ததெ னானுக் கென்னிற் சகத்தினுக் குபாதா னங்கள் 
விந்துமோ கினிமான் மூன்றா மிவற்றின் மே லாகி விந்துச் 
சிந்தையா ரதீத மான சிவசத்தி சேர்ந்து நிற்கும் . 


எ - து 


நின்றது . 


முதற்சூத்திரம் 


147 


சுத்தமாம் விந்துத் தன்னிற் றோன்றிய வாத லானுஞ் 
சத்திதான் பிரேரித் துப்பின் றான திட் டித்துக் கொண்டே 
யத்தினாற் புத்தி முத்தி யளித்தலா லரனுக் கென்றே 
வைத்தவா மந்திரங்கள் வடிவென மறைக ளெல்லாம் . 


சுப் 


பதவுரை 


அரனுக்கு - முதல்வனுக்கு , - அத்துவாவின் மந்திரம் 
ஒரு வடிவமாக - அத்து வாக்களுள்ளும் மந்திர வடிவத்தை 
ஒப்பற்ற வடிவமாக , -- மிகுத்துத் தந்தது என் என்னின் 
சிறந்தெடுத் தோதியது என்னையெனின் , -- சகத்தினுக்கு 
உபாதானங்கள் - உலகிற்கு முதற்காரணங்கள் . - விந்து 
மோகினி மான் மூன்றாம் - சுத்தமாயை அசுத்தமாயை 
பிரகிருதிமாயை யென மூன்றாகும் .-- இவற்றின் மேலாகி 
விந்து - இம்மூன்றனுண் மேலாகிய விந்துவின் கண் , 
சிந்தை ஆர் அதீதம் ஆன சிவசத்தி சேர்ந்து நிற்கும் - 
மனத்திற்கு அருமையாகிய அதீதமெனப்படும் சிவசத்தி 
சேரப்பட்டு நிற்றலானும் , -- சுத்தம் ஆம் விந்துத் தன்னில் 
சுத்தமாகிய அவ்விந்துமாயையில் , -- தோன்றிய ஆதலா 
னும் - தோன்றிய ( தலைமையுடையன ) வாதலானும் , 
சத்திதான் பிரேரித்து - அச்சிவசத்தி ( சாதகராவார் கணிக் 
குமாறு ) செலுத்தி , - பின் தான் அதிட்டித்துக்கொண் 
டே - கணித்தபின் பயன் கொடுத்தற்பொருட்டு அவற்றை 
வாயிலாகக் கொண்டு , - அத்தினால் புத்தி முத்தி அளித்த 
லால் - அதனாற் போகம் வீடுபேறுகளை அளித்தலாகிய 
பயனும் பற்றி , -- மறைகள் எல்லாம் அரனுக்கு - ஆகமங் 
களினெல்லாம் முதல்வனுக்கு . - மந்திரங்கள் வடிவு என 
வைத்த என்றே ஆம் - மந்திரவடிவம் (விசேடவுரிமை 
யாதனோக்கிக் ) கூறியன வேயாம் என்க . 


148 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


a வ 


| | | 


பொழிப்புரை 
எ -து . அத்துவாக்களுள்ளும் மந்திரவடிவத்தைச் சிறந் 
தெடுத்தோதியது , தலைமையும் பயனும்பற்றி விசேடவுரிமை 
யாதனோக்கி யென்பதாம் . 

சகத்தினுக் குபா தானங்கள் விந்து மோகினி மான் மூன்றா 
மென்றது அனுவாதம் . 

ஆரதீதம் பண்புத்தொகை , 
சேர்ந்து சேரப்பட்டு , 

விந்துத் தன்னிற்றோன் றினவென்பது விந்துத் தன்பால் வை 
கரியாதி எனக்கூறிப் போந்தவாற்றானறிக . 

பிரேரித்தல் சாதகராவார் கணிக்குமாறு செலுத்து தல் . 

அதிட்டித்தல் கணித்தபின் பயன் கொடுத்தற் பொருட்டு 
அவற்றை வாயிலாகக் கோடல் . 

விசேட வரிமையாதல்பற்றி அரனுக்கென்றே வைத்த 
வென்றார் . 

( 57 ) 


மந்திர மதனிற் பஞ்ச மந்திரம் வடிவ மாகத் 
தந்திரஞ் சொன்ன வாறிங் கென்னெனிற் சாற்றக் கேணீ 
முந்திய கோற்றத் தாலு மந்திர மூலத் தாலு 
மந்தமில் சத்தியாதிக் கிசைத்தலு மாகு மன்றே . 


சுப் 

பதவுரை 
தந்திரம் 

ஆகமங்களின் .-- மந்திரமதனில் பஞ்ச 
மந்திரம் வடிவமாக - மந்திர வடிவுள்ளும் பஞ்சப்பிரம 
மந்திர வடிவத்தை ( ஒப்பற்ற ) வடிவமாக , -இங்குச் 


முதற்சூத்திரம் 


149 


சொன்னவாறு என் எனின் - (சிறந்தெடுத்து ) ஓதியவாறு 
என்னை யெனின் , -சாற்ற நீ கேள் - கூறுதும் நீ கேட்பா 
யாக , -- முந்திய தோற்றத்தாலும் மந்திர மூலத்தாலும் 
ஏனைய மந்திரங்கட்கெல்லாமுற்படத் தோன்றியதானும் 
மூலமாதலானும் , - அந்தம் இல் ஆதி சத்திக்கு - ( அவற் 
றைச் செலுத்தி நிற்கும் ) அழிவில்லாத ஆதியாகிய திரோ 
தானசத்திக்கு , -இசைத்தலும் ஆகும் அன்றே-( முற்பட ) 
இசையச் செய்தலும் ( ஆகிய உபசாரவடிவாதல் ) பற்றி 
என்க . 


சிவ 


பொழிப்புரை 
மந்திரவடிவுள்ளும் பஞ்சப்பிரமவடிவைச் சிறந் 
தெடுத்தோதியது , ஏனைய மந்திரங்கட்கெல்லாம் முற்படத் 
தோன்றி முற்படக்கொண்ட வடிவாதல் பற்றியென்பதாம் . 


எ - து . 


தந்திரம் ஆகமம் . 


இங்கனங் கூறிய அத்துவாமூர்த்தி மந்திரமூர்த்தி பஞ்சப்பிரம 
மூர்த்திகளெல்லாம் அவற்றைச்செலுத்தி நிற்குந் திரோதான 
சத்திக்கிசையச்செய்த உபசார வடிவென்பார் , சத்தியாதிக்கிசைத் 
தலுமாகுமென இறுதிக்கட் கூறினார் ; சத்தியாதி யென்பது முன் 
பின்னாகத்தொக்க இருபெயரொட்டுப்பண்புத்தொகை ; ஆதிசத்தி 
யெனினுந் திரோதான சித்தியெனினு மொக்கும் ; உம்மை சிறப்பின் 
கண் வந்தது . 


இவை நான்கு செய்யுளானும் முதல்வனுக்கு உபசாரத்திரு 
மேனி இவையென்பது கூறப்பட்டது . 


அருவமோவென்பது முதல் இது காறுந் திருமேனியியல்பு கூறு 
முகத்தால் அகாதிமுத்தசித்துருவா தலைத் தெரித்துணர்த்தியவாறு . 


150 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அற்றேல் , அயன் முதலியோரையும் அத்துவாமூர்த்திமான் 
களாக வைத்துத் தத்தமெல்லையளவும் அவரவர் வடிவின் அத்துவ 
நியாசஞ் செய்யுமாறும் ஆகமங்களின் விதித்தலின் அவருருவும் 
அரனுருவோ டொக்கும்போலு மெனின் , - அதற்கு விடை வருஞ் 
செய்யுளிற் பெறப்படும் . 

இங்ஙனம் மண்ணினிற்கடா தி யென்பது முதன் ‘ மந்திரம தனி 
லென்பதீறாக முப்பத்தொரு செய்யுளானும் , முதற்செய்யுளின் 
ஈறுமாகி மருவிடு மநாதி முத்த சித்திரு மன்னி நின்றே என்ற 
இரண்டாங்கூற்றை, அவ்வவர்ம தம்பற்றி ஆசங்கித்துப் பரிகரித்து 
வலியுறுத்தி , இனித் தான்முத லென்ற மூன்றாங்கூற்றை அவ் 
வாறு வலியுறுத்து கின்றார் . 

( 59 ) 
மூன்றாமதிகரணம் . 
அயன் றனை பாதி யாக வரனுரு வென்ப தென்னை 
பயந்திடுஞ் சத்தி பாதி பதிதலாற் படைப்பு மூல 
முயன்றன ரிவரே பாயின் முன்னவ னென்னை முற்று 
நயந்திடு மவனி வர்க்கு நண்ணுவ தொரோவொன் றாமே . 


- 


சுப் 

பதவுரை 
அயன் றன் ஐ ஆதி- அயனுடைய அழகியவுருவம் 
அரியுரு முதலியவற்றையும் , -- ஆகம் அரன் உரு என்பது 
என்னை – அரனுருவோ டொத்த வுருவாகவைத்து ( வேதாக 
மங்களிலே தத்த மெல்லையளவும் அத்துவநியாச மந்திர 
நியாச முதலாயின ) விதித்தலிற் ( சங்காரக் கடவுளோ 
டொப்ப அவரு முதல்வராவான் செல்வர்போலுமென மலை 
யற்க ) .- பயந்திடும் சத்தி ஆதி - படைப்பாதி தொழில் 
செய்யுஞ் செநநி முதலிய சிவசத்திகள் .-- பதிதலால் - 
( ஒரோவொன்று அவர் மாட்டுப் ) பதிந்துநின்று செலுத்த 
லான் ( அவ்வியைபுபற்றி வேதாகமங்களின் அவ்வாறு 


முதற்சூத்திரம் 


151 


உபசரித்தோதப்பட்டன ) , -- படைப்பு மூலம் இவரே 
முயன்றனர் ஆயின் - ( அற்றேல் ) படைப்பாதி தொழில் 
களை அயன் அரி முதலாயினாரே ( முதல்வன் அருளின்றியுந் 
தாந்தா நினைத்தவாறு செய்வரெனின் ) .-- முன்னவன் 
என்னை -- முதல்வன் எற்றிற்கு ( ஆகலின் அமைச்சர் முத 
லாயினார்க்கு அரசனையின்றி அமையாமைபோல அயன் 
அரி முதலாயினார்க்கு அரன் அருளையின்றி அமையாது ) , 
முற்றும் நயந்திடும் அவன்- ( ஆயின் ) ஐந்தொழிலுஞ் செய் 
யும் அம்முதல்வன் , -இவர்க்கு ஒரோவொன்று நண்ணு 
வது ஆமே - இவர்கட்கு ஒவ்வொரு தொழில் இயற்றச் 
செய்யும் ( ஆகலின் அரசனுக்கு அமைச்சர் முதலாயினார் 
போல முதல்வனுக்கு அயன் அரி முதலாயினாரும் வேண் 
டப்படுவர் ) என்க . 


- 


சிவ 

பொழிப்புரை 
எ - து . 

அயனுருவம் அரியுருவ முதலியவற்றையும் 
அரனுருவோடொத்த உருவாக வைத்து வேதாகமங்களிற் 
றத்தமெல்லை.பளவும் அத்துவநியாசம் மந்திரநியாசம் முதலா 
யின விதித்தலின் , சங்காரக் கடவுளோடொப்ப அவரு 
முதல்வராவான் செல்வர் போலுமென மலையற்க ; படைப்பாதி 
தொழில் செய்யுஞ் செனனி முதலிய சிவசத்திகள் ஒரோ 
வொன்று அவர்மாட்டுப் பதிந்து நின்று செலுத்துதலான் 
அவ்விபைபு பற்றி வேதாகமங்களின் அவ்வாறு உபசரித்தோ 
தப்பட்டன வென்பதாம் . 


அற்றேல் , ஒரு தொழிற்கிருவாராதல் எற்றுக்கென்பாரை 
நோக்கி , அமைச்சர் முதலாயினார்க்கு அரசனையின் றியமையாமை 
போல , அயனரி முதலாயினார்க்கு அரனருளை யின் றியமையாமை 


152 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


தருக்கமுகத்தான் விளக்குவார் , படைப்புமூல முயன் றன ரிவரேயா 
யின் முன்னவனென்னை என்றும் , அரசனுக்கு அமைச்சர் முதலா 
யினார் போல அரனுக்கு அயனரி முதலாயினாரும் வேண்டப்படுவ 
சென்பது ஏது முகத்தான் விளக்குவார் , முற்று நயந்திடு மவனி 
வர்க்கு கண்ணுவ தொரோவொன் றாமே என்றுங் கூறினார் ; 
உவமை வருஞ் செய்யுளிற் பெறப்படும் . 


ஐ அழகு ; அஃதாகுபெயரான் அழகுடையுருவத்தின்மேனின் 
றது ; இரண்டனுருபாக வைத்துரைப்பார் , முடிக்குஞ்சொல்லோடு 
இயைபின்மை நோக்கிலர் . 


பையரவல்குல் 


ஆகவானுருவென்னு முவமைத்தொகை 
போனின் றது ; ஆகம் உடம்பு . 


பயத்தல் படைத்தல் , படைப்புமூலம் படைப்பாதியென்க . 


பயந்திடுஞ் சத்தியாதி பதி தலைப் பிரித்துவைத்துக் கூறுகின்ற 
மையின் , இவரேயென்னு மேகாரம் பிரிநிலைக்கண் வந்தது . 


உரைத் தவித் தொழில்க ளென்னுஞ் செய்யுள் , பௌராணி 
கரை நோக்கி இயைபின்மை மாத்திரை நீக்கி ஈறுமாகி மருவிடு 
மென்ற தனை வலியுறுத்தியது ; இஃது அதேகேசுரவாதிகளை கோக் 
கிப் பிறிதினியையு நீக்கித் தான் முத லென்ற தனை வலியுறுத்தி 
யது ; இவை இரண்டற்குந் தம்முள் வேற்றுமை . 


அற்றேல் அநேகேசுரவாதம் பரிகரித்தற்பொருட்டுப் பயர் 
திடுஞ் சத்தியாதி யெனச் சித்திக்குப் பன்மை கூறவே , சத்திமா 
னொருவனாதல் செல்லாமையின் , இது தேளுக்கஞ்சிப் பாந்தள்வா 
யின் விழுந்தாலொப்ப மறித்தும் அதேகேசுரவா தமாய் முடியும் 
போலுமெனின் , அவ்வாசங்கை நீக்குதற்கன்றே வருஞ்செய்யு 
ளெழுந்ததென்பது . 

( 60 ) 


முதற்சூத்திரம் 


153 


சத்திதான் பலவோ வென்னிற் றானொன்றே பநேக மாக 
வைத்திடுங் காரி யத்தான் மந்திரி யாதிக் கெல்லா 
முய்த்திடு மொருவன் சத்தி போல னுடைய தாகிப் 
புத்திமுத் திகளை யெல்லாம் புரிந்தவ னினைந்த வாறாம் . 


- 


சுப் 

பதவுரை 
சத்திதான் பலவோ என்னின் - சத்திகள் அநேகமோ 
வென்றிடின் , - ஒருவன் சத்தி - அரசன் சாத்தி ( ஒன்றே ) , -- 
மந்திரி ஆதிக்கு எல்லாம் உய்த்திடும் போல் - அமைச்சர் 
படைத்தலைவர் பாடிகாவலர் முதலாயினார் மாட்டு நின்று 
செய்யுங் ( காரிய வேறுபாட்டாற் பலவேறு வகைப்பட் 
டாற் ) போல , -- அரனுடையதாகித் தான் ஒன்றே - சிவ 
சத்தி ஒன்றே , - காரியத்தால் அநேகமாக வைத்திடும் - 
( அவரவர் மாட்டு நின்று செய்யுங் ) காரிய வேறுபாட்டாற் 
( செந நிமுதலியவாய்ப் ) பலவேறு வகைப்படும் (சிவசத்தி 
ஒன்றேயென்பதும் அதுவே கடவுளர் மாட்டு நின்று 
நடாத்து மென்பதும் அமைச்சர் முதலாயினார் எவை 
யெவை செய்யினும் அரசனினைந்தவாறன்றி ஆகாமை 
போல ) , - புத்திமுத்திகளை யெல்லாம் புரிந்து அவன் 
நினைந்தவாறு ஆம் - போகம் வீடுபேறுகளெல்லாம் விருப் 
பமுற்று அவ்வரனினைந்தவா றன்றி ஆகா ( மைபற்றி அறி 
யப்படும் ) என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . அரசன் சத்தியொன்றே யமைச்சர் படைத்தலை 
வர் பாடி காவலர் முதலாயினார்மாட்டு நின்று செய்யுங் காரிய 
வேறுபாட்டாற் பலவேறு வகைப்பட்டாற்போல , சிவசத்தி 
யொன்றே அவ்வவர்மாட்டு நின்று செய்யுங் காரியவேறு 

20 


154 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பாட்டாற் செந்நி முதலியவாய்ப் பலவேறு வகைப்படும் . 
சிவசத்தியொன்றேயென்பதும் அதுவே கடவுளர் மாட்டு 
நின்T று நடாத்துமென்பதும் அமைச்சர் முதலாயினார் எவை 
யெவை செய்யினும் அரசனினைந்தவாறன்றி பாகாமை போல , 
போகம் வீடுபேறுகளெல்லாம் அரனினைந்தவாறன்றிபாகா 
மைபற்றி அறியப்படுமென்பதாம் . 


தானொன்றேயானுடைய தாகிக் காரியத்தால் அநேகமாக 
வைத்திடுமென வியையும் . 


ரனினைந்தவாறன்றி யாகாமை , தக்கன் வேள்வி மார்க்கண்டி 
வாழ்நாள் ஆலாலத்தோற்றரவு முதலியவற்றால் இனிது விளங்கக் 
கிடத்தலின் , வகுத்துக்கூறாராயினார் . 


அற்றேல் , ஈண்டுக் கூறியவாற்றாற் செநாமு தலிய பேதமெல் 
லாஞ் சிவசத்திக்குத் தடத்தமென் றாயவழிச் சொரூப மென்னை 
யோ ? வெனின் , அஃதுணர்த்துதற்கன்றே வருஞ்செய்யு ளெழுந்த 
தென்பது . 

( 61 ) 


சத்திதன் வடிவே தென்னிற் றடையிலா ஞான மாகு 
முய்த்திடு மிச்சை செய்தி யிவைஞானத் துளவோ வென்னி 
னெத்திற ஞான முள்ள தத்திற மிச்சை செய்தி 
வைத்தலான் மறைப்பின்ஞானான்மருவிடுங் கிரிபை யெல்லாம் . 


- 


சுப் 

பதவுரை 
சத்திதன் வடிவு ஏது என்னின் - சிவசத்தியின் சொரூ 
பம் யாதெனின் , - தடை இலா ஞான மாகும்- (உயிர்கட்கு 
அநுக்கிரகமாத்திரங்குறித்துப் பொதுவகையான் ) அறிந் 
தும் அறிவித்து நிற்பதாகிய ஞானம் ஒன்றேயாம் ( அதுவே 


முதற்சூத்திரம் 


155 


பராசத்தியெனப்படும் ) .-- ( தடைசெயும் ஞானம் ) உய்த் 
திடும் - ( அந்த ஞானம் உயிர்கட்கு மலபாகம் வருதற் 
பொருட்டு ஐந்தொழில் செய்தலைக்குறித்துச் சிறப்புவகை 
யான் வியாபரிக்குங்கால் ஒருகூற்றானே ) திரோதானசத்தி 
யென நின்று ( இச்சாஞானக்கிரியையென முத்திறப்பட்டு ) 
வியாபரிக்கும் ( ஆயின் ) . - இச்சை செய்தி இவை 
ஞானத்து உளவோ என்னின் - இச்சை கிரியை யென்கின்ற 
வைகள் ஞானத்தினின்றுந்தோன்றுவனவோவெனின் , 
- ஞானம் எத்திறம் உள்ளது அத்திறம் இச்சை செய்தி 
வைத்தலான் ஞானம் எவ்வாறு உளதோ அவ்வாறே 
இச்சை கிரியைகளு நடத்தலின் ( அவ்விரண்டும் ஞானத் 
தின் வியாபார விசேடங்களேயன்றி வேறன்மையான் ) , 
கிரியை யெல்லாம் - ( காரியத்தால் அநேகமாகிய செந்நி 
முதலிய ) வியாபார சத்திகளெல்லாம் , -மறைப்பு இல் 
ஞானால் மருவிடும்- ( முற்கூறப்பட்ட பராசத்திரூபமாகிய ) 
தடைசெயா ஞானம் ஒன்றான் உளவாவனவேயாம் என்க . 

பொழிப்புரை 
எ - து . உயிர்கட்கு அனுக்கிரகமாத்திரங் குறித்துப் 
பொ துவகையா னறிந்தும் அறிவித்து நிற்பதாகிய ஞான 
மொன்றே சிவசத்தியின் சொரூபம் . அதுவே பராசத்தி 
யெனப்படும் . அந்தஞானம் , உயிர்கட்கு மலபாகம் வருதற் 
பொருட்டு ஐந்தொழில் செய்தலைக் குறித்துச் சிறப்புவகை 
யான் வியாபரிக்குங்கால் , ஒருகூற்றானே திரோதான சத்தி 
யென நின்று இச்சாஞானக்கிரிபையென முத்திறப்பட்டு 
வியாபரிக்குமாகலான் , இச்சைகிரியைகளும் ஞானத்தின் 
வேறன்மையாற் காரியத்தால் அநேகமாகிய செனனிமுதலிய 
வியாபாரசத் திகளெல்லாம் முற்கூறப்பட்ட பராசத்தி ரூப 
மாகிய ஞானமொன்றான் உளவாவனவேயாமென்பதாம் . 


சிவ 


156 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


தடை தடுத்தல் ; மறைப்பென்றதும் அது . தடுத்தற்குச் 
செயப்படுபொருள் வருவித்துரைக்க . தடையிலாஞானமெனவே , 
தடைசெய்யு ஞானமு முண்டென்பது போந் தமையின் , அதுவே 
திரோதானசத்தி யெனப்படும் . 

இதனாற் பஞ்சசத்திகளுக் கண்டு கொள்க . 

ஞானத்துளவென்புழி , நீக்கப்பொருட்கண்வரும் இன்னுருபு 
விரித்துரைக்க . உளவாதல் ஈண்டுத் தோன்று தன்மேற்று , ஏனைய 
போலத் தோன்றினவல்லவென்பார் , எத்திறஞானமுள்ள தத்திற 
மிச்சை செய்தி யென்றார் ; ஞானத்தின் வியாபாரவிசேடங்களே 
அவையென்பதாம் . “ நீடுபரா சத்திநிக ழிச்சா ஞான நிறை 
கிரியை தர (சிவப்பிரகாசம் , பொதுவதிகாரம் , செ -2 ) என்றது 
உம் , கிரியையறி விச்சை கிளந்தசத்தி யேதோ - பெரியபரா 
சத்தியெனப் பேசாய் " ( துகளறுபோதம் . செ -42 ) என்ற தூஉமிக் 
கருத்தேநோக்கியென்க . 

ஞானமென்பது அம்முக்கெட்டுருபேற்று ஞானாலென நின்றது . 
அம்முக் கெடுதல் “ பெற்றொன்றுயர்த்தபெருமான் கோணாகணை 
யான் ( திருஞானசம்பந்தமூர்த்திநாயனார் தேவாரம் , திருப்பாசுரம் . 
செ -11 ) என்றாற்போல்வனவற்றுள்ளுங் காண்க . அத்துச்சாரியை 
விகாரத்தாற் றொக்கதெனினுமாம் . 

கிரியை வியாபாரம் . 

இதனாற்போந்த பொருளென்னை ? யெனின் , அது வருஞ் 
செய்யுளிற் கூறப்படும் . 

( 62 ) 


ஒன்றதா யிச்சா ஞானக் கிரியையென் றொருமூன் றாகி 
நின்றிடுஞ் சத்தி யிச்சை யுயிர்க்கரு ணேச மாகு 
நன்றெலா ஞான சத்தி யானயந் தறிவ னாத 
னன்றருட் கிரியை தன்னா லாக்குவ னகில மெல்லாம் . 


முதற்சூத்திரம் 


157 


சுப் 


பதவுரை 


சத்தி ஒன்றதாய் - பராசத்தியாவது ( தடையிலா ஞான 
மெனப் பொதுமையான் ) ஒன்றாய் , -இச்சா ஞானக் 
கிரியை என்று ஒரு மூன்றாகி நின்றிடும் - இச்சாஞானக் 
கிரியையென ( வியாபாரபேதத்தான் ) மூன்றாய் ( அவையே 
மற்றும் அவ்வக்காரியபேதத்தாற் பலதிறப்படும் .--இச்சை 
( நாதன் ) உயிர்க்கு அருள் நேசம் ஆகும் - ( அம்மூன்ற 
னுள் ) இச்சாசத்தியாவது முதல்வன் உயிர்கட்கு ( மலத்தை 
நீக்கிச் சிவத்தை ) அளித்தற்கண் உளதாகிய கருணையாம் , 
-ஞானசத்தியான் நன்று எலாம் ( நாதன் ) நயந்து அறி 

ஞானசத்தியால் ( அதற்குச் செய்யக்கடவதான ) 
உபாயங்களையெல்லாம் முதல்வன் நயப்பான் அறிவன் , 
அருட்கிரியை தன்னால் அன்று அகிலமெல்லாம் நாதன் 
ஆக்குவன் - அருளின் வேறல்லாத கிரியாசத்தியால் அறிந்த 
போதே அவற்றை ( அவ்வாறே ) முதல்வன் சங்கற்பித்துச் 
செய்வன் என்க . 

பொழிப்புரை 


வன் 


சிவ 


எ - து 

பராசத்தியாவது , தடையிலாஞானமெனப் 
பொதுமையா னொன்றாய் , இச்சாஞானக்கிரியையென வியா 
பார பேதத்தான் மூன்றாய் , அவையே மற்றுமவ்வக்காரிய 
பேதத்தாற் பலதிறப்படும் . அம்முன்றும் முறையே , உயிர் 
கட்கு மலத்தை நீக்கிச் சிவத்தையளித்தற்கண் ணுள தாகிய 
கருணையும் , அதற்குச் செய்யக்கடவதான உபாயங்களையெல் 
லாம் அறியுமறிவும் , அவற்றையவ்வாறே சங்கற்பித்துச் 
செய்யுஞ் சங்கற்பமுமாமென்பதாம் . 


158 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


" உள்ளியதெல்லாம் ( திருக்குறள் , வெகுளாமை , செ - 9 ) 
என்றாற்போல நன்றெலாமென்பது ஒருமைப்பன்மை மயக்கம் . 
நன்மை உபாயம் . 


அன்று அறிந்தபோதே யென்க . 


இவை நான்கு செய்யுளானும் , அயன் றனையாதியாக வானுரு 
வென் றல் பற்றியுஞ் சத்திபலவாதல் பற்றியுந் தானொருவனே 
முதற்கடவுளென்றல் செல்லா தென்னும் அநேகசுரவாதி மதத்தை 
ஆசங்கித்துப் பரிகரித்துத் தான் முதலென்றது வலியுறுத்தப் 
பட்டது . 

( 63 ) 


சீவனு மிச்சா ஞானக் கிரியையாற் சிவனை பொப்ப 
னாவனென் றிடின நாதி மலமிவற் றினைம றைக்குங் 
காவல னிவன் செய் கன்மத் தளவினிற் கொடுப்பக் காண்பன் 
பாவியாம் புத்தி முத்திப் பயன்கொளும் பண்பிற் றாகும் 


சுப் - பதவுரை 


இச்சா ஞானக் கிரியையால் சீவனும் சிவனை ஒப்பன் 
ஆவன் என் றிடின் - இச்சாஞானக்கிரியை மூன்றும் 
( முதல்வனோடொப்ப உயிர்க்கு முளவென்பது மாத்திரை 
யே பற்றி உயிர்களு) முதல்வனோடொக்கும் போலு 
மெனின் ( அங்ஙனம் ஒக்குமென மலையற்க ).-- இவற்றினை 
அநாதி மலம் மறைக்கும் - இவற்றினை ( க் கேவலத்தின் ) 
அநாதி மூல மலம் மறைக்கும் , - காவலன் இவன் செய் 
கன்மத்து அளவினில் கொடுப்பக் காண்பன் - (சகலத்தின் ) 
முதல்வன் உயிர்கள் செய்கின்ற கன்மத்தளவிற் கேற்ற 
பயன் அளிக்க ( ஏகதேசப்பட்டு ) அனுபவிக்கும் , - பாவி 
ஆம் புத்தி முத்திப்பயன் கொளும் பண்பிற்றாகும் - ( அக் 


முதற்சூத்திரம் 


159 


சிவ 


- 


எ -து . 


கன்மத்தான் ) வரக்கடவதாகிய போகப்பயன் ( போலச் 
சுத்தத்தின் அதனின் வேறாகிய ) முத்திப்பயனும் ( முதல் 
வன் கொடுப்பவே ) கொள்ளு முரிமையுடையனவாம் 
( ஆகலான் இத்தன்மைகளில்லாத முதல்வனுடைய இச் 
சாஞானக்கிரியைகளோடு இவற்றிடை வேற்றுமைபெரி 
தாகலின் ) என்க . 

பொழிப்புரை 
இச்சை முதலிய மூன்றும் முதல்வனோடொப்ப 
உயிர்க்கு முளவென்பது மாத்திரையேபற்றி உயிர்களும் 
முதல்வனோடொக்கும் போலுமென மலையற்க இவை அவை 
போலன்றிக் கேவலத்தின் மூலமலத்தான் மறைபடுதற்குரிய 
தன்மையும் , சகலத்திற் கன்மத்தளவின் ஏகதேசப்பட்டு 
நிகழ்தற்குரிய தன்மையும் , அக்கன் மத்தால் வரக்கடவ 
தாகிய போகப்பயன்போலச் சுத்தத்தின் அதனின் வேறாகிய 
முத்திப்பயனும் முதல்வன் கொடுப்பவே கொள்ளுமுரிமைத் 
தன்மையும் , உடைமையான் , இத்தன்மைகளில்லாத முதல் 
வனுடைய இச்சாஞானக்கிரியைகளோடு இவற்றிடை வேற் 
றுமை பெரிதாகலினென்பதாம் . 


பண்பு தன்மை . 
பாவி வடசொல் . 


புத்திபோலென்னுமுவமவுருபு விகாரத்தாற்றொக்கது . இங் 
ஙன முரையாதார் கன்மத் தளவினிற்கொடுப்பக் காண்டலே புத்திப் 
பயன் கோடலென்பதுணர்ந்திலர் . 


தடை 


னானே சிவசமவாதிமதம் பற்றி யாசங்கித்துப் பரிகரித்து 
மேலது வலியுறுத்தப்பட்டது . 


160 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அற்றாயினும் ஆகமங்களின் இலயசிவன் போகசிவன் அதிகார 
சிவனெனச் சிவப்பன்மை கூறுதலின் தான் முதலென்று ஒரு 
பொருண்மேல் வைத்தோது தல் அமையாது போலுமெனின் , அஃ 
துணர்த்து தற்கன்றே வருஞ் செய்யுட்களெழுந் தனவென்பது . ( 64 ) 


ஞானமே யான போது சிவன்றொழின் ஞான மொக்கி 
னீனமில் சதாசி வன்பே ரீசனந் தொழில தேறி 
னூனமேற் கிரியை வித்தை யுருத்திர னிலய போக 
மானபே ரதிகா ரத்தோ டதிகர ணத்த னாமே 


சுப் 

பதவுரை 
( மேற்கூறிப்போந்த சிவசத்தி மூன்றனுள் யாண்டும் 
ஒரு பெற்றித்தாய் வியாபரிக்கும் இச்சையை யொழித்து 
ஒழிந்த விரண்டனுள் ) ஞானமே ஆனபோது சிவன் - 
ஞானமேயாய் வியாபரிக்கிற் சிவமெனவும் , - தொழி ( லே 
ஆனபோது ) - ஞானம் கிரியையேயாய் வியாபரிக்கிற் 
சத்தியெனவும் , -- ஒக்கின் ஈனம் இல் சதாசிவன்- ( ஞானக் 
கிரியைகளாகிய இவ்விரண்டும் ) ஒத்து வியாபரிக்கின் மேம் 
பட்ட சதாசிவமெனவும் , -- தொழிலது ஏறின் பேரீசன் 
ஆம் - ( ஞானங்குறைந்து ) கிரியையேறி வியாபரிக்கின் 
மகேசுரமெனவும் , -- கிரியை ஊனமேல் வித்தை - கிரியை 
குறைந்து ( ஞானமேறி ) வியாபரிக்கிற் சுத்த வித்தை யென 
வும் ஐவகைப்பட்டு , -இலயம் போகம் பேர் ஆன அதி 
காரத்தோடு - ( அவ் ) விலயம் போகம் பெரிதாகிய அதிகார 
மென மூன்றாயடங்கு மவத்தைகளையும் , -- அதிகரணத்தன் 
உருத்திரன் ஆமே- ( அவத்தைக்கேது வா யங்ஙனம் வேறு 
பட்ட ) ஆதாரங்களையுமுடையனாய் மகாருத்திரனொரு 
வனே ( அவ்வப் பெயர் பெற்று ) நிற்பன் என்க . 


முதற்சூத்திரம் 


161 


சிவ பொழிப்புரை 
எ - து . மேற்கூறிப்போந்த சிவசத்தி மூன்றனுள் 
பாண்டுமொருபெற்றித்தாய் வியாபரிக்கும் இச்சையை 
யொழித் தொழிந்த ஞானங்கிரியைகளிரண்டும் , தனித்தனி 
வியாபரித்தலானும் , ஒத்து வியாபரித்தலானும் , தம்முளே 
றிக் குறைந்து வியாபரித்தலானும் , சிவஞ் சத்தி சதாசிவம் 
மகேசுரஞ் சுத்தவித்தையென்று ஐவகைப்பட்டு , இலயம் 
போக மதிகாரமென மூன்றாயடங்கு மவத்தைகளையும் , அவத் 
தைக்கேதுவாய் அங்ஙனம் வேறுபட்ட ஆதாரங்களையு 
முடையனாய் உருத்திரனெருவனே அவ்வப்பெயர் பெற்று 
நிற்பனென்பதாம் . 


உருத்திரனாமெனவியையும் . ஈண்டு உருத்திரனென்றது 
மாசங்காரக் கடவுளாகிய பரமசிவனை , அவனுக்கும் உருத்திரனென் 
னும் பெயருண்மையின் . 


அவ்விலய போகமெனச் சுட்டு வருவித்துரைக்க . 


ஆனபோ தென்பதனையும் பிரிநிலை யேகாரத்தையும் தொழி 
லென்பதனோடுங் கூட்டுக . 


பின் வந்த ஞானஞ் சத்திக்குப் பரியாயப்பெயராய் நின்றது . 


ஒக்கிலென்பதற்கு இவ்விரண்டுமென எழுவாய் 
துரைக்க . 


பேரீசன் மகேசனென்னும் பொருட்டு . 


ஆதாரம் அதிகரணமென்பன ஒருபொருட் கிளவியென்பது 
மேலுமுரைத் தாம் ; கடைப்பிடிக்க . 

21 


162 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அற்றேல் , அவ்விலய போகவதிகாரங்கட்கு ஏதுவாய் நின்ற 
அதிகரணங்களியாவை ? அவற்றியல்பென்னையோ ? வெனின் , அது 
வருஞ் செய்யுளிற் கூறப்படும் . 

( 65 ) 


வித்தையோ டீசர் சாதாக் கியஞ்சத்தி சிவங்க ளைந்துஞ் 
சுத்ததத் துவஞ்சி வன்றன் சுதந்திர வடிவ மாகு 
நித்தமென் றுரைப்பர் கால நீங்கிய நிலைமை யாலே 
வைத்திலர் முற்பிற் பாடு வருவித்தார் கருமத் தாலே . 


சுப்- பதவுரை 
வித்தையோடு ஈசர் சாதாக்கியம் சத்தி சிவங்கள் சுத்த 
தத்துவம் ஐந்தும் சிவன் றன் சுதந்திர வடிவம் ஆகும் - 
அவ்வவ்வியாபாரங்கட்கிடமாய் ஐவகைப்பட்டு மேற் 
கூறிப் போந்த ) அவ்வப்பெயரே பெயராகவுடையனவாஞ் 
சுத்ததத்துவமைந்தும் அவ்விறைவனுக்குச் சுதந்திரமாகிய 
அதிட்டானமுமாம் . - கருமத்தாலே ( முற்பிற்பாடு ) வரு 
வித்தார் - ( முன்பின்னாக நிகழு ஞானசத்தி கிரியாசத்தி 
களின் ) வியாபாரபேதம்பற்றி இவற்றிற்கு முற்பிற்பாடு 
கூறினாராயினும் , -- காலம் நீங்கிய நிலைமையாலே - ( இவ் 
வைந்துந் தோன்றிய பின்னர்த் தோன்றுவதாகிய ) கால 
தத்துவம் இவற்றது தோற்றத்திற்கு ஏதுவாகாமையின் , 
முற்பிற்பாடு வைத்திலர் - ( காலம்பற்றி ) முற்பிற்பாடு 
கூறிற்றிலர் , - நித்தம் என்று உரைப்பர்- ( காலவரையறை 
யைக் கடந்து நிற்றலான் அது பற்றி இவை சிவபிரா 
னுக்கு ) நித்தியவதிட்டானமென்று உரைப்பர் என்க . 

பொழிப்புரை 
எ - து . அவ்வவ்வியாபாரங்கட்கு இடமாய் ஐவகைப்பட்டு 
மேற்கூறிப்போந்த அவ்வப்பெயரே பெயராகவுடையனவாஞ் 


சிவ 


முதற்சூத்திரம் 


163 


சுத்ததத்துவமைந்தும் அவ்விறைவனுக்குச் சுதந்திரமாகிய 
வதிட்டானமுமாம் . முன்பின்னக நிகழும் ஞானசத்தி கிரி 
யாசத்திகளின் வியாபாரபேதம்பற்றி இவற்றிற்கு முற்பிற் 
பாடு கூறப்படினும் , இவ்வைந்துந் தோன்றிய பின்னர்த் 
தோன்றுவதாய கால தத்துவம் இவற்றது தோற்றத்திற்கு 
ஏதுவாகாமையிற் காலம்பற்றி முற்பிற்பாடு கூறுதல் செல் 
லாது , காலவரையறையைக் கடந்து நிற்றலால் அதுபற்றி 
இவை சிவனுக்கு நித்திய வதிட்டான மென் றுரைக்கப்படு 
மென்பதாம் . 


அநந்ததேவர் முதலியோர் வாயிலாக நின்ற திட்டிக்கப்படும் 
ஏனை மாயேயம் போலன்றித் தானே ய திட்டிக்கப்படு தலின் இவை 
சுதந்திர வடிவமெனப்பட்டன . அதிட்டானத்தை வடிவமென்றுப 
சரித்தார் . 


தோற்றக்கேடுகளுடையனவாய தத்துவங்கள் இறைவனுக் 
குச் சுதந்திரவடிவமாமாறு யாங்ஙன ? மென்னுங் கடாவை யாசங் 
கித்து , நித்தமென்றுரைப்பரென்றும் , நித்தமாதற்கேதுக் கூறுவார் 
காலநீங்கிய நிலைமையாலென்றும் , அற்றேற் , காலநீக்கியவழி இவற் 
றின் றோற்றத்திற்கு முற்பிற்பாடு கூறுதல் செல்லாதென்பாரை 
நோக்கி ஈண்டு முற்பிற்பாடு கூறியது காலம்பற்றியன்றென்பார் 
‘ வைத்திலர் முற்பிற்பாடு வருவித்தார் கருமத்தா லென்றும் 
கூறினார் . 


ஈண்டுக் கருமமென்றது மேலைச் செய்யுளிற் கூறிய வியாபார 
பேதங்களை , 


அந்த வியாபாரங்கட்குக் காரணங் கலையித்திரியெனப் பெயர் 
பெற்றுக் காலத்தானமாய் நிற்குஞ் சிவசத்தியேயாகலின் , ஆண்டுக் 
காலமின்மைபற்றி முற்பிற்பாடுண்மைக்கு இழுக்கின்மையுமறிக . 


164 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அற்றேல் , இலயசிவன் முதலிய மூவருந் தம்முள் வேறென் 
னாது சுத்தசிவ னொருவனே இவ்வதிகரணங்களைப்பற்றிய வியாபார 
பேதத்தால் அங்ஙனம் மூன்றவத்தை யெய்து வனெனின் விகாரியா 
வான் போலுமெனின் , அவ்வாசக்கை நீக்குதற் கெழுந்தது வருஞ் 
செய்யுளென்பது . 

( 66 ) 


வ 


ஒருவனே யிராவ ணாதி பாவக முற்றாற் போலத் 
தருவனிவ் வுருவ மெல்லாந் தன்மையுந் திரியா னாகும் 
வரும்வடி வெல்லாஞ் சத்தி சத்திதான் மரமுங் காழ்ப்பு 
மிருமையும் போல மன்னிச் சிவத்தினோ டியைந்து நிற்கும் . 

சுப் - பதவுரை 
ஒருவனே இராவணன் ஆதி பாவகம் உற்றாற்போல 
ஒருவன் ( கூத்திற்குரிய ) இராவணாதி ( பலவேடங்கட்டி ) 
நடித்தா ( னாயினுந் தன் தன்மையிற் சிறிதுந் திரியாமை ) 
போல , -- தருவன் இவ்வுருவமெல்லாம் - முதல்வன் ( ஐந் 
தொழிற்குரியனவா ) யிங்ஙனங் கூறிப்போந்த பேத வடி 
வெல்லாம் எய்தியும் , வரும் வடிவு எல்லாம் - வரப்பட்ட 
அவ்வடிவுவேறுபாடெல்லாம் , -- சத்தி தான் மரமும் காழ்ப் 
பும் இருமையும் போல மன்னி - சத்தியுந்தானும் மரமும் 
வயிரமுமாகிய அவ்விரண்டும் போல நிலைபெற்று , -- சிவத்தி 
னோடு இயைந்து நிற்கும் சத்தி - குண குணிபாவமாயுட 
னிற்குந் தனது சத்தியிற் காணப்படுவனவாகலின் , -- 
தன்மையும் திரியானாகும் - ( அதுபற்றித் ) தன் றன்மை 
வேறுபட்டு விகாரியாவான் அல்லன் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . ஒருவன் கூத்திற்குரிய பலவேடங் கட்டி நடித் 
தானாயினுந் தன்றன்மையிற் சிறிதுந் திரியாமைபோல , 


- 


முதற்சூத்திரம் 


165 


முதல்வன் ஐந்தொழிற்குரியனவாய் இங்கனங் கூறிப்போந்த 
பேதமெல்லாமெய்தியும் அவ்வேறுபாடெல்லாங் குணகுணி 
பாவமாயுடனிற்குந் தனது சத்தியிற் காணப்படுவனவாக 
லின் , அதுபற்றித் தன்றன்மை வேறுபட்டு விகாரியாவா 
னல்லனென்பதாம் . 


ஏகாரந் தேற்றம் . 


தன்மையுமென்னுமும்மை சிறப்பின்கண் வந்தது . 


இருமையென்றது ஈண்டெண்ணின் மேனின்றது . 


சத்தியிற் காணப்படுவனவற்றைச் சத்தியென்றுபசரித்தார் . 


அற்றேல் , தனது சத்தியிற் காணப்படுவது தனக்காமாறு 
யாங்ஙன ? மெனின் , அது வருஞ் செய்யுளிற் கூறப்படும் . ( 67 ) 
பொன்மைநீ லாதி வன்னம் பொருந்திடப் பளிங்க வற்றின் 
றன்மையாய் நிற்கு மாபோற் சத்திதன் பேத மெல்லா 
நின்மலன் றானாத் தோன்றி நிலைமையொன் றாயே நிற்பன் 
முன்னருட் சத்திதன்பான் முகிழ்க்குந்தான்முளையானன்றே . 


சுப் 

பதவுரை 
பொன்மை நீலம் ஆதி வன்னம் பொருந்திட 
பொன்மை நீலாதிகளைத் ( தன் ) னிறமே பற்ற , -- பளிங்கு 
அவற்றின் தன்மையாய் நிற்குமாபோல் - (தானும் ) அத் 
தன்மைகள் அனைத்துமாய் ( த் தோன்றி வேற்றுமையின்றி ) 
நிற்கும் படிகம்போல , -- நின்மலன் சத்திதன் பேதமெல் 
லாம் - முதல்வனுந் தனது சத்தியிற் காணப்படும் அப் 
பேதமெல்லாம் . - தான் ஆத்தோன்றி நிலைமை ஒன்றாயே 


166 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


நிற்பன் - தானாகத்தோன்றி வேற்றுமையின்றியே நிற்பன் , 
- முன் அருட் சத்தி தன்பால் முகிழ்க்கும் - ( அவன் 
யாண்டுங் ) கருதப்பட்ட அருட்சத்தியினிடமாகவே 
தோன்றுவான் ( அன்றி ) , - தான் (ஆக ) முளையான் அன்றே 
- தானாக வேறு தோன்றானாகலான் என்க . 


எ - து . 


சிவ - பொழிப்புரை 

பொன்மை நீலாதிகளைத் தன்னிறமே பற்றத் 
தானும் அத்தன்மைகளனைத்துமாய்த் தோன்றி வேற்றுமை 
யின்றி நிற்கும் படிகம் போல , முதல்வனுந் தனது சத்தியிற் 
காணப்படும் அப்பேதமெல்லாந் தாகைத் தோன்றி வேற் 
றுமையின் றியே நிற்பன் ; அவன் பாண்டுஞ் சத்தியினிட 
மாகவே தோன்றுவானன்றித் தானாக வேறு தோன்றானாகலா 
னென்பதாம் . 


வன்னம் படிகநிறம் . 


ஏகாரம் தேற்றம் 


தன்னென்றது இடைச்சொல் , கிரியை தன்னாலாக்குவன் 
என்றாற்போல . 


ஆகவென வருவித்துரைக்க . 


இவை நான்கு செய்யுளானுஞ் சிவபேதவாதிகள் கூறுங் 
வை யாசங்கித்துப் பரிகரித்து மேலது சாதிக்கப்பட்டது . 


இம்முத்திறத் தொன்பது செய்யுளுக் ‘ தான் முத லென்ற தனை 
வலியுறுத்தியவாறு , 

( 68 ) 


முதற்சூத்திரம் 


167 


சத்தியுஞ் சிவமு மாய தன்மையிவ் வுலக மெல்லா 
மொத்தொவ்வா வாணும் பெண்ணு முணர்குண குணியு மாகி 
வைத்தன னவளால் வந்த வாக்கமிவ் வாழ்க்கை யெல்லா 
மித்தையு மறியார் பீட லிங்கத்தி னியல்பு மோரார் . 


சுப் 


பதவுரை 


சத்தியும் சிவமும் ஆய தன்மை - ( இறைவன் இவ் 
வாறு ) சத்தியுஞ் சிவமுமெனத் தன்னுள்ளே இருவேறு 
வகைப்பட்ட தன்மைகள் ( வைத்தலானன்றே ).-- இவ் 
வுலக மெல்லாம் - ( பலவேறு வகைப்பட்ட ) இவ்வுயிர் 
வடிவங்கள் அனைத்தும் , -- ஒத்து ஒவ்வா ஆணும் பெண் 
ணும் - ( அவ்வப் பிறப்புக்கியைய வடிவங்களெல்லாம் ) 
ஒத்து ( க் குறி குணங்கள் ) ஒவ்வாது ( இருவேறுவகைப் 
பட்ட ) ஆணும் பெண்ணுமாக ,-உணர் குண குணியும் 
ஆகி வைத்தனன் - ( அவ்வவ்வியோ நிக்குள் அவ்வக்குறி 
கட்கேற்ப ) உணரப்படும் ( இருவேறுவகைக் ) குணங்களை 
யுடையனவாயடங்கித் தம்முட்கூடிக்களித்து வாழாநிற்பச் 
செய்தனனாகலான் . - இவ்வாழ்க்கையெல்லாம் - (இப்படி 
யே ) ஈண்டுக்கூறிப்போந்த வாழ்வுகளெல்லாம் , - அவளால் 
வந்த ஆக்கம் - சிவசத்தி மணந்ததனாலா கிய வாழ்வு ( என் 
பது அறியப்படும் ) , -- இத்தையும் அறியார் - ( அச்செலாம் 
இலிங்காங்க பகாங்கமாம்படி சிவமுஞ் சத்தியுங் கொண் 
டருளிய ) இம்முறைமையும் உணரார் , - பீடலிங்கத்தின் 
இயல்பும் ஓரார் - பீடலிங்கவடிவமே ( அங்ஙனம் இரு 
வேறுவகைப்பட வைத்ததனைக் கண்கூடாக அறியச்செய் 
தல் சான்றாகவும் அதனையும் ) உணரார் என்க . 


168 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 


எ- து 


பொழிப்புரை 
இறைவனிவ்வாறு சத்தியுஞ் சிவமுமெனத் தன் 
னுள்ளே இருவேறு வகைப்பட்ட தன்மைகள் வைத்தலா 
னன்றே, பலவேறு வகைப்பட்ட உயிர்வடிவங்களனைத்துங் 
குறியானுங் குணத்தானும் ஆண்பெண்ணென அவ்வவ்வியோ 
னிக்குள் இருவேறுவகையாயடங்கித்தம்முட் கூடிக் களித்து 
வாழாநின்றனவாகலான் , இப்படியே யீண்டுக் கூறிப்போந்த 
ாழ்வுகளெல்லாஞ் சிவசத்தி மணந்ததனாலாகிய வாழ் 
வென்பதறியப்படும் . அச்செலாம் இலிங்காங்க பகாங்கமாம் 
படி சிவமுஞ் சத்தியுங் கொண்டருளிய பீடலிங்கவடிவமே 
அங்ஙனமிருவேறு வகைப்பட வைத்ததனைக் கண்கூடாக 
வறியச்செய்தல் சான்றென்பதாம் . 


ஒத்தொவ்வாமையாவது , அவ்வப்பிறப்புக்கியைய 

வடிவங்க 
ளெல்லாமொத்துங் குறிகுணங்களொவ்வாது இருவேறு வகைப்படு 
தல் . ஆண்பெண்ணென்பன குறி யுணர நின்றன . உணர்குண 
குணியுமாகியென்பது , அவ்வக்குறிகட்கேற்ப உணரப்படு மிருவேறு 
வகைக் குணங்களையுடைய குணியுமாகி யென்பதாம் . இருவேறு 
வகைக் குணமுடையன வா தலாவது , ஆணெனப்பட்டனவெல்லாம் 
ஆண்மைக் குணமும் , பெண்ணெனப்பட்டனவெல்லாம் அமைதிக் 
குணமுமுடையனவாதல் . ஈண்டுக் குணியென்றது வாளாபெயராய் 
நின் றது , கரிகாம் பணிபண மென்றாற்போல . 


ஈண்டுக் கூறிப்போந்த வாழ்க்கையாவன , உலகமெல்லாம் 
அவயவப்பகுப்புடையனவாதலும் , முத்தொழிலுடையனவாதலும் , 
கருத்தாவையுடையனவாதலும் , சங்காரக்கடவுளினின்றும் தோன் 
றுவனவாதலும் , அவனையே முதற்கடவுளாகவுடையனவாதலும் 
என்னுமிவை. 


முதற்சூத்திரம் 


169 


இதனானே தான் முதலாதலைக் கண் கூடாக விளக்குமுகத் 
தான் முதல்வனுக்குரிய பொதுவியல்பனைத்துந் தொகுத்துக் கூறப் 
பட்டன . 

( 69 ) 


சிவனரு வுருவு மல்லன் சித்தினோ டசித்து மல்லன் 
பவமுதற் றொழில்க ளொன்றும் பண்ணிடு வானு மல்லன் 
றவமுத 

லியோக போகந் தரிப்பவ னல்லன் றானே 
யிவைபெற வியைந்து மொன்று மியைந்திடா வியல்பி னானே . 


சுப் 


பதவுரை 


சிவன் அரு உருவும் அல்லன் - சிவபிரான் அருவும் 
உருவும் அல்லாதவன் , - சித்தினோடு அசித்தும் அல்லன் 
சித்தும் அசித்தும் அல்லாதவன் , - பவம் முதல் தொழில் 
கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன் -சிருட்டிமுதலிய 
வைந்தொழில்களில் ஒன்றுஞ் செய்வானும் அல்லாதவன் , 
--தவம் முதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன் - தவ 
முதலியவற்றிற்குரிய யோகபோகவடிவங்கொள் வானும் 
அல்லாதவன் , - தானே இவை பெற இயைந்தும் ( ஆத 
லால் ) அம்முதல்வன் தடத்தலக்கணமாகிய இவற்றைப் 
பொருந்தி நின்றானாயினும் .-- ஒன்றும் இயைந்திடா இயல்பி 
னானே - அவற்றைச்சிறிதும் பொருந்தாத சொரூபலக்க 
ணத்தையுடையான் ( அஃது உண்மையதிகாரத்திற்பெறப் 
படும் ) என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . ஈண்டுக் கூறிப்போந்தவை யனைத்தும் முதல் 
வனுக்குத் தடத்தலக்கணமாதலின் , சொரூபலக்கணமெனப் 

22 


- 


170 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


படுந் தன்னுண்மை இவற்றின் வேறாம் ; அஃது உண்மையதி 
காரத்திற் பெறப்படு மென்பதாம் . 


இதனானே முதல்வனுக்குரிய சிறப்பியல்பு தொகுத்துக் 
கூறப்பட்டது . 

( 70 ) 


முதற் சூத்திரம் முடிந்தது . 


ஆகத்திருவிருத்தம் - 90 . 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பிரமாணவியல் 
இரண்டாஞ்சூத்திரம் 


திருவிருத்தம் - 96 . 


இரண்டாஞ்சூத்திரம் 


முதற் சூத்திரத்தின் ஈறுமாகி மருவிடு மென் ற தன்கட்படும் 
அவாய்நிலையை நிரப்புவதற்குப் புநருற்பவமாமா றுணர்த்து முகத் 
தானே ஆண்டுலகிற்கு நிமித்தகாரணனாகிய பதியுண்மைக்கு 
அளவை கூறியவாசிரியர் , காரணமாதற் பொதுமையான் இயை 
புடைய எனைத் துணைக்காரண முதற்காரணங்கள துண்மைக்கு அள 
வையும் அவற்றாற்காரியப்படுமாறும் இரண்டாஞ்சூத்திரத்திற் கூறு 
கின்றார் . 


உலகெலா மாகி வேறா யுடனுமா யொளியா யோங்கி 
யலகிலா வுயிர்கள் கன்மத் தாணையி னமர்ந்து செல்லத் 
தலைவனா யிவற்றின் றன்மை தனக்கெய்த லின்றித் தானே 
நிலவுசீ ரமல னாகி நின்றன னீங்கா தெங்கும் . 


சுப் 

பதவுரை 
( மேற்கூறிப்போந்த சிவபிரான் புநருற்பவஞ் செய்யுங் 
கால் ) உலகு - உயிர்களிடத்தே.- எல்லாம் ஆகி - ( கலப் 
பினால் உடலுயிர்போல ) அவ்வுயிர்களேயாய் .--வேறு 
ஆய் - ( பொருட்டன்மையாற் கண் அருக்கன் போல ) அவற் 
றின் வேறுமாய், - உடனும் ஆய் – (உயிர்க்குயிராதற் றன் 
மையாற் கண்ணொளி ஆன்மபோதம் போல ) உடனு 
மாய் , - ஓங்கி ஒளி ஆய் - ( அவ்வவ்வுயிர்களின் வழி ) ஓங்கி 
நிற்பதாகிய சத்திரூபமாகியும் , - ஆணையின் - தனதாணை 
யான் வரும் . - கன்மத்து - இருவினைக்கேற்ப , - அலகு இலா 
உயிர்கள் - எண்ணிறந்த அவ்வுயிர்கள் , -அமர்ந்து செல்ல 
( ஐந்தொழிலிற் ) பட்டுச் செல்லுங்கால், - தலைவனாய் - ( அவ் 
வைந்தொழினடாத்துவதாகிய ) பதிரூபமாகியும் , -- இவற் 


174 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


- 


- 


றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி - அத்தன்மைகளின் 
வேறாய் , - நீங்காது - அவற்றோடுந்தாதான்மியமாய் ,, 
எங்கும் தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன்- எவ் 
விடத்துந் தானே சுயம்பிரகாசரூபமாமியல்புடையனாய் 
நிற்பன் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து மேற் கூறிப்போந்தசிவன் , புனருற்பவஞ் செய் 
யுங்கால் ,உயிர்களிடத்து உடலுயிர் கண்ணருக்க னறிவொளி 
போற் பிறிவரு மத்துவிதமாய் அவ்வவ்வுயிர்களின்வழி நிற்ப 
தாகி.ப சத்திரூபமாகியும் , தனதாணையான் வரும் இருவினைக் 
கேற்ப அவ்வுயிர்கள் ஐந்தொழிலிற்பட்டுச் செல்லுங்கால் 
அவ்வைந்தொழினடாத்துவதாகிய பதிரூபமாகியும் , அத்தன் 
மைகளின் வேறாய் அவற்றோடுந் தாதான்மியமாய் எவ்விடத் 
துந் தானே சொயம்பிரகாசரூபமாமி பல்புடையனாய் நிற்ப 
னென்பதாம் . 

அநாதி முத்த சித்துருவாகிய முதல்வன் , ஒன்றினுந் தோய் 
வின்றித் தானே சொயம்பிரகாசமாய் நிற்குத் தன்னுண்மையிற் 
சிவமெனவும் , உலகெலாமாகிவேறா யுடனுமாய் இவ்வாறுயிர்களின் 
வழி நிற்குந் தன்மையிற் சத்தியெனவும் , தாதான்மியத்தானிரு 
திறப்பட்டு , பின் ஐந்தொழில் செய்யுந் தன்மையிற் பதியெனப் 
பெயர்பெற்று நிற்பனென்னுஞ் சிவாகம நூற் றுணிபுணர்த்துவார் 
இவ்வாறு பகுத்தோதினார் . 

ஈண்டுலகமென்றது உயிர்களை . 
ஒளியென்றது சத்தியை . 
தலைவனெனினும் பதியெனினுமொக்கும் . 
நீங்காமை தாதான்மியம் . 


இரண்டாஞ்சூத்திரம் 


175 


இச் செய்யுள் முதனூலிரண்டாஞ் சூத்திரம்போல நாற்கூற்ற 
தாமாறு கண்டுகொள்க . 

( 1 ) 


முதலதிகரணம் , 


ஒன்றென மறைக ளெல்லா முரைத்திட வுயிர்களொன்றி 
நின்றன னென்று பன்மை நிகழ்த்துவ தென்னை யென்னி 
னன்றவை பதிதா னென்றென் றறையுமக் கரங்க டோறுஞ் 
சென்றிடு மகரம் போல நின்றனன் சிவனுஞ் சேர்ந்தே 


சுப் 


பதவுரை 


மறைகள் எல்லாம் - வேதங்களினெல்லாம் , - ஒன்று 
என உரைத்திட - ஆன்மா ஒருவனென்று உரைத்திட 
வும் , - உயிர்கள் ஒன்றி நின்றனன் என்று - உயிர்களோடு 
கலந்து உடனாய் நிற்பனென்று , --பன்மை நிகழ்த்துவது 
என்னை என்னின் - பன்மை கூறுவது யாதெனின் .-- அவை 
பதிதான் ஒன்று என்று அறையும் - அவ்வேதங்களின் 
ஆன்மர் ஏகனேயென்பதற்குப் பரமான்மா ஒருவனே 
யென்பது தாற்பரியமாகக் கூறுதலின் , -- அன்று 
பற்றி முரணுதலின்மையான் ( மேலைச்செய்யுளின் வேறா 
யென்ற தூ உம் ).- அக்கரங்கள் தோறும் சென்றிடும் 
அகரம் போல - ஒன்றாகிய அகரம் பல வெழுத்துக்களின் 
விரவி நிற்றல் ( காணப்படுதலின் அங்ஙனம் ) போல , -- 
சிவனும் சேர்ந்தே நின்றனன் - ஒருவனாகிய பரமான்மாப் 
பலவுயிர்களின் விரவி நின்றனன் ( எனல் யாங்ஙனமென் 
னும் ஆசங்கைக்கிடமின்மையான் உடனுமாயென்ற தூ 
உம் அமைவுடையன ) என்க . 


176 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 

பொழிப்புரை 
எ - து . வேதத்துள் ஆன்மாவேகனே யென்பதற்குப் பர 
மான்மா வொருவனேயென்பது தாற்பரியமாகலான் அது 
பற்றி முரணு தலின்மையான் , மேலைச் செய்யுளின் வேறா 
யென்ற தூஉம் , ஒன்றாகிய அகரம் பலவெழுத்துக்களின் விர 
விநிற்றல் யாங்ஙனமென்னுமாசங்கைக்கு இடமின்மையான் , 
உடனுமாயென்ற தூஉம் . அமைவுடையனவென்பதாம் . 
உம்மை சிறப்பின்கண் வந்தது . 

( 2 ) 


உருவொடு கருவி யெல்லா முயிர்கொடு நின்று வேறாய் 
வருவது போல வீச னுயிர்களின் மருவி வாழ்வன் 
றருமுயி ரவனை யாகா வுயிரவை தானு மாகான் 
வருபவ னிவை தா னாயும் வேறுமாய் மன்னி நின்றே . 

சுப் 

பதவுரை 
உயிர் உருவொடு கருவி எல்லாம் கொடு நின்று - 
உயிர் ( நரம்புமுதலியவற்றாற் பிணிக்கப்படும் ) தநுவையும் 
( ஐம்பொறி முதலிய ) கருவிகளையுங் கைக்கொண்டு உட 
னாய் நின்ற வழியும் ,-வேறாய் வருவதுபோல -உயிருயிரே 
உடம்புடம்பே ( உயிருடம்பா யொழியாது உடம்புயிராக 
மாட்டாது ) அதுபோல , -ஈசன் உயிர்களின் மருவி வாழ் 
வன் முதல்வன் உயிர்களோடு அபேதமாய்க் கலந்து 
நிற்பன் ( அங்ஙனம் நின்றவழியும்) .-- தானும் உயிரவை 
ஆகான் தரும் உயிர் அவனை ஆகா - ( முதல்வன் முதல்வ 
னே உயிருயிரே ) முதல்வனுயிரா யொழியான் பொருந் 
திய உயிர் முதல்வனாகமாட்டாது ( அவ்வாறாயினும் உயி 
ரவ்வுடம்பின் வேறா கியும் அதுவாகி நிற்றல் காணப் 


ரண்டாஞ்சூத்திரம் 


படுதல் போல ) , - இவைதான் ஆயும் வேறும் ஆய் மன்னி 
நின்றே வருபவன் - முதல்வன் அங்ஙனம் வேறாகியும் 
உலகெலாமாகி நிற்றல் அமைவுடையன் என்க . 

சிவ பொழிப்புரை 


எ - து . முதல்வன் அங்ஙனம் வேறாகியும் உலகெலாமாகி 
நிற்றல் அமைவுடைத்தென்பது உடம்பின்கண்ணதாகிய 
உயிரி பல்பின் வைத்துக் கண்டுகொள்க வென்பதாம் . 


ஐ சாரியை 


அவை பகுதிப்பொருள் விகுதி . 
நின்று வருபவனென வியையும் 

இவையிரண்டு செய்யுளானும் , பேதவாதம் பேதாபேதவாதம் 
அபேதவாதமாகிய முக்கூற்று மதங்களையும் பரிகரித்து , உலகெல , 
மாகிவேறாயுடனுமா யென்ற முதற்கூற்றுப் பொருள் வலியுறுத்தப் 
பட்டது . 
இன்னும் இதன் கட்படுங் கடாவிடைகளெல்லாம் 

முன்னர் 
விரித்துக் கூறப்படுமென்பதுபற்றி ஈண்டு விரித்திலர் . 

இனி ஒளியாயோங்கு தற்கட்படுங் கடாவிடைகளே மேலைச் 
சூத்திரத்து ளியைபுபற்றிக் கூறிப்போந் தமையின் ஈண்டுத் தெரித் 
திலர் , 

அஃதங்ஙனமாக , முதனூற்பொருளை முதனூலிற்கிடந்தவா 
றன்றித் தொகுத் தன் முதலிய நால்வகை யாப்பினுளொன்றுபற்றிச் 
செய்வ தன்றே வழி நூலாவது ; அவ்வாறன்றி , அன் றவை பதிதா 
னொன்றென் றறையும் எனவும் , உருவொடு கருவியெல்லாம் என 
வும் , பிராண்டுஞ் சிலவற்றை முதனூலிற் கிடந்தவாறே கூறுதல் 
வழிதூற்கு மரபன்று போலுமெனின் , " முன்னோர் மொழிபொருளே 

23 


178 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


யன்றி யவர்மொழியும் - பொன்னேபோற் போற்றுவ மென்ப 
தற்கு - முன்னோரின் - வேறு நூல் செய்துமெனு மேற்கோளில் 
லென்பதற்குங் - கூறுபழஞ் சூத்திரத்தின் கோள் ” ( நன்னூல் , 
பொதுப்பாயிரம் . வெ - 9 ) என்பவாகலின் , அப்பயன்பற்றி ஒரோ 
வழி யங்ஙனங் கூறுதலும் வழி நூற்கு மரபென விடுக்க ; இதனானே 
கூறியது கூறலென்னும் வழுவின்மையுங் கண்டுகொள்க . 

இனி நாற்பத்தேழு செய்யுளான் அலகிலாவுயிர்கள் கன்மத் 
தாணையினமர்ந்து செல்ல வென்ற இரண்டாங்கூற்றை அவ்வவர் 
மதம்பற்றி யாசங்கித்துப் பரிகரித்து வலியுறுத்துகின்றார் . ( 3 ) 


இரண்டாமதிகரணம் 


ருவினை யின்பத் துன்பத் திவ்வுயிர் பிறந்தி றந்து 
வருவது போவ தாகு மன்னிய வினைப்ப லன்க 
டருமரன் றரணி போடு தராபதி போலத் தாமே 
மருவிடா வடிவுங் கன்ம பலன்களு மறுமைக் கண்ணே . 


சுப்- பதவுரை 


இவ்வுயிர் - மேற்கூறிப்போந்த வுயிர் .--இரு வினை - 
( முற்பிறவியிற் செய்யப்பட்டுக்கிடந்த ) இருவினைக்கீடாக , 
- இன்பத்துன்பத்து - ( இப்பிறவியின் வரும் ) இன்பத் 
துன்ப நுகர்ச்சியான் ( மேலும் வினையேறுதலின் ) , பிறந்து 
இறந்து - ( அதனான் மீளமீளப் ) பிறந்திறத்தலும் , -- 
போவது வருவது ஆகும் - ( துறக்க நிரயங்களிற் ) சென்று 
மீடலுமுடைத்தாகலான் , - மன்னிய வினைப்பலன்கள் 


இரண்டாஞ்சூத்திரம் 


179 


(உடம்பொடு ) நிலைபெறும் அவ்வினைப்பயன்களை, - தரணி 
யோடு தராபதி போல - மருத்துவனும் வேந்தனும் போல , 

அரன் தரும் - முதல்வனே ( அவ்வுயிர்க்குத்தன தாணை 
யாற் ) கூட்டுவன் ( அவ்வாறன்றி ) , - வடிவும் கன்மபலன் 
களும்- உருவுங் கன்மப்பயனுஞ் ( சடமாகலின் ) , - தாமே 
மறுமைக்கண்ணே மருவிடா அவைதாமே மறுமைக் 
கண்ணேவந்து கூடமாட்டா என்க . 


சிவ 


- 


பொழிப்புரை 


எ - து மேற் கூறிப்போந்தவுயிர் , முற்பிறவியிற் செய்யப் 
பட்டுக் கிடந்த இருவினைக்கீடாக இப்பிறவியின் வரும் இன் 
பத்துன்ப நுகர்ச்சியான் மேலும் வினைபேறுதலின் , அதனான் 
மீள மீளப் பிறந்திறத்தலும் துறக்கநிரயங்களிற் சென்று 
மீடலுமுடைத்தாகலான் . உடம்போடு நிலை பெறு மவ் 
வினைப்பயன்களை மருத்துவனும் வேந்தனும்போல , முதல் 
வனே பவ்வுயிர்க்குத் தன தாணையாற் கூட்டுவன் , அவ்வா 
றன்றிச் சடமாகிய அவைதாமே மறுமைக்கண் வந்து கூட 
மாட்டா வென்பதாம் . 


தரணமென்னும் வடமொழி கடத் தலென்னும் பொருட்டாக 
லான் , நோயைக் கடப்பித்தலின் மருத்துவனுக்குத் தரணியெனக் 
காரணக் குறியாயிற்றென்பது ; அற்றாகலினன்றே , மருத்துவ 
னுரைத்த நூலி னென முன்னர் வகுத்துக்கூறுவாராயினரென்பது . 


இதனானே முதல்வனவ்வாறு மூவகையுமாய் நிற்றலானாய 
பயன் இது வென்பதுணர்த்து முகத்தான் இரண்டாங்கூற்றின்கட் 
படுமியல்பெல்லார் தொகுத்துக் கூறப்பட்டது . 


180 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


இருவினை பென்னை யின்பத் துன்பங்க ளியல்ப தென்னி 
னொருதன்மை யியல்புக்குள்ள தொருவனுக் கிரண்டு செய்தி 
வருவதென் மலருந் தீயு மருவலின் வாசம் வெம்மை 
தருவதெ னீரென் செய்து தானியல் பாகு மன்றே . 
தன்னியல் பொழியப் பூவுந் தழலும்வந் தணைய நீரின் 
மன்னிய திரண்டு செய்தி வருமிரு வினையினுை 
முன்னிய வின்பத் துன்ப முறுமுயி ருணர்வில் லாத 
துன்னிய வசித்தையின்பத் துன்பங்கள் சூழ்ந்தி டாவே 


சுப் 


பதவுரை 


இருவினை என்னை - இருவினையே யில்லை , -- இன்பத் 
துன்பங்கள் இயல்பது என்னின் இன்பத் துன்பங்களின் 
றன்மை இயல்பேயாகுமெனின் , -இயல்புக்கு ஒருதன்மை 
உள்ளது - இயல்பினுக்கு ஒருதன்மையுள்ளதன்றி .-- ஒரு 
வனுக்கு இரண்டு செய்தி வருவது என் - ஒரு பொருட் 
குத் ( தம்முண் மாறுபட்ட ) இரண்டு தன்மை வருவது 
யாது ( அது காரணத்தானன்றி உளவாகாமையானும் ) , -- 
மலருந் தீயும் மருவலின் - போதும் அனலும் பொருந்துத 
லான் ( அன்றி ) .- வாசம் வெம்மை - மணமும் வெப்பமும் , 
நீர் என் செய்து தருவது - தண்ணீர் யாது காரணத்தாற் 
றரப்படுவது , - தான் இயல்பு ஆகும் என் அன்றே- ( அத 
னால் ) தானே இயல்பாகுமெனின் , - நீரின் தன் இயல்பு 
ஒழிய - தண்ணீருக்கு இயற்கையாயதட்பமொழிய , -- பூவுந் 
தழலும் வந்து அணைய - மலருந் தீயும் வந்து பொருந்துத 
லான் ,-இரண்டு செய்தி மன்னியது - வாசமும் வெப்ப 
முஞ் செயற்கையானுள வாயினவாகலின் ( அதுவே ஈண் 
டைக்கு உவமையாய் முடிதலானும் ) .-- உன்னிய இன்பத் 
துன்பம் உயிர் உறும் - கருதப்படும் இன்பத் துன்ப 


இரண்டாஞ்சூத்திரம் 


181 


சிவ 


நுகர்ச்சி உயிராகிய சித்துக்கு ( அன்றி ) - உணர்வு இல்லாத 
அசித்தைச் சூழ்ந்திடாவே - அறிவில்லா தசடத்துக்குக் 
கூடாமையானும் , - துன்னிய இன்பத் துன்பங்கள் இரு 
வினையினானும் வரும் நெருங்கிய அவ்வின்பத் துன்பங்கள் 
இரண்டற்குங் ( காரணம் வேண்டப்படு மாகலான் ) இரு 
வினை யெனப்படுஞ் சஞ்சிதமே ஆண்டைக்குக் காரண 
மாம் என்க , 

பொழிப்புரை 
எ -து . ஒருபொருட்குத் தம்முண் மாறுபட்ட விரண்டு 
தன்மை காரணத்தானன்றி உளவாகாமையானும் , தண்ணீ 
ருக்கு வாசமும் வெப்பமுஞ் செயற்கையானுள வாயினவாக 
லின் அதுவேயீண்டைக்கு உவமையாய் முடி தலானும் , இன் 
பத்துன்பநுகர்ச்சி சித்துக்கன்றிச் சடத்துக்குக் கூடாமை 
பானும் அவ்வின்பத்துன்பமிரண்டற்குங் காரணம் வேண் 
டப்படுமாகலான் , இருவினையெனப்படுஞ் சஞ்சிதமே ஆண் 
டைக்குக் காரணமென்பதாம் . 

என்னை யென்னும் வினா இன்மை குறித்து நின்றது . 
அதுவென்னும் பகுதிப்பொருள் விகுதி அப்பண்பின்மே னின் 


தன்னியல்பு தட்பம் . 

உணர்வில்லா தவசித்தென்றது அடியளந்தான் முஅயது 
( திருக்குறள் , மடியின்மை . செ -10 ) என்றாற்போலக்கொள்க . 5-6 


இம்மையின் முயற்சி யாலே யிருநிதி யீட்டி யின்ப 
மிம்மையே நுகர்வர் செய்தி யிலாதவர் பொருளு மின்றி 
யிம்மையே யிடரு ழப்பர் வேறிரு வினைய துண்டே 
லிம்மையின் முயற்சி யின்றி பெய்திட வேண்டு மிங்கே . 


182 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


இருவினைச்செயல்காணிம்மையிரும்பொருளின்பம் வேண்டி 
வருவினை செய்யுங் காலை மடிவரு மடியு மின்றித் 
தருவினை யதனி, லத்தந் தானறுந் து பருந் தங்கு 
மொருவினை செய்யா தோரு முடை பரிவ் வுலகத் துள்ளே . 


சுப் 


பதவுரை 


( அற்றேல் அக்காரணமாவது முயற்சியேயா மென் 
பது ) முயற்சியாலே இம்மையின் இருநிதி ஈட்டி - முயற்சி 
யால் இம்மைக்கண் மிகுந்த பொருள்களை ஆர்ச்சித்து , 
இன்பம் இம்மையே நுகர்வர் - இன்பத்தையும் இப்பிறப் 
பின் கண்ணே அநுபவிப்பரெனவுடம்பாட்டினும் , --செய்தி 
இலா தவர் பொருளும் இன்றி - முயற்சியில்லாதவர் பொரு 
ளீட்டுதலுமின்றி , இம்மையே இடர் உழப்பர் - இப்பிறப் 
பின் கண்ணே துன்பத்தை எய்துவரென எதிர்மறையினும் 
( வைத்துக் கண்கூடாக அறியக்கிடத்தலின் அதுவே 
யமையும் அதுவன்றி ) , - இருவினையது வேறு உண்டேல் - 
இருவினையென்பதொன் றுண்டென வேறு ( மோர்காரணங் , 
கொள்ளின் , - இம்மையின் முயற்சி இன்றி - இப்பிறப் 
பின்கண் யாதொரு முயற்சியின்றியும் , - இங்கே எய்திட 
வேண்டும் - ஈண்டுப் ( பொருள் ) கைகூடவேண்டும்.- 
( அஃதின்மையான் அவ்வேறுகாரணங் கோடன் மிகையா 
மென்றது பொருந்தாது ) , - இம்மை இரும் பொருள் இன் 
பம் வேண்டி - இம்மைக்கண்ணே மிக்க பொருளின்பங் 
கள் கருதி , -- வருவினை செய்யுங்காலை மடிவரும் - வரு 
கின்ற முயற்சி செய்யுமிடத்துத் தளர்வுண்டாகலானும் .- 
மடியும் இன்றி - தளர்வுமின்றி .-- தருவினையதனில் அத்தம் 
தான் அறும் - பொருந்திய முயற்சிக்கட் பொருளின்றிப் 
போதலானும் , - துயரும் தங்கும் - ( அதனாலே ) துன்ப 


இரண்டாஞ்சூத்திரம் 


183 


மெய்து தலானும் , - இவ்வுலகத்துள்ளே ஒருவினை செய்யா 
தோரும் உடையர் - இவ்வுலகின்கண் யாதொருமுயற்சி 
செய்யாதாருஞ் செல்வராய்த் தங்குதலானும் ( அம்முயற்சி 
பிறழ்தலும் அவ்விருதிறத்தினும் வைத்தறியக் கிடத்தலின் 
நியதகாரணம் வேறுண்டென்பது பெறப்படுதலால் ) , -- 
இருவினைச் செயல்காண்- ( அதுவே ஆண்டைக்குப் புலனா 
காத ) சஞ்சிதவினையென்று அறியப்படும் என்க 

சிவ பொழிப்புரை 
எ - து . அற்றேல் அக்காரணமாவது முயற்சியேயா 
மென்பது உடம் பாட்டினுமெதிர்மறையினும் வைத்துக் கண் 
கூடாகவறி பக்கிடத்தலின் , அதுவேயமையும் , வேறுமோர் 
காரணங் கோடன் மிகைபாமென்றது பொருந்தாது . அஃ 
தொரோவழிப் பிறழ்தலும் அவ்விருதிறத்தினும் வைத்தறி 
பக்கிடத்தலின் நியதகாரணம் வேறுண்டென்பது பெறப் 
படு தலால் , அதுவே ஆண்டைக்குப் புலனகாத சஞ்சி தவினை 
யென்று அறியப்படுமென்பதாம் . 

ஒருவினை செய்யாதோரு முடையராதல் கிழியீடு நேர்படப் 
பெற்றார் முதலாயினார் மாட்டுக் காணப்படும் ; ஈண்டு உடையரென் 
றது செல்வரை ; அஃது உடையார்மு னில்லார்போல் ” ( திருக் 
குறள் , கல்வி , செ -5 . ) என்பதனானுமறிக . 

இவைநான்கு செய்யுளானும் உலகாய தர் மதம்பற்றி யாசங்கித் 
துப் பரிகரித்துச் சஞ்சி தெமெனப்படு மிருவினையுண்மை காரியவேது 
வின் வைத்துச் சாதிக்கப்பட்டது . 

அற்றேல் , இருவினையே யமையுமாகலின் முயற்சி திருவினை 
யாக்கு முயற்றின்மை - யின்மை புகுத்தி விடும் ” ( திருக் , ஆள்வினை 
யுடைமை , செ -4 . ) என்பதுபற்றிச் செல்லும் மனவெழுச்சிக்குப் 
பயனில்லைபோலுமெனின் , அது முன்னர்க் கூறப்படும் . 7-8 . 


184 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பேறிழ 


- 


வின்ப மோடு பிணிமூப்புக் சாக்கா டென்னு 
மாறுமுன் கருவுட் பட்ட தவ்விதி யனுபவத்தா 
லேறிடு முன்பு செய்த கன்மமிங் கிவற்றிற் கேது 
தேறுநீ யினிச்செய் கன்ம மேலுடற் சேரு மென்றே . 

சுப் 

பதவுரை 
பேறு இழவு - ( எடுத்ததோருடம்பின் வரக்கடவன 
வாகிய இன்பத் துன்பங்கட்கு ஏதுவாகிய ) செல்வவறுமை 
களும் , - மூப்புச் சாக்காடு- ( அவற்றான் வரும் ) உயர்விழிவு 
களும் , - இன்பமோடு பிணி என்னும் ஆறும் - ( அவற்றா 
னாய ) இன்பத்துன்பங்களுமாகிய ஆறும் .-- முன் கருவுட் 
பட்டது - முன்னே தானே ( சூக்குமமாய்க் ) கருவினுள் 
அமைந்து கிடந்தன ) வன்றி அப்போதப்போதுள வாவன 
வல்ல ) , - அவ்விதி ஏறிடும் அனுபவத்தால் - அவை ( பின் 
னர்த் ) தூலமாய்வந்து கூடுதல் { அவற்றை ) அனுபவித்தற் 
குத் துணையாகிய முயற்சியானாம் , - இனிச் செய் கன்மம் 
மேல் உடற் சேரும் - ( அங்ஙனம் அனுபவித்தற்குத் துணை 
யாக ) எழுந்த முயற்சியும் ( அவ்வளவினொழியாது ) மற் 
றோருடம்பிற்படு மவ்வறுவகைக்கும் வித்தாய் நிலை 
பெறும் , - முன்பு செய்த கன்மம் இங்கு இவற்றிற்கு ஏது 
என்றே - முற்பிறவியினிகழ்ந்த முயற்சி இப்பிறவியின் 
வரும் 

அவ்வாறற்கும் ( ஏதுவாயினாற்போலும் அத் 
தனையே முயற்சியா னாகக்கடவது பிறிதில்லை ) என , -நீ 
தேறு - நீ தெளிவாயாக என்க . 

பொழிப்புரை 
எ - து எடுக்கதோருடம்பின் வரக்கடவனவாகிய இன் 
பத்துன்பங்கட்கு ஏதுவாகிய செல்வ வறுமைகளும் அவற் 
றான் வரும் உயர் விழிவுகளும் அவற்றாயை இன்பத்துன்பங் 


சிவ 


- 


இரண்டாஞ்சூத்திரம் 


185 


உள வாவன 


களுமாகியவாறும் , முன்னே தானே சூக்குமமாய்க் கருவினுள 
மைந்து கிடந்தனவன்றி அப்போதப்போது 
வல்ல ; அவை பின்னர்த தூலமாய் வந்து கூடுதல் அவற்றை 
யனுபவித்தற்குத் துணையாகிய முயற்சியானம் ; அங்ஙனமனு 
பவித்தற்குத் துணையாகவெழுந்த முயற்சியும் அவ்வள 
வினெழியாது மற்றோ ருடம்பிற்படும் அவ்வறுவகைக்கும் 
வித்தாய் நிலைபெறும் ; முற்பிறவியினிகழ்ந்த முயற்சி இப்பிற 
வியின் வருமவ்வாறற்கும் ஏதுவாயினாற்போலு மத்தனையே 
முயற்சியானாகக்கடவது பிறிதில்லையென்பதாம் . 

பிணியென்றது ஈண்டுத் துன்பமாத்திரையேயுணர்த்தி நின் 
றது , நோயுமின்பமும் ( பொருளதிகாரம் : பொருளியல் . சூ -2 . ) 
என்றார் தொல்காப்பியனாரும் . 

ஈண்டு மூப்பென்றது உயர்ச்சியின் மேற்று ; அது “ விண் 
ணோர்க் கெல்லா மூப்பாய் ” என்பதனானும் மூத்த திருப்பதிக’மென் 
பதனானு முணர்க . 

சாக்காடுபோறலின் இழிவைச் சாக்காடென்றுபசரித்தார் . 

ஏனைமூப்புச்சாக்காடுகள் , பேறிழவின்பம்பிணிபோலத் தம் 
முண் மறு தலையாகாமையானும் , அவற்றின் மறு தலைப் பொருள்களை 
உடன் கூறாமையானும் , இவற்றுளடங்கு தலின் வேறுகூறவேண் 
டாமையானும் , காலம்பற்றி ஒரு தலையான் வரும் மூப்பின்கண் ஐய 
மறுத்தல் வேண்டாமையானும் , அவற்றையுடன்வைத்தெண்ணி 
யுரைசெய்தல் பொருந்தாமையறிக . 

ஓடு எண்ணின் கண் வந்தது . 

சூக்குமவவத்தையிற் பாகுபாடின்மைபற்றிப் பட்டதென்று 
ஒருமைப்பாலாற் கூறினார் ; கூறவே ஏறிடுமென்பது 

ஏறிடுமென்பது தூலமாய் 
விளங்கு மென்பதாயிற்று ; இது சற்காரியவாதம் . 

24 


186 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அனுபவமெனக் காரணத்தைக் காரியமாக வுபசரித்தார் . 

முன்பு செய்த கன்மமிங் கிவற்றிற்கேது என்றது எடுத்துக் 
காட்டுவமை ; ஈண்டுக் கன்மமென்றது முயற்சியை ; மேலே வினை 
யென் றது மது . 

( 9 ) 
உடற்செயல் கன்ம மிந்த வுடல்வந்த வாறேதென்னின் , 
விடப்படு முன்னு டம்பின் வினையிந்த வுடல்வி ளைக்குந் , 
தொடர்ச்சியா லொன்றுக் கொன்று தொன்றுதொட் டநாதி 
வித்தி , னிடத்தினின் மரம ரத்தின் வித்தும்வத் தியையு மா 
போல் . 

சுப்- பதவுரை 
உடற் செயல் கன்மம் - தனுவின் செய்தியாற் கன்ம 
முண்டாம் .-- இந்த உடல் வந்த வாறு ஏது என்னின் - 
( அற்றேல் ) இத்தனுவுண்டாதற்குக் காரணம் யாதெ 
னின் , - விடப்படும் முன் உடம்பின் வினை - நீங்கப்பட்ட 
முற்றனுவின் கன்மம்.- இந்த உடல் விளைக்கும் 
தனுவைவிளைக்கும் , -வித்தின் இடத்தினின் மரம் - வித் 
தின்கண் மரமும் , -- மரத்தின் வித்தும் வந்து இயையும் 
ஆபோல் - மரத்தின்கண் வித்தும் வந்து பொருந்துமாறு 
போல , -- ஒன்றுக்கு ஒன்று தொடர்ச்சியால் - தம்முட்கார 
ணகாரியமாய் , --தொன்றுதொட்டு அநாதி - தொன்று 
தொட்டுப் பிரவாகாநாதி ( யாய்வருதலின் அவற்றிற்குத் 
தம்முண்முற்பிற்பாடுமுடியாது ) என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . அங்கனம் உடலும் வினையும் , வித்தும் மரமும் 
போலத் தம்முட் காரணகாரியமாய்த் தொன்றுதொட்டுப் 
பிரவாகாநாதியாய் வருதலின் , அவற்றிற்குத் தம்முண் முற் 
பிற்பாடு முடியாதென்பதாம் . 


இரண்டாஞ்சூத்திரம் 


187 


அற்றேல் , வரம்பின்றியோடி அதவத்தையாம்போலுமென 
மலையற்க , அவ்விரண்டற்கும் மூலமாகிய சூக்குமவுடம்பு வேறுண் 
மையின் . 

( 10 ) 


முற்செயல் விதியை யிந்த முயற்சியோ டனுப வித்தா 
னிச்செயல் பலிக்கு மாறெ னிதமகி தங்கண் முன்ன 
ரச்செய லானா லிங்கு மவைசெயின் மேலைக் காகும் 
பிற்செயா தனுப விப்ப தின்றுபின் றொடருஞ் செய்தி . 


சுப் 


- 


பதவுரை 


முன் செயல் விதியை இந்த முயற்சியோடு அனுபவித் 
தான் - ( அற்றேல் இத்துணையுங் கூறியவாற்றான் ) முற்பிற 
வியினிகழ்ந்தமுயற்சி ( இப்பிறவியின் வரும் செல்வமுதலிய 
அவ்வாறற்கும் ஏதுவாய் ) அவற்றை இம்முயற்சியாகிய 
துணையால் அநுபவித்தாலும் , - இச்செயல் பலிக்கும் ஆறு 
என் - ( அவ்வாறு வினைப்பயனுக்கீடாகவருகின்ற ) இம் 
முயற்சி மேலுடற் சேருதற்குரிய வினையாமாறு யாங்ஙன 
மெனின் ( நன்று சொன்னாய் ).- இதம் அகிதங்கள் முன்னர் 
அச்செயல் ஆனால் முன்வினையெனப்படும் இதமகிதங் 
களாவன முற்பிறவியின் அவ்வாறு நிகழுமுயற்சியே 
யன்றி வேறின்மையானால் , - இங்கும் அவை செயின் 
மேலைக்கு ஆகும் - இங்கும் அம்முயற்சி நிகழ்ந்தால் அது 
மேலைக்குவினையாமென்பது தானே போதரும் ( அற்றேல் 
ஒரோவழி முயற்சியின்றி யிருப்பார்க்கு மேல்வரக்கடவ 
தொன்றில்லை போலுமெனின் அற்றன்று ) , - பின்செயாது 
அனுபவிப்பது இன்று செய்தி பின் தொடரும் - அனுபவ 
மாவது பின்னர் முயற்சியை ஒட்டியே நிகழ்வதொன்றாக 
லின் ( பிராரத்தவினை அனுபவ முள்ளவளவும் முயற்சியும் 


1881 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


ஒருதலையான் உண்டென்பது பெறப்படுதலின் ) அனுபவ 
முள் வழி மேலைக்கு வரக்கடவதொன்றில்லை யென்றல் 
யாண்டையதென்றொழிக என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . அற்றேல் இத்துணையுங் கூறியவாற்றான் முன்பு 
செய்த கன்மம் இங்கிவற்றிற்கேதுவென்பதூஉம் அவற்றை 
பனுபவித்தற்குத் துணையாதன் மாத்திரையே முயற்சியென் 
பதூஉமொக்குமாயினும் , அவ்வாறு வினைப்பயனுக்கீடாக 
வருகின்ற முயற்சி மேலுடற் சேருதற்குரிய வினையாமாறு 
யாங்கன மெனின் , - நன்று சொன்னாய் ; முன்வினையெனப் 
படுமிதமகிதமாவன முற்பிறவியினவ்வாறு நிகழுமுயற்சியே 
யன்றி வேறின்மையான் அதனையுடம்பட்டார்க்கு அந்தயம் 
பற்றி இங்கு மம்முயற்சி நிகழ்ந்தால் அது மேலைக்கு வினையா 
மென்பது தானே போ தரும் . அற்றேல் ஒரோவழி முயற்சி 
யின்றியிருப்பார்க்கு மேல் வரக்கடவதொன்று இல்லைபோலு 
மெனின் , அற்றன்று ; அனுபவமாவது முயற்சியை 
பொட்டியே நிகழ்வதொன்றாகலிற் பிராரத்தவினை யனுபவ 
முள்ளளவும் முயற்சியும் ஒருதலையானுண்டென்பது பெறப் 
படுதலின் , அனுபவ முள்வழி மேலைக்கு வரக்கடவதொன் 
றில்லையென்றல் யாண்டைய தென்றொழிக வென்பதாம் . 

ஒருவினை செய்யாதோரு முடையரென் றதும் வருந்திச் செய்ய 
வேண்டாது எளிதிற் பெறுவது நோக்கியே பிறி தன்றென்பது 
கருத்து . மரங்கண் முதலியவற்றிற்குத் தண்ணீர் முதலியவற்றை 
ஏற்றுக் கோடற்குரிய சூக்கும முயற்சி யுண்டென்பது உணர்ந்து 
கொள்க . யாண்டும் பிறழாமை யுணர்த்து தற்கன்றே பிற்செயாதனு 
பவிப்பதின்று என எதிர்மறைமுகத்தான் வரைசெய்து கூறினா 
பென்பது . 


இரண்டாஞ்சூத்திரம் 


189 


ஆனாலென்பது தெளிவின்கண் வந்தது ; காண்பவன் சிவனே 
யானால் என்றாற்போல . 

அற்றேல் , ஒன்றன் பொருட்டுவந்தது மற்றொன் றன் பொருட் 
டாதல் கண்டிலமா தலின் , இதமகி தங்கண் முன்னரச் செயலாய 
வாறு தான் யாங்ஙன ? மெனின் , அஃதுணர்த்துதற்கன்றே வருஞ் 
செய்யு ளெழுந்ததென்பது . 

( 11 ) 


மேலைக்கு வித்து மாகி விளைந்தவை யுணவு மாகி 
ஞாலத்து வருமா போல நாஞ்செயும் வினைக ளெல்லா 
மேலத்தான் பலமாச் செய்யு மிதமகி தங்கட் கெல்லா 
மூலத்த தாகி பென்றும் வந்திடு முறைமை போடே .. 


சுப் 

பதவுரை 
ஞாலத்து விளைந்தவை - உலகத்தின்கண் (உணவின் 
பொருட்டு ) விளைந்த கனி முதலாயின , -உணவும் ஆகி 
மேலைக்கு வித்தும் ஆகி வரும் ஆ போல - உணவுமாய் 
மேலைக்கு வித்துமாய் வருமாறுபோல , -- நாம் செயும் வினை 
களெல்லாம் - நாமென்னு முனைப்பாற் செய்யப்படுவதா 
கிய முயற்சியும் , என்றும் முறைமையோடே ஏலத்தான் 
பலம் ஆ ( வந்திடும் ) - எஞ்ஞான்றும் முறையாற் பொருந்த 
( ச் செயல்வகையால் வினைக்கீடாய் வரும் ) அனுபவத் 
தைப் பயக்கும் . --செயும் இதம் அகிதங்கட் கெல்லாம் 
மூலத்தது ஆகி வந்திடும் - ( கருத்து வகையாற் ) செய்யா 
நின்ற இதமகிதமெனப்படும் ஆகாமிய வினையைப் 
பயக்கும் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . 

உலகத்தின் உணவின்பொருட்டு விளைந்த கனி 
முதலாயின உணவுமாய் வித்துமாதல் கண்டாமன்றே ; அது 


190 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


போல , நாமென்னு முனைப்பாற் செய்யப்படுவதாகிய முயற் 
சியுஞ் செயல்வகையான் வினைக்கீடாக வருமனுபவத்தைப் 
பயக்கும் , கருத்துவகையான் இதமகித மெனப்படும் ஆகா 
மியவினையைப் பயக்கு மென்பதாம் . 

இவ்வியல்பு தொன்றுதொட்டு வீடுபேறெய்துமளவும் இடை 
யறவு படாது தொடர்ச்சியாய் வருமென்பார் , என்று மென்றார் . 

மூலத்ததென்னு மொருமை அத்தருமத்தின் மேனின்றது ; 
இதமகி தங்களென்பது என வருகின்றதுமது . 

ஊசியொடு குயின்ற தூசும் பட்டும் ( தொல்காப்பியம் , 
சொல்ல திகாரம் , வேற்றுமையியல் . சூ-12 . ) என்றாற்போல 
ஈண்டு ஒடு ஆனாயிற்று , 

இவை நான்கு செய்யுளானும் , முயற்சிக்குப் பயன் இதுவென் 
பதுணர்த்து முகத்தான் , வருவாயின்மையின் வினையுண்மை பெறப் 
படாதென்னுமவர் மதம்பற்றி , ஆசங்கித்துப் பரிகரித்து வருவாயி 
னியல்பு கூறி மேலது வலியுறுத்தப்பட்டது . 

அற்றேல் , அம்முயற்சியினுளவாகிய இதாகி தங்கள தியல்பா 
மாறும் அவை பின்னர்ப் பயப்படுமாறும் யாங்ஙன ? மெனின் , அது 
முன்னர்க் கூறப்படும் . 


இதம்கி தங்க ளென்ப திகன்மன வாக்குக் காயத் 
திதமுயிர்க் குறுதி செய்த லகிதமற் றது செய் யாமை 
யிதமகி தங்க ளெல்லா மிறைவனே யேற்றுக் கொண்டிங் 
கிதமகி தத்தா லின்பத் துன்பங்க ளீவ னன்றே. 


சுப் 


பதவுரை 


இதம் அகிதங்கள் என்பது - இதாகிதங்களாகிய கண் 
மங்கள தியல்பு யாதெனின் , -இகல் மனம் வாக்குக் 


இரண்டாஞ்சூத்திரம் 


191 


. 


காயத்து - மாறுபட்ட மனவாக்குக் காயங்களால் - உயிர் 
க்கு உறுதி செய்தல் இதம் - உயிர்க்கு உறுதி ( யென 
வேதாகமங்களின் விதித்தவற்றைச் ) செய்தலே இதம் , 
மற்றது செய்யாமை அகிதம் - அவற்றது மறுதலையைச் 
செய்தலே அகிதம் , - இறைவனே இதம் அகிதங்களெல் 
லாம் ஏற்றுக்கொண்டு - ( ஆதலால் அவ்விரண்டனையும் 
அறியவல்ல ) முதல்வனே அவற்றைக் கைக்கொண்டு 
இங்கு இதம் அகிதத்தால் - இவண் அவ்விதாகிதமாய கன் 
மத்துக்கேற்ப , - இன்பத் துன்பங்கள் ஈவன் அன்றே - 
இன்பத் துன்பமாகிய பயன் அளிப்பன் என்க . 

சிவ பொழிப்புரை 

உயிர்க்குறுதியென வேதாகமங்களின் விதித்த 
வற்றைச் செய்தலே இதம் , அவற்றது மறுதலையைச் செப் 
தலே அகிதமாகலான் , அவ்விரண்டனையுமறியவல்ல முதல் 
வனே அவற்றைக் கைக்கொண்டு பயனளிப்பனென்பதாம் . 
இறைவனிங் கேற்ப தென்னை யிதமகி தங்க ளென்னி 
னிறைபர னுயிர்க்கு வைத்த நேசத்தி னிலைமை யாகு 
மறமலி யிதஞ்செய் வோருக் கநுக்கிர கத்தைச் செய்வன் 
மறமலி யகிதஞ் செய்யி னிக்கிர கத்தை வைப்பன் . 


எ - து . 


சுப் 


பதவுரை 


இறைவன் - முதல்வன் .-- இதம் அகிதங்கள் - ( ஆன்மாக் 
கள் செய்த ) இதாகிதமாகிய கன்மத்தை , -இங்கு ஏற்பது 
என்னை என்னின் - இவ்விடத்தே ஏற்றுக்கோடற்குக் 
காரணம் யாதெனின் , - நிறைபரன் உயிர்க்கு வைத்த 
நேசத்தின் நிலைமை ஆகும் - யாண்டும் நிறைந்த அம் 


192 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


முதல்வன் உயிர்கள் வீடுபேறடைதற் பொருட்டு வைத்த 
கருணையேயாம் ( கருணையாயினுங் காரணம் இருவேறு 
வகைப்பட நிகழ்ந்தமையின் பயனும் இருவேறுவகைப் 
படச் செய்யவேண்டுதலான் ) , - அறம் மலி இதம் செய் 
வோருக்கு - அறமிகுந்த இதமாகிய வினை செய்வோருக்கு , 
அநுக்கிரகத்தைச் செய்வன் - அநுக்கிரகத்தைப் புரிவன் , 
மறம்மலி அகிதம் செய்யின் - மறமிகுந்த அகிதமாகிய 
வினைசெய்யின் ( அவருக்கு ) , -- நிக்கிரகத்தை வைப்பன் 
நிக்கிரகத்தைச் செய்வன் என்க . 

பொழிப்புரை 
எ - து . முதல்வன் அவற்றையேற்றுக்கோடற்குக் கார 
ணம் உயிர்கள் வீடுபேறெய்தற்பொருட்டு வைத்த கருணை 
யேயாம் . ணையாயினும் காரண மிருவேறுவகைப்பட 
நிகழ்ந்தமையிற் பயனு மிருவேறுவகைப்படச் செய்வ 
னென்பதாம் . 


சிவ 


நிக்கிரக கங்க டானு நேசத்தா லீசன் செய்வ 
தக்கிர மத்தாற் குற்ற மடித்துத்தீர்த் தச்சம் பண்ணி 
யிக்கிர மத்தி னாலே யீண்டற மியற்றி டென்ப 
னெக்கிர மத்தினாலு மிறைசெய லருளே யென்றும் . 


சுப் 

பதவுரை 
ஈசன் - முதல்வன் , - நிக்கிரகங்கள் செய்வது தானும் - 
( அநுக்கிரகஞ்செய்தலே யன்றி அங்ஙனம் அகிதஞ்செய் 
தாரைக் ) கண்டித்தலும் , நேசத்தால் - கருணையினால் 
( நல்வழிப் படுத்தற் பொருட்டேயாம் ).-- அக்கிரமத்தால் 
குற்றம் - அக்கிரமத்தாற் செய்யப்பட்ட குற்றங்களை , 


இரண்டாஞ்சூத்திரம் 


193 


சிவ 


எ - து . 


அடித்துத் தீர்த்து அச்சம் பண்ணி - கண்டித்து நீக்குத் 
லான் அச்சமுண்டாகச்செய்து .-- இக்கிரமத்தினாலே ஈண்டு 
அறம் இயற்றிடு என்பன் - இம்முறைமையால் இங்ஙனம் 
அறத்தினைச் செய்திடல் வேண்டுமென உணர்த்துவன் , -- 
எக்கிரமத்தினாலும் - ( திரோபவித்தல் சங்கரித்தல்களுட் 
பட்ட ) எம்முறையாலும் , - இறை செயல் என்றும் 
அருளே - அம்முதல்வன் செய்தி எஞ்ஞான்றுங் கருணையா 
தற்கு இழுக்கில்லை என்க . 

பொழிப்புரை 
அங்ஙனம் அகிதஞ்செய்தாரைக் கண்டித்தல் 
நல்வழிப்படுத்தற் பொருட்டே யாகலின் , அதுவுங் கருணை 
யாதற்கிழுக்கில்லை யென்பதாம் . 

தான் அசை . 
உம்மை இறந்தது தழீ இயிற்று ; சிறப்புமாம் . 

திரோபவித்தல் சங்கரித்தலுட்பட்ட செயல்களும் அருளே 
யென்பார் , எக்கிரமத்தினாலுமிறை செயலருளேயென்றார் ; ஏகாரந் 
தேற்றம் . 

( 15 ) 
தந்தையாய் பெற்ற தத்தம் புதல்வர்க டஞ்சொ லாற்றின் 
வந்திடா விடினு றுக்கி வளாரி ைலடித்துத் தீய 
பந்தமு மிடுவ ரெல்லாம் பார்த்திடிற் பரிவே பாகு 
மிந்தநீர் முறைமை யன்றோ வீசனர் முனிவு மென்றும் . 

சுப் 

பதவுரை 
தந்தை தாய் - உலகத்துத் தந்தை தாயர்கள் , 
பெற்ற தத்தம் புதல்வர்கள் - பெறப்பட்ட தம்முடைய 
புதல்வர்கள் , - தம் சொல் ஆற்றின் வந்திடா விடின் - தம் 
முடைய சொல்வழி ஒழுகாராயின் , -உறுக்கி வளாரினால் 

25 


194 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அடித்து - உரப்பி வளாரினாலே அடித்து.-- தீய பந்தமும் 
இடுவர் - தீய விலங்கும் இடுவராகலான் , - எல்லாம் பார்த் 
திடின் - இன்னோரன்னவை பார்க்குமிடத்துச் ( செயல் 
வகையான் வெகுளிபோலத் தோன்றினும் ) , - பரிவே 
ஆகும்- ( கருத்து வகையான் ) அருளேயாதல் ( கடைக்கால் ) 
அறியப்படும் .-- என்றும் ஈசனார் முனிவும் - எக்காலமும் 
முதல்வனிக்கிரகமும் . - இந்த நீர் முறைமை அன்றோ -- 
இந்த இயல்புபோலு முறையாம் என்க . 

பொழிப்புரை 
எ - து . இன்ைேரன்னவை செயல்வகைபான் வெகுளி 
போலத் தோன்றினுங் கருக்துவகையான் அருளேயாதல் 
கடைக்கா லறியப்படு மென்பதாம் . 

நீர்முறைமை உவமைத்தொகை . நீர்மை இயல்பு . 

இவைகான்கு, செய்யுளானும் மீமாஞ்சகர்ம தம்பற்றி ஆசங்கித் 
துப் பரிகரித்து , ‘ மன்னியவினைப்பலன்கடருமா னென்றது பொருள் 
துமாறும் அது பற்றி அவனுக்கிழுக்கின்மையுங் கூறப்பட்டன . ( 16 ) 


செயல்களே பலத்தைச் செய்யுந் தெய்வம்வேண் 
டாவிங் கென்னின் , முயலுமிச் செயல்க ளிங்கே முழுவது 
மழியு மெங்கே , பயனளிப் பனவ ழிந்தே பலன்களைப் 
பண்ணுங் கெட்டே , வயலிடுந் தழையுந் தின்னு மருந்தும் 
பின் பலிக்கு மாபோல் . 

செய்க்கிடுந் தழையுந் தின்னுந் திரவிய மதுவும் போல , 
வுய்த்திடுஞ் செய்தி கெட்டே . யுறுவிக்கும் பலத்தை பென் 
னின் , வைத்திடுஞ் சோறும் பாக்கு மருந்தினர் வயிற்றின் 
மாய்ந்தான் , மெய்த்திடும் பல முனக்கு மலமலான் வேறு 
முண்டோ . 


இரண்டாஞ்சூத்திரம் 


195 


சுப் -- பதவுரை 


செயல்களே பலத்தைச் செய்யும் - ( அற்றாயினும் ) 
வினைகளே தம்பயனைத் தோற்றுவிக்க வல்லுமாகலின் , -- 
இங்குத் தெய்வம் வேண்டா என்னின் - ஆண்டைக்கு 
முதல்வன் மிகையாம் போலுமென்றல் ( பொருந்தாது ). 
முயலும் இச்செயல்கள் இங்கே முழுவதும் அழியும் 
ய்த அவ்வினைகள் ( செய்தபொழுதே ) ஈண்டு முழுதுங் 
கெட்டொழிவனவாகலின் .-- எங்கே பயன் அளிப்பன் 
பின்னின்று பயன் றருதல் செல்லாமையானும் , - வயல் 
இடும் தழையும் தின்னும் மருந்தும் - செய்யின் கண் 
இட்ட தழைகளும் அருந்தப்பட்ட மருந்துகளும் .-- கெட் 
டே பின் பலிக்கும் ஆ போல் - கெட்டுப் பின்னே பலி 
க்கு மாறுபோல , - அழிந்தே பலன்களைப் பண்ணும் - 
கெட்டுப்பயன் றருதலே பொருத்தம்.-- செய்க்கு இடும் 
தழையும் தின்னும் திரவியமதுவும் போல - வயலின்கண் 
இட்ட தழையுந் தின்னப்பட்ட பதார்த்தங்களும் 
போல , உய்திடும் செய்தி கெட்டே - முயற்சியானாகிய 
வினைகெட்டே , -- பலத்தை உறுவிக்கும் என்னின் - பலத் 
தைப் பொருந்தச் செய்யு மென்னின் , - வைத்திடும் சோ 
றும் பாக்கும் - வைத்திடப்பட்ட சோறு முதலிய வுணவு 
களும் பாகடை முதலியனவும் , - அருந்தினர் வயிற்றின் 
மாய்ந்தால் - உண்டார் வயிற்றின் கண் மாயப்பெற்றால் , 
உனக்கு மெய்த்திடும் பலம் - உனக்கு மெய்யின்கண்ண 
தாய் வரும் பலம் , -- மலம் அலால் வேறும் உண்டோ 
மலமன்றி வேறில்லை ஆதலின் ( கெட்டவை பயன் றரு 
மென்பது 

அங்ஙனஞ் சிலவற்றினன்றி யாண்டுஞ் 
செல்லாமை யானும் ) என்க . 


196 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


- 


சிவ பொழிப்புரை 
எது அற்றாயினும் , வினைகளே தம்பயனைத் தோற்று 
விக்க வல்லுமாகலின் ஆண்டைக்கு முதல்வன் மிகையாம் 
போலுமென்றல் பொருந்தாது , செய்தவினை செய்த பொழு 
தே கெட்டொழிவதாகலிற் பின்னின்று பயன்றருதல் 
செல்லாமையானும் , கெட்டுப் பயன்றருதலே உலகத்துப் 
பொருள்களிற் கண்டாமெனிற் கெட்டவை பயன்றருமென் 

சிலவற்றினன்றி யாண்டுஞ் செல்லாமையானு 
மென்பதாம் . 

செய்க்கிடுந் தழையுந் தின்னுந் திரவிய மதுவும்போல வுய்த் 
திடுஞ் செய்தி கெட்டேயுறுவிக்கும் பலத்தை யென்றது , அனுவா 
தஞ்செய்து கொண்டது. 

மெய்த்திடும் பலம் மெய்யின்கண்ண தாய் வரும் பலம் . 

அற்றேல் , கெட்டுப்பயன் றருதல் சிலவற்றினாயினுங் காணப் 
படுதலின் வினையுமவ்வாறுகெட்டுப் பயன் றருமென்பது அமை 
வுடைத்தென்பாரை நோக்கி அதனை மறுத்தற்கெழுந்தது வருஞ் 
செய்யுளென்பது . 

( 17 - 18 ) 
திரவிய முவமை யன்று செய்திக்கட் டிரவி பங்கள் 
விரவிய விடத்தே வீந்து பலந்தரு மிம்மை பம்மை 
பரவிநீ பார்நீ ரங்கி பாத்திரத் திட்ட வெல்லாங் 
கரவிடு மிங்கே யெங்கே பலன்கொளக் கருதி னாயே . 

சுப் 

பதவுரை 
திரவியங்கள் - ஈண்டெடுத்துக் காட்டிய தழை முத 
லிய பொருள்களும் , - விரவிய இடத்தே வீந்து - தாங்கிடந்த 
விடத்தேகெட்டு , - பலம் தரும் - ஆண்டே பயன் றருவன 
வாம்.- இம்மை அம்மை - ( வினை அவ்வாறன்றி ) இவ் 


இரண்டாஞ்சூத்திரம் 


197 


வுடம்பிற் செய்வது ஈண்டேகெட்டு மற்றோருடம்பிற் 
பயன் தருமாகலின் , -- செய்திக்கண் திரவியம் உவமை 
அன்று - வினைக்குத்திரவியம் உவமை ஆகாமையானும் ( அற் 
றேல் சேர்ந்தவிடத்திற் பயன்றாராது கேடுமாத்திரமுடைய 
பொருள்களும் பலவுள வாகலின் அவை மற்றோரிடத் 
திற் பலிக்குமெனக்கொண்டு அவற்றோடு உவமிக்க 
அமையுமெனின் ) , - அங்கி பாத்திரத்து இட்ட நீர் எல்லாம் 
இங்கே கரவிடும் - ( ஓரிடத்திற் கெட்ட பொருண் மற் 
றோரிடத்திற் பலித்தலில்லையென்பது ) தீயொழுகக்காய்ந்த 
கலத்தில் வாக்கிய நீர் முதலிய ஈண்டுச் சுவறலின் கட் 
காணப்படுதலானும் , - எங்கே பலன் கொளக் கருதினாயே 
- வேறிடத்திற் பயனாதற்குரிய வினை தானே பயனாகி வரு 
மென்றல் கூடாது , -- நீ பரவிப் பார் - ( இவ்வுண்மையை ) 
நீ புடைபட வொற்றி ஆராய்வாயாக என்க . 

சிவ பொழிப்புரை 
எ -து . ஈண்டெடுத்துக் 
டுத்துக் காட்டிய 

காட்டிய தழைமுதலிய 
பொருள்களுந் தாங் கிடந்தவிடத்தே கெட்டு ஆண்டே 
பயன் றருவனவாம் ; வினையவ்வாறன்றி இவ்வுடம்பிற் செப்வ 
தீண்டே கெட்டு மற்றோருடம்பிற் பயன்றருமாகலின் , அவை 
யிரண்டுந் தம்முளொவ்வாமையானும் , அற்றேற் சேர்ந்த 
விடத்திற் பயன்றாராது கேடுமாத்திரமுடைய பொருள் 
களும் பலவுளவாகலின் அவை மற்றோரிடத்துப் பலிக்கு 
மெனக்கொண்டு அவற்றோடு வமிக்கவமையுமெனின் , ஓரிடத் 
திற் கெட்டபொருள் மற்றோரிடத்திற் பலித்தலில்லையென் 
பது தீயொழுகக் காய்ந்த கலத்தில் வாக்கிய நீர் முதலியவற் 
றிற் காணப்படுதலானும் , வேறிடத்துப் பயனாதற்குரிய வினை 
னே பயனாய் வருமென்றல் கூடாதென்பதாம் . 


- 


198 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


செய்திக்கென்பது செய்திக்கண்ணென உருபுமயக்கம் . 
பரவிப்பார்த்தல் புடைபடவொற்றியாராய்தல் . 

அற்றேல் , இம்மையம்மையாதல்பற்றி வேறிடமென வேண் 
டாம் , இருமையினும் வினை செய்தாரின் வேற்றுமையின்மையிற் 
செய்தார்வினை செய்தவரறிவின்கண்ணே யடங்கிச் செய்க்கிடுந் 
தழை முதலியன போல ஆண்டே பயனைத் தோற்றுவிக்குமென 
அமையுமாகலின் திரவிய முவமையன்றென மறுத்தல் பொருந்தா 
தென்பாரை நோக்கி , அதனைப் பரிகரித்தற்கெழுந்தது வருஞ் 
செய்யுளென்பது . 

( 19 ) 


செய்தவர் மனத்தே பெல்லாச் செய்தியுங் கிடந்து பின்ன 
ரெய்தவே பலன்க ளீனு மென்றிடி னிருஞ்சு வர்க்கம் 
பொய்யர்வாழ் நரகம் பூமி புந்தியிற் கிடந்து போந்த 
தையனே பழகி துன்சொ லிந்திர சால மாய்த்தே . 


சுப் - பதவுரை 


செய்தவர் மனத்தே - வினைசெய்தவர் மனத்தின்கண் 
ணே , எல்லாச் செய்தியும் கிடந்து - எல்லாவினைகளும் 
தங்கி , -- பின்னர் எய்தவே பலன்கள் ஈனும் என்றிடின் - 
பின்னர்ப் பொருந்தவே பயன்றரு மெனின் ,-இருஞ்சுவர்க் 
கம் பொய்யர் வாழ் நரகம் பூமி - ( வினைக்குப்பயனாவன ) 
பெரிய துறக்கம் பொய்யர் வாழ்கின்ற நிரயம் நிலமென் 

இவற்றுட்பட்ட பல்வேறுவகைப் புவன போகங் 
களாமன்றே , -- புந்தியிற் கிடந்து போந்து - ( அவையனைத் 
தும் வயலின் விளைவு போல ) ஆன்மபோதத்தின்கட் 
கிடந்து உளவா மென்றல் , - ஐயனே உன் சொல் அழகிது 
- ஐயனே உனதழகிதாய சொன்மாத்திரையேயன்றி , --- 
இந்திரசாலம் ஆய்த்தே - பொருள்படாது என்க .. 


னும் 


இரண்டாஞ்சூத்திரம் 


199 


சிவ 


பொழிப்புரை 


எ -து. வினைக்குப் பயனவன துறக்க நிரய நிலமென்னு 
மவற்றுட்பட்ட பலவேறுவகைப் புவனபோகங்களாமன்றே , 
அவையனைத்தும் வயலின் விளைவுபோல ஆன்மபோதத்தின் 
கட் கிடந்துளவாமென்றல் சொன்மாத்திரையேயன் 
றிப் பொருள் படாதென்பதாம் . 

ஐயனேயென்பது இழித்தற்கண் வந்த குறிப்புமொழி . 

செய்தவர்மனத்தைக் கூறவே , இனம்பற்றி ஏற்போர் மனமுங் 
கொள்ளப்படும் ; அற்றாகலினன் றே , மறுத்தற்கட் ‘ புத்தியிற்கிடந்து 
போந் தெனப் பொதுவகையா னெடுத்தோதி விடுத்ததூஉ 
மென்க . 

( 20 ) 
தானஞ்செய் பொருட ரித்தோர் செய்தவர் தக்க செய்தி 
யூனம்பின் னுறவே காண்டும் பலமுறு விப்பான் வேண்டு 
மீனமில் செய்தி யீச னிடும்பணி யிவைநாஞ் செய்தா 
லூனங்க ளதிக நோக்கி நுகர்விப்பன் வினைநோய் தீர . 


சுப் 


பதவுரை 


( அற்றேல் அவ்வச்செய்தி அவ்வச் செயப்படுபொருளிற் 
கிடந்து பின்னர்ப் பயன்றருமெனக்கோடுமெனின் ) 
தானம் செய்பொருள் - தானஞ்செய்யப்பட்ட பொருள் 
முதலியவும் , - தரித்தோர் அவற்றை ஏற்றோரும் .- 
செய்தவர் ஈந்தவரும் , - தக்க செய்தி - தக்க செய்தியு 
மாகிய அனைத்தும் , பின் ஊனம் உறவேகாண்டும் - நிலை 
பேறின்றிக் கெட்டொழிவனவேயாகலான் , --பலம் உறு 
விப்பான் வேண்டும் - ( நிலைபேறுடையனாய்ப் ) பயன் றரு 
முதற்கடவுள் வேறு வேண்டப்படும் ( அற்றேல் முதற் 


200 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


கடவுள் பயன் றருதற்கு இயைபென்னையெனின் ) , - ஈனம் 
இல் செய்தி குறைவில்லாத முயற்சியாவது , -ஈசன் இடும் 
பணி - ( முன்னை வினை அனுபவித்தற்பொருட்டுத் தரப் 
படு ) முதல்வன தேவல்வினை யாகலான் , -இவை நாஞ் 
செய்தால் - அதனை நாமாக முனைத்து நின்று செய்தால் , 
நூனங்கள் அதிகம் நோக்கி - ( அது தீர்தற்பொருட்டு 
அச்செய்தியானாய ) பாவபுண்ணியங்களை அறிந்து , - வினை 
நோய் தீர நுகர்விப்பன் - அவை தீர்தற்குரிய பயன் றரு 
தல் அவ்வேவுவானுக்குக் கடப்பாடு என்க . 

சிவ 

பொழிப்புரை 


எ - து . அற்றேல் . அவ்வச்செய்தி அவ்வச்செயப்படு 
பொருளிற் கிடந்து பின்னர்ப் பயன்றருமெனக் கோடு 
மெனின் , - செயப்படுபொருண் முதலியவனைத்தும் நிலை 
பேறின் றிக் கெட்டொழிவன வேபாகலான் , நிலைபேறுடைய 
னாய்ப் பயன் றரு முதற்கடவுள் வேறு வேண்டப்படும் . 
அற்றேல் , முதற்கடவுள் பயன் றருதற் கிபைபென்னை ? யெ 
னின் , - முயற்சியாவது முன்னைவினை அனுபவித்தற்பொருட் 
டுத் தரப்படு முதல்வனதேவல்வினை யாகலான் னை 
நாமாக முனைத்து நின்று செய்தால் அது தீர்தற்பொருட்டு 
அச்செய்தியானாய பாவபுண்ணியங்களை யறிந்து அவை 
தீர்தற்குரிய பயன்றருதல் அவ்வேவுவானுக்குக் கடப்பா 
டென்பதாம் . 

தானஞ் செய்பொருளென் றது உபலக்கணம் . 

அற்றேல் , இச்செய்தி ஈசனிடும் பணியென் றற்குப் பிரமாண 
மென்னை ? யெனின் , அதுகாட்டுதற்கன்றே வருஞ்செய்யு ளெழுந்த 
தென்பது . 

( 21 ) 


இரண்டாஞ்சூத்திரம் 


201 


உலகுடல் கரணங் கால முறுபல நியதி செய்தி 
பலவிவை கொண்டு கன்மம் பண்ணுவ துண்பதானா 
னிலவிடாதிவைதாஞ்சென்றுநினைந்துயிர்நிறுத்திக்கொள்ளா 
தலகிலா வறிவ னாணை யணைத்திடு மருளி னாலே . 


சுப் 


பதவுரை 


உலகு - வினைமுதற்காரகமாகியவுயிர்.- உடல் - இட 
மாகியவுடலும் , - கரணம் - கருவிகளாகியகரணமும் , -- 
காலம் 

முக்காலங்களுள் ஒன்றாகிய காலமும் , -- உறு 
பலம் பொருந்திய செயப்படுபொருளாகிய பலமும் .- 
நியதி - இன்னதற்காக இது பயனாகவென்பவைகளாகிய 
நியதியும் , - செய்தி பலவிவை கொண்டு - செயலாய செய் 
தியும் ஆகிய ஏழுகாரகங்களுந் தனக்குத் துணையாகக் 
கொண்டு , - கன்மம் பண்ணுவது உண்பது ஆனால் 
வினைகளை ஈட்டலு நுகர்தலுமுடைத்தென்பது எல்லார்க் 
கும் ஒப்பமுடிந்தமையின் , -இவைதாம் சென்று நிலவி 
டாது - (உயிடையின்றி அமைந்து தொழிற்படமாட்டாத 
சடமாகிய ) அக்காரகங்கள் தாமே கூடமாட்டா.- உயிர் 
நினைந்து நிறுத்திக்கொள்ளாது - ( அவற்றையின்றி யறிய 
மாட்டாத சிற்றறிவுடைய ) அவ்வுயிர் தானே கருதி 
நிறுத்திக் கொள்ளாது ( இங்ஙனமாகலிற் பாரிசேட வள 
வையானே) , - அலகு இலா அறிவன் - அளவிட்டறிதற் 
கரிய சுதந்திரவறிவனாகிய முதல்வனே , - ஆணை அருளி 
னாலே - தன தாணையாகிய திருவருளால் , -அணைத்திடும் -- 
அவற்றை அவ்வவ்வுயிர்க்குப் பொருத்திச் செய்விப்பன் 
என்பது பெறப்படுதலின் அச்செயலெல்லாம் 
பணியேயாம் என்க . 

26 


அவன் 


202 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ பொழிப்புரை 
எ -து . வினைமுதற்காரகமாகியவுயிர் ஏனைபேழு காரகங் 
களுந் தனக்குத் துணையாகக்கொண்டு வினைகளையீட்டலும் 
நுகர்தலுமுடைத்தென்பது எல்லார்க்குமொப்ப முடிந்தமை 
யின் , உயிரையின்றி பமைந்து தொழிற்படமாட்டாத சட 
மாகிய அக்காரகங்களாதல் அவற்றையின்றி யறியமாட்டாத 
சிற்றறிவுடைய அவ்வுயிராதல் தாமே கூடமாட்டாமையித் 
பாரிசேட வளவையானே சுதந்திரவறிவபை முதல்வனே 
தன தாணையாகிய திருவருளால் அவற்றையவ்வுயிர்க்குப் 
பொருத்திச் செய்விப்பனென்பது பெறப்படுதலின் , அச் 
செயலெல்லாம் அவன் பணியேயாமென்பதாம் . 


ஆதலா லச்செயலெலா மவன்பணியே யென்பது குறிப் 
பெச்சம் . 


ஈண்டு உலகென் 

றது உயிர்களை , 


இன்ன தற்காக இது பயனாகவென்னும் இரண்டு காரகங்களை 
யும் நியதியென்பதனாற் றழீ இயினார் . 


பண்ணுவதுண்பதென்னுமொருமைகள் அத்தொழின்மே 


னின் றன . 


அற்றேல் , அப்பணி நூனங்க ளதிகமாமாறு யாங்கன ? மெனின் , 
அது வருஞ்செய்யுளிற் பெறப்படும் . 

( 22 ) 


ஒழுக்கமன் பருளா சார முபசார முறவு சீலம் 
வழுக்கிலாத் தவந்தானங்கள் வந்தித்தல் வணங்கல் வாய்மை 
பழுக்கிலாத் துறவ டக்க மறிவொடர்ச் சித்த லாதி 
யிழுக்கிலா வறங்க ளானா லிரங்குவான் பணிய றங்கள் . 


இரண்டாஞ்சூத்திரம் 


203 


- 


- 


பதவுரை 
ஒழுக்கம் - உலகத்தோடொட்டவொழுகுத லுடை 
மையும் , -அன்பு - யாவர்மாட்டுங் காதலுடைமையும் , -- 
அருள் - கருணையுடைமையும் , -ஆசாரம் - வேதாகமங் 
களின் விதித்தவாறு அனுட்டித்தலுடைமையும் , -உப 
சாரம் - தக்கோர் மாட்டுச் செய்யும் உபசரிப்புடைமை 
யும் , -உறவு - யாவர்மாட்டுங்கலப்புடைமையும் , -சீலம் 
நற்குணமுடைமையும் , -வழுக்கு இலாத்தவம் ( ஐம் 
பொறியடக்கல் விரதங்காத்தன் முதலிய ) வழுவுதல் இல் 
லாத தவமுடைமையும் .-- தானங்கள் தக்கோர்மாட்டு 
உவகையோடு செய்யுந்தானங்களுடைமையும் , -- வந் 
தித்தல் - தன்னின்மூத்தார்மாட்டு வழிபாடுடைமையும் , 
வணங்கல் - வணங்குதலுடைமையும் , -வாய்மை - மெய் 
மையுடைமையும் , -- அழுக்கு இலாத்துறவு - ( பிறர்மனை 
விழையாமை வரைவின் மகளிர் விழையாமை முதலிய ) 
குற்றமில்லாத ஆண்டகைமையுடைமையும் ,-அடக்கம் 
தீநெறிக்கட்செல்லாது அடங்குதலுடைமையும் , - அறி 
வொடு - தக்கன இவை தகாதன இவையெனப் பகுத் 
தறிதலுடைமையும் , -- அர்ச்சித்தல் ஆதி - தன்னின் மூத் 
தார்மாட்டு அர்ச்சித்தலுடைமையுமாகிய பதினாறும் மற் 
றும் அவைபோல்வனவுமாகிய , - இழுக்கு இலா அறங்கள் 
ஆனால் - குற்றமில்லாத நன்மைகள் ஒருவனுக்கு உள 
வாயின் , -இரங்குவான் பணி - இரங்குவான து பணியாகிய 
அம்முயற்சி ,-அறங்கள் - அறமாய் முடியும் என்க ,, 

சிவ பொழிப்புரை 
எ - து . ஒழுக்கமுதலிய பதிறுைம் மற்றுமவைபோல் 
வனவுமாகிய நன்மைகள் ஒருவனுக்குளவாயின் இரங்குவா 
னது பணியாகிய அம்முயற்சி அறமாய் முடியுமென்பதாம் , 


204 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


எனவே , இவ்வொழுக்கமுதலியவற்றை மறு தலைத்த தீமைகள் 
ஒருவனுக்குளவாயின் , அம்முயற்சி பாவமாய் முடியுமென்பதூஉம் 
பெற்றாம் . 


ஒழுக்கமென்றது ஈண்டு உலகத்தோடொட்ட வொழுகுதலை . 

ஈண்டுத் துறவென்றது எல்லாரிலையினுஞ் சேறற்குரிய பிறர் 
மனைவிழையாமை வரைவின்மகளிர்விழையாமை முதலிய ஆண் 
டகைமையே யென்றுணர்த்துவார் , அழுக்கிலாவென விசேடித் 
தார் . 

அறிவாவது தக்கனவும் தகாதனவும் பகுத்தறிதல் . 


இனமலர் கையிற்கொண்டங் கிச்சித்த தெய்வம் போற்றி , 
யென முன்வருதலின் , ஈண்டு வந்தித்தல் வணங்கல் அர்ச்சித்த 
லென்பன தன்னின் மூத்தார்மாட்டுச் செய்வனவற்றையெனக் 


கொள்க . 


ஒடு எண்ணின்கண் வந்தது . 

இவ்வொழுக்க முதலிய வெல்லாம் இயம நியமமென்னும் இரு 
வகையுளடங்கி அறஞ்செய்வார்க்கெல்லாம் பொது வகையான் 
வேண்டப்படு மங்கமாகலின் இவற்றை வேறெடுத்தோதினார் . ( 23 ) 


மனமது நினைப வாக்கு வழுத்தமந் திரங்கள் சொல்ல 
வினமலர் கையிற் கொண்டங் கிச்சித்த தெய்வம் போற்றிச் 
சினமுத லகற்றி வாழுஞ் செயலற மானால் யார்க்கு 
முனமொரு தெய்வ மெங்குஞ் செயற்கு முன்னிலையாமன்றே. 

சுப் 

பதவுரை 
சினம் முதல் அகற்றி - ( அவ்வொழுக்கமுதலிய நன் 
மைகளையுடையனாய் ) அவற்றை மறுதலைத்த தீமைகளை 


இரண்டாஞ்சூத்திரம் 


205 


நீக்கி ஒழுகுவானொருவனுக்கு , - அங்கு இச்சித்த தெய்வம் 
தன் கருத்துக்கு இயைந்ததொரு கடவுளை . - மனமது 
நினைய - மனத்தானினைந்து .-- வாக்கு வழுத்த மந்திரங்கள் 
சொல்ல - வாக்காற்றுதித்து மந்திரங்களை உச்சரித்து , 
கையில் இனமலர்கொண்டு கைகளால் இனமாகிய 
மலர்களைக்கொண்டு அர்ச்சித்து , - போற்றி வாழும் செயல் 
அறம் ஆனால் - வழிபட்டு வாழுஞ் செயலாகிய அறமும் 
உளதாயின் .-- யார்க்கும் முனம் ஒரு தெய்வம் - முன்னைப் 
பழம்பொருட்கு முன்னைப்பழம்பொருளாகிய சிவபிரா 
னே , - எங்கும் செயற்கு முன்னிலையாம் அன்றே - அத் 
தெய்வத்தினிடமாக நின்று அச்செயலை ஏற்றுக்கொண்டு 
பயனுதவும் என்க, 


சிவ பொழிப்புரை 
எ - து . அவ்வொழுக்கமுதலிய நன்மைகளையுடையனாய் 
அவற்றை மறுதலைத்த தீமைகளை நீக்கியொழுகுவானெரு 
வனுக்குத் தன் கருத்திற்கியைந்ததொரு கடவுளை மனமொழி 
மெய்களான் வழிபட்டு வாழுஞ்செயலாகிய அறமுமுள 
தாயின் , முன்னைப்பழம்பொருட்கு முன்னைப்பழம்பொரு 
ளாகிய சிவபிரானே அத்தெய்வத்தினிடமாக நின்று அச் 
செயலை யேற்றுக்கொண்டு பயனுதவுமென்பதாம் . 


போற்றி வாழுஞ்செயலென வியையும் . 


அகற்றியென்பது பெயர் ; அகற்றிக்கென்னு கான்கனுருபு 
விகாரத்தாற்செக்கது . 


சினமுதலகற்று தல் கூ றவே , ஒழுக்க முதலியவுடைமை 
பெற்றாம் . 


206 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


மேற்கூறிய வொழுக்க முதலிய வங்கங்கட்கு ஈண்டுக் கூறிய 
வறம் அங்கியாகலின் உடனெடுத்தோதினார் . 

அற்றேல் , வழிபட்டார்க்கு வழிபடப்பட்ட அவ்வத்தெய்வமே 
பயன் கொடுக்குமென்றாற்படும் இழுக்கென்னை ? யென்பாரை நோக்கி 
யெழுந்தது வருஞ் செய்யுளென்பது . 

( 24 ) 


யாதொரு தெய்வங் கொண்டீ ரத்தெய்வ மாகி யாங்கே 
மாதொரு பாகனர் தாம் வருவர்மற் றத்தெய்வ வங்கள் 
வேதனைப் படுமி றக்கும் பிறக்குமேல் வினையுஞ் செய்யு 
மா தலா னிவையி லாதா னறிந்தருள் செய்வ னன்றே . 

சுப் 

- பதவுரை 
( நால்வகையோனியுள் ஒருயோனி வாய்ப்பட்டு 
பிறப்பன யாவை அவையெல்லாஞ் சீவவர்க்கம் அவ்வாறு 
பிறத்தலில்லது யாது அது பதிப்பொருளென்னும் இது 
வொன்றே ஏனைச்செயல்களான் வேற்றுமை அறியவா 
ராது அவ்விரண்டற்குந் தம்முள் வேற்றுமையறிய நிற்ப 
தாகலின் ) மற்று அத்தெய்வங்கள் - ஏனைத்தேவரெல்லாம் , 
வேதனைப்படும் அங்ஙனம் வேதனையுற்று , -- இறக்கும் 
பிறக்கும் - இறத்தல் பிறத்தலேயன்றி.-- மேல் வினையும் 
செய்யும் ஆதலான் - மேலேயும் வினைசெய்தல் கேட்கப் 
படுதலானும் , - இவை இலாதான் - அவ்வினைகள் இல்லா 
தவன் சிவபிரானேயாகலானும் , -- மாது ஒரு பாகனார்தாம் 
- அச்சிவபிரானொருவனே ( வினைவயத்தனாதலின்றி ) , -- யா 
தொரு தெய்வம் கொண்டீர்- ( நீர் எவ்விடத்தே) யாதொரு 
தெய்வத்தைப் பொருளாகக் கொண்டீராயினும் , -- ஆங்கே 
அத்தெய்வம் ஆகி வருவர் - அவ்விடத்தே அத்தேவரிட 
மாகநின்று, - அறிந்து அருள் செய்வன் அன்றே - ( உயிர் 


இரண்டாஞ்சூத்திரம் 


207 


கட்கு அவற்றை ) அறிந்து கூட்டவல்லுவன் ( ஏனைத் 
தேவர் அதுசெய்யமாட்டாரென்பது தானே போதரும் ) 


என்க . 


எ - து . 


சிவ பொழிப்புரை 

நால்வகை யோனியுள் ஒருயோனிவாய்ப்பட்டுப் 
பிறப்பன யாவை ? அவையெல்லாஞ் சீவவர்க்கம் . அவ்வாறு 
பிறத்தலில்லது யாது ? அது பதிப்பொரு ளென்னு மிது 
வொன்றே ஏனைச்செயல்களான் வேற்றுமையறிய வாராத 
வவ்விரண்டற்குந் தம்முள் வேற்றுமையறிய நிற்பதாகலின் , 
ஏனைத் தேவரெல்லாம் அங்ஙனம் பிறந்திறத்தல் கேட்கப்படு 
தலானும் , சிவனுக்கஃதுண்டென்பது யாண்டானுங் கேட்கப் 
படாமையானும் , சிவனெருவனே வினைவயத்தனாதலின்றி 
அவ்வக்தேவரிடமாக நின்று உயிர்கட்கு அவற்றையறிந்து 
கூட்டவல்லுவன் ; ஏனைத்தேவர் அது செய்யமாட்டாரென் 
பது தானே போதருமென்பதாம் . 

மற்று வினைமாற்று . 

பொதுவகையானெடுத்துக்காட்டிச் சிறப்புவகையாற் கூறினா 
ராகலிற் பால்வழுவின்மையுணர்க . 

அற்றேல் , ஒருவரை வழிபட மற்றொருவர் பயன் கொடுத்தல் 
உலகத்திற் கண்டிலமென்பாரை நோக்கி அதுகாட்டு தற்கெழுந்தது 
வருஞ்செய்யுளென்பது . 

( 25 ) 


இங்குநாஞ் சிலர்க்குப் பூசை யியற்றினா லிவர்க ளோவந் 
தங்குவான் றருவா ரன்றே லத்தெய்வ மத்த னைக்கா 
ணெங்கும்வாழ் தெய்வ மெல்லா மிறைவனாணையினா னிற்ப 
தங்குநாஞ் செய்யுஞ் செய்திக் காணைவைப் பால ளிப்பன் . 


208 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சுப் 


பதவுரை 


சிலர்க்கு இங்கு நாம் பூசை இயற்றினால் - பசுப்பார்ப் 
பார் தந்தைதாய் முதலாயினாரை இம்மைக்கண்ணே நாம் 
வழிபட்டால் , இவர்களோ வந்து அங்கு வான் தருவார் 
அன்றேல் - அஃதறிந்து மறுமைக்கட் பயன் தருங்கடவுள் 
வேறென்பது எல்லார்க்கும் ஒப்பமுடிந்தமையின் , -அத் 
தெய்வம் அத்தனைக்காண் ஈண்டும் அவ்வாறாதல் அமை 
யும் ( அற்றேல் தம்மை வழிபடார்க்கு அவ்வத்தேவரே 
எதிர்தோன்றி நின்று பயன் கொடுத்தாரெனவும் ஆண் 
டாண்டுக் கேட்கப்படுதலின் அவரும் அதற்கு வல்லுவர் 
போலுமென மலையற்க அரசனாணையே அமைச்சர் முதலா 
யினார் மாட்டு நின்று பிறர்க்களிக்குமாறுபோல ) , - இறை 
வன் ஆணையினால் எங்கும் வாழ் தெய்வம் எல்லாம் நிற் 
டாது - முதல்வனே தன் னாணையைத் தன்னே வல்வழி நிற் 
கும் அவ்வக்கடவுளர் மாட்டுவைத்து , - அங்கு நாம் செய் 
யும் செய்திக்கு - அவ்விடத்து நாஞ்செய்யுஞ் செய்திக்கு , 
ஆணைவைப்பால் அளிப்பன் அவ்வழித்தாகப் பயன் 
கொடுப்பன் ( அவ்வாறன்றித் தாமே வினைத்துடக்கிற்பட் 
டுப் பரதந்திரராய் நிற்கும் அக்கடவுளர் பிறர்க்குப் பயன் 
கொடுக்குமாறு யாண்டையது என்க . 


சிவ 


பொழிப்புரை 


- 


எ - து . 

பசுப் பார்ப்பார் தந்தை தாய் முதலாயினாரை 
இம்மைக்கண் வழிபட்டார்க்கு அஃதறிந்து மறுமைக்கட் 
பயன்றருங்கடவுள் வேறென்பது எல்லார்க்குமொப்ப முடிந் 
தமையின் ஈண்டுமவ்வாறாதலமையும் . அற்றேல் தம்மை வழி 
பட்டார்க்கு அவ்வத்தேவரே எதிர்தோன்றி நின்று பயன் 


இரண்டாஞ்சூத்திரம் 


209 


கொடுத்தாரெனவும் ஆண்டாண்டுக் கேட்கப்படுதலின் அவரு 
மதற்கு வல்லுவர்போலுமென மலையற்க; அரசனாணையே 
அமைச்சர் முதலாயினர்மாட்டு நின்று பிறர்க்களிக்குமாறு 
போல , முதல்வனே தன்னாணையைத் தன்னேவல்வழி நிற் 
கும் அவ்வக்கடவுளர்மாட்டு வைத்துப் பயன்கொடுப்பன் ; 
அவ்வாறன்றித் தாமே வினைத்துடக்கிற்பட்டுப் பரதந்திரராய் 
நிற்குமக்கடவுளர் பிறர்க்குப் பயன் கொடுக்குமாறு பாண் 
டைபதென்பதாம் . 


அற்றேல் , அவ்வக்கடவுளர்மாட்டுச் செய்யும் வழிபாடுஞ் 
சிவபிரானே ஏற்றுக்கொண்டு பயனளிப்பனாயிற் பசுபுண்ணியமுஞ் 
சிவபுண்ணியமாவான் செல்லும்போலுமெனின் , - பசுபுண்ணியஞ் 
சிவபுண்ணியமெனப் பாகுபட்டது செய்வார் கருத்துவகையானன் 
றிக் கொள்வோர் கருத்துவகையானன்றாகலாற் செல்லாதென 


நிற்பதென்னுமொருமை அத்தொழின்மேனின்றது . 

இவை நான்கு செய்யுளானும் , ஈசனிடும்பணி நாஞ்செய்த 
லான் நூனங்கள திகமாமாறும் அவை நோக்கி நுகர்விக்குமாறும் 
பொதுவகையானுஞ் சிறப்புவகையானுந் தெரித்து ணர்த்தப் 
பட்டன . 

இனி அவை நூனங்கள திகமாதற்கட்படும் விசேடங் கூறுகின் 
றார் . 

( 26 ) 


காண்பவன் சிவனே யான லவனடிக் கன்பு செய்கை 
மாண்பற மரன்றன் பாத மறந்துசெ யறங்க ளெல்லாம் 
வீண்செயலிறைவன் சொன்ன விதியறம்விருப்பொன்றில்லான் 
பூண்டனன் வேண்டல் செய்யும் பூசனை புரிந்து கொள்ளே . 

27 


210 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சுப் 

பதவுரை 
காண்பவன் சிவனே ஆனால் - ( இத்துணையுங் கூறிய 
வாற்றால் ஏனைக்கடவுளர் மாட்டுச் செய்யும் வழிபாடுகளை 
யும் ஏற்றுக்கொண்டு ) அளிப்பவன் சிவபிரானென்பது 
பெறப்படவே , -- அவன் அடிக்கு அன்பு செய்கை - அவன் 
றிருவடியை வழிபடுதலே , -- மாண்பு அறம் - நல்லதோர் 
அறமாம் .-- அரன் றன் பாதம் மறந்து செய் அறங்கள் 
எல்லாம் - அவன்றிருவடியை மறந்து செய்கின்ற அறங்க 
ளெல்லாம் , - வீண்செயல் - வீணென்பது போதருதலா 
னும் , - அறம் - புண்ணியமாவது , - இறைவன் சொன்ன 
விதி- ( வேதாகமங்களின் ) அவ்விறைவனால் விதிக்கப்படும் 
விதியாகலானும் , - விருப்பு ஒன்று இல்லான் - ஒன்றினும் 
விருப்பிலனாகியும் , -பூண்டனன் வேண்டல் செய்யும் 
( உயிர்கண்மாட்டுக் கருணை ) பூண்டு விருப்பஞ் செய் 
கின்ற.-- பூசனை புரிந்து கொள்ளே - ( அவ்விறைவன்றிரு 
வடிப் ) பூசனையே ஒருதலையாகச் செய்யற்பாற்று என்க . 


எ.து. 


சிவ பொழிப்புரை 

இத்துணையுங் கூறியவாற்றால் ஏனைக் கடவுளர் 
மாட்டுச் செய்யும் வழிபாடுகளையும் ஏற்றுக்கொண்டளிப் 
பவன் சிவபிரானென்பது பெறப்படவே , அவனை வழிபடு 
தலே நல்லதோரறம் , அவனையன்றிச் செய்வனவெல்லாம் 
வீணென்பது போதருதலானும் , புண்ணியமாவது வேதா 
கமங்களின் அவ்விறைவனான் விதிக்கப்படும் விதியாகலானும் , 
ஒன்றினும் விருப்பிலனாகியும் உயிர்கண்மாட்டுக் க 
பூண்டு விருப்பஞ்செய்யுமவ்விறைவன் திருவடிப்பூசனையே 
ஒருதலையாகச் செய்யற்பாற்றென்பதாம் . 


கருணை 


இரண்டடாஞ்சூத்திரம் 


211 


இல்லான் பூண்டன னென்பன முற்றெச்சங்கள் . 
சிறப்பும்மை விகாரத்தாற்றொக்கது . 

அற்றேல் , வாக்குமனாதீத கோசாமாகிய இறைவன் திரு 
மேனி கொண்டருளிய வழியுஞ் சுத்த தத்துவ புவனத்தினன்றி 
ஈண்டு வைகு தலின்மையின் , அவனையீண்டுள்ளார் எங்ஙனங் ? கண்டு 
பூசிக்குமாறெனின் , அஃதுணர்த்து தற்கெழுந்தது வருஞ் செய்யு 

( 27 ) 


ளென்பது . 


தாபர சங்க மங்க ளென்றிரண் டுருவி னின்று 
மாபரன் பூசை கொண்டு மன்னுயிர்க் கருளை வைப்ப 
னீபரன் றன்னை நெஞ்சி னினைவையே னிறைந்த பூசை 
யாய்பரம் பொருளை நாளு மர்ச்சி நீ பன்பு செய்தே . 


- 


சுப் 

பதவுரை 
மாபரன்- ( சதாசிவதத்துவத்தின் வைகும் ) மாட்சிமை 
பெற்ற இறைவன் .-- தாபர சங்கமங்கள் என்ற இரண்டு 
உருவில் நின்று - ( புறத்தே திருக்கோயிலுள்ளிருக்குந் ) திரு 
மேனியுந் திருவேடமுமாகிய இரண்டையும் ஆதாரமாகக் 
கொண்டு நின்றும் .-- பூசை கொண்டு மன் உயிர்க்கு 
அருளைவைப்பன் - ஈண்டுள்ளார் செய்யும் பூசையைக் 
கொண்டு அவர்க்கு அருள் செய்வன் , - நீ பரன் றன்னை 
நெஞ்சில் நினைவையேல் - நீ அவ்விறைவனை அகத்தே 
சிந்திப்பையாயின் , - நிறைந்த பூசை ( அவ்விறைவன் அவ் 
வகத்தே உயிரிடமாகக்கொண்டு நின்றும் ) அந்நிறைந்த 
பூசையைக் கொண்டருளுவன் , -- நீ ஆய்- ( ஆகலான் ) நீ 
அஃதறிந்து , -- பரம்பொருளை நாளும் அன்பு செய்தே 
அர்ச்சி - பரம்பொருளை நாடோறும் அவ்விடங்களிற் 
பத்தி செய்து வழிபடுக என்க . 


212 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 

பொழிப்புரை 
எ - து . சதாசிவதத்துவத்தின் வைகுமிறைவன் , புறத் 
தே திருக்கோயிலுள்ளிருக்குந் திரு மேனியுந் திருவேடமு 
மாதாரமாகக் கொண்டு நின்றும் , அகத்தே உயிரிடமாகக் 
கொண்டுநின்றும் ஈண்டுள்ளார் செய்யும் பூசைகொண்டருளு 
வனாகலான் , அஃதறிந்தவ்விடங்களின் வழிபடுகவென்பதாம் . 


அரனடிக் கன்பர் செய்யும் பாவமு மறம தாகும் 
பரனடிக் கன்பி லாதார் புண்ணியம் பாவ மாகும் 
வரமுடைத் தக்கன் செய்த மாவேள்வி தீமை பாகி 
நரரினிற் பாலன் செய்த பாதக நன்மை யாய்த்தே . 


சுப் 


- 


பதவுரை 


( அறம் பாவங்கள் பயன்றருவது கொள் வாரது வன் 
மை மென்மைபற்றியன்றிச் செய்வாரது வன்மை மென் 
மை பற்றியாதல் செய்வினைகளது வன்மை மென்மை பற் 
றியாதல் அன்றாதலின் ) அரன் அடிக்கு அன்பர் செய்யும் 
பாவமும் அறமது ஆகும் - முதல்வன் றிருவடிக்கு அன் 
புடையார் செய்யும் பாவச்செய்கை அறமாய் முடியும் .- 
பரன் அடிக்கு அன்பு இலாதார் புண்ணியம் பாவம் ஆகும் 

முதல்வன் றிருவடிக்கு அன்பிலார் செய்யும் புண்ணியச் 
செய்கை பாவமாய் முடியும் , -- ( என்பதற்கு ) .-- வரம் 
உடை தக்கன் செய்த மாவேள்வி தீமை ஆகி - ( கடவுள் 
ரில் ) வரங்கள் பெற்ற தக்கன் செய்த பெரிய யாக புண் 
ணியம் பாதகமாய் ( முடிதலாகியஉடம்பாட்டானும் ) , -- 
நரரினில் பாலன் செய்த பாதகம் நன்மை ஆய்த்தே - மாநு 
டரில் இளமைபெற்ற சண்டீசநாயனார் செய்த கொலைப் 


இரண்டாஞ்சூத்திரம் 


213 


பாதகம் புண்ணியமாய் ( முடிதல் ஆகிய எதிர்மறையா 
னும் அவ்விருவருமே சான்றாகலானுஞ் சிவபிரானையே அர்ச் 
சிக்கற்பாற்று ) என்க . 


எ - து . 


சிவ 

பொழிப்புரை 
அறம்பாவங்கள் பயன்றருவது கொள்வாரது 
வன்மை மென்மைபற்றியன்றிச் செய்வாரது வன்மை மென் 
மைபற்றியாதல் செய்வினைகளது வன்மை மென்மைபற்றி 
யாதலன்றென்பதற்கு உடம்பாட்டினுமெதிர்மறையினுந் தக் 
கனுந் தண்டீசநாயனாருமே சான்றாகலானும் சிவபிரானையே 
அர்ச்சிக்கற்பாற்றென்றதாம் . 


இவை மூன்று செய்யுளானும் நூனங்களதிகநோக்கி நுகர் 
வித்தற்கட்படும் விசேடங் கூறப்பட்டது . 


இத்துணையும் மீமாஞ்சகர் ம தம்பற்றியாசங்கித்துப் பரிகரித்து 
இருவினைகள தியல்பு கூறுமுகத்தானும் , அவை இறைபணியாமாறு 
கூறுமுகத்தானும் , அவற்றை நாஞ்செய்யுமாறு கூறுமுகத் தானும் , 
அவை பயன்படுமாறு கூறுமுகத்தானும் , ‘ தாமே மருவிடா வடிவுங் 
கன்ம பலங்களு மறுமைக்கண்ணே என்றதனை வலியுறுத்தியவாறு . 


இனித் தாணியொடு தராபதிபோலென்ற உவமைப்பொருளைத் 
தெரித்துணர்த்துகின்றார் . 

( 29 ) 


மறைகளீ சன்சொ லச்சொல் வழிவாரா வுயிரை வைக்குஞ் 
சிறைகண்மா நிரய மிட்ட பணிசெய்வோர் செல்வத் தோடு 
முறையுமா பதிக ளும்ப ருலகங்கள் யோனிக் கெல்லா 
மிறைவனாணையினா லின்பத் துன்பங்க ளியைவ தாகும் . 


214 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சுப் 


- 


பதவுரை 


( மேற் கூறியவாற்றான் இருவினை முதலாயின அழி 
வெய்துவன வாகலானும் இதமகிதங்களெல்லாஞ் சிவபி 
ரானே ஏற்றுக்கோடலானும் அவனே இன்பத்துன்பங்கள் 
ஈவனென்பது போந்தது அதுவன்றியும் ) மறைகள் ஈசன் 
சொல் - வேதாகமங்களாவன சிவபிரான் கற்பித்தருளிய 
வாய்மொழியே ,-மா நிரயம் - பெரிய நரகமாவது , -அச் 
சொல் வழிவாரா உயிரை - அம் மொழி வழி நடவாதாரை, 
வைக்கும் சிறைகள் - ( தண்டித்தற்பொருட்டு ) அவனால் 
அமைக்கப்பட்ட சிறைக்களமே , -- உம்பர் உலகங்கள் -- 
துறக்க வுலகமாவது , -இட்ட பணி செய்வோர் - அம் 
மொழி வழி நடப்போரை, -- செல்வத்தோடும் உறையும் 
மா பதிகள் - வாழ்வித்தற்பொருட்டு ( அவனால் ) அமைக் 
கப்பட்ட கோ நகரமே யாகலானும் , - யோனிக்கெல்லாம் 
இன்பத் துன்பங்கள் - உயிர்கட்கு இன்பத்துன்பங்கள் , 
இறைவன் ஆணையினால் இயைவதாகும் - அவனாணையால் 
ஆகற்பாலனவே என்க . 


சிவ 


பொழிப்புரை 


- 


எ - து . மேற் கூறியவாற்றான் இருவினை முதலாயின 
அழிவெய்துவன வாகலானும் இதமகிதங்களெல்லாஞ் சிவ 
பிரானே ஏற்றுக் கோடலானும் , அவனேயின்பத்துன்பங்களீ 
வெனென்பது போந்தது . அதுவன்றியும் ,வேதாகமங்களாவன 
சிவபிரான் கற்பித்தருளிய வாய்மொழியே, நரகமாவது அம் 
மொழிவழி நடவாதாரைத் தண்டிக்தற்பொருட்டு அவனல 
மைக்கப்பட்ட சிறைக்களமே , துறக்கவுலகமாவது அம்மொழி 
வழி நடப்போரை வாழ்வித்தற்பொருட்டு அவலைமைக்கப் 


இரண்டாஞ்சூத்திரம் 


215 


- 


பட்ட கோனகரமேயாகலானும் உயிர்கட்கு இன்பத் துன்பங் 
கள் அவனலாகற்பாலனவேயென்பதாம் . 

இயை வ ெதன்னுமொருமை அத்தொழின்மேனின்றது . ( 30 ) 
ஆணையா லவனி மன்ன னருமறை முறைசெய் யாரை 
யாணையிற் றண்டஞ் செய்து மருஞ்சிறை யிட்டும் வைப்ப 
னணையின் வழிசெல் வோருக் கரும்பதி செல்வ நல்கி 
யாணையும் வைப்ப னெங்கு மாணையே யாணையே காண் . 

சுப் 

-பதவுரை 
அவனி மன்னன் - உலகத்து வேந்தர் ,-ஆணையால் 
அருமறை முறை செய்யாரை 

ஆணையாற்கிளந்த தமது 
அரிய மொழிவழி நடவாதாரை ,-ஆணையின் தண்டஞ் 
செய்தும் அருஞ் சிறை இட்டும் வைப்பன் . ஆணையினால் 
ஒறுத்துப் பொறுத்தலரிய சிறைக்களப்படவும் வைப்பர் . -- 
ஆணையின்வழி செல்வோருக்கு அம்மொழிவழி நடப் 
போரை , - அரும் பதி செல்வம் நல்கி ஆணையும் வைப்பன் 
பெரிய பதியுஞ் செல்வமும் ஈந்து வாழ்வித்துத் தங்கீழ் 
அதிகாரஞ் செய்ய வைப்பர் , - எங்கும் ஆணையே ஆணை 
யே காண் - அமைச்சர் முதலாயினார்மாட்டு அவ்வாறு 
காணப்படும் ஆணையும் அவ் வேந்தரது ஆணையேயாம் 
( அதுபோல முதல்வன் மாட்டுங் கண்டு கொள்க ) என்க . 

சிவ 

பொழிப்புரை 
உலகத்து வேந்தர் ஆணையாற் கிளந்த தமது 
மொழிவழி நடவா தாரை ஒறுத்துச் சிறைக்களப்படவும் 
வைப்பர் , அம்மொழிவழி நடப்போரை வாழ்வித்துத் தங் 
கீழதிகாரமுஞ்செய்யவைப்பர் ; அமைச்சர் முதலாயினார் 


- 


எ - து . 


216 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


மாட்டு அவ்வாறு காணப்படுமாணையும் அவ்வேந்தரதாணையே 
யாம் . அதுபோல முதல்வன்மாட்டுங் கண்டுகொள்க வென் 
பதாம் . 


ஈண்டு மறையென்றது மொழிமாத்திரையையுணர்த்தி 


நின்றது . 


ஏகாரம் முன்னையது தேற்றம் , பின்னையது அசைநிலை . 


ஃது ஒட்டென்னுமலங்காரம் . 


அற்றேல் , அரசனாணை வேறுள்வழி இறைவனாணையே யாண்டு 
மென் றல் செல்லாதென்பாரை நோக்கி அஃதுணர்த்துதற் கெழுத் 
தது வருஞ்செய்யுளென்ப 

( 31 ) 


அரசனுஞ் செய்வ தீச னருள்வழி யரும்பா வங்க 
டரையுளோர் செய்யிற் றீய தண்டலின் வைத்துத் தண்டத் 
துரைசெய்து தீர்ப்பன் பின்பு சொல்வழி நடப்பர் தூயோர் 
நிரபமுஞ் சேரா ரந்த நிரயமுன் னீர்மை யீதாம் . 


- 


சுப் பதவுரை 
தரையுளோர் அரும்பாவங்கள் செய்யின் - இவ்வுலகத் 
துள்ளார் பெரும் பாதகங்கள் செய்திடின் , - தீய தண்டலின் 
வைத்து - ( அரசனானவன் ) கொடிய தண்டஞ் செய்து , 
தண்டத்து உரை செய்து தீர்ப்பன் - ( மேலும் பாவஞ் 
செய்யின் இத்துணையினன்றி இன்னுங் கொடிதாகச் செய் 
வலெனத் ) தண்டத்தையெடுத்துச் சொல்லி ( அச்சுறுத்தி ) 
ஒழிப்பன் , - தூயோர் பின்பு சொல்வழி நடப்பர் நிரயமுஞ் 
சேரார் - அறிவுடையார் பின்பு விதிவழி நடந்து நிரயத் 
தின் அழுந்தார் , - அந்த நிரயம் ஈது முன் நீர்மை ஆம் - 


இரண்டாஞ்சூத்திரம் 


217 


அந்த நரகதண்டம் இவ்வரசதண்டம் போல முன்னுதற் 
கேதுவாகின்ற தன்மையுடையதாம் ( இங்ஙனம் அரச தண் 
டம் வைத்தது நரகதண்டம் வாராமற் பாதுகாத்தற் 
பொருட்டும் நரகதண்டத்தை அறிவுறுத்தற் பொருட்டு 
மாகலான் ) .-- அரசனும் செய்வது ஈசன் அருள் வழி - அவ் 
வரசனாணையும் முதல்வனணையின் வழித்தா வதன்றிச் சுதந் 
திரமன்று என்க . 

சிவ பொழிப்புரை 
எது . 

அரசதண்டம் வைத்தது , நரகதண்டம் வாராமற் 
பாதுகாத்தற்பொருட்டாகலானும் , நரக தண்டத்தை அறி 
வுறுத்தற்பொருட்டாகலானும் , அவ்வரசனாணையின் வழித்தா 
வதன்றிச் சுதந்திரமன் றென்பதாம் . 


பாவஞ்செய்யிற் றண்டலின் வைத்துத் தண்டத் துரைசெய்து 
தீர்ப்பன் நிரய முன்னீர்மை யீ தாமெனவே , புண்ணியஞ்செய்யின் 
அதற்குரிய வரிசையின் வைத்துத் தீர்ப்பன் அந்தத் துறக்க 
முன்னீர்மை யீ தாமென்பதூஉம் பெற்றாம் . 

நிரயமுமென்னுமும்மை சிறப்பு . 

தண்டத்துரை செய்தலாவது மேலும் பாவஞ்செய்யின் இத் 
துணையினன்றி இன்னுங் கொடிதாகச் செய்வலென அத்தண்டத் 
எதை யெடுத்துச் சொல்லி அச்சுறுத்துதல் ; சாரியையுள் வழித் தன் 
னுருபு நிலையாது வருதல் இலேசாற்கொள்க ; மோனையெழுத்துக் 
கேற்பத் தண்டமாகிய துரையைச் செய்தெனினு மமையும் ; துலா 
மிகுதிப்பாடு ; அது “ என்னுடைய துரைமாண்டவா பாடி (திருவா 
சிகம் , திருத்தோணோக்கம் , செ -14 .) என்பதனானுமறிக . 

முன்னீர்மை ஏதுப்பெயரோடு முடிந்த வினைத்தொகை ; நீர் 
மையுடைய தனை நீர்மையென்றுபசரித்தார் . 

28 


218 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


-T ம் 


இவை மூன்று செய் புளானும் தராபதிபோலத் தருமாறு 
தெரித்துக் கூறப்பட்டது . 

அற்றேல் , பாவமாத்திரையேயன்றிப் புண்ணியத்தையுந் தீர்த் 
தலெற்றுக் ? கெனின் , அது முன்னர்க் கூறப்படும் . 

( 32 ) 
அருளினா லுரைத்த நூலின் வழிவாரா ததன்மஞ் செய்யி 
னிருளுலா நிரயத் துன்பத் திட்டிரும் பாவந் தீர்ப்பன் 
பொருளுலாஞ் சுவர்க்க மாதி போகத்தாற் புணியந் தீர்ப்பன் 
மருளுலா மலங்க டீர்க்கு மருந்திவை வயித்திய நாதன் . 

சுப் 

பதவுரை 
அருளினால் உரைத்த நூலின் வழிவாராது - கருணை 
யினால் உரைத்தருளிய வேதாகம நூல்வழி நில்லாது , -- 
அதன்மம் செய்யின் - பாவஞ்செய்யின் , -இருள் உலாம் 
நிரயத் துன்பத்து இட்டு - இருள் செறிந்த நகரத்திட்டுத் 
துன்பத்தினை நுகர்வித்து, - இரும் பாவந்தீர்ப்பன் - பெரிய 
பாவத்தினை ஒழிப்பன் , -- பொருள் உலாம் சுவர்க்கம் ஆதி 
போகத்தால் அதிசயப்பொருள்கடங்கிய துறக்க 
முதலியவற்றின் வைத்து இன்பத்தினை நுகர்வித்து.-- புணி 
யந் தீர்ப்பன்- ( நூல்வழி நின்று அருள்வழி நில்லாமையாகிய ) 
புண்ணியத்தினை ஒழிப்பன் , -வயித்தியநாதன் - சிவபிரானா 
கிய வயித்தியன் .-- மருள் உலாம் மலங்கள் - பந்தமுறுதற் 
கேதுவாகிய பாவபுண்ணிய மிரண்டும் (உயிர்க்குநோயா 
கலின் ) , - தீர்க்கும் இவை மருந்து - ( அந்நோய் ) தீர்த்தற் 
குரிய இன்பத்துன்பங்கள் மருந்தாம் என்க . 

சிவ பொழிப்புரை 

வேதாகம நூல்வழி நில்லாமை பாவம் , நூல்வழி 
நின்று அருள்வழி நில்லாமை 

புண்ணியம் . இரண்டும் 


எது 


இரண்டாஞ்சூத்திரம் 


219 


உயிர்க்கு நோயாகலான் அவற்றாற்பந்தமுறாமைப்பொருட்டுச் 
சிவபிரானாகிய வைத்தியன் இன்பத் துன்பங்களாகிய மருந் 
தை நுகர்விப்பனென்பதாம் . 
இஃது ஏகதேசவுருவகம் . 

( 33 ) 
மருத்துவ னுரைத்த நூலின் வழிவரிற் பிணிகள் வாரா 
வருத்திடும் பிணிக டப்பிற் றப்பி.ப வழியுஞ் செய்யத் 
திருத்தினன் மருந்து செய்யா துறும்பிணி சென்றுந் தீர்ப்ப 
னுரைத்த நூற் சிவனு மின்னே யுறுங்கன்ம மூட்டித் தீர்ப்பன் . 

சுப்- பதவுரை 
நூலின் உரைத்த வழி வரின் - வாகட நூ லின் 
உணர்த்திய வழி ஒழுகின் , -பிணிகள் வாரா - பிணிகள் 
வந்தணுகா ,-தப்பின் - தப்பியவழியொழுக ,-வருந்திடும் பிணி 
கள் - அங்ஙனம் ஆன்மிகத்தானும் பௌதிகத்தானும் வரும் 
பிணிகளை , -செய்ய மருந்து திருத்தினன் - அதற்குத் தக்க 
மருந்துகளைத் திருத்தியும் , - தப்பிய வழியுஞ்செய்யாது - 
தப்பிய வழி ஒழுகாதிருப்பவும் .--உறும்பிணி - தைவிகத் 
தான் வரும் பிணிகளை .--சென்றும் தீர்ப்பன் மருத்துவன் 
( அவற்றிற்குத் தக்க வுபாயங்களாகிய தானம் பூசை ஓம் 
முதலாயின வைகளிற் ) செலுத்தியுந் தீர்த்திடுவன் மருத் 
துவன் , - இன்னே உரைத்த நூற்சிவனும் - இவ்வாறே 
வேதாகமங்களினுணர்த்தியவண்ணம் சிவபிரான் , உறும் 
கன்மம் ஊட்டித் தீர்ப்பன் - உயிர்கட்குவரும் இருவினை 
யைப் பலதிறத்தானும் ஊட்டித் தீர்ப்பன் என்க . 

சிவ - பொழிப்புரை 
எ - து வாகட நூல்வழி யொழுகாது தப்பியவழியொ 
முக அங்ஙனமான்மிகத்தானும் பௌதிகத்தானும் வரும் 


220 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பிணிகளை அதற்குத் தக்க மருந்துகளைத்திருத்தியும் , தப்பிய 
வழியொழுகாதிருப்பவுந் தைவிகத்தான் வரும் பிணிகளை 
அவற்றிற்குத் தக்க உபாயங்களிலே செலுத்தியும் , தீர்த்திடு 
வன் மருத்துவன் . இவ்வாறே சிவபிரானும் உயிர்கட்கு வரும் 
இருவினைபைப் பலதிறத் தானு மூட்டித் தீர்ப்பனென்பதாம் . 

மேலுருவகஞ் செய்த தனைத் தெரித்துணர்த்தியவாறு . 
தப்பியவழியுமென்ற வம்மை இழிவு சிறப்பின் கண் வந்தது . 
திருத்தினனென்பது முற்றெச்சம் 


நன்மருந்தென்பதூஉம் பாடம் . 


சென்றும் உம்மை இறந்தது தழீ இயற்று ; சென்று மென்புழி 
விவ்விகுதி விகாரத்தாற் றொக்கது ; “ குடிபொன்றிக் குற்ற மு 
மாங்கே தரும் " ( திருக்குறள் , வெஃகாமை , செ -1 . ) என்றாற் 
போல . 

அவற்றிற்குத் தக்கவுபாயங்களிலே யென்பது அவாய் நிலை 
யான் வந்தது ; அவ்வுபாயங்களாவன : -- தானம் பூசை யோமமுத 
லாயின . 

செய்யாதென்னு மெதிர்மறை செயவெனெச்சத்திரிபு , 

அற்றாயினும் , துன்ப நுகர்ச்சியேயன்றி இன்ப நுகர்ச்சியும் 
மருந்தோடொக்குமாறு யாங்ஙன ? மென்பாரை நோக்கி அஃதுணர்த் 
து தற்கெழுந்தது வருஞ் செய்யுளென்பது . 

( 34 ) 


மண்ணுளே சிலவி யாதி மருத்துவ னருத்தி யோடுந் 
திண்ணமா யறுத்துக் கீறித் தீர்த்திடுஞ் சிலநோ பெல்லாங் 
கண்ணிய கட்டி பாலுங் கலந்துடன் கொடுத்துத் தீர்ப்ப 
னண்ணலு மின்பத் துன்ப மருத்தியே வினைய றுப்பன் . 


இரண்டாஞ்சூத்திரம் 


221 


- 


சுப் பதவுரை 
மருத்துவன் - மருத்துவனாவான் .-- மண்ணுளே சில 
வியாதி - இவ்வுலகத்துள்ளார்க்கு உண்டாகிய சில வியாதி 
களை , - அருத்தியோடும் திண்ணமாய் - ஆதரவும் உறுதியு 
முடையவனாய் , - அறுத்துக் கீறித்தீர்த்திடும் - அறுத்துத் 
கீறித் தீர்த்திடுவன்.- சிலநோயெல்லாம் சில வியாதி 
களை , - கண்ணிய கட்டி பாலும் உடன் கலந்து கொடுத் 
துத் தீர்ப்பன் - கருதப்படுஞ் சருக்கரையும் பாலும் மருந் 
தோடு விரவிக் கொடுத்துத் தீர்த்திடுவன் , - அண்ணலும் 
( அவ்வாறே ) முதல்வன் , - இன்பத்துன்பம் அருத்தியே 
வினை அறுப்பன் - இன்பத்துன்பங்களாகிய மருந்தை 
நுகர்வித்து இருவினையாகிய நோயைத் தீர்ப்பன் என்க . 

சிவ பொழிப்புரை 

இவை மூன்று செய்யுளானுந் தரணிபோலத் 
தருமாறு தெரித்துக்கூறப்பட்டது . இனி , அண்ணலருத்து 
மவ்வின்பத்துன்பங்களை உயிரருந்து முறைமை எவ்வாறென் 
பார்க்கு இன்பத்துன்பத் திவ்வுயிர் பிறந்திறந்து வருவது 
போவதாமாறு கூறுகின்றார் . 


எ - து . 


இவை மூன்று செய்யுளானுந் தரணிபோலத் தருமாறு தெரித் 
துக் கூறப்பட்டது . 


இனி , அண்ணலருத்துமவ் வின்பத்துன்பங்களை உயிாருந்து 
முறைமை எவ்வா ? றென்பார்க்கு இன்பத் துன்பத் திவ்வுயிர் பிறந் 
திறந்து வருவது போவ தாமாறு கூறுகின்றார் . 

( 35 ) 


222 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பூதனா சரீரம் போனற் புரியட்ட ரூபந் தானே 
யாதனா சரீர மாகி யின்பத்துன் பங்க ளெல்லா 
நாதனா ராணை யுய்க்க நாகொடு சுவர்க்கந் துய்த்துத் 
லா வணுவா போனி சேர்ந்திடுஞ் சீவ னெல்லாம் . 


சுப் 


பதவுரை 


பூதனாசரீரம் போனால் - இத்தூ லவுடம்பு கழிந்தவழி , 
புரியட்ட ரூபந்தானே - (தானுமுடன் கழிதலின்றி நிலை 
பெற்றுள்ளதாகிய ) சூக்குமவுடம்பினின்றும் , - யாதனா 
சரீரம் ஆகி - ( அவ்வினைப்பயன்களை அனுபவித்தற்குரிய )) 
வெவ்வேறுடம்புகளுளவாதலான் , -சீவன் எல்லாம் 
உயிர்களெல்லாம் , - நாதனார் ஆணை உய்க்க - ( அவ்வுடம் 
பொடு ) நாதனாராணை செலுத்த ( ச் சென்று ) , -- சுவர்க்க 
மொடு நாகு இன்பத்துன்பங்களெல்லாந் துய்த்து- துறக்க 
நிரயத் தின்பத்துன்பங்களை நுகர்ந்து . - தீது இலா அணு 
வாய் - ( பின்பு அவ்வினைச்சேடம் அநுபவித்தற் பொருட் 
டுக் ) குற்றமில்லாத சூக்குமவுடம் பொடு ( நிலத்திற் 
சென்று ), -- யோனி சேர்ந்திடும் - கருப்பாசயத்தைத் தலைப் 
படும் என்க 

சிவ பொழிப்புரை 
எ - து . இத்தூலவுடம்பு கழிந்தவழித் தானுமுடன் 
கழிதலின்றி நிலைபெற்றுள்ள தாகிய சூக்குமவுடம்பினின்றும் 
அவ்வினைப்பயன்களை அனுபவித்தற்குரிய வெவ்வேறுடம்புக 
ளுளவாதலான் , உயிர்களவ்வுடம்பொடு நாதனாராணை 
சலுத்தச் சென்று துறக்க நிரயத் தின்பத்துன்பங்களை 
நுகர்ந்து பின்பு அவ்வினைச்சேட மனுபவித்தற்பொருட்டுச் 


- 


இரண்டாஞ்சூத்திரம் 


223 


சூக்குமவுடம்போடு நிலத்திற் சென்று கருப்பாசயத்தைத் 
தலைப்படு மென்பதாம் . 


ஆகியென்பது காரிய காரணப் பொருள் பற்றி வருஞ் செய 
வெனெச்சத்திரிபு . 


யாதனா 


பொன் விலங்குபோறலின் துறக்க வுடம்பையும் 
சரீரமென்றார் . 


நிலவுலகத்து வரும்போது அணுவாயோனி சேர்ந்திடுமெனவே , 
துறக்க நிரயங்களிற் செல்லும்போதும் யா தனாசரீரத்தைப்பற்றியே 
செல்லுமென்பது பெற்றாம் . 


இங்ஙனம் பூதனாசரீரம் போனவழி யாதனாசரீரத்தைப் பற்று 
தற்கும் யாதனாசரீரம் போனவழிப் பூதனாசரீரத்தைப் பற்று தற் 
கும் காலமிடையீடில்லைபோலுமெனின் , அஃதுணர்த்து தற்கன்றே 
வருஞ்செய்யு ளெழுந்ததென்பது . 

( 36 ) 


உடல்விடா யோனி பற்றி யுதிப்பினு முதிக்கு மொன்றிற் 
படர்வுறா துறும்பா வத்தாற் பாடாணம் போற்கி டந்து 
கடாஉனதாங் காலஞ் சென்றாற் கடுநர கதனில் வீழ்ந்தங் 
கிடருறு முருவங் கன்மத் தளவினி லெடுக்கு மன்றே . 


சுப் 

பதவுரை 
கன்மத்து அளவினில் - அவ்வவ்வினைகளது வன்மை 
மென்மைகட்கேற்ப , - உருவம் எடுக்கும் அன்றே - பூதனா 
சரீரம் போயவாறே யாதனாசரீரத்தை எடாது மற்றுமோர் 
பூதனாசரீரத்தை எடுத்தலுமுண்டு யாதனாசரீரம் போய 
வாறே பூதனாசரீரம் எடாது மற்றுமோர் யாதனாசரீரத்தை 


224 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


றால் 


எ - து . 


எடுத்தலுமுண்டு ( ஆகலான் ) , உடல் விடா யோனிபற்றி - 
இவ்வுடம்பினை விட்டு ( மற்றோருடம்புக்கேதுவாகிய மற் 
றொரு ) யோனியிற்றங்கி , - உதிப்பினும் உதிக்கும் - உதித் 
தல் இடைவிடாது நிகழ்தலுமுண்டு.-- ஒன்றிற் படர்வு 
உறாது - ஒரு யோனியிலே தங்காது , --உறும் பாவத்தால் 
மிகுந்தபாவத்தால் , - பாடாணம் போல் கிடந்து – பாடா 
ணம்போற் சிறிதுகாலந்தங்கி , -- கடன தாம் காலம் சென் 

முறைமையாய அக்காலஞ் செல்லுங்கால் ,-கடு 
நரகதனில் வீழ்ந்து கொடிய நிரயத்தின் கண் வீழ்ந்து , -- 
அங்கு இடர் உறும் - அவ்விடத்துத் துன்புற்றுப் பிறத்த 
லாகிய இடைவிட்டு நிகழ்தலுமுண்டு என்க . 

சிவ பொழிப்புரை 

அவ்வவ்வினைகளது வன்மைமென்மைகட்கேற் 
பப் பூதனாசரீரம் போபவாறே யாதசைரீரத்தையெடாது 
மற்றுமோர் பூதனசரீரத்தை யெடுத்தலுமுண்டு ; யாதனா 
சரீரம் போயவாறே பூதனசரீரமெடாது மற்றுமோர் பாதனா 
சரீரத்தை யெடுத்தலுமுண்டு இவையெல்லாம் இடை 
விடாது நிகழ்தலுமுண்டு , இடைவிட்டு நிகழ்தலுமுண்டு 
என்பதாம் . 

உம்மை எதிரது தழீ இயது . 

பாவப்பயன் கூறவே , இனம்பற்றிப் புண்ணியப்பயனு மவ்வா 
காதல் பெறப்படும் . 

அற்றேல் , இறந்தவுயிர் தானே மீளப் பிறக்குமெனின் , -- 
உடம்பு முதலியனவு மிறந்தவை தானே மீளத்தோன்று மெனல் 
வேண்டும் ; அஃதின்மையின் , அதுவுமில்லையெனக் கிரீடாப்பிரம 
வாதி முதலியோர் கூறுங்கூற்றை யாசங்கித்து உவமைமுகத்தாற் 
பரிகரித்தற்கெழுந்தது வருஞ்செய்யுளென்பது . 

( 37 ) 


இரண்டாஞ்சூத்திரம் 


225 


பன்னக மண்ட சங்கள் பரகாயந் தன்னிற் பாய்வோர் 
துன்னுதோன் முட்னடை யாக்கை துறந்து செல்வதுவே போல 
வுன்னிய வுயிர்க டூல வுடல்விட்டு வானி னூடு 
மன்னிடு எனவு மாறிக் கனவினை மருவு மாபோல் , 


சுப் 


பதவுரை 


பன்னகம் துன்னுதோல் ( துறந்து செல்வதுவே 
போல )-நெருங்கிய ( முன்னைத் ) தோலாகிய வுடலினைவிட் 
டுச்சென்று ( மற்றொரு தோலாகிய வுடலினைப்பற்றும் ) 
பாம்பு போலவும் , - அண்டசங்கள் முட்டை ( துறந்து 
செல்வதுபோல ) - ( முன்னை ) முட்டையாகிய இடத்தினை 
விட்டுச் சென்று ( மற்றோரிடத்தினைப்பற்றும் ) பறவைகள் 
போலவும் , -- பரகாயந்தன்னிற் பாய்வோர் யாக்கை 
துறந்து செல்வதுவேபோல ( முன்னை ) அச்சினைவிட்டுச் 
சென்று ( மற்றோர் அச்சினைப்பற்றும் ) பரகாயப்பிரவேசிகள் 
போலவும் , -உன்னிய உயிர்கள்- (முறையே ) கருதப்படும் 
உயிர்கள் ( தாம் வேறாகாது) . - தூல உடல் விட்டு - தூல 
வுடலாகிய ( முன்னை ) உடம்பினைவிட்டு , -வானி னூ டு 
( சென்று ) வானே றிச்சென்று , - மன்னிடும் - ( மற்றோ 
ருடம்பி ) னிலை பெறும் .-- நனவுமாறிக் கனவினை மருவும் 
ஆ போல் - நனவுணர்வுமாறிக் கனவுணர்வைத் தலைப்படு 
மாறுபோல் அறிவு வேறுபட்டு என்க . 

பொழிப்புரை 
எ - து . முன்னைத் தோன்முதலியவற்றை விட்டுச் 
சென்று மற்றொன்றனைப் பற்றும் பாம்பு முதலியனபோல , 
உயிர்களும் முன்னுடம்புவிட்டு வானேறிச் சென்று மற்றோ 


- 


29 


226 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


தடம்பினிலைபெறும் , நனவுணர்வு மாறிக் கனவுணர்வைத் 
தலைப்படுமாறுபோ லறிவுவேறுபட்டென்பதாம் . 


சென்றென்பது சொல்லெச்சம் . 


அறிவுவேறுபட்டென்பது அவாய்நிலையான் வந்தது .. 


நனவுகனவென்பன ஆகுபெயர் . 


பன்னகமுதலிய நான்குந் தான் வேறாதலின்றியும் தன்னுட 
லும் இடமும் அச்சும் அறிவும் வேறாதற்கும் முறையே யுவமை 
யாயின . 

இவைமூன்று: செய்யுளானும் இவ்வுயிர் பிறந்திறந்து வருவது 
போவதாமாறு வகுத்துக் கூறப்பட்டது . 


இவ்வாறு இருவினையென்னை யென்பது முதற் ‘ பன்னகமண்டச 
மென்பதீறாகக் கிடந்த முப்பத்துநான்கு செய்யுளும் , இருவினை 
யின்பத் துன்பத்தென்னு மேலைச்செய்யுளிற் கூறிய பொருள்களை 
அவ்வம்ம தம் பற்றி யாசங்கித்துப் பரிகரித்து வலியுறுத்தி வகுத்துக் 
கூறினவெனக் காண்க . 

( 38 ) 


தன்மமோ டதன்ம மாகித் தானிரு பயனுந் தந்து 
நன்மைதீ மையினு மின்பத் துன்பினு நாடிக் காண 
முன்னமே யான்மா வின்றன் மும்மலத் தொன்ற தாகிக் 
கன்மமு மூலங் காட்டிக் காமிய மலமாய் நிற்கும் . 

சுப் 

பதவுரை 
முன்னமே ஆன்மாவின்றன் கன்மமுந்தான் - ( இத் 
துணையுங் கூறியவாற்றால் ) முற்பிறவியிற் சதசத்தாகிய ஆன் 
மாவினாற் ( செய்யப்படும் ) கன்மமெனப்படுவது , - தன்ம 


இரண்டாஞ்சூத்திரம் 


227 


வேது 


மோடு அதன்மமாகி - அறம்பாவ மென்று இருவகைத் 
தாய் . - இரு பயனும் தந்து - இருவகைக்கு முரிய பயன் 
றருதலான் , - மூலம் காட்டிக் காமிய மலமாய் - ( செயப் 
படுபொருளாகிய தனக்கு ) முதற்காரணமென்பது காட் 
டிக் கான்மிய மலமெனப்பட்டு , -மும்மலத்து ஒன்றதாகி 
(( பந்தமுறுத்துதல் ஒப்புமையான் ) மும்மலத்துள் ஒன் 
றென வுடன் வைத் தெண்ணப்பட்டு, - நன்மை தீமை 
யினும் இன்பத்துன்பினும் - நன்மை தீமையாகிய காரண 
வேதுவானும் இன்பத் துன்பமாகிய காரிய 
வானும் , -நாடிக் காண நிற்கும் - அனுமித் தறியுமாறு 
நிற்கும் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ -து இத்துணையுங் கூறியவாற்றாற் போந்த கன்ம 
மெனப்படுவது , சதசத்தாற் செய்யப்படு தலின் அறம்பாவ 
மென்றிருவகைத்தாய் இருவகைக்குமுரிய பயன் றருதலாற் 
செயப்படுபொருளாகிய தனக்கு முதற்காரண முண்டென் 
பது காட்டிக் கான்மியமல மெனப்பட்டுப் பந்தமுறுத்துத் 
லொப்புமையான் மும்மலத்துளொன்றென உடன் வைத் 
தெண்ணப்பட்டுக் காரணவேதுவானுங் காரியவே துவானும் 
அனுமித்தறியுமாறு நிற்கு மென்பதாம் . 


-டி 


மூலகன்மங் காரியமாய்ப் பரிணமித்தன்றிப் பயன்றாராமை 
யின் , ஏனையபோல வேறு வைத்தெண்ணப்படா தாயிற்று . 


உம்மை சிறப்பு , 


கான்மியம் காமியமென மரீஇயிற்று . 


( 39 ) 


228 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


இருவினை யநாதி பாதி யியற்றலா னுகர்வா லந்தம் 
வருமலஞ் சார்ந்து மாபா வுருவுகண் மருவி பார்த்துத் 
தருசெயன் முறைமை பாலே தான்பல பேதங் காட்டி 
யருவதாய் நின்ற ரன்ற ஓணையி னமர்ந்து செல்லும் . 


சுப் 


பதவுரை 


இருவினை நுகர்வால் இயற்றலால் வரும் - அவ்வினை 
தான் நாசோற்பத்தி பண்ணப்பட்டுச் சந்தானமாய் வரு 
தலான் . - ஆதி அந்தம் அநாதி- ( காரியப்பிரபஞ்சம்போல் ) 
ஆதி அந்த முடைத்தாயும் பிரவாகாநாதியாய் , -- மலம் 
சார்ந்து மாயா உருவுகள் மருவி - ஏனை ஆணவமல மாயா 
மலங்களின் காரியங்களோடுகூடி , -- ஆர்த்துத் தரு செயல் 
முறைமையாலே - ( உயிரைப் ) பந்தித்துத் தனது காரிய 
வேறுபாட்டிற்கேற்ப , -தான் பல பேதம் காட்டி 
( அவ்வவ்வுயிர்க்குப் ) பலவேறு வகைப்பட்ட யோனி 
களைத் தோற்றுவித்து , - அருவதாய் நின்று - சூக்குமமாய் 
நின்று, - அரன்றன் ஆணையின் அமர்ந்து செல்லும் 
இறைவனாணையின் நடக்கும் என்க . 


சிவ பொழிப்புரை 
எ -து . அவ்வினை தான் நாசோற்பத்தி பண்ணப்பட்டுச் 
சந்தானமாய் வருதலாற் காரியப்பிரபஞ்சம்போல் ஆதியந்த 
முடைத்தாயும் பிரவாகாநாதியாய் 

ஏனையிரு மலங்களின் 
காரியங்களோடு கூடி உயிரைப் பந்தித்துத் தனது காரிய 
வேறுபாட்டிற்கேற்ப அவ்வுயிர்க்குப் பலவேறுவகைப்பட்ட 
யோனிகளைத் தோற்றுவித்துச் சூக்குமமாய் நின்று இறை 
வனணையினடக்கு மென்பதாம் 


இரண்டாஞ்சூத்திரம் 


229) 


அரன்றனாணயினமர்ந்து செல்லுமென்றது முடிந்தது முடித் 


தல் . 


வை இரண்டு செய்யுளானும் அவ்விருவினையின் சொரூபம் 
இதுவென்பது கூறப்பட்டது . 

{ 40 ) 


சங்கமந் தாப ரங்க டத்தங்கன் மத்துக் கீடா 
வங்குரு யோனி மாறு மச்சுமா றாதிங் கென்னி 
னிங்குமா னுடரி மற்றும் புண்ணியத் தின்ப வீட்ட 
மங்குவான் சுரர்களாயோ நரர்களா யருந்து வாரோ . 


- 


சுப் 

-பதவுரை 
தத்தம் கன்மத்துக்கு ஈடா - தத்தம் வினைக்கீடாக - 
சங்கமம் தாபரங்கள் - சராசரமாகிய அவ்வவ்வுயிர்கள் , 
அங்கு உருயோனி மாறும் அச்சு அவ்வவ்யோனியின் 
மாறிப் பிறத்தலன்றி , - இங்கு அச்சு மாறாது என்னின் 
ஈண்டை அச்சு மாறி மற்றொரு யோனியிற் பிறத்தலில்லை 
என்பரெனின் , - இங்கு மாநுடர் இயற்றும் புண்ணியத்து 
இன்ப ஈட்டம் - இவ்வுலகத்து மா நுடர் செய்யும் 
புண்ணியத்தின் பயனாகிய இன்பமிகுதியை, - அங்கு வான் 
சுரர்களாயோ நரர்களாயோ அருந்துவார் - மேலுலகத் 
தின் வாழ்கின்ற தேவர்களாய் அநுபவித்தலன்றி நரர் 
களாய் அனுபவிக்குமாறு யாங்ஙனம் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . வினைக்கீடாக அவ்வவுயிரவ்வவ் போனியின் மாறிப் 
பிறத்தலன்றி அச்சுமாறி மற்றொரு யோனியிற் பிறந்த 
லில்லை யென்பார்க்குக் கன்மநுகர்ச்சியாமாறு யாங்ஙன 
மென்பதாம் . 

( 41 ) 


230 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


நரர்களாய்த் துப்ப்ப ரென்னி னரர்பதி சுரரு லோகம் 
சுரர்களாய்த் துய்ப்ப ரென்னிற் சொன்னவச் சழியு மாகுஞ் 
சுரர்களாய்ப் பலன்க டுய்த்துத் தாமிங்குத் தோன்றும்போது 
நரர்களாப் பிறப்பர் ஞாலத் தமாராய் நண்ணி டாரே . 


சுப் 


பதவுரை 


சுரர் உலோகம் நரர்களாய்த் துய்ப்பர் என்னின் 
மேலுலகத்தில் மா நுடவடிவாக அநுபவிப்பரெனின் , - நரர் 
பதி – ( அது ) மண்ணுலகேயாம் .-- சுரர்களாய்த் துய்ப்பர் 
என்னின் - தேவர்களாயே அநுபவிப்பரெனின் , -- சொன்ன 
அச்சு அழியுமாகும் -- சொல்லிய அச்சு மாறுதலுண்மை 
( இனிது விளங்குமாகலின் ) , -- சுரர்களாய்ப் பலன்கள் 
துய்த்து - தேவர்களாய்ப் பயனை நுகர்ந்து ( துலைந்தவழி ) , 
-தாம் . இங்குத் தோன்றும்போது - தாம் மீண்டு இவ்வுல 
கின் உதிக்கும்போது .-- நரர்களாய்ப் பிறப்பர் - நரர்வடி 
வாய்ப் பிறப்பதன்றி.- அமரராய் ஞாலத்து நண்ணிடாரே 
தேவராய் இவ்வுலகத்தின் கட் பொருந்திடார் என்க . 


சிவ பொழிப்புரை 
எ - து கன்மநுகர்ச்சிக்கண் இம்மை மறுமைகளது இயல் 
பறிய வல்லார்க்கு அச்சுமாறுதலுண்மை இனிது விளங்கு 
மென்பதாம் . 


அற்றேல் , நரவடிவுமுதலாயின சுரவடிவுமுதலியனவாய் வேறு 
படும் வழியும் அவ்வவ்வாகாரம் மாறுதலில்லையெனக் கொள்வார்க்கு 
அதுபற்றியிழுக்கென்னை ? யென்பாரை நோக்கி வேறுமெடுத்துக் 
காட்டு தற்கெழுந்தது வருஞ் செய்யுளென்பது . 

( 42 ) 


இரண்டாஞ்சூத்திரம் 


231 


வண்டுக ளாகி மாறு மயிர்க்குட்டி மற்றோர் செந்துப் 
பண்டைய வுருவந் தானே வேட்டுவ ாைய்ப்பி றக்குங் 
கண்டுகொள் யோனி யெல்லாங் கன்மத்தான் மாறு மென்றே 
கொண்டன சமப மெல்லா மிச்சொனீ கொண்ட தெங்கே . 


சுப் 


- 


பதவுரை 


மயிர்க்குட்டி வண்டுகளாகி மாறும் மற்றோர் செந் 
துப்பண்டைய உருவந்தானே வேட்டுவனாய்ப் பிறக்கும் 
- ( இம்மையினும் ) மயிர்க்குட்டி வண்டாக அச்சுமாறும் 
மற்றுமோர் புழுத்தன் பழையவடிவமே வேட்டுவனாக 
அச்சுமாறும் என்பது, - கண்டுகொள் - நீ (கண்கூடாக ) 
அறியக்கிடத்தலானும் , -- கன்மத்தான் யோனி எல்லாம் 
மாறும் என்றே சமயம் எல்லாம் கொண்டன - கன்மத்திற் 
கேற்ப யோனிகள் மாறுதல் உண்டெனவே எல்லாச்சமய 
நூல்கட்கும் ஒப்பமுடிந்த தாகலானும் , - இச்சொல் நீ 
எங்கே கொண்டது - ( அக்காட்சியளவையோடும் உரை 
யளவையோடு முரணி ) நீ கூறும் இக்கூற்றுப்போலியாத 
லின் இதனை எங்கே கொண்டாய் என்க . 

சிவ பொழிப்புரை 

ம்மையிலும் வண்டு முதலியன அச்சுமாறுதல் 
கண்கூடாயறியக்கிடத்தலானும் , இஃதெல்லாச் சமய நூல் 
கட்கு மொப்பமுடிந்ததாகலானும் , அக்காட்சியளவையோடும் 
உரையளவையோடும் முரணிக் கூறுவார் கூற்றுப் போலி 
யென்பதாம் . 


எ - து . 


அற்றாயினும் , வண்டு முதலியனவற்றின் அவ்வச்சே பிறி 
தொன்றாய்ப் பரிணமிப்பதன்றி அஃதழிந்து வேறு தோன்றுவதன் 


232 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


நாகலான் , அவற்றை யீண்டெடுத்துக் காட்டுதல் அமையாதென் 
பாரை கோக்கி யெழுந்தது வருஞ்செய்யுளென்பது . ( 43 ) 
அகலியை கல்ல தா ைளரிபல பிறவி யானான் 
பகலவன் குலத்திற் றோன்றிப் பாரெலா முழுது மாண்டு 
நிகரிலா வரச குைஞ் சிலந்திநீ டுலகம் போற்றச் 
சகமதி லெலிதா னன்றோ மாவலி யாய்த்துத் தானே . 

சுப் 

பதவுரை 
அகலியை - அகலியையானவள் , - கல்லதானாள் 
( கௌதமமுனிவனிட்ட சாபவயத்தாற் ) கல்லாக அச்சழிந் 
தே மாறினாளென்பதும் .-- அரி - மாயோனானவன் , - பல 
பிறவியானான் - (பிருகுமுனிவனிட்டசாபவயத்தான் மச்ச 
முதலியவாகத் ) தசவிதத்தோற்றத்தினும் அச்சழிந்தே 
மாறினானென்பதும் , -சிலந்தி -சிலம்பிப்பூச்சியானது ,-பக 
லவன் குலத்தில் தோன்றி - சூரிய வமிசத்தில் உதித்து , -- 
பார் எலாம் முழுதும் ஆண்டு- பூமிமுழுவதும் ஆளும்படி , 
நிகர் இலா அரசன் ஆகும் - ( முதல்வனருளான் ) ஒப்பில் 
லாத அரசனாக அச்சழிந்தே மாறியதென்பதும், - எலிதான் 
அன்றோ - எலியானது .-- சகமதில் – நிலவுலகின்கண்ணே , 
- நீடு உலகம் போற்ற - துறக்கவுலகத்துள்ளாருந் துதிக் 
கும்படி , -- மாவலி ஆய்த்துத்தானே - ( முதல்வனருளான் )) 
மகாபலிச்சக்கரவர்த்தியாக அச்சழிந்தே மாறியதென் 
பதும் கேட்கப்படுதலான் ( யாண்டும் அவ்வாறே தெளியப் 
படும் ) என்க . 

சிவ - பொழிப்புரை 
எ - து . அச்சு அழிந்தே மாறுதலும் அகலியை முதலி 
யோர் மாட்டுக் கேட்கப்படுதலான் பாண்டுமவ்வாறே தெளி 
யப்படு மென்பதாம் . 


இரண்டாஞ்சூத்திரம் 


233 


அகலியை முதலியோர்க்கு அங்ஙனமாறிய துஞ் சாபவருள் 
களா னாய தன்றிக் கன்மமாத்திரையா னய தன்றாகலான் , அதுவே 
பற்றி யாண்டு மவ்வாறு கோடல் பொருந்தாதென்பாரை கோக்கி 
யெழுந்தது வருஞ் செய்யுளென்பது . 


( 44 ) 


செப்பினாப் மாற 

வேறு சிலர்விதி யாலே கன்மால் 
வைப்புறும் யோனி பெல்லா மாறிவந் திடாவிங் கென்னி 
னெப்படி யானுஞ் செய்திக் கிறைகரி யாவ னென்றே 
முற்பட மொழிந்தே னெல்லா முதல்வன்றன் விதியேயாகும் . 


சுப் 

பதவுரை 
சிலர் விதியாலே வேறு மாறச் செப்பினாய் -சிலர் சாப 
வருள்களாலே அச்சழிந்தே மாறும்படி ( வந்த தென்று ) 
கூறி , -கன்மால் வைப்புறும் யோனி எல்லாம் மாறி வந்தி 
டா இங்கு என்னின் - கன்மமாத்திரைக்கேதுவாய் அமைந் 
துள யோனிகளில் (உயிர் அச்சழிந்து ) மாறுதலின்றென 
ஈண்டு நீ சொல்லின் , - எப்படியானும் எவ்வகை 
யானும் .-- செய்திக்கு இறை கரியா வன் என்றே - (உயிர் 
கள் ) செய்யுங் கன்மங்கட்கு முதல்வன் சான்றென்றே , -- 
முற்பட மொழிந்தேன் - ( மறைகளீசன்சொ லென்பது 
முதலாக ) மேற்கூறிப்போந்தா மாகலின் , - எல்லாம் முதல் 
வன்றன் விதியே ஆகும் - வினைப்பய னெனப்பட்டன 
வெல்லாம் முதல்வனுடைய சாபவருள்களே யாதலின் 
விசேடமின்மையான் ( ஓரிடத்திற்கண்டது யாண்டும் 
ஒக்கும் ) என்க . 

சிவ பொழிப்புரை 

மறைகளீசன் சொல்லென்பது முகலாக மேற் 
கூறிப்போந்தமையின் , வினைப்பயனெனப்பட்டனவெல்லாம் 

30 


எ - து . 


234 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


முதல்வனுடைய சாபவருள்களேயாகலின் விசேடமின்மை 
பான் ஓரிடத்திற் கண்டது யாண்டு மொக்குமென்பதாம் . 


விதியென்றது ஈண்டுச் சாபவருள் கண்மேற்று 
இவை யைந்து செய்யுள் எனும் மீமாஞ்சகரி லொருசாரார் மதம் 
பற்றி ஆசங்கித்துப் பரிகரித்துத் தான் பலபேதங்காட்டியென மேற் 
கூறியது சாதிக்கப்பட்டது . 


அற்றேல் , தோக்கிற்றை நோக்கி நிற்குமுயிர் மற்றோரச் 
சினைப் பற்று தல் யாங்ஙனஞ் செல்லுமென்பாரை நோக்கியெழுந்தது 
வருஞ்செய்யுளென்பது . 

( 45 ) 


அவ்வவ போனி தோறு மவ்வவ வுலகந் தோறும் 
செவ்விதி னறிந்து கன்மஞ் சேர்ந்திடா சீவன் சேரா 
விவ்வகை தம்மிற் சேர்வு மிறைசெய லானாற் செய்த 
வெவ்வுரு வுந்தங் கன்மான் மாற்றுவ னிறைவன் ரூனே 

சுப் 

பதவுரை 
கன்மம் அவ்வவ யோனி தோறும் அவ்வவ உலகந் 
தோறும் செவ்விதின் அறிந்து சேர்ந்திடா - வினைகள் ( சட 
மாகலின் ) அவ்வவற்றிற்கீடாய தநுக்களையும் புவனங் 
களையும் நேராக அறிந்து சென்று அணையமாட்டா.- 
சீவன் சேரா - உயிர்கள் ( சேதனமாயினும் தமக்கென 
அறிவின்மையான் அவையே ) அவற்றது பயனை அறிந் 
தெடுத்துக்கொண்டு நுகரமாட்டா , -இவ்வகை தம்மிற் 
சேர்வும் - இங்ஙனமாதலின் மாயை வினைகளைக் காரியப் 
படுத்தி உயிர்கட்குச் சேர்த்தலும் , -இறை செயல் ஆனால் 
இறைவனேயென்பது மேற்பாரிசேடவளவையாற் பெறப் 
பட்டமையின் ( அஃது உயிர் முதலியவற்றின் செயலன்மை 


இரண்டாஞ்சூத்திரம் 


235 


யான் ) , - இறைவன் றானே செய்த எவ்வுருவும் - இறைவன் 
செய்த எவ்வகை அச்சையும் , - தங்கன் மான் மாற்றுவன் 
- உயிர்கள் வினைக்கேற்ப இறைவன் மாற்றுவன் ( ஆதலின் 
அதன்கண் ஆசங்கை என்னை ) என்க . 


சிவ 


- 


எ - து . 


பொழிப்புரை 
மாயை வினைகளைக் காரியப்படுத்தி உயிர்க்குச் 
சேர்த்து வான் இறைவனேயென்பது மேற் பாரிசேடவளவை 
யாற் பெறப்பட்டமையின் , அஃது உயிர் முதலியவற்றின் 
செயலன்மையான் இறைவன் செய்த வச்சை 

றைவன் 
மாற்றுதற்கண் ஆசங்கையென்னையென்பதாம் . 


இவ்வென்பது வகரவீற்றுப் பலவறிசொல் . 


இதனான் மேலது வலியுறுத்தப்பட்டது . 


அற்றேல் , இவ்வாறு அச்சுமாறித் தோன்றுமாயிற் சற்காரிய 
வாதத்திற்கு இழுக்காம்போலுமென்பாரை நோக்கி யெழுந்தது 
வருஞ் செய்யுளென்பது 

( 46 ) 


. 


மாறியிவ் வுருவ மெல்லாம் வருவதெங் கேநின் றென்னிற் 
கூறிய சூக்கு மத்தா முருவெனிற் குறிபொன் றென்னின் 
வேறொரு குறியா மாரம் வீரசங் கிலியு மாகுந் 
தேறி பொருவ னாலிச் செயலெலாஞ் சிவனா லாகும் . 


பதவுரை 
இவ்வுருவமெல்லாம் மாறி வருவது எனின் - ( அற் 
றேல் இவ்வாறு ) அச்சுமாறித்தோன்றுவதாயின் ,-எங்கே 
நின்று என்னின் - யாங்ஙன நின்றெனின் , -உருக்கூறிய 


236 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சூக்குமத்து ஆம்- தூ லவுடம்பு அங்ஙனங் கூறிப்போந்த 
தன்மூலமாகிய சூக்குமவுடம்பினின்றும் உண்டாம் .- 
குறி ஒன்று என்னின் - காரணம் ஒன் ( றாகக் காரியம் பல 
வாதல் அமையா)தெனின் , - ஒருவனால் ஒரு குறி - செய் 
வானது ஆற்றலான் ஒரு பொன் , - வேறாம் ஆரம் வீரசங் 
கிலியும் ஆகும் - ஆரம் வீரசங்கிலி முதலிய வெவ்வேறணி 
கலங்களாய்ப் பரிணமிக்குமாறுபோல, - சிவனால் இச்செய 
லெலாம் ஆகும் - இறைவனது ஆற்றலான் ஒரு சூக்கும 
வுடம்பு வெவ்வேறு அச்சுக்களாய்ப் பரிணமித்துத் தோன் 
றுதல் உண்மையின் , -- நீ தேறு - ( ஆண்டுச் சற்காரிய 
வாதத்திற்கு இழுக்கில்லை யென்பதனை ) நீ தெளிவாயாக 
என்க. 


சிவ 


- 


பொழிப்புரை 
எ - து . செப்வான தாற்றலான் ஒருபொன் வெவ்வேறணி 
கலங்களாய்ப் பரிணமிக்குமாறுபோல , இறைவன தாற்றலான் 
ஒருசூக்குமவுடம்பு வெவ்வேறச்சுக்களாய்ப் பரிணமித்துத் 
தோன்றுதலுண்மையின் , ஆண்டுச் சற்காரியவாதத்திற் 
கிழுக்கில்லையென்பதாம் . 

( 47 ) 
சூக்குமங் கெட்டுத் தூலக் தோன்றிடா சூக்கு மத்தி 
னாக்கியோ ருடல்கி டப் | தின்றுட வாக்குந் தன்மைக் 
கோக்கிய சத்தி யுண்டா யுடறருங் கால முற்று 
க்கிட மரம்பின் வேரோர் நீண்மர நிகழ்த்து மாபோல் . 


சுப் 


பதவுரை 


( அங்ஙனஞ் சூக்குமவுடம்பினின்றும் இத்தூலவுடம் 
பெல்லாம் வருவது ஆரம் வீரசங்கிலியானாற்போல ஒன்று 


ரண்டாஞ்சூத்திரம் 


237 


பிறிதொன்றாவதுமன்று ) சூக்குமம் கெட்டுத் தூலந் 
தோன்றிடா - (வித்து மரமானாற்போல ) ஒன்று கெட்டு 
ஒன்று தோன்றுவது மன்று , - சூக்குமத்தின் ஆக்கி ஓர் 
உடல் கிடப்பது இன்று - ( மதிக்கெழுகலைகள் போல ) ஒன் 
றின் கண் ஒன்று கிடந்து தோன்றுவதுமன்று, - உடல் 
ஆக்குந் தன்மைக்கு-( மற்றென்னையோ ) சூக்குமவுடம்பிற் 
றூலவுடம்புகள் உண்டாந்தன்மைக்கு ( த் திருட்டாந்த 
மெனின் ) , -- மரம் காலம் உற்று நீக்கிட மரமானது 
இறுதிக்காலம் உறுதலான் நீங்கப்பட.- பின் வேர் ஓர் 
நீள் மரம் நிகழ்த்தும் ஆபோல் - பின்பு மரவேரின் மற் 
றொரு நீண்ட மரம் உண்டாதல் போலுமாகலின் , - ஓக் 
கிய சத்தி உண்டாய் உடல் தரும் - சூக்குமவுடம்பிற் 
றூலவுடம்புகள் யோக்கியமான சத்தி ரூபமாயிருந்து 
தோன்றுவன என்க , 


சிவ 


பொழிப்புரை 


- 


எ - து . 


அங்ஙனஞ் சூக்குமவுடம்பினின்றும் இத்தூல 
வுடம்பெல்லாம் வருவது , ஆரம் வீரசங்கிலியாறைபோல 
ஒன்று பிறிதொன்றாவதுமன்று , வித்து மரமானாற்போல 
ஒன்று கெட்டு ஒன்று தோன்றுவது மன்று , மதிக்கெழுகலை 
கள்போல ஒன்றின்கணொன்று கிடந்து தோன்றுவதுமன்று ; 
மற்றென்னையெனின் , -- மரவேரின் மற்றொரு மரம்போலச் 
சூக்குமவுடம்பிற் சாலவுடம்புகள் சத்திரூபமாயிருந்து 
தோன்றுவன வென்பதாம் .. 


சற்காரியமா தற்கட்படும் விசேடங் கூறியவாறு . 


யோக்கியம் ஒக்கியமென மரீஇயிற்று , 


( 48 ) 


238 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


விதிப்படி சூக்கு மத்தே யுருவரும் வினையா லிக்கே 
யுதித் திடா வுருவ மாக வுருவரு மரங்கள் வித்திற் 
கதித்தெழு மரமும் வித்துக் கழியும்பின் னழியுஞ் சூக்க 
மதிக்கெழு கலைகள் போல வருவது போவ தாமே . 


சுப் 


பதவுரை 


உரு வரும் மரங்கள் - உருவமாய் விளங்குகின்ற 
மரங்கள் , - வித்தின் கதித்து எழும் ( அவைக்கு முதலாகிய ) 
வித்தினின்று தோன்றி எழும் ( அதுபோல), -- வினையால் 
விதிப்படி வினைக்கேற்ப இறைவனாணையால் . - உரு - 
அத்தூலவுடம்புகள் . -- சூக்குமத்தே வரும் - ( அவைக்கு 
முதலாகிய ) சூக்குமவுடம்பினின்றுந் தோன்றும் , -மரமும் 
வித்தும் கழியும் - அழிந்தவழி ( அதற்கு மூலமாகிய ) வித் 
தும் உடனழியும் ( ஆதலின் ) , -- பின் சூக்கம் அழியும் 
( என்னின் ) - ( அதுபோலத் தூலவுடம்பு கெட்டவழிப் ) 
பின்னர் ( அதற்கு முதலாகிய ) சூக்குமவுடம்பு அழியும் 
போலுமெனின் ( அற்றன்று சூக்குமத்திற் நூலந்தோன்று 
தன்மாத்திரைக்கு ஒருபுடை ஒப்புமையல்லது முற்றுவமை 
யன்மையான் ) , -- மதிக்கு எழு கலைகள் போல வருவது 
போவதாமே சந்திரனுக்கு உளவாகிய கலைபதினாறிற் 
காரணமாகிய ஒருகலை அழியாது நிற்க மற்றக்கலைகள் 
தோன்றுதலும் ஒடுங்குதலும்போல மூலமாகிய சூக்கும 
வுடம்பு அழியாது நிற்க அதினின்று தூலவுடம்புகள் 
தோன்றி ஒடுங்கும்.- இங்கே உருவமாக உதித்திடா - 
ஈண்டு ( அத்தூ லவுடம்புகள் தமக்கு ஒரு முதலில்வழி ) 
உருவமாகத் தோன்றிடா ( இவ் வருத்தாபத்தியால் அஃ 
துண்டென்பது அறியப்படும் ) என்க . 


- 


இரண்டாஞ்சூத்திரம் 


239 


- 


சிவ பொழிப்புரை 
எ -து . மரந்தோன்றுதல் வித்தையின்றி யமையாதவாறு 
போல , அத்தூலவுடம்பு தோன்றுதலுந் தனக்கொரு முத 
லில்வழிக் கூடாதென்னும் அருத்தாபத்தியால் அஃதுண் 
டென்பது அறியப்படு மென்பதாம் . 

சூக்குமவுடம்புண்மைக்குப் பிரமாணங் கூறியவாறு ; ஆண்டுத் 
தோன்றுமாசங்கையை நீக்கு தற்பொருட்டு மதிக்கெழுகலைகள் போல 
வருவது போவ தாமெனவு முடன் கூறினார் . அற்றேல் , தூலவடி 
வுக்குக்காரணம் ஐம்பெரும்பூதமேயமையும் சூக்குமவடிவு எற்றுக் ? 
கெனின் , -அறியாது கூ றினாய் ; சற்காரியவாதத்திற் றூலப் 
பொருட்குக் காரணஞ் சூக்குமபூ தமேயாவ தன்றிப் பிறிதில்லையென 
வும் , அச்சூக்குமவுடம்பாவது சூக்குமபூ தமெனப்படுந் தன்மாத்திரை 
யானியன் ற வடிவாகலின் அதன் காரியமாதல்பற்றியே தூலவுடம் 
பை ஐம்பெரும்பூத வடிவென்பதெனவும் , தெற்றெனவுணர்ந்து 
கொள்க . உருவருமரங்கள் வித்திற் கதித்தெழுமென்பது எடுத் 
துக்காட்டுவமை . மரமும் வித்துங் கழியுமென்பது மது . அழியஞ் 
சூக்க மென்னிலென்று உரைத்துக்கொள்க ; சூக்கம் பாகதச்சிதைவு . 

இவைமூன்று செய்யுளானுஞ் சூக்குமவுடம்பு முதற்காரணமா 
மாறுணர்த்தித் தான் பல பேதங்காட்டு தல்பற்றிச் சற்காரியவாதத் 
திற்கு இழுக்கின்மை கூறப்பட்டது . 

அற்றேல் , இப்பெற்றித்தாகிய சூக்குமவுடம்புக்கு மூலம் 
வேறில்லை போலுமெனின் , அவ்வாசக்கை நீக்குதற்கெழுந்தது 
வருஞ்செய்யுளென்பது . 

( 49 ) 
தூலமா முருவி னுக்குச் சூக்கும் முதல தற்கு 
மூலமா ன தற்கு மூல மோகினி யதன்மு தற்றான் 
மேலதாம் விந்து சத்தி சிவமிவை மிசையா மெல்லாஞ் 
சாலவின் றாகு மான்மாச் சிவத்தினைச் சார்ந்த போது . 


240 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சுப் 


பதவுரை 


லாகிய 


தூலமாம் உருவினுக்கு முதல் சூக்குமம் - தூலவுடம் 
பிற்கு முதற்காரணம் சூக்குமவுடம்பு , - அதற்கு மூலம் 
மான் அதற்கு முதற்காரணம் மூலப்பகுதி , - அதற்கு 
மூலம் மோகினி - அதற்கு முதற்காரணம் மோகினி , -- 
அதன் முதற்றான் மேலதாம் - அம்மூலப்பகுதிக்கு முத 

தானே பரமமுதற்காரணமெனப்படும் , விந்துசத்தி 
சிவம் இவை மிசையாம் - ( ஏனைக் ) குண்டலினிசத்தியோ 
வெனின் ( அது ) சுத்தமாய் இவையனைத்திற்கும் வியாபக 
மாய் நிற்கும் , - எல்லாம் - இவ்விருவகைப் பிரபஞ்சமும் , 
-ஆன்மாச் சிவத்தினைச் சார்ந்தபோது சால இன்று 

ஆன்மாச் சிவத்தினைச் சார்தற்கு ஏதுவாகிய 
பக்குவகாலம் அமைதற் பொருட்டு இப்பெத்தகாலத்து 
உளவாவன என்க. 


- 


ஆகும் 


சிவ பொழிப்புரை 
எ - து . தூலவுடம்பிற்கு முதற்காரணஞ் சூக்குமவுடம்பு , 
அதற்கு முதற்காரணம் மூலப்பகுதி ; அதற்கு முதற்காரணம் 
மோகினி , அதுவே பரம முதற்காரணமெனப்படும் , ஏனைக் 
குன் 

ண்டலினிசத்தி யோவெனின் , அது சுத்தமாய் இவையனைத் 
திற்கும் வியாபகமாய் நிற்கும் . இவ்விருவகைப்பிரபஞ்சமும் 
ஆன்மாச் சிவத்தினைச் சார்தற்கேதுவாகிய பக் 

பக்குவகாலஞ் 
சாலுதற்பொருட்டு இப்பெத்தகாலத்துளவாவன வென்ப 


தாம் . 


அதன் முதற்றானென்பது அம்மூலப்பகுதிக்கு முதலாகிய தா 
னென இருபெயரொட்டுப் பண்புத்தொகையாய் மோகினியின் 

அதன் முதற்றானென் றனுவதித்து மேல தாமெனப் 


மேனின் றது . 


இரண்டாஞ்சூத்திரம் 


241 


பரமமுதற்காரணமாதல் கூறப்பட்டது ; இவ்வாறன்றி முதலென்ற 
தனை எழுவாயாக வைத்துரைப்பார்க்கு , றகரமிரட்டித்தல் பொருந் 
தாமையுஞ் சித்தாந்தத்திற்கு ஏலாமையு முணர்க . 

சிவமென்றது முன்னையது சுத்தமென்னும் பொருட்டு . 
சாலவாகுமென வியையும் ; சாலுதல் அமை தல் . 
சார்ந்த வென்னும் பெயரெச்சம் ஏதுப்பெயர் கொண்டது . 

இதனானே மேல தன்கணிகழு மாசங்கை நீக்கி வருஞ்செய்யுட் 
குத்தோற்றுவாயுஞ் செய்யப்பட்டது . 

இருவினையின்ப வென்னுஞ்செய்யுண் முதல் இதுகாறும் முதற் 
செய்யுளின் அலகிலா வுயிர்கள் கன்மத் தாணையி னமர்ந்து செல்ல 
என்ற விரண்டாங்கூற்றை வலியுறுத்தியவாறு , 

இனி , இருபத்திரண்டுசெய்யுளான் மூன்றாங் கூற்றின்கட்படும் 
முறைமையெல்லாந் தெரித்துணர்த்துகின்றார் . 

( 50 ) 


மூன்றாமதிகரணம் . 


அரன் விதி யருள தென்றே யறைந்தன னதுவு முன்னே 
கரைநர கருந்து றக்கந் தநுகரணாதி பெல்லாம் 
வருவதுஞ் செய்த நாதி மலங்களிம் மருந்தாற் றீர்த்துப் 
பரகதி யதுவுந் தந்து பாதபங் கயமுஞ் சூட்டும் . 

சுப் 

பதவுரை 
அதுவும்- ( அவ்விருவகைப் பிரபஞ்சங்களும் ஆன்மாச் 
சிவத்தினைச்சார்தற்கு ஏதுவாகிய பக்குவகாலம் அமைதற் 

31 


242 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பொருட்டு இப்பெத்தகாலத்து உளவாதலாகிய ) அதுவும் . 

அரன் விதி ( என்று ) - ( இலயம் போகம் அதிகாரமென் 
னும் அவத்தைகளினின்ற ) இறைவன் செய்யுஞ் செய்தி 
யென்றும் ,-அருளதே என்று- ( அது ) கருணையேயென்றும் , 

முன்னே அறைந்தனன் ( தொகுத்தும் வகுத்தும் ) 
மேலே கூறிப்போந்தாமாகலின் , -- தரை நரகு அருந்துறக்கம் 
தனுகரணாதி எல்லாம் - பூமி நரகம் அரியதுறக்க முதலிய 
வற்றிற்சென்று ( அவைக்குரிய பயனை அநுபவித்தற்கேது 
வாகிய ) தனுகரணாதிகளை , - வருவதும் செய்து -உளவாகச் 
செய்து , -அநாதி மலங்கள் - அநாதியாய மலகன்மங்க 
ளென்னும் நோய்களை , - இம் மருந்தால் தீர்த்து - அத்தனு 
கரணாதிகளாகிய மருந்துகளினாலே தீர்த்து .-- பரகதியதுவும் 
தந்து - பரஞானத்தை விளக்கி , -- பாதபங்கயமும் சூட்டும் 
- சிவானந்தப் பெரும்பேறும் அவனாற் றரப்படும் என்க . 

சிவ பொழிப்புரை 

எல்லாஞ் சிவத்தினைச் சார்ந்தபோது சாலவின் 
றாதலாகியவதுவும் இலயம் போகம் அதிகாரமென்னும் 
அவத்தைகளினின்ற இறைவன் செய்யுஞ் செய்தியென்றும் 
அது கருணையேயென்றுந் தொகுத்தும் வகுத்தும் மேலே 
கூறிப்போந்தாமாகலின் , அத்தனுகரணாதிகள் மலகன்மங்க 
ளாகிய நோய்க்கு மருந்தாக அவனாலமைக்கப்பட்டன ; அவற் 
றால் அந்நோய் தீர்ந்தவழிப் பரஞானத்தை விளக்கிச் சிவா 
னந்தப் பெரும்பேறும் அவனற்றரப்படுமென்பதாம் 

கதியென்பது ஞானத்தினையுணர்த்தல் வடமொழிமதம் . 
‘ முன்னேயறைந் தன னென்ற தனால் அமர்ந்து செல்லத் தலைவ 
னாதற்கட்படுமியல்பெல்லாம் ஈண்டே கூறற்பாலனவாயினும் , ஒவ் 
வோரியைபு பற்றி ஆண்டாண்டு ஒருங்கு வைத்தோதப்பட்டன ; 


எ - து 


இரண்டாஞ்சூத்திரம் 


243 


. 


அவையெல்லாம் ஈண்டுய்த்துரைத்துக் கொண்டுணர்கவென்பதூஉ 
மாயிற்று . மாயாகாரியமெல்லாஞ் சிவத்தினைச் சார் தற்பொருட்டா 
மாறு யாங்கன ? மென்னும் ஆசங்கையை நீக்குதற்பொருட்டு , அநாதி 
மலங்க ளிம்மருந்தாற் நீர்த்துப் பரகதியதுவுந் தந்து பாதபங்கயமுஞ் 
சூட்டு மென்றார் . மலந்தீர்க்கு முகத்தான் அவையங்ஙனமாமென்ற 
வாறாயிற்று . • இலனென்று தீயவை செய்யற்க ” ( திருக்குறள் , 
தீவினையச்சம் , செ - 5 ) என்றாற்போல அன்னீறு ஈண்டுத் தன் 
மைக்கண் வந்தது . மேல் இன்பத்துன்பமருத்தியே வினையறுப்ப 
னென் றவாசிரியர் , ஈண்டு மாயாகாரியங்களை மருந்தென் றன் மலை 
வாம் போலுமெனின் , -ஆகாது ; நோய்தீர்தற்கு ஏதுவாயினவெல் 
லாம் மருந்தெனப்படுமாகலின் . அது உற்றவன் தீர்ப்பான் மருந்து 
ழைச் செல்வானென் - றப்பானாற் கூற்றே மருந்து " ( திருக் , மருந்து 

10 ) என்பதனானுமறிக . இஃது ஏகதேசவுருவகம் . 


செழு 


இதனானே மேற்கூறிப்போந்த தூலம் 

குமம் மான் 
மோகினி விந்து வெல்லாம் , மருத்துவனுக்கு மருந்து போல , மல 
வயித்தியனாகிய அரனுக்குப் பரிக்கிரகவிபூதியாதல் கூறப்பட்டது , 

( 51 ) 
எழுமுடல் கரண மாதி யிவைமல மலம லத்தாற் , கழு 
வுவ னென்று சொன்ன காரண மென்னை பென்னிற் , 
நவை பறுவை சாணி யுவர்செறி வித்த ழுக்கை , முழுவதுங் 
கழிப்பன் மாயை கொடுமல மொழிப்பன் முன்னேன். 

சுப் 

பதவுரை 
எழும் உடல் கரணம் ஆதி இவை மலம் 

வை மலம் - எழுகின்ற 
அத்தனுகரணமுதலியன மலமாகவும் , -- மலம் மலத்தால் 
கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்னை என்னின் 
மலத்தை மலத்தால் நீக்குவனென்று கூறிய காரணம் 
யாதெனின் , - செழு நவை அறுவை அழுக்கை - அழுக் 


244 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


குடைய மெல்லிய ஆடையின் அழுக்கை . - சாணி உவர் 
செறிவித்து சாணம் , உவர்மண் முதலிய அழுக்கைக் 
கொண்டு , - முழுவதும் கழிப்பன் - முழுவதும் நீக்குதல் 
செய்யும் வண்ணான் போல , -- முன்னோன் மாயை கொடு 
மலம் ஒழிப்பன் - முதல்வன் மாயேயமலத்தினை (மருந்தா 
கக்கொண்டு ஏனை ) மலங்களைத் தீர்ப்பன் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . 

அழுக்கைக்கொண்டு அழுக்கை நீக்கவேண்டுத் 
தலின் , மாபேயமலம் ஏனை மலங்கட்கு மருந்தாகக் கூறப் 
பட்டன வென்பதாம் . 


- 


மலம் அழுக்கு என்பன ஒருபொருட்கிளவி . 
இதனானே மேலது வலியுறுத்தப்பட்டது . 

இனி , அம்மாயை மாயேயங்களது இயல்பாவது என்னை ? யென் 
பார்க்கு , அதனை வகுத்துக் கூறுவான்றொடங்கினார் . ( 52 ) 


நித்தமா யருவா யேக நிலையதா யுலகத் திற்கோர் 
வித் துமா யசித்தா யெங்கும் வியாபியாய் விமல னுக்கோர் 
சத்தியாய்ப் புவன போகந் தனுகர ணமுமு யிர்க்காய் 
வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமுஞ் செய்யு மன்றே . 


சுப் 

பதவுரை 
மாயை -உலகிற்கு ( முதற்காரணமெனப்படும் ) மாயை 
யாவது , -- நித்தமாய் - நித்தமாகியும் , அருவாய் - அருவ 
மாகியும் . - ஏக நிலையதாய் - ஒன்றாகியும் , --உலகத்திற்கு 
ஓர் வித்துமாய் - உலகம் உண்டாதற்கு ஓர் வித்தாகியும். 
அசித்தாய் -சடமாகியும் , -- எங்கும் வியாபியாய் - எவ்விடத் 


இரண்டாஞ்சூத்திரம் 


245 


எ - து . 


தும் வியாபகமாகியும் , --விமலனுக்கு ஓர் சத்தியாய் - முதல் 
வனுக்கோர் பரிக்கிரகசத்தியாகியும் , -புவன போகம் தநு 
கரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய் - புவனமும் 
போகமும் தனுவும் கரணமுமாக உயிர்களின் பொருட்டு 
விரிந்ததோர் மலமாகியும் , -மயக்கமும் செய்யும் அன்றே 
- விபரீதவுணர்வினைச் செய்தலாகியும் உள்ள இலக்கணங் 
களை யுடையது என்க . 

சிவ பொழிப்புரை 

உலகிற்கு முதற்காரணமெனப்படும் மாயை 
யாவது நிமித்தமாதன் முதலிய இலக்கணங்களையுடைய 
தென்பதாம் . 

மாயையின் சொரூபங் கூறுவார் , புவனபோகந்தனுகாணமு 
முயிர்க்காயென்றும் , அதுவும் மாத்திமிகர் மதம்பற்றிச் சூனியத் 
திற் செல்லாமைப்பொருட்டு உலகத்திற்கோர் வித்துமாயென்றும் , 
அதுவுங் கணிகவாதிகள் மதம்பற்றிச் சார்பினிற் செல்லாமைப் 
பொருட்டு நித்தமாயென்றும் , அதுவும் உலகாயதர் மதம்பற்றிப் 
பூ தங்களிற் செல்லாமைப் பொருட்டு அருவாயென்றும் , அதுவும் 
வைசேடிகர் முதலியோர் மதம்பற்றிப் பரமாணுக்களிற் செல்லா 
மைப்பொருட்டு எங்கும் வியாபியாயென்றும் , அதுவுஞ் சாங்கியர் 
ம தம்பற்றி முக்குணங்களிற் செல்லாமைப்பொருட்டு ஏகநிலைய தா 
யென்றும் , அதுவும் பாற்கரியர் மதம்பற்றிப் பிரமத்திற் செல்லா 
மைப்பொருட்டு விமலனுக்கோர் சித்தியாயென்றும் , அதுவு 
சிவாத்துவி தர் மதம்பற்றிச் சிற்சத்தியிற் செல்லாமைப்பொருட்டு 
அசித்தாயென்றும் , அதுவும் மாயாவாதி மதம்பற்றி அநிருவசனத் 
திற் செல்லாமைப்பொருட்டு வைத்ததோர் மலமாயென்றும் , இத் 
தன்மைத்தாகிய மாயை ஆணவமலம்போல மயக்கமே செய்யு 
மென்னுஞ்சைவருளொருசாராரை மறுத்தற்பொருட்டு மயக்கமுஞ் 
செய்யுமென்றுங் கூறினார் . 


246 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


செய்யுளாகலின் முறைபிறழ வைக்கப்பட்டன . 


ஈண்டு மயக்கமென்றது விபரீ தவுணர்வை ; மயக்கமுமென்னு 
மும்மை , அது தன்னியல்பன்மையுணர நின்றது . 

( 53 ) 


மாயையிற் கால மோடு நியதிபின் கலாதி தோன்று 
மாயவக் கால மூன்றா யாக்கியு மளித்தும் போக்கிக் 
காயமோ டுலகுக் கெல்லாங் காலசங் கையினைப் பண்ணி 
நாயக னாணை பாலே நடத்திடுஞ் சகத்தை யெல்லாம் . 


சுப் 

பதவுரை 
மாயையின் - அத்தன்மைத்தாகிய மாயையினின்றும் , 
- காலமோடு - காலதத்துவமும் , -- நியதி - நியதிதத்துவமும் , 
- பின் கலாதி தோன்றும் - பின்னர்க் காலதத்துவ முதலி 
யனவும் முறையே தோன்றுவனவாம் , -ஆய அக்காலம் 
அவற்றுள் ஒன்றாகிய காலதத்துவமாவது, - நாயகன் 
ஆணையாலே மூன்றாய் - முதல்வன் ஆணையான் இறப்பு 
நிகழ்வு எதிர்வென முத்திறப்பட்டு.- ஆக்கியும் அளித்தும் 
போக்கி ( யும் ) காயமோடு உலகுக்கெல்லாம் - தோற்றம் 
நிலை இறுதியென்னும் முத்தொழிலுடைய தனக்குக் 
கீழுள்ள உடலும் உலகுமாகிய காரியப்பிரபஞ்சம் அனைத் 
தையும் , -- கால சங்கையினைப் பண்ணி - காலவரையறை 
யிற்படுத்தி .-- சகத்தை எல்லாம் நடத்திடும் - கன்மத்தை 
வரை செய்து நிற்கும் என்க . 

பொழிப்புரை 
எ - து அத்தன்மைத்தாகிய மாபையினின்றுங் காலமுத 
லிய தத்துவங்களுள வா . அவற்றுட் காலமாவதும் முதல்வ 
அணையான் முத்திறப்பட்டுத் தனக்குக் கீழுள்ள காரியப்பிர 


சிவ 


இரண்டாஞ்சூத்திரம் 


247 


பஞ்சமனைத்தையுங் காலவரையறையிற் படுத்திக் கன்மத்தை 
வரைசெய்து நிற்குமென்பதாம் . 


எண்ணும்மை முன்னருஞ் சென்றியையும் . 


காயகனாணையாலே யென்பதனைத் தத்துவாதிகாரமுழுதினு 
முய்த்துரைக்க . 

( 54 ) 


நியதிபின் றோன்றிக் கன்ம நிச்சயம் பண்ணி நிற்கு 
மயர்விலாக் கலைபின் றோன்றி பாணவ மொதுக்கிச் சித்தின் 
செயல்புரி கிரியா சத்தி தெரிவிக்குஞ் சிறிதே வித்தை 
யுயர்கலை பதனிற் றோன்றி யறிவினை யுதிக்கப் பண்ணும் . 


சுப் 

பதவுரை 
நியதி பின் தோன்றி - நியதிதத்துவம் அக்காலத்தின் 
பின்னாக ( மாயையினின்றும் ) தோன்றி, - கன்ம நிச்சயம் 
பண்ணி நிற்கும் - ( முதல்வன் ஆணையால் ) அவரவர் செய்த 
கன்மம் அவரவரே நுகருமாறு நியமிக்கும் , -- பின் அயர்வு 
இலாக் கலைதோன்றி - அதன்பின் ( அம்மாயையினின்றே ) 
அயர்ச்சியில்லாத கலாதத்துவம் தோன்றி. 

-ஆணவம் 
சிறிதே ஒதுக்கி - ஆணவத்தை ஏகதேசத்தில் நீக்கி , -- 
சித்தின் செயல்புரி கிரியாசத்தி தெரிவிக்கும் - ஆன்மா 
வின் றொழில்செய்யுங் கிரியாசத்தியை விளக்கி ( முதல்வன் 
ஆணையால் வினைக்கீடாகவரும் போகத்திற் செலுத்தி ) 
நிற்கும் , - உயர் கலையதனில் வித்தை தோன்றி – உயர்ந்த 
அக்கலையினின்றும் வித்தியாதத்துவம் தோன்றி . - அறி 
வினை ( ச் சிறிதே ) உதிக்கப்பண்ணும் - அவ்வான்மாவினது 
ஞானசத்தியை ஏகதேசத்தில் விளக்கி ( முதல்வன் ஆணை 
யால் அப்போகத்தின்கட் செலுத்தி ) நிற்கும் என்க . 


248 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


- 


சிவ பொழிப்புரை 
எ - து நியதிதத்துவம் அக்காலத்தின் பின்னாக மாயை 
யினின்றுந் தோன்றி அவரவர் செய்த கன்மம் அவரவரே 
நுகருமாறு நியமிக்கும் . அதன்பின் அம்மாபையினின்றே 
கலைதோன்றி ஆணவத்தை யேகதேசத்தினீக்கி ஆன்மாவின் 
கிரியாசத்தியை விளக்கி வினைக்கீடாக வரும் போகத்திற் 
செலுத்தி நிற்கும் . அக்கலையினின்றும் வித்தை தோன்றி 
அவ்வான்மாவினது ஞானசத்தியை ஏகதேசத்தில் விளக்கி 
அதன்கட் செலுத்தி நிற்குமென்பதாம் . 

( 55 ) 


விச்சையி னராகந் தோன்றி வினைவழி போகத் தின்க 
ணிச்சையைப் பண்ணி நிற்கும் தொழிலறி விச்சை மூன்றும் 
வைச்சபோ திச்சா ஞானக் கிரியை முன் மருவி யான்மா 
நிச்சயம் புருட னாகிப் பொதுமையி னிற்ப னன்றே. 


- 


சுப் 

பதவுரை 
விச்சையின் அராகம் தோன்றி - அவ்வித்தையினின் 
றும் அராகதத்துவம் தோன்றி . - இச்சையை வினைவழி 
போகத்தின்கண் பண்ணிநிற்கும் - ஆன்மாவினது இச்சா 
சத்தியை விளக்கி ( முதல்வன் ஆணையால் ) வினைக்கீடாக 
வரும் அப்போகத்திற் செலுத்தி நிற்கும் .-- தொழில் அறிவு 
இச்சை மூன்றும் வைச்சபோது- ( இவ்வாறு கலைமுதலிய 
மூன்றும் ) தொழின் முதலிய மூன்றனையும் விளக்கியவழி. 
ஆன்மா - கன்மத்தை வரையறுத்தலும் நியமித்தலும் 
செய்யுமுகத்தான் உபகரிப்பனவாய கால நியதிகளும் 
உளப்படப் பஞ்சகஞ்சுக முடையவுயிர், -- இச்சா ஞானக் 
கிரியை முன் மருவி - அவ்விச்சைமுதலிய மூன்றனையும் 


இரண்டாஞ்சூத்திரம் 


249 


ஏகதேசத்தின் மருவி , - பொதுமையின் நிச்சயம் புருட 
னாகி நிற்பன் அன்றே - பொதுவகையான் நிச்சயமாகிய 
புருடதத்துவமெனப் பெயர்பெற்று ( முதல்வன் ஆணை 
யான் அப்போகத்தில் உன்முகமாய் ) நிற்கும் என்க 


சிவ 


பொழிப்புரை 


அவ்வித்தையினின்றும் அராகந் தோன்றி 
இச்சாசத்தியை விளக்கி அப்போகத்திற் செலுத்திநிற்கும் . 
இவ்வாறு கலைமுதலிய மூன்றுந் தொழின்முதலிய மூன்றனை 
யும் விளக்கியவழி , கன்மத்தை வரையறுத்தலும் நியமித்த 
லுஞ் செய்யுமுகத்தான் உபகரிப்பனவாய கால நியதிகளு 
முளப்படப் பஞ்சகஞ்சுகமுடையவுயிர் , அவ்விச்சை முதலிய 
மூன்றனையு மேகதேசத்தின் மருவிப் பொதுவகையாற் 
புருடதத்துவமெனப் பெயர்பெற்று அப்போகத்தி லுன்முக 
மாய் நிற்குமென்பதாம் . 


சிறப்புவகையாற் புருடதத்த வமென நிற்றல் மூலப்பகுதியில் 
றோன்று மவிச்சைமுதலிய பஞ்சக்கிலேசமு முடைத் தாயவழி 
யென்பார் , ஈண்டுப் பொதுமையினிற்பனென் 

றார் . 


போகத்துன் முகமாகிய உயிரே புருட தத்துவமென நிற்ப தன்றி 
வேறில்லையென்பதுணர்த்துவார் , நிச்சயம் புருடனாகியென்றார் . 56 


வருங்குண வடிவாய் மூலப் பிரகிருதி கலையிற் றோன்றித் 
தருங்குண மூன்றா யொன்றிற் றான் மூன்றாய் மும்மூன் றாகு 
மிருங்குண ரூப மாகி யிபைந் திடு மெங்கு மான்மாப் 
பெருங்குண வடிவாய்ப் போக சாதனம் பெந்த மாமே , 

32 


250 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


- 


சுப் 

பதவுரை 
மூலப்பிரகிருதி கலையின் வரும் குண வடிவாய்த் 
தோன்றி - ( அதன்பின் ) மூலப்பகுதி கலையினின்றும் வரு 
கிற ( அவ்வியத்த ) குண வடிவாய் ( முதல்வன் ஆணையாலே ) 
தோன்றி, -- தரும் குணம் மூன்றாய் - ( தன்கணின்றும் 
வியத்தமாய்த் ) தரப்படுங் குணதத்துவம் ( சாத்துவிக 
முதலிய ) மூவகையாய் , -- ஒன்றின் தான் மூன்றாய் மும் 
மூன்று ஆகும் - ( அவற்றுள் ) ஒவ்வொன்று முத்திறப் 
பட்டு ஒன்பது வகையாம் , - போகசாதனம் - போகத்திற் 
குரிய சாதனமாய் அதன் கட்டோன்றும் புத்தி முதலிய 
தத்துவங்களும் , - பெருங்குணவடிவாய்ப் : பெந்தமாமே 
பெரிய குணவடிவேயாய் ( முதல்வன் ஆணையான் ) உயி 
ரைப் பந்திக்கும் , - எங்கும் ஆன்மா இருங்குணரூபமாகி 
இயைந்திடும் - அதனாற் போக நுகரும் இடமெங்கணும் 
உயிரும் பெரிய அக்குணரூபமாய் நிற்கும் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . அதன்பின் மூலப்பகுதி கலையினின்றும் அவ் 
வியத்தகுண வடிவாய்த் தோன்றித் தன்கணின்றும் வியத்த 
மாய்த் தரப்படுங் குணதத்துவஞ் சாத்துவிகமுதலிய மூவகை 
யாய் அவற்றுளொவ்வொன்று முத்திறப்பட்டு 
வகையாம் . போகத்திற்குச் சாதனமா யதன்கட்டோன்றும் 
புத்திமுதலிய தத்துவங்களும் குணவடிவேயாய் உயிரைப் 
பந்திக்கும் . அதனாற் போகநுகருமிடமெங்கணும் உயிருமக் 
குணரூபமாய் நிற்குமென்பதாம் . 

( 57 ) 


- 


ன் பது 


இரண்டாஞ்சூத்திரம் 


251 


சித்தமா மவ்வி யத்தஞ் சிந்தனை யதுவுஞ் செய்யும் 
புத்தியவ் விபத்திற் றோன்றிப் புண்ணிய பாவஞ் சார்ந்து 
வத் துதிச் சயமும் பண்ணி வருஞ்சுக துக்க மோகப் 
பித்தினின் மயங்கி ஞானக் கிரியையும் பேணி நிற்கும் . 


சுப் 

பதவுரை 
சித்தமாம் அவ்வியத்தம் - ( குணதத்துவத்திற்குக் 
காரணமெனச் ) சித்திக்கப்பட்டதாகிய மூலப்பகுதி , -- 
சிந்தனையதுவும் செய்யும் - ( அக்குணதத்துவத்தைத் 
தோற்றுவித்தலேயன்றி ) விபரீத வுணர்வுடையதாகிய 
அவிச்சையினையும் ( முதல்வன் ஆணையாலே ) தோற்றுவிக் 
கும் . -- புத்தி அவ்வியத்தில் தோன்றி - ( அதன் பின் ) புத்தி 
தத்துவம் அந்தக்குணதத்துவத்தினின்றுந் தோன்றி .- 
புண்ணிய பாவம் சார்ந்து ( அவ்வவ்வுயிர்கள் செய்த ) 
புண்ணியபாவங்கள் தன்பாற் சாரப்பட்டும் , வரும் 
வத்து நிச்சயமும் பண்ணி - ( அவ்விருவினைக்கீடாக ) வந்த 
விடயத்தை ( இஃது இன்னதென ) நிச்சயித்தும் , - சுக 
துக்கமோகப் பித்தினின் மயங்கி - ( நிச்சயித்த பின்னர்ச் ) 
சுகதுக்கமோகவடிவாய்ப் பரிணமித்தும் , - ஞானக்கிரியை 
யும் பேணி நிற்கும் - (பரிணமித்தவழி உயிரின் ) அறிவு 
தொழில்கட்கு விடயமாகியும் ( முதல்வன் ஆணையால் ) 
நிற்கும் என்க . 

சிவ பொழிப்புரை 

குணதத்துவத்திற்குக் காரணமெனச் சித்திக்கப் 
பட்ட மூலப்பகுதி , அக்குணதத்துவத்தைத் தோற்றுவித்த 
லேயன்றி , விபரீதவுணர்வுடையதாகிய அவிச்சையினையுந் 
தோற்றுவிக்கும் . அதன் பின்பு புத்திதத்துவம் அந்தக் 


எ - து 


252 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


குணதத்துவத்தினின்றுந் தோன்றி அவ்வவ்வுயிர்கள் செய்த 
புண்ணிபபாவங்கள் தன்பாற் சாரப்படுதலும் , அவ்விரு 
வினைக்கீடாக வந்த விடயத்தை இஃதின்னதென நிச்சயித் 
தலும் , நிச்சயித்தபின் சுகதுக்கமோகவடிவாய்ப் பரிணமித்த 
லும் , பரிணமித்தவழி உயிரீனறிவு தொழில்கட்கு விடய 
மாதலுமுடைத்தாய் நிற்குமென்பதாம் . 


- 




சித்தமாமவ்வியத்தஞ் சிந்தனையதுவு ஞ்செய்யு மென்பதனைச் 
சித்தத்தின்மேல் வைத்துரைப்பாருமுளர் ; “ சிந்தை நினைவையம் 
வந்து தருமனமொழிய வகுப்பொணாதே " (சிவப்பிரகாசம் , பொது 
வதிகாரம் , செ - 3 ) எனப் புடை நூலாசிரியரோது தலின் , மனத் 
தின் பின்ன தா ய தன்கணடங்குஞ் சித்தத்தை ஈண்டுக் கூறுதற் 
கோரியைபின்மையானும் , புடை நூலாசிரியர் அவ்வாறோ தாமை 
யானும் , சிவாகமங்களோடு முரணு தலானும் , அவ்வுரை போலியென் 
றொழிக. 

ஈண்டுச் சிந்தனையென் றது ஏற்புழிக்கோடலான் விபரீத 
வுணர்வின் மேற்றாயிற்று . 


உம்மை இறந்தது தழீ இயது . 


கன்மாலென்றாற்போல வியத்தமென்பது அம்முக்கெட்டுரு 
பேற்று வியத்திலென நின்றது . 


அகாஞ் சுட்டுப்பொருட்டு . 


சார்ந்து சாரப்பட்டு . 


பேணி பேணப்பட்டு . 


பித்துப்போல உயிரை மயக்கு தலாற் சுகதுக்கமோகங்களைப் 
பித்தென்றார் ; மயங்குதல் ஈண்டுப் பரிணமித்தல் . 

( 58 ) 


இரண்டாஞ்சூத்திரம் 


253 


ஆங்காரம் புத்தி யின்க ணுதித்தகந்தைக்கு வித்தா 
யீங்கார் தானென்னோடொப்பாரென்றி பானென்னதென்றே 
நீங்காதே நிற்குந் தானு மூன்றதாய் நிகழு மென்பர் 
பாங்கார்பூ தாதி வைகா ரிகந்தைச தந்தா னென்றே. 


யாவர் 


-பதவுரை 
புத்தியின்கண் ஆங்காரம் உதித்து - அப்புத்திதத்து 
வத்தினின்றும் அகங்காரதத்துவம் தோன்றி .-- ஈங்கு ஆர் 
தான் என்னோடு ஒப்பார் என்று - இவ்விடத்து 
தான் என்னோடு ஒப்பவர் ஒருவரும் இல்லையென , -- 
அகந்தைக்கு வித்தாய் - அகந்தைப்படுதற்குக் காரண 
மாய் .-- யான் என்னது என்றே நீங்காதே நிற்கும் - 
( வாயிற் காட்சிக்கு விடயமாய்த் தோன்றியதொன்றனை 
இஃது இன்னதென்று புத்திதத்துவம் நிச்சயிக்கும்படி 
யாக ) யானென்றும் எனதென்றும் ( அதன்கண் ஒருப் 
பட்டெழுந்து ஆன்மாவோடு முதல்வன் ஆணையான் ) 
வேற்றுமையின்றி நிற்கும் , - தானும் - அதுவும் . - பாங்கு 
ஆர் பூதாதி - குணவேற்றுமை பற்றிப் பகுப்பினையுடைய 
பூதாதியகங்காரமும்.- வைகாரிகம் - வைகரிய கங்கார 
மும் , - தைசதந்தான் என்றே - தைசதவகங்காரமுமென் 
னும் வேறுபாட்டால் , மூன்றதாய் நிகழும் என்பர் - 
( முதல்வன் ஆணையான் ) முத்திறப்படுமென மொழிந்தனர் 
என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . அப்புத்திதத்துவத்தினின்றும் அகங்காரதத்து 
வந் தோன்றி , என்னோடொப்பாரில்லையென அகந்தைப்படு 
தற்குக் காரணமாய் வாயிற்காட்சிக்கு விடயமாய்த் தோன் 


254 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


றியதொன்றனை இஃதின்னதென்று புத்திதத்துவ நிச்சயிக் 
கும்படியாக யானென்றுமெனதென்று மதன்கெணொருப்பட் 
டெழுந்து ஆன்மாவோடும் வேற்றுமையின்றிநிற்கும் . 
வுங் குணவேற்றுமைபற்றிப் பூதாதிமுதலிய வேறுபாட்டால் 
முத்திறப்படுமென்பதாம் . 


அகங்காரம் ஆங்காரமென மரீஇயிற்று ; நீங்காது நிற்கு 
மெனவே , அது கலைபோல வினைமுதற்காரகமென்று உபசரிக்கப் 
படுமென்பதாயிற்று . 

( 59 ) 


மனமது தைச தத்தின் வந்தொரு பொருளை முந்தி 
நினைவதுஞ் செய்தங் கைய நிலைமையி னிற்கு மாங்கே 
யினமலி சோத்தி ராதி கன்மவிந் திரிய மெல்லா 
முனமுரை செய்த வைகா ரிகந்தரு மென்பர் முன்னோர் : 

சுப் 

பதவுரை 
தைசதத்தின் - அம்மூன்றனுள்ளே தைச தவகங்கா 
ரத்தினின்று .-- மனமது வந்து - மனமானது தோன்றி , 
முந்தி ஒரு பொருளை நினைவது செய்தும் , - எதிர்ப்பட்ட 
தொரு விடயத்தை ( இஃது யாதாகற்பாற்றெனச் சித்த 
ரூபமாய் நின்று ) சிந்தித்தும் , -அங்கு ஐய நிலைமையின் 
நிற்கும் - ( பின்னர் ) அதன் கண் ஐயுற்று நிச்சயித்தற்கண் 
ணதாகிய வேட்கையை விளைத்தும் ( முதல்வன் ஆணை 
யான் ) நிற்கும் , - இனம் மலி சோத்திராதி - ( மனத்தின் 
பின்னதாக மேம்பட்ட இனமாகிய ஞானேந்திரியங் 
களும் , -ஆங்கே ( தோன்றும் ) - அத்தைசதவகங்காரத்தி 
னின்றே ( முதல்வனாணையாலே ) தோன்றும் ,-முனம் 
உரை செய்த வைகாரிகம் - முன்னர்க் கூறிய ஏனை வை 
கரியகங்காரத்தினின்று, - கன்ம இந்திரியம் எல்லாம் 


இரண்டாஞ்சூத்திரம் 


255 


கன்மேந்திரியம் ஐந்தும்.-- தரும் என்பர் முன்னோர் -- 
( முதல்வன் ஆணையாலே ) தோன்றுமென்பர் முன்னோர் 
என்க , 

சிவ பொழிப்புரை 
எ - து அம்மூன்றனுள் , தைசதவகங்காரத்தினின்றும் 
மனந்தோன்றி எதிர்ப்பட்டதொரு விடயத்தை இஃதியாதா 
கற்பாற்றெனச் சித்தரூபமாய் நின்று சிந்தித்தும் பின்னதன் 
கணையுற்று நிச்சயித்தற்கண்ணதாகிய வேட்கையை விளைத் 
தும் நிற்கும் ; மனத்தின் பின்னதாக ஞானேந்திரியங்களும் 
அத்தைசதவகங்காரத்தினின்றே தோன்றும் . ஏனை வைகரி 
யகங்காரத்தினின்றுங் கன்மேந்திரியமைந்துந் தோன்று 
மென்பதாம் . 


சோத்திராதி தோன்றுமெனச் சொல்லெச்சம் வருவித் 
துரைக்க , 

( 60 ) 
நற்செவி துவக்குக் கண்ணா நாசியைந் தினையு நல்லோர் 
புத்தியிந் திரிய மென்று புகன்றன ரிவைத மக்குச் 
சத்தநற் பரிச 

ப விரதகந் தங்க ளைந்தும் 
வைத்தனர் விடய மாக வடை வினின் மருவு மென்றே. 


சுப்- பதவுரை 
நல்லோர் - அறிவின் மிக்கோர்.- ( அவ்விருவகை 
இந்திரியங்களுள் ) நற்செவி துவக்குக் கண் நா நாசி ஐந் 
தினையும் - நன்மையாகிய சோத்திரமும் துவக்கும் சட்சு 
வும் சிகுவையும் ஆக்கிராணமுமாகிய ஐந்தனையும் , -- புத்தி 
இந்திரியம் என்று புகன்றனர் -- ஞானேந்திரியங்களென் 
மொழிந்தனர்.-- இவை தமக்கு விடயமாக - அவற்றிற்கு 


256 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 


விடயமாக - அடைவினில் - முறையே , -- சத்த நன் பரிச 
ரூப இரத கந்தங்கள் ஐந்தும் - சத்தமும் நன்மையாகிய 
பரிசமும் உருவமும் இரதமும் கந்தமுமாகிய பூதகுணம் 
ஐந்தும்.-- மருவும் என்றே வைத்தனர் - பொருந்துமென் 
றும் வைத்தனர் என்க , 

பொழிப்புரை 
அவ்விருவகை யிந் திரியங்களுண் ஞானேந்திரி 
பங்களாவன சோத்திரமுதலிய வைந்துமாம் . அவற்றிற்கு 
விடயமாவன முறையே சத்தமுதலிய பூக்குண மைந்துமா 
மென்பதாம் . 

( 61 ) 
வாக்கொடு பாதம் டாணி பாயுவோ டுபத்த மைந்து 
நீக்கினர் முன்னே கன்மேந் திரியங்க ளெனநி னைந்தே 
பாக்கிய வசன சுமன தானமும் விசர்க்கா னந்த 
மூக்கமா ரைந்து மைத்தின் றொழிலென வோதி னாரே . 

சுப் 

பதவுரை 
வாக்கொடு பாதம் பாணி பாயுவோடு உபத்தம் ஐங் 
தும்- ஏனைவாக்கும் பாதமும் பாணியும் பாயுவும் உபத் 
தமும் ஆகிய ஐந்தும் , - கன்மேந்திரியங்கள் என முன்னே 
நினைந்தே நீக்கினர் - தொழில்செய்யும் கருவியாகலின் 
( ஞானேந்திரியங்களின் ) வேறாக முன்பே கருதி வைத் 
தனர் , - ஐந்தின் தொழில் - இவ்வைந்தின் தொழிலாவன , 
ஆக்கிய வசன கமன தானமும் விசர்க்க ஆனந்தம் ஊக் 
கம் ஆர் ஐந்தும் என - நிறுத்த முறையே வசனமும் கமன 
மும் தானமும் விசர்க்கமும் ஆனந்தமுமாகிய வலிமை 
பெற்ற ஐந்து மாமென , - ஓதினாரே - மொழிந்தனர் 
என்க . 


இரண்டாஞ்சூத்திரம் 


257 


- 


எ - து . 


முதலியன 


சிவ பொழிப்புரை 
ஏனைக் கன்மேந்திரியங்களாவன வாககு 
யவைந்துமாம் . இவை தொழில் செய்யுங் கருவியாக 
லின் ஞானேந்திரியங்களின் வேறாக வைத்துக் காணப்படும் . 
இவற்றின் றொழிலாவன முறையே வசனமுதலிய வைந்து 
மாமென்பதாம் 


அற்றேல் , ஆன்மாவின் ஞானக்கிரியைகளை விளக்குதற்கு 
இந்திரிய மந்தக்கரணங் கலாதியென்னும் முத்திறத்துள் ஒன்றே 
யமையுமாகலின் ஏனைய மிகையாம்போலு மெனின் , அஃதுணர்த் 
து தற்கெழுந்தது வருஞ்செய்யுளென்பது . 

( 62 ) 


வாயாதி சோத்தி ராதி புறத்துவாழ் கருவி யாகு 
மோயாத மனாதி காயத் துணருமுட் கருவி யாகு 
மாய்வார்கட் கராக மாதி யவற்றினுட் கருவி யென்பர் 
மாயாடன் வயிற்றி வற்றாற் றுடக்குண்டு வாழு மான்மா . 


சுப் 


பதவுரை 


வாயாதி சோத்திராதி - கன்மேந்திரிய ஞானேந்திரியங் 
களாகிய அவ்விருவகை இந்திரியங்களும் , - புறத்து வாழ் 
கருவியாகும்- ( ஒன்றனை விடயிக்கலுறுவார்க்கு உடம்பின் ) 
புறத்தே தோன்றி விடயிக்கும் புறக்கருவிகளாம் , 
ஓயாத மனாதி - ஒழிவில்லாத மனமுதலாயின, - காயத்து 
உணரும் உட்கருவியாகும் - ( அவ்வவ் விந்திரியங்களாற் 
றரப்பட்ட விடயத்தை )உடம்பினகத்தே நின்று விடயிக் 
கும் உட்கருவிகளாகும் , -அராகம் ஆதி - ( ஏனைக் ) கலாதி 

-ஆய்வார்கட்கு அவற்றின் உட்கருவி என்பர் 
33 


களாவன , 


258 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


ஆராய்கின்றவர்க்கு அவ்வந்தக் கரணங்களான் ( விடயிக் 
கப்பட்டு ) வந்த பயனை ஆன்மாவின் இச்சாஞானக்கிரியை 
கட்குப் பொருத்துவனவாய ) உள்ளந்தக்கரணங்களாம் 
என்பார் ( இவை தம்முள் வேற்றுமையாகலின் ).-- மாயாள் 
தன் வயிற்று இவற்றால் - மாயையினிடத் துண்டாகும் இம் 
முத்திறக் கருவிகளாலும் , - ஆன்மாத் துடக்குண்டு 
வாழும் - உயிர் பந்திக்கப்பட்டு நிற்கும் என்க . 

சிவ பொழிப்புரை 
எது . 

வ்விருவகை யிந்திரியங்களும் ஒன்றனை 
விடயிக்கலுறுவார்க்கு உடம்பின் புறத்தே தோன்றிவிடயிக் 
கும் புறக்கருவிகள் ; மன முதலாயின அவ்விந்திரியங்களாற் 
றரப்பட்ட விடயத்தை உடம்பினகத்தே நின்று விடயிக்கு 
முட்கருவிகள் ; ஏனைக்கலாதிகளாவன அவ்வந்தக் கரணங் 
களான் விடயிக்கப்பட்டு வந்த பயனை ஆன்மாவின் இச்சா 
ஞானக்கிரியைகட்குப் பொருத்துவனவாய உள்ள 
கரணங்களாம் ; இவை தம்முள் வேற்றுமையாகலின் இம் 
முத்திறக் கருவிகளும் ஒரு தலையான் வேண்டப்பட்டு 
உயிரைப் பந்தித்து நிற்குமென்பதாம் . 


ளந் 


மாயாளெனப் பெண்பாலாகக் கூறியது வடமொழிமதம்பற்றி ; 
உருவகஞ் செய்தற்பொருட்டெனினுமாம் . 


ஓயாமை மனத்துக்கடை . 


( 63 ) 


ஓசைநற் பரிச ரூப விரதகந் தங்க ளென்று 
பேசுமாத் திரைகளைந்தும் பிறக்கும்பூ தாதி கத்தி 
னேசவிந் திரியங் கட்கு நிகழறி விதனாற் காண்டு 
மாசைசேர் மனாதி தன்மாத் திரைபுரி பட்ட கந்தான் . 


இரண்டாஞ்சூத்திரம் 


259 


சுப் 

பதவுரை 
பூதாதிகத்தின் 

( அவ்விருவகை இந்திரியங்களும் 
தோன்றியபின் ஏனைப் ) பூதாதியகங்காரத்தினின்றும் , 
ஓசை நன் பரிச ரூப இரத கந்தங்கள் என்று பேசு மாத் 
திரைகள் ஐந்தும் பிறக்கும் - சத்தமும் நன்மையாகிய 
பரிசமும் உருவமும் இரதமும் கந்தமுமெனக் கூறப்படும் 
தன்மாத்திரைகள் ஐந்தும் தோன்றி . - நேச இந்திரியங் 
கட்கு நிகழ் அறிவு இதனாற் காண்டும் - விரும்பப்பெற்ற 
அவ் விந்திரியங்கள் விளங்குகின்ற ( தத்தம் விடயங்களை ) 
விடயிக்குமாறு ஊக்கஞ் செய்வித்து ( முதல்வன் ஆணை 
யால் ) உடனிற்கும் , - தன்மாத்திரை ஆசை சேர் மனாதி - 
இத்தன் மாத்திரைகள் ஐந்தும் இச்சாரூபமாகிய அந்தக் 
கரணங்கள் மூன்றுமாகிய எட்டுங்கூடி , - புரி அட்டகம் 
தான் - புரியட்டகவுடம்பாமென்றறிக என்க . 

பொழிப்புரை 
எ - து . அவ்விருவகை யிந்திரியங்களும் தோன்றியபின் 
ஏனைப்பூதாதி பகங்காரத்தினின்றுஞ் சத்தமுதலிய தன் 
மாத்திரை யைந்துந் தோன்றி அவ்விந்திரியங்கள் தத்தம் 
விடயங்களை விடயிக்கு மாறு ஊக்கஞ்செய்வித்து உடனிற் 
கும் . இத்தன்மாத்திரைகளைந்தும் அந்தக்கரணங்கள் மூன்று 
மாகிய எட்டுங் கூடிப் புரியட்டகவுடம்பாமென்றறிக வென் 


சிவ 


பதாம் . 


மாத்திரையென்றது தலைக்குறை . 

விடயவடிவாகிய சத்தாதிகட்குந் தன்மாத்திரைவடிவாகிய 
சத்தா திகட்குந் தம்முள் வேற்றுமை காணமாட்டா தாருக்கு வேற் 
றுமை காட்டுவார் , மனாதி தன்மாத்திரை புரியட்டகமென்பதூஉ 
முடன் கூறினார் . 


( 64 ) 


260 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சாற்றிய பஞ்ச தன்மாத் திரைகளிற் சத்த முன்னாத் , 
தோற்றும்வான் வளிதீ நீர்மண் டொடக்கியே யொன்றுக் 
கொன்றங் , கேற்றமா மோகை யாதி யிருங்குண மிசைந்து 
நிற்கு . மாற்றவே விடய பூத மங்காங்கி பாவத் தாமே 


சுப் 


- 


பதவுரை 


சத்தம் முன்னாச் சாற்றிய பஞ்சதன்மாத்திரைகளின் 
மேற்சத்த முதலியவாகக் கூறிய தன்மாத்திரைகள் ஐந் 
தினுநின்று,-வான் வளி தீ நீர் மண் தோற்றும்- ( முறையே ) 
ஆகாயமும் வாயுவும் தேயுவும் அப்புவும் பிருதிவியுமாகிய 
தூலபூதம் ஐந்துந் தோன்றி .-- தொடக்கியே ஒன்றுக்கு 
ஒன்று அங்கு ஏற்றமாம் ஓசை ஆதி இருங்குணம் 
இயைந்து நிற்கும் - அவற்றுடன் பிரிப்பின்றி ( முறையே ) 
ஒன்றற்கொன்று ஏற்றமாகிய சத்தமுதலிய பெருங்குணங் 
கள் ( முதல்வன் ஆணையால் ) வியத்திருபமாக வுடையன 
வாய் நிற்கும் , - பூதம் ஆற்றவே விடயம் அங்காங்கி 
பாவத்து ஆமே - இவ்வைம் பெரும் பூதங்கள் ( தன்மாத் 
திரையோடு கூடி 

இந்திரியங்களின் றொழிற் 
பாட்டை ) ஊக்குதற்கு இவற்றின் காரியபூதங்களாகிய 
தாத்துவிகங்கள் அறுபதும் அங்காங்கி முறைமையவாய் 
உடனிற்கும் என்க , 

சிவ - பொழிப்புரை 

அச்சத்தமுதலிய தன்மாத்திரைகளைந்தினு 
நின்று முறையே ஆகாபமுதலிய தூலபூதமைந்துந் தோன்றி 
அவற்றுடன் பிரிப்பின்றி முறையே ஒன்றற்கொன்றேற்ற 
மாகிய சத்தமுதலிய குணங்கள் வியத்திரூபமாகவுடையன 


நின்று 


எ - து . 


இரண்டாஞ்சூத்திரம் 


261 


வாய் நிற்கும் . இவ்வைம்பெரும்பூதங்கள் தன்மாத்திரை 
யோடு கூடிநின்று இந்திரியங்களின் றொழிற்பாட்டை 
தற்கு இவற்றின் காரியபூதங்களாகிய தாத்துவிகங்கள 
பதும் அங்காங்கி முறைமையவாய் உடனிற்குமென்பதாம் . 


ஆற்று தல் வல்லுதல் . 


விடயமென்றது ஈண்டுக் காரியமென்னும் துணையாய் 


நின்றது . 


இவை 

பதினான்கு செய்யுளானுந் தத்துவங்களொன்றி 
னொன்று தோன்று முறைமையும் அவற்றின் றொழிற்பாடும் பய 
னுந் தாத்து விகங்கள தியல்புங் கூறப்பட்டன. 

இந்தத்தத்து வங்களெல்லாம் அகமும் அகப்புறமும் புற மு 
மென மூவகைப்படும் ; அவற்றுள் , பூ தங்களின் வைத்துப் புறப்பூ தங் 
களிற்படும் விசேடங்கூறுகின்றார் . 

( 65 ) 


இரந்தர மாகி வான்றா னிடங்கொடுத் திடுஞ்ச லித்துப் 
பரந்தவை திரட்டுங் காறீச் சுட்டொன்று வித்தல் பண்ணு 
நிரந்தரங் குளிர்ந்து நின்று பதஞ்செயு நீர்மண் டானு 
முரந்தரு கடின மாகித் தரித்திடு முணர்ந்து கொள்ளே , 


- 


- 


சுப் 

பதவுரை 
வான் தான் ( ஐம்பெரும்பூதங்களுள் ) ஆகாயமா 
னது , - இரந்தரமாகி இடம் கொடுத்திடும் - வெளியாதல் 
இடங்கொடுத்தலாகிய குணமும் தொழிலும் உடைய 
தாம் , - கால் - வாயுவானது , -- சலித்துப் பரந்தவை திரட் 
டும் -- சலித்தல் பரந்தவற்றைத் திரட்டுதலாகிய குணமும் 
தொழிலும் உடையதாம் , - தீ - தேயுவானது , --சுட்டு 


262 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


ஒன்றுவித்தல் பண்ணும் - சுடுதல் ஒன்றுவித்தலாகிய குண 
மும் தொழிலும் உடையதாம் , - நீர் - அப்புவானது , -- நிரந் 
தரம் குளிர்ந்து நின்று பதம் செயும் - இடைவிடாது 
குளிர்தல் பதஞ்செய்தலாகிய குணமும் தொழிலும் 
உடையதாம் , -- மண்தானும் - பிருதிவியானது , -உரந்தரு 
கடினமாகித் தரித்திடும் - வலிதருதற்கு ஏதுவாகிய கடின 
மாதல் தரித்திடுதலாகிய குணமும் தொழிலும் உடைய 
தாம் , - உணர்ந்து கொள்ளே இவற்றினை அறிவாயாக 
என்க . 


- 


சிவ பொழிப்புரை 

ஆகாயமுதலிய வைம்பெரும் பூதங்கள் 
முறைபே வெளியாதல் இடங்கொடுத்தன் முதலிய குண 
முந் தொழிலுமுடையனவென்பதாம் . 

{ 66 ) 


எ - து . 


புன வனல் கால் வான்பால் வடிவுநாற் கோண மாகும் 
தண்பிறை மூன்று கோணந் தகுமறு கோணம் வட்டம் 
வண்பொன்மை வெண்மை செம்மை கறுப்பொடு தூ மவன்ன 
மெண்டரு மெழுத்துத் தானும் வெரய வவ்வு மாமே . 


- 


சுப் 

பதவுரை 
மண் புனல் அனல் கால் வான் - நிலம் நீர் தீ வளி 
வெளியாகிய அப்பூதங்கள் , -- நாற்கோணம் தண் பிறை 
மூன்றுகோணம் தரும் அறுகோணம் வட்டம் ஆகும் 

( முறையே ) நாற்கோணமும் தண்ணிய 
பிறைபோலும் இருகோணமும் முக்கோணமும் தக்க அறு 
கோணமும் வட்டமுமாகிய ( ஐ )வகை வடிவுகளும் , - 
வண் பொன்மை வெண்மை செம்மை கறுப்பொடு 


பால் வடிவு 


இரண்டாஞ்சூத்திரம் 


263 


எ - து . 


தூமம் ( பால் ) வன்னம் - வளவியபொன்மையும் வெண் 
மையும் செம்மையும் கருமையும் புகைமையுமாகிய ( ஐ ) 
வகை நிறங்களும் , - லவரய அவ்வுமாம் எண்தரும் எழுத் 
துத் தானுமே-லகாரமும் வகாரமும் ரகாரமும் யகாரமும் 
ஹகாரமுமாகிய ஐவகைப்பீசங்களுமாகிய இவையும் 
உடையன என்க . 

சிவ - பொழிப்புரை 
அவை நிலமுதலாகக்கொண்டு 

முறை 
மற்கோணமுதலிய ஐவகை வடிவும் பொன்மை முதலிய 
ஐவகை நிறங்களும் லகரமுதலிய ஐவகைப் பீசங்களுமாகிய 
இவையுமுடையனவென்பதாம் . 

( 67 ) 
குறிகள்வச் சிரத்தி னேடு கோகா தஞ்சு வத்தி 
யறுபுள்ளி யமுத விந்து வதிதெய்வ மயன்மா லாதி 
செறிபுக ழீச னோடு சதாசிவம் பூத தெய்வ 
நெறிதரு கலையைந் திற்கு நிகழ்த்துவ ரிந்த நீர்மை , 

சுப் - பதவுரை 
வச்சிரத்தினோடு கோகநதம் சுவத்தி அறுபுள்ளி 
அமுதவிந்து குறிகள் - வச்சிரமும் தாமரையும் சுவத்திக 
மும் அறுபுள்ளியும் அமுதவிந்துவுமாகிய ( ஐந்து ) அடையா 
ளங்களும் . - தெய்வம் அயன் மால் ஆதி செறிபுகழ் ஈச 
னோடு சதாசிவம் அதிதெய்வம் - தெய்வமெனப்படும் அய 
னும் மாலும் உருத்திரனும் மிக்க புகழினையுடைய மகேச் 
னும் சதாசிவமுமாகிய ( ஐந்து ) அதிதெய்வங்களுமாகிய 
இவையும்.- பூதம் - ( முற்கூறிய ) பிருதிவி முதலிய பூதங் 
கள் ( முறையே உடையனவாம் ) , -- நெறிதரு கலை ஐந்திற் 
கும் இந்த நீர்மை நிகழ்த்துவர் - ( இவை மந்திர முதலிய 


264 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அத்துவாக்களை அடக்கிநிற்கும் ) முறைமையுடைய 
நிவிர்த்தி முதலிய பஞ்சகலைகட்கும் இவ்வாறே பெரிய 
ராற் கூறப்படும் என்க . 


சிவ பொழிப்புரை : 
எ - து . வச்சிரமுதலிய அடையாளமைந்தும் அயன் 
முதலாகிய வதிதெய்வ மைந்துமாகிய இவையும் அப்பூதங் 
கண் முறையேயுடையனவாம் ; இவை நிவிர்த்திமுதலிய 
கலைகட்குமிவ்வாறே கூறப்படுமென்பதாம் 


இவை மூன்று செய்யுளானும் புறப்பூ தங்கள தியல்பு வேறெடுத் 
துக்கொண்டு வகுத்துக் கூறப்பட்டன . 


ஏனை யகப்பூ தங்கள தியல்பு நேசவிந்திரியங்கட்கு நிகழறிவித 
னாற் காண்டு ’ மெனவும் , அகப்புறப் பூதங்கள தியல்பு ஆசைசேர் 
மனாதி தன்மாத்திரை புரியட்டகந்தா னெனவுஞ் சூக்கும பூதமாகிய 
தன்மாத்திரைக்கோதியவாறுபற்றி அறியக்கிடந்தன . ( 68 ) 


சுக்ததத் துவங்க ளென்று முன்னமே சொன்ன வைந்து 
மித்தகை மையினி யம்பு மிவைமுப்பத் தொன்று மாகத் 
தத்துவ முப்பத் தாறாஞ் சைதன்னி யங்க ளைந்து 
சித்தசித் தான்மா வொன்று முப்பது மசித்தே செப்பில் . 


சுப் - பதவுரை 


சுத்த தத்துவங்கள் என்று : முன்னமே சொன்ன 
ஐந்தும் - இயைபுபற்றி மேலைச்சூத்திரத்துட் கூறிப்போந்த 
சுத்த தத்துவங்கள் ஐந்துடன் , - இத்தகைமையின் இயம் 
பும் இவை முப்பத்தொன்றும் ஆக - ஈண்டுக் குணம் 


இரண்டாஞ்சூத்திரம் 


265 


பொருந்தக் கூறிய தத்துவம் முப்பத்தொன்றும் உளப் 
பட , -முப்பத்தாறு தத்துவமாம் - ( தொகையான் ) முப் 
பத்தாறு தத்துவங்களாம் , - செப்பில் ஐந்து சைதன்னியங் 
கள் - சொல்லுமிடத்தே இவற்றுள் முன்னைய ஐந்தும் - 
(சடமாயினும் சிற்சத்திக்குச் சுதந்திர வடிவாகலின் ) 
சைதன்னியமெனப்படும் . -ஆன்மா ஒன்று சித்தசித்து - 
( ஏனை முப்பத்தொன்றனுள் ) புருடதத்துவம் ஒன்றும் 
சார்ந்ததின் வண்ணமாய்ச் சித்தசித்தெனப்படும் , - முப்ப 
தும் அசித்தே - ( அஃதொழிந்த ) முப்பதும் அசித்தெனவே 
படும் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . இயைபுபற்றி மேலைச்சூத்திரத்துட் 
போந்த சுத்த தத்துவங்களைந்துடன் ஈண்டுக் கூறிய தத்துவ 
முப்பத்தொன்று முளப்படத் தொகையான் முப்பத்தாறு தத் 
துவமாம் . இவற்றுள் , முன்னையவைந்துஞ் சடமாயினுஞ் 
சிற்சத்திக்குச் சுதந்திரவடிவாகலிற் சைதன்னியமெனப் 
படும் ; ஏனைமுப்பத்தொன்றனுட் புருடதத்துவஞ் சார்ந்த 
தன்வண்ணமாய்ச் சித்தசித்தெனப்படும் ; அஃதொழிந்த 
முப்பதும் அசித்தெனவேடடுமென்பதாம் . 

சித்தசித்தென்றது தமிழ் நூலின் முடிபு . 

இதனானே மேற்கூறிப்போந்த தத்துவங்களுக்குத் தொகை 
யும் அவற்றதியல்புங் கூறப்பட்டன . 

( 69 ) 
ஐந்துசுத் தத்தின் கீழேழ் சுத்தாசுத் தம்ம சுத்தந் 
தந்திடும் புமான் கீ ழெண்மூன் றாய்தத் துவஞ்சீ வர்க்கு 
வந் திடும் பிரேர காண்ட மருவுபோ கசயித் திரத்தோ 
டந்தமி லணுக்க ளுக்குப் போக்கிய காண்ட மாமே . 

34 


266 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சுப்- பதவுரை 


( இத்தத்துவ முப்பத்தாறனுள் முற்கூறிய ஐந்து 
தத்துவமும் ) ஐந்து சுத்தத்தின் கீழ் ஏழ் ( தத்துவம் ) - சுத்த 
மாகிய ( அவ் ) வைந்து தத்துவத்தின் கீழாக ( நடுவண் ) 
ஏழுதத்துவமும் , - தந்திடும் புமான் கீழ் எண்மூன்று ஆய 
தத்துவம் - பொருந்திய புருட்தத்துவத்தின் கீழாக ( ப்பின் ) 
இருபத்து நான்காகிய தத்துவமும் , - ( சுத்தம் ) சுத்தாசுத் 
தம் அசுத்தம் - ( முறையே ) சுத்தம் மிச்சிரம் அசுத்தம் 
எனவும் , -சீவர்க்கு வந்திடும் பிரேரகாண்டம் - உயிர்கள் 
அநுபவத்திற்கு ஏதுவாகும் 

பிரேரகாண்டம் .-- மருவு 
போகசயித்திரத்தோடு பொருந்திய போகசயித்திரு 
காண்டத்துடன்.- அந்தம் இல் அணுக்களுக்குப் போக்கிய 
காண்டம் ஆமே - எண்ணிலாத உயிர்கட்குப் போக்கிய 
காண்டம் எனவும் ( காரணக்குறிபெற்று முத்திறப் ) படும் 
என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . இத்தத்துவ முப்பத்தாறனுள் முன்னைந்தும் 
நடுவணேழும் பின்னிருபத்து நான்கும் , முறையே சுத்தம் 
மிச்சிரம் அசுத்தமெனவும் , பிரேரகாண்டம் போகசயித்திரு 
காண்டம் போக்கியகாண்டமெனவுங் காரணக்குறி பெற்று , 
முத்திறப்படுமென்பதாம் . 

முன்னைய வைந்துஞ் சுத்தமா தன் மேற்கூறிப்போர் தமையின் 
ஈண்டனுவதித்தொழிந்தார் . 

போகசயித்திருவென்னும் வடசொல்லினுளுகரமும் அதனோ 
டென்பதனுள் அன் சாரியையும் விகாரத்தாற்றொக்கன . 

அது பகுதிப்பொருள் விகுதி . 


இரண்டாஞ்சூத்திரம் 


267 


வை காரணக்குறியாமாறு உய்த்துணர்ந்து கொள்க . 
இதனானே அம்முப்பத்தாறு தத்துவமும் மூவினமாதல் கூறப் 
பட்டது . 

( 70 
தத்துவ ரூப மாகுந் தருமரு வுருவ மெல்லாந் 
தத்துவந் தூல சூக்க பரங்களு மாகி நிற்குந் 
தத்துவந் தன்னிற் சாரு மணுக்கள் சா தாக்கி யத்திற் 
றத்துவ சத்தஞ் சாருஞ் சகலமுந் தத்து வங்காண் . 

சுப் 

பதவுரை 
தரும் அரு உருவம் எல்லாம் - ( மாயையினாலே ) தரப் 
பட்ட அருவும் உருவும் அருவுருவுமாயுள்ள காரியப் பிர 
பஞ்சம் அனைத்தும் ,-- தத்துவரூபமாகும் இத்தத்துவ 
வடிவேயாம் . - தத்துவம் தூல சூக்க பரங்களுமாகி நிற் 
கும் - இம்முப்பத்தாறு தத்துவமும் தூலதத்துவம் சூக்கும் 
தத்துவம் அதிசூக்குமதத்துவமென ( ஒரோவொன்று 
மூவகைப்பட்டுப் பொதுவும் பொதுச்சிறப்பும் சிறப்பு 
மாய் ) நிற்கும் .-- தத்துவம் தன்னிற் சாரும் அணுக்கள் 
சாதாக்கியத்தில் - இத்தன்மையவாய தத்துவங்களை 
அதிட்டிக்கும் அணுபக்க சம்புபக்கத்து அதிதெய்வங்க 
ளிடத்தும் , - தத்துவ சத்தம் சாரும் - அவ்வத் தத்துவப் 
பெயர் பொருந்தும் , -- சகலமும் தத்துவம் காண் - ( ஆத 
லின் ) எல்லாப் பொருளையும் தத்துவங்களின் வைத்துக் 
காண்க என்க . 

பொழிப்புரை 
எ - து . 

அருவுமுருவு மருவுருவுமாயுள்ள காரியப்பிர 
பஞ்சமனைத்தும் இத்தத்துவவடிவேயாம் , இம்முப்பத் 
தாறுந் தூலதத்துவஞ் சூக்குமதத்துவம் அதிசூக்குமதத்துவ 


சிவ 


268 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


மென ஒரோவொன்று மூவகைப்பட்டுப் பொதுவும் 
பொதுச்சிறப்புஞ் சிறப்புமாய் நிற்கும் . இத்தன்மையவாய 
தத்துவங்களைய திட்டிக்கும் அணுபக்க சம்புபக்கத்ததிதெய் 
வங்களும் அவ்வத்தத்துவப்பெயர் பெறுமாகலான் எல்லாப் 
பொருளையுந் தத்துவங்களின் வைத்துக் காண்க வென்பதாம் .. 


எனவே , இத்தத்துவமுப்பத்தாறு முணர்ந்தானுக்கு எஎல்லாப் 
பொருளும் இனிது விளங்குமென்பதாயிற்று . 


இச்செய்யுளிற் கூறிய பொருளனைத்துஞ் சிவாகமங்களின் 
விரித்துணர்ந்து கொள்க. 


இஃதறியாதார் தத்தமக்கு வேண்டியவாறெல்லாமுரைப்ப . 


இதனானே தத்துவங்க ளொரு தலையா னுணரற்பாலனவென் 
பது கூறப்பட்டது . 

( 71 ) 


தத்துவ மெண்மூன் றுஞ்சென் றான்மதத் துவத்தொடுங்கும் 
வித்தையி னெடுங்கு மாறுஞ் சிவத்தினி னெடுங்கு மூன்று 
நித்ததத் துவமிம் மூன்று மென்பர்க ளிரண்டு நின்ற 
சுத்தமாஞ் சிவத்தொ டுங்குந் தோற்றமு மிதுபோ லாகும் . 


பதவுரை 


( இம்முப்பத்தாறு தத்துவங்களும் சங்காரகாலத்துத் 
தத்தங் காரணங்களின் ஒடுங்கும் . வழி ) தத்துவம் எண் 
மூன்றும் சென்று - நில முதன் மூலப்பகுதி ஈறாகிய இரு 
பத்து நான்கு தத்துவங்களும் சென்று, - ஆன்மதத்துவத் 
தின் ஒடுங்கும் - சகலவர்க்கத்து ஆன்மாக்கட்கு அதி 
தெய்வமாகிய சீகண்டருத்திரனால் . ஒடுங்கும் . - ஆறும் - 


இரண்டாஞ்சூத்திரம் 


269 


மூலப்பகுதிக்கு மேலுள்ள ஆறுதத்துவமும் , - வித்தை 
யின் ஒடுங்கும் - வித்தையீசராகிய அநந்தரால் ஒடுங்கும் . - 
மூன்றும் - அவற்றின் மேலுள்ள சுத்தவித்தை முதலிய 
மூன்று தத்துவமும் , -- சிவத்தினின் ஒடுங்கும் - இலயத்தி 
னின்ற சிவனால் ஒடுங்கும்.-- நின்ற இரண்டும் - ஏனைச் 
சத்திதத்துவம் சிவதத்துவம் இரண்டும் .--- சுத்தமாம் சிவத் 
தின் ஒடுங்கும் - சுத்தசிவனால் ஒடுங்கும்.- தோற்றமும் 
இதுபோல் ஆகும் - இவை புநருற்பவம் ஆங்காலும் 
அவ்வவை அவ்வவரால் ஆம்.- இம்மூன்றும் நித்ததத்து 
வம் என்பர்கள் - ( இவருட் சுத்த சிவன் ஒருவனே நித்தி 
யன் ) ஏனைமூவரையும் அவ்வாறு நித்தியரென்பாரும் 
உளர் ( அஃது உபசாரமே ) என்க . 


- 


சிவ பொழிப்புரை 
எ - து . இம்முப்பத்தாறு தத்துவங்களுஞ் சங்காரகால 
த்துத் தத்தங் காரணங்களினெடுங்கும்வழி , நிலமுதன் 
மூலப்பகுதியீறாகிய இருபத்துநான்கு தத்துவங்களுஞ் 
சீகண்டருத்திரனாலொடுங்கும் ; மூலப்பகுதிக்கு மேலுள்ள 
ஆறுதத்துவமும் வித்தையீசராகிய அனந்தராலொடுங்கும் ; 
அவற்றின்மேலுள்ள சுத்ததத்துவமுதலிய மூன்றுதத்துவ 
மும் இலயத்தினின்ற சிவனாலொடுங்கும் ; ஏனைச்சத்திதத்து 
வஞ் சிவதத்துவமிரண்டுஞ் சுத்தசிவனாலொடுங்கும் இவை 
புநருற்பவ மாங்காலும் அவ்வவைபவ்வவராலாம் . இவருட் 
சுத்தசிவனொருவனே நித்தியன் ; ஏனை மூவரையுமவ்வாறு 
நித்தியரென்பாருமுளர் ; பஃதுபசாரமேயென்பதாம் 


மூலப்பகுதிக்குங் குணதத்துவத்திற்குந் தம்முள் வேற்றுமை 
அவ்வியத் தமாதலும் வியத்தமாதலும் மாத்திரையேயன்றி ஏனைய 


270 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


போலப் பரிணாமவிசேடமின்மையின் அதுபற்றி அவையிரண் 
டனையு மொன்றாக வைத்தெண்ணினார் . 


ஏதுப்பொருட்கண் வரும் இன்னுருபு ஏனையிடங்களினும் விரித் 
துரைக்க . 


ஆன்மாவுக்கதிதெய்வமாகிய தத்துவம் ஆன்மதத்துவமென 
உருத்திரனுக்குப் பெயராயிற்று ; ஈண்டான்மாவென்றது ஏற்புழிக் 
கோடலாற் சகலவர்க்கத்தின் மேனின்றது . 


தத்துவமென்பது பொதுச்சொல் . 


ஆன்ம தத்துவம் வித்தியாதத்துவம் சிவதத்துவமென அவ்வக் 
காரணக்கடவுளர் பெயர் இயைபுபற்றி அவ்வத் தத்துவங்களுக்கு 
மாயினவென்ப துணர்த்துவார் , அவரை யவ்வப்பெயராற் கூறினார் . 


இனி, நவந் தருபேதங் கூறுவான் புகுந்தவாசிரியர் அதற்குத் 
தோற்றுவாயாக இச்செய்யுளை ஈண்டு வைத்தாராயினும் , இயைபு 
பற்றி ஐந்து சுத்தத்தினென மூவகைப்படுத்தோதிய செய்யுளின் 
பின்னாக வைத்துக் கண்டுகொள்க . 


இதனானே அத்தத்துவங்களைத் தோற்றியொடுக்குங் காரணக் 
கடவுளர் இவரென்பது வகுத்துக் கூறப்பட்டது . 


இத்துணையும் மூன்றாங்கூற்றிற்படுமுறைமையெல்லாந் தொகுத் 
துக் கூறியவாறு . 


இனி , ஏழுசெய்யுளான் நாலாங்கூற்றைத் தெரித்துணர்த்து 
கின்றார் . 

( 72 ) 


நான்காமதிகரணம் 


மொய்தரு பூத மாதி மோகினி யந்த மாகப் 
பொய்தரு சமய மெல்லாம் புக்குநின் றிடும்பு கன்று 
மெய்தரு சைவ மாதி யிருமூன்றும் வித்தை யாதி 
யெய்துதத் துவங்க ளேயு மொன்றுமின் றெம்மி றைக்கே . 


சுப் 


பதவுரை 


பொய்தரு சமயம் எல்லாம் - பொய்மைபெற்ற சாரு 
வாக முதல் அயிக்கியவாதசைவம் ஈறாகிய புறப்புறச் சமய 
மும் புறச்சமயமும் அகப்புறச்சமயமுமென்னும் முக் 
கூற்றுச் சமய தெய்வங்களெல்லாம் ; - மொய்தரு பூதம் 
ஆதி மோகினி அந்தம் ஆகப் புக்கு நின்றிடும் நெருங்கிய 
பூதமுதல் அசுத்தமாயாதத்துவம் ஈறாக ஒவ்வொரு தத்து 
வங்களின் நிலைபெறும் . - புகன்று மெய்தரு சைவம் ஆதி 
இருமூன்றும் - சிவாகமங்களுட் கூறப்படும் ( ஏகனநேக 
னிருள் கரும மாயையிரண்டென்னும் ஆறு பொருட்கும் ) 
உண்மைத்தன்மை விளக்குகின்ற சைவமெனப்படும் தலை 
யாகிய அறுவகைச்சமயத் தெய்வமாய்நின்ற அதிகார போக 
இலய சிவபேதங்கள் - வித்தை ஆதி எய்து தத்துவங்கள் 
ஏயும் - சுத்த வித்தை முதலியவாகப் பொருந்திய ஐந்து 
தத்துவங்களுள் ஒவ்வொன்றின் நிலைபெறும் , - எம் 
இறைக்கு ஒன்றும் இன்றே - சித்தாந்த சைவத்தெய்வ 
மாகிய எம்முடைய சுத்தசிவம் இம்முப்பத்தாறையும் 
கடந்து நிற்கும் என்க . 


272 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ பொழிப்புரை 
எ - து . சாருவாகமுதல் ஐக்கியவாதசைவமீறாகிய புறப் 
புறச்சமயமும் புறச்சமயமும் அகப்புறச்சமயமுமென்னும் 
முக்கூற்றுச்சமயத்தெய்வங்களெல்லாம் பூதமுதல் அசுத்த 
மா பாதத்து வமீறாக ஒவ்வொரு தத்துவங்களினிலைபெறும் 
சிவாகமங்களுட் கூறப்படும் " ஏக னநேக னிருள் கரும 
மாயையிரண்டு ” என்னுமாறு பொருட்கும் உண்மைத்தன்மை 
விளக்குகின்ற சைவமெனப்படுந்தலையாகிய அறுவகைச்சம 
யத்தெய்வமாய் நின்ற அதிகாரபோகலயசிவபேதங்கள் சுத்த 
வித்தை முதலிய ஐந்து தத்துவங்களுள் ஒவ்வொன் றினிலை 
பெறும் சித்தாந்த சைவத் தெய்வமாகிய சுத்தசிவம் 
இம்முப்பத்தாறையுங் கடந்து நிற்குமென்பதாம் . 

அமலனாதலைத் தெரித்துணர்த்தியவாறு . 

அவ்வத்தெய்வங்கணிலைபெறுந் தத்துவமே அவ்வச் சமயத் 
தார்க்கு முத்தித்தான மென்பதூஉம் இதனாற் பெறுதும் . 

அவ்வவற்றின் மேலுள்ள தத்துவங்கள் அவ்வச்சமயத்தார்க் 
குணர்ச்சி செல்லாமையின் அவ்வத்தத்துவத்தினளவினன்றி அவ 
ருக்கு மேற்சேறல் கூடாமையறிக . 

சமயத்தெய்வங்களைச் சமயமென்றுபசரித்தார் ; இருமூன்று 
மென் றது.மது . 

ஆணவமலத்தண்மை கொள்ள மாட்டாத ஐச் கியவாதசைவரை 
நீக்குதற்கு , மெய் தரு சைவமென்றும் , ஆதியிருமூன்றென்றும் , 
விசேடித்தார் . 

பாடாண வாதசைவமுதற் சுத்தசைவமீறாகக் கிடந்தவேழ 
னுள் பாடாணவாதத்திற்கும் பேதவாதத்திற்கும் தம்முள் வேற் 

சிறிதாதல்பற்றி அவையிரண்டனையு மொன்றாகவைத்து 
இருமூன்றெனத் தொகைகூறியவாறு . 


றுமை 


இரண்டாஞ்சூத்திரம் 


273 


பை 


- 


-அரு 


இவ்வாறன்றி உரைப்பனவெல்லாஞ் சிவாகமங்களோடு முரணு 
மென்றொழிக . 

( 73 ) 
சிவசத்தி நாதம் விந்து சதாசிவன் றிகழு மீச 
னுவந்தரு ளுருத்தி ரன்றான் மாலய னொன்றி னென்றாய் 
பவந்தரு மருவ நாலிங் குருவநா லுபய மொன்றா 
நவந்தரு பேத மேக நாதனே நடிப்ப னென்பர் . 

சுப் 

பதவுரை 
ஏகநாதனே - அங்ஙனம் ஒன்றுமின்றி நிற்கும் எம் 
மிறைவனே.-- ஒன்றின் ஒன்றாப் பவந்தரும் சிவம் சத்தி 
நாதம் விந்து தாசிவன் திகழும் ஈசன் உவந்தருள் உருத் 
திரன்றான் மால் அயன் ஒன்றின் ஒன்றாகத்தோன்றி 
( ஒவ்வொருதத்துவங்களி னின்று கொண்டு தத்தந் தொழில் 
களைச் செய்யும் ) சிவமுதல் அயனீறாகியவைகளிலே , 
வம் நாலு இங்கு - சிவம் சத்தி நாதம் விந்துவாகிய அருவத் 
திருமேனி நான்கும் .--உருவம் நாலு - மகேசன் உருத் 
திரன் மால் அயனாகிய உருவத்திருமேனி நான்கும் .-- உப 
யம் ஒன்று ஆம் - சதாசிவமாகிய அருவுருவத்திருமேனி 
ஒன்றும் ஆகிய ( முத்திறத்து ) , - நவம் தருபேதம் நடிப்பன் 
என்பர் - ஒன்பது வர்க்கத்தினும் ( வேற்றுமையின்றி 
நின்று ) அவ்வத் தொழில்களைச்செய்வனென்டர் என்க . 

பொழிப்புரை 

ங்ஙனமொன்றுமின்றி நிற்கு மெம்மிறைவன் 
ஒன்றினொன்றாகத் தோன்றி ஒவ்வொரு தத்துவங்களினின்று 
கொண்டு தத்தந்தொழில்களைச் செய்யுஞ் சிவமுதல் அய 
னீறாகிய முத்திறத்தொன்பது வர்க்கத்தினும் வேற்றுமை 
யின்றி நின்று அவ்வத்தொழில்களைச் செய்வனென்பதாம் . 

35 


சிவ 


எ - து . 


274 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


ஏகாரம் தேற்றம் . 


மேல் , ஒருவனே யிராவணாதி பாவகமுற்றாற்போல என்ற தனை 
ஈண்டுமறிவுறுத்துவார் , நடிப்பனென்றார் . 

செவ்வெண்டொகை விகாரத்தாற்றொக்கது . 

இவ்வொன்பது . பேதத்துட் சத்தி விந்துவென்னு மிரண்டும் 
சத்திபேதமாயினும் , எனை மனோன்மனி முதலிய பேதம்போ 
லன்றி ஒன்றினொன்றாகப் பவந்தருமுறையிற் காரணமா யிடை 
நிற்றல்பற்றிச் சிவபேதத்துடன் வைத்தெண்ணி தவந் தருபேத 
மெனப்பட்டன ; நவந் தருபேத மேகநாதனே நடிப்ப னென்றதும் 
ஒற்றுமை நயம்பற்றிப் பொதுவகையாற் கூறிற்றென்பது ; அவை 
முறையே சிவத்துக்கும் நாதத்துக்குமுரிய சத்திபேதமேயாத 
லென்பது வருஞ்செய்யுளிற்காண்க . 

( 74 ) 


சத்தியாய் விந்து சத்தி யாய்மனோன் மனிதா னாகி 
பொத்துறு மகேசை யாகி யுமைதிரு வாணி யாகி 
வைத்துறுஞ் சிவாதிக் கிங்கன் வருஞ்சத்தி யொருத்தி யாகு 
மெத்திற நின்றா னீச னத்திற மவளு நிற்பள் . 


- 


சுப் 

பதவுரை 
சிவாதிக்கு வரும் சத்தி - ( மேற்கூறிய ) சிவபேதம் 
ஏழற்கும் உரிய சத்திபேதமும் ,-சத்தியாய் விந்துசத்தியாய் 
மனோன்மனிதானாகி ஒத்துறும் மகேசையாகி உமைதிரு 
வாணியாகி வைத்துறும் - ( முறையே சிவத்திற்குச் ) சத்தி 
யாகியும் (நாதத்திற்கு ) விந்துவாகியும் (சதாசிவத்திற்கு ) 
மனோன்மனியாகியும் ( மகேசனுக்குப் ) பொருந்திய மகே 
சையாகியும் (உருத்திரனுக்கு ) உமையாகியும் (மாலுக்குத் ) 
திருவாகியும் ( அயனுக்கு ) வாணியாகியும் ( எழுவகைப் ) 


இரண்டாஞ்சூத்திரம் 


275 


எ - து 


படும் , - ஈசன் எத்திறம் நின்றான் - ( எம்மிறைவனாகிய ) 
பரமசிவன் சிவபேதம் ஏழினு நின்று நடாத்துமாறெல் 
லாம் , -- ஒருத்தியாகும் அவளும் இங்ஙன் அத்திறம்நிற்பள் - 
( அவனோடு தாதான்மியமாய் நிற்கும் ) ஒருத்தியாகிய பரா 
சத்தியும் இச்சத்திபேதம் ஏழினும் அவனுக்குத் துணையாய் 
நின்று நடாத்தும் என்க . 

சிவ பொழிப்புரை 

மேற்கூறிய சிவபேதமேழற்குமுரிய சத்திபேத 
மும் முறையே சத்திமுதல் வாணியீறாக ஏழுவகைப்படும் . 
எம்மிறைவனாகிய பரமசிவன் சிவபேதமேழினு நின்று நடாத் 
துமாறெல்லாம் அவனேடு தாதான்மியமாய் நிற்கும் பராசத் 
தியும் இச்சத்திபேதமேழினும் அவனுக்குத் துணையாய் 
நின்று நடாத்து மென்பதாம் . 

அற்றேல் , மேலைச்சூத்திரத்தின் வரும்வடி வெல்லாஞ்சத்தி 
எனக்கூறி ,ஈண்டுச் சிவபோதஞ் சத்திபேதமென வேறுவைத்து , எத் 
திற நின்றானீச னத்திற மவளுநிற்ப ளென் றன் மலைவாம்போலு 
மென மயங்காமைட் பொருட்டு அஃதுணர்த்து தற்கெழுந்தது வருஞ் 
செய்யுளென்பது . 

( 75 ) 
சத்திதா னாத மாதி தானாகுஞ் சிவமு மந்தச் 
சத்திதா னாதி யாகுந் தரும்வடி வான வெல்லாஞ் 
சத்தியுஞ் சிவமு மாகுஞ் சத்திதான் சத்த னுக்கோர் 
சத்தியாஞ் சத்தன் வேண்டிற் றெல்லாமாஞ் சத்தி தானே . 

சுப் பதவுரை 
சத்திதான் நாதம் ஆதிதான் ஆகும் - சத்தியானது 
நாத முதலியவற்றிற் கூடியிருக்கும் , - சிவமும் அந்தச் 


276 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சத்திதான் ஆதி ஆகும் - சிவமும் அந்தச் சத்தி முதலிய 
வற்றை அதிட்டித்து நிற்கும் ( இங்ங்னம் மரமும் காழ்ப் 
பும்போல ஒப்ப இயைந்து நிற்றலின் ) , -- சத்தி தான் தரும் 
வடிவான எல்லாம் சத்தியும் சிவமும் ஆகும் - சத்தியாற் 
றரப்படும் எல்லாத்திருமேனியும் சத்தி சிவம் இரண்டற் 
கும் பொதுவடிவேயாம் ( ஆயினும் ).--சத்தனுக்குச் சத் 
தன் வேண்டிற்றெல்லாம் ஆம் சத்திதானே - சத்தனுக் 
குத் தான் வேண்டியவாறெல்லா மாகும் சத்தியே , -- ஓர் 
சத்தியாம் - ஒப்பற்ற தேவியுமாம் ( ஆகலான் அதற்குரிய 
வடிவு விசேடம் குணவிசேடம்பற்றிச் சிவபேதம் சத்தி 
பேதமென்று ஆயின ) என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . மரமுங் காழ்ப்பும்போல ஒப்பவியைந்து நிற்ற 
லின் எல்லாத் திருமேனியுஞ் சத்திசிவமிரண்டற்கும் பொது 
வடிவேயா மாயினும் சத்தனுக்குச் சத்தி தேவியுமாமாகலான் 
அதற்குரிய வடிவுவிசேடங் குணவிசேடம்பற்றிச் சிவபேகஞ் 
சத்திபேதமென்றாயின வென்பதாம் . 


ஆகலான தற்குரிய வடிவுவிசேடக் குணவிசேடம்பற்றிச் சிவ 
பேதஞ் சத்திபேத மென்றாயின வென்பது குறிப்பெச்சம் . 


சத்தனுக்கோர் சத்தியாமென்றது வல்லவனுக்கு வல்லபை 
யாய் நிற்குமெனச் சிவ சத்திகட்கு நாயகநாயகிபாவங் கூறியவாறு ; 
நாயகநாயகி பாவமா தலை வலியுறுத்துவார் , சத்தன்வேண்டிற்றெல் 
லாமாஞ் சத்தியெனச் சத்தியின் பெருமை கூறினார் ; வேண்டிற் 
றெல்லாமென்றது ஒருமைப் பன்மை மயக்கம் . 

இவை மூன்று செய்யுளுந் தாதான்மியமாய் நீங்காது நிற்றலைத் 
தெரித்துக் கூறியவாறு . 


இரண்டாஞ்சூத்திரம் 


277 


-- 


அற்றேல் , மேல் ஒன் றினொன்றாய்ப் பவர் தருமெனப்பட்ட 
சத்திசிவங்களை ஈண்டுத் தலைவனுந் தலைவியுமாய்த் தம்முட் புணரு. 

முறையன்று போலுமென்பாரை கோக்கி 
யுணர்த்து தற்கெழுந்தது வருஞ்செய்யுளென்பது . 

( 76 ) 


மென்பது 


அதனை 


சிவஞ்சத்தி தன்னை யீன்றுஞ் சத்திதான் சிவத்தை யீன்று 
முவந்திரு வரும்பு ணர்ந்திங் குலகுயி ரெல்லா மீன்றும் 
பவன்பிரம சாரி பாகும் பான்மொழி கன்னி யாகுந் 
தவந்தரு ஞானத் தோர்க்கித் தன்மைதான் றெரியு மன்றே . 


சுப் 


- 


பதவுரை 


- 


சிவம் சத்திதன்னை ஈன்றும் - சிவதத்துவத்தினின்று 
சத்தி தத்துவம் தோன்றியும் .--சத்திதான் சிவத்தை ஈன் 
றும் - சத்திதத்துவத்தினின்று சாதாக்கிய தத்துவம் 
தோன்றியும் , - உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலகு 
உயிர் எல்லாம் ஈன்றும் உவப்புற்று இருவரும் கூட .- 
இவ்விடத்துச் சடமும் சேதனமுமாய பிரபஞ்சமெல்லாந் 
தோன்றியும் , பவன் பிரமசாரி ஆகும் பான் மொழி 
கன்னி ஆகும் - சிவபிரான் பிரமசாரி ஆவன் சிவசத்தி 
கன்னிகை ஆவள் , - தவம் தரு ஞானத்தோர்க்கு முற் 
றவ விசேடத்தால் ( முதல்வன் அருள் பெற்ற ) ஞானி 
கட்கு , - இத்தன்மைதான் தெரியும் அன்றே -- ( சத்தியும் 
சிவமும் செய்யும் ) இச்செயல்களெல்லாம் (நம்மனோர் 
பொருட்டாக நடித்துக்காட்டும் நாடகமாத்திரையே 
யன்றிப் பிறிதில்லையென்பது ) விளங்கும் என்க . 


278 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 


பொழிப்புரை 
எ - து . சத்தியுஞ் சிவமுஞ் செய்யுமிச் செயல்களெல் 
லாம் நம்மனேர் பொருட்டாக நடித்துக்காட்டும் நாடகமாத் 
திரைபேயன்றிப் பிறிதில்லையென்பதாம் . 


உம்மை சிறப்பு . 


பந்தமும் வீடுமாய பதபதார்த்தங்களல்லான் என்பது முத 
லாக மேலைச்சூத்திரத்தின் விரித்துக்கூறியவற்றை ஈண்டுருவகஞ் 
செய்யுமுகத்தாற் றொகுத்துணர்த்தி , இவற்றின் றன்மை தனக் 
கெய்த லின்றா தலைத் தெரித்துக் கூறியவாறு . 

( 77 ) 


தனுகரண புவன போகந் தற்பர்ம் பந்தம் வீடென் 
றணுவினோ டெல்லா மாகி யடைந்திடுந் தத்து வங்க 
ளினிதறிந் திவைநி விர்த்தி முதல்கலை யிடத்தே நீக்கி 
நனிபர முணர்ந்தோ னந்தத் தத்துவ ஞானி யாவன் . 


சுப் பதவுரை 
தனுகரணபுவன போகம் தற்பரம் பந்தம் வீடு 
எல்லாம் தத்துவங்கள் ஆகி அடைந்திடும் என்று - தனு 
கரணபுவன போகங்களும் அவைமூலமாயுள்ள பெத்த 
முத்திகளும் ( அப்பெத்த முத்திகளிற்படும் பேதங்கள் ) 
அனைத்தும் ( மேற்கூறிப்போந்த ) தத்துவங்களான் ஆயின் 
வென்றும் , - இவை அணுவினோடு ( என்று ) - அத்தத்து 
வங்கள் உயிர்களோடு இயைவன ( அன்றி முதல்வனோடு 
இயைவன வல்ல ) வென்றும் , - இனிது அறிந்து - ( நூல் 
களானும் பொருந்து மாற்றானும் ) தெளிய உணர்ந்து .- 
நிவிர்த்திகலை முதல் இடத்தே நீக்கி - ( அத்தத்துவங்களை ) 


இரண்டாஞ்சூத்திரம் 


279 


- 


எ- து 


நிவிர்த்திகலை முதலாகக் கழியுமுறைமையின் வைத்துக் 
கழித்து , -- பரம் நனி உணர்ந்தோன் ( அவற்றிற்கு ) 
மேலாய் நிற்பது ஒன்றனை ஐயந் திரிவின்றி உணரப்பெற் 
றோன் யாவன் அவன் , - அந்தத் தத்துவஞானி ஆவன் - 
( பவன் பிரமசாரியும் பான்மொழி கன்னியுமாமென்னும் ) 
அவ்வுண்மையறிவுடையவன் ஆவன் என்க . 

சிவ பொழிப்புரை 

தனுகரணபுவன போகங்களும் , அவைமூலமா 
யுள்ள பெத்தமுத்திகளும் , அப்பெத்தமுத்திகளிற்படும் 
பேதங்களனைத்தும் , மேற்கூறிப்போந்த தத்துவங்களானா 
யினவென்றும் , அத்தத்துவங்கள் உயிர்களோடியைவன 
வன்றி முதல்வனேடியைவனவல்லவென்றும் , நூல்களானும் 
பொருந்துமாற்றானுந் தெளியவுணர்ந்து , அத்தத்துவங்கனைக் 
கழியுமுறைமையின் வைத்துக் கழித்து, அவற்றிற்கு மேலாய் 
நிற்பதொன்றனை ஐயந்திரிபின்றி யுண ரப்பெற்றோன் யாவன் 
அவன் பவன் பிரமசாரியும் பான்மொழி கன்னியுமாமென் 
னும் அவ்வுண்மை யறிவுடையனவ னென்பதாம் 

‘ தவந் தரு ஞானத்தோர்க்கித் தன்மை தான் றெரியு’ மென்ற 
தனைத் தெரித்துணர்த்தி மேல தனை வலியுறுத்தியவாறு . 

தற்பரமென்னும் வடசொல் அப்பொருட்டாதல் தாற்பரிய 
மென்பதனானுமறிக . 

( 78 ) 
எல்லாமாய்த் தத்து வங்க ளிபைந்ததென் னணுவுக் 
கென்னிற் , றொல்லாய கன்ம மெல்லாந் துய்ப்பித்துத் 
துடைத்தற் கும்பி , னில்லாமை முற்று வித்து நீக்கவுங் கூடி 
நின்ற , பொல்லாத வாண வத்தைப் போக்கவும் புகுந்த 
தன்றே . 


. 


280 


சிவஞான சித்தியார். சுபக்கம் 


சுப் 

பதவுரை 
தத்துவங்கள் அணுவுக்கு எல்லாமாய் இயைந்தது 
என் என்னின் - ( அங்ஙனம் ) தத்துவங்கள் அணுவினோடு 
எல்லாமாகி யடைந்தது யாதன் பொருட்டெனின் .- 
தொல்லாய கன்மமெல்லாம் துய்ப்பித்துத் துடைத்தற்கும் 
- பழமையாய இருவினைகளை நுகர்வித்து நீக்குதற் பொருட் 
டும் , - முற்றுவித்துப் பின் நில்லாமை நீக்கவும் - ( அதனாற் 
பருவம் எய்தியவழி மேலைக்கு வித்தாகாதவாறு தீக்கை 
யால் அவற்றை ) முதிர்வித்துப் பின் பற்றறக் கழித்தற் 
பொருட்டும் , -- கூடிநின்ற பொல்லாத ஆணவத்தைப் 
போக்கவும் புகுந்தது அன்றே - ( அவை கழியும் முகத் 
தால் ) விரவி நின்று எல்லா அருத்தங்கட்கும் மூலமாகிய 
ஆணவ மலத்தைப் போக்குதற்பொருட்டும் அடைந்தாதம் 
என்க . 

பொழிப்புரை 
எ -து . அங்ஙனந் தத்துவங்கள் அணுவினோடெல்லா 
மாகி யடைந்ததூ உம் , இருவினைகளை நுகர்வித்து நீக்குதற் 
பொருட்டும் , அதறை பருவமெய்தியவழி மேலைக்கு வித் 
தாகாதவாறு தீக்கையா னவற்றை முதிர்வித்துப் பற்றறக் 
கழித்தற்பொருட்டும் , அவை கழியுமுகத்தால் எல்லாவநத் 
தங்கட்கு மூலமாகிய வாணவமலத்தைப் போக்கு தற்பொரு 
ட்டுமா மென்பதாம் . 


म 


எனவே , தத்துவங்களான் நீக்கப்படுவனவாகிய மலகன்மங்கள் 
அணுவுக்கே யன்றிச் சிவத்துக்கின்மையான் , அத்தத்துவங்களும் 
அணுவினோடன்றிச் சிவத்தோடியையிலவாயின்வென அதன்கணா 
சங்கை நீக்கியவாறாயிற்று . 


இரண்டாஞ்சூத்திரம் 


281 


அணுவுக்கேயென்னும் பிரிநிலையேகாரமுந் தொன்மையென் 
னுமகரவைகார விகுதியும் விகாரத்தாற்றொக்கன . 

இவை ஏழு செய்யுளானும் நாலாங் கூற்றிற்படும் முத்திறப் 
பொருளும் வகுத்துக் கூறப்பட்டன . 

அற்றேல் , ஈண்டெடுத்துக்கொண்ட ஆணவமலம் யாது ? 
அதனால் வரும் பொல்லாமை யாது ? அதனைப் போக்குமாறு யாங் 

என்பாரை நோக்கிப் பதினேழு செய்யுளான் ஒழிபு கூறு 
கின்றார் . 

( 79 ) 


வனம் ? 


ஒன்றதா பநேக சத்தி யுடையதா யுடனா யாதி , யன்றதா 
யான்மா வின்ற னறிவொடு தொழிலை பார்த்து , நின்றுபோத் 
திருத்து வத்தை நிகழ்த்திச்செம்பினிற் களிம்பேய்ந் , தென் 
றுமஞ் ஞானங் காட்டு மாணவ மியைந்து நின்றே . 

சுப் 

பதவுரை 
அநேக சத்தி உடையதாய் - எண்ணிறந்த சத்திகளு 
டைத்தாய் , -ஆன்மாவின் உடனாய் - ( எண்ணிறந்த ) உயிர் 
களினும் சேர்ந்து , - செம்பினில் களிம்பு ஏய்ந்து- செம்பிற் 
களிம்பு போல , ஆதி அன்றதாய் இயைந்து நின்றே ஒன்ற 
தாய்- அநாதியே விரவி நிற்பதொன்றாய் , - தன் அறிவொடு 
தொழிலை ஆர்த்து நின்று - ( கேவலத்தில் ஆவாரக சத்தி 
யான் ) அவ்வுயிர்களின் அறிவொடு தொழில்களை மறைத்து 
நின்று ,- போத்திருத்துவத்தை நிகழ்த்தி- ( சகலத்தில் அதோ 
நியா :மிகா சத்தியாலே ) போகநுகர்ச்சிக்கு வினைமுதலாதற் 
றன்மையை நிகழ்த்தி , -- என்றும் அஞ்ஞானம் காட்டும் 
- எஞ்ஞான்றும் ( காரணமாய் நின்று ) அஞ்ஞானத்தை 
நிகழ்த்தும் , --ஆணவம் - ( மேற்கூறிப்போந்த ) ஆணவ 
மலம் என்க . 

36 


282 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ பொழிப்புரை 
எ- து . எண்ணிறந்த சத்திகளான் எண்ணிறந்த வுயிர் 
களினுஞ் செம்பிற் களிம்புபோல் அநாதியே விரவிநிற்ப 
தொன்றாய்க் கேவலத்தில் ஆவாரகசத்தியானுஞ் சகலத்தில் 
அதோநியாமிகா சத்தியாலும் அஞ்ஞான நிகழ்ச்சிக்குக் 
காரணமாய் நிற்பது மேற்கூறிப்போந்த ஆணவமல மென்ப 
தாம் . 

போத் திருத்துவம் போக நுகர்ச்சிக்கு வினைமுதலாதற்றன்மை . 
இதனானே மலத்தின் சொரூபங் கூறப்பட்டது . 


( 80 ) 


மலமென வேறொன் றில்லை மாயாகா ரியம் தென்னி 
னிலகுயிர்க் கிச்சா ஞானக் கிரியைக ளெழுப்பு மாயை 
விலகிடு மலமி வற்றை வேறுமன் றதுவே றாகி 
யுலகுடல் கரண மாகி யுதித்திடு முணர்ந்து கொள்ளே . 


சுப் 

பதவுரை 
மலம் என ஒன்று வேறு இல்லை - மலமென்று ஒரு 
பொருள் வேறில்லை , -- மாயாகாரியமது என்னின் - மாயா 
காரியமே ( மறைத்தற் றொழிலைச் செய்யு ) மெனின் ( அற் 
றன்று ) , - இலகு உயிர்க்கு - விளங்காநின்ற உயிர்கட்கு , 
இச்சா ஞானக் கிரியைகள் எழுப்பும் மாயை - அறிவு 
இச்சை செயல்களை ( வேறுநின்று ) விளக்குவதாகிய 
மாயைக்கும் , - வேறும் அன்று இவற்றை விலகிடும் மலம் 
- (உயிரோடு ) ஒற்றித்து நின்று அவைகளை மறைப்பதாகிய 
மலத்திற்கும் ( தம்முள் வேற்றுமை பெரிதாகலான் அஃது 
அறியாது ) .-- உலகு உடல் கரணம் ஆகி - உலகும் 
உடலும் கரணமுமாகி , -அது வேறாகி உதித்திடும் 


இரண்டாஞ்சூத்திரம் 


283 


சிவ 


எ.து 


உயிர்க்கு வேறாகி உதிக்கும் ( மாயையே மலமென்பார் 
மதம் போலி என்பதனை ) , - உணர்ந்துகொள்ளே 
வாயாக என்க . 

பொழிப்புரை 
உயிரோடொற்றித்து நின்று அறிவிச்சைசெயல் 
களை மறைப்பதாகிய மலத்துக்கும் வேறு நின்று அவற்றை 
விளக்குவதாகிய மர்யைக்குந் தம்முள் வேற்றுமை பெரிதா 
கலான் , அஃதறியாது மாயையே மலமென்பார் மதம் போலி 
யென்பதாம் . 

( 81 ) 
மாபையே யான்மா ஞானக் கிரியையை மறைத்து நிற்குந் 
தூயவப் பரிதி தன்னைச் சுடர்முகின் மறைத்தாற் போலப் 
போய்முகி லகலச் சோதி புரிந்திடு மதுவே போலக் 
காபமு மகல ஞானத் தொழில்பிர காச மாமே . 
பரிதியை முகின்ம றைப்பப் பாயொளி பதுங்கி னாற்போ 
லுருவுயிர் மறைக்கின் ஞானக் கிரியைக ளொழிக்கு மாகுங் 
கருதிடு மிச்சா ஞான காரியங் காயம் பெற்றான் 
மருவிடு முயிர்க்குக் காயம் வந்திடா விடின்ம றைப்பே . 

சுப் 

பதவுரை 
தூய பருதிச் சுடர் தன்னை முகில் மறைத்தாற்போல 
தூயதாகிய பரிதியின் ஒளியை மேகம் ( வேறு நின்று ) 
மறைத்தாற்போல , - மாயையே ஆன்ம ( இச்சா ) ஞானக் 
கிரியையை மறைத்து நிற்கும் - மாயையே ( உலகு உடல் 
கரணமாய் நின்றே ) ஆன்மாவின் இச்சாஞானக் கிரியை 
களை மறைத்தல் அமையுமென (உடம்பாட்டானும்) , - 


284 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அம்முகில் போய் அகலச் சோதி புரிந்திடும் அதுவே போல 
- அம்மேகம் நீங்கப் பரிதி வெளிப்பட்டுத் தோன்றுமாறு 
போல , - காயமும் அகல ( இச்சா ) ஞானத் தொழில் பிர 
காசமாமே - காயமாகிய மாயை நீங்க அவ்விச்சாஞானக் 
கிரியை பிரகாசித்தல் அமையுமென ( எதிர்மறையானும் 
இவ்வுவமையின் வைத்து அறியப்படு மென்றது பொருந் 
தாது) .-- பரிதியை முகில் மறைப்பப் பாய் ஒளி பதுங் 
கினாற்போல் - பரிதியை மேகம் மறைப்பப் பரவிய ஒளி 
மறைந்தாற்போல் , -உரு மறைக்கின் உயிர் ( இச்சா) 
ஞானக் கிரியைகள் ஒழிக்குமாகும் -உருவாகிய - மாயை 
மறைப்ப ஆன்மாவின் இச்சாஞானக் கிரியைகள் ஒழிதலா 
கிய ( உடம்பாட்டானும் ) , -- கருதிடும் இச்சா ஞான 
காரியம் - கருதுகின்ற இச்சா ஞானக் கிரியைகள் , - காயம் 
பெற்றால் மாயாதனுவைப் பெற்றால் , -- மருவிடும் 
உயிர்க்கு - விளங்கும் ஆன்மாவிற்கு, - காயம் வந்திடா 
விடில் மறைப்பே - அம்மாயாதனு இன்றேல் ( அவை ) 
மறைதலாகிய ( எதிர்மறையானும் வைத்து அறியப்படு 
தலான் அவ்வுவமை ஈண்டைக்கு ஏலாது ) என்க . 


சிவ 


பொழிப்புரை 


மாயை 


எ - து 

உலகுடல்கரணமாய் வேறுநின்றே 
உயிரை மறைத் தலமையுமென்பது உடம்பாட்டினு மெதிர் 
மறையினும் பரிதிமுகிலுவமையின் வைத்தறியப்படுமென்றது 
பொருந்தாது ; மேகம்போல மாயை மறைக்குமாயின் , மறைத் 
சலானாகிய காரியம் பரிதியிற்போல உயிரின்கணிகழ்தல் 
வேண்டும் ; அஃதீண்டில்லையென்பது உடம்பாட்டினுமெதிர் 
மறையினும் வைத்து அறியப்படு தலான் அவ்வுவமை யீண் 
டைக்கேலாதென்பதாம் . 

( 82-83 ) 


இரண்டாஞ்சூத்திரம் 


285 


ஆதலால் 


போதகா ரியம றைத்து நின்றது புகன்ம லங்கா 
ணோதலாங் குணமு மாக வுயிரினுள் விரவ லாலே 
காதலா லவித்தை சிந்தத் தருங்கலை பாதி மாயை 
யா தலா லிரண்டுஞ் சோதி யிருளென வேறா மன்தே 

சுப் 

பதவுரை 
உயிரினுள் விரவலாலே குணமுமாக ஓதலாம்- ( அல் 
லதூஉம் மலத்தானாகிய அஞ்ஞானம் முகிலானாகிய 
மறைவு போலன்றி ) உயிரோடு ( வியாபகமாய் ) விரவிக் 
குணம்போலத்தோன்றி நிற்பதெனக் கூறுவதொன்றாக 
லானும் ,-மாயை காதலால் அவித்தை சிந்தக் கலை ஆதிதரும் 

- மாயையானது விருப்பத்தோடு ஆணவமாகிய 
இருள் கெட ( த் தீபம்போல ) க் கலைமுதலிய தத்துவங்களைத் 
தருவ தொன்றாகலானும் , - இரண்டும் சோதி இருளென 
வேறாம் அன்றே ( தொழிற்பாட்டின்கண் ) இரண்டும் 
ஒளி இருள் போல இகலி நிற்பன வாகலானும் , -- புகல் 
மலம் போதகாரியம் மறைத்து நின்றது காண் - ( இருள் 
போலக் ) கூறும் பெற்றித்தாகிய ஆணவ மலமே 
உயிருணர்வின் காரியப்பாட்டைத் தடுக்கவல்லதெனத் 
( தெற்றென ) உணர்க என்க . 

சிவ பொழிப்புரை 

அல்லதூஉம் மலத்தானாகிய அஞ் ஞானம் , 
முகிலானாகிய மறைவுபோலன்றி , உயிரோடு வியாபகமாய் 
விரவிக் குணம்போலத் தோன்றி நிற்பதொன்றாகலானும் , 
தொழிற்பாட்டின்கண் ஒளியிருள் போல மாயையோடு 
இகலி நிற்பதாகலானும் , அப்பெற்றித்தாகிய வாணவமலமே 
உ யிருணர்வின் காரியப்பாட்டைத் தடுக்கவல்லதெனத் 
தெற்றெனவுணர்கவென்பதாம் . 


எது . 


286 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


குணமுமென்னுமும்மை எதிர்மறைக்கண் வந்தது . 


இவை நான்கு செய்யுளானும் , ஐக்கியவாதி பாசுபதி 
முதலியோர் மதம்பற்றி யாசங்கித்துப் பரிகரித்து , ஆணவமலத் 
தினதுண்மை சாதிக்கப்பட்டது . 

( 84 ) 


புருடன்றன் குணம வித்தை யெனிற்சடம் புருட 
ஏகுங் , குருடன்றன் கண்ணின் குற்றங் கண்ணின்றன் 
குணமோ கூறாய் , மருடன்றன் குணம தாகி மலமசித் தாகி 
நிற்குந் , தெருடன் றன் குணம தாகிச் சித்தென நிற்குஞ் 
சீவன். 


சுப் 


பதவுரை 


அவித்தை புருடன் றன் குணம் எனின் -- ( உயிரினுள் 
விரவி நிற்பதாகிய ) அவித்தையினை உயிரின்குணவிசேட 
மென்றல் பொருத்த முடைத்தெனின் , -புருடன் சடமா 
கும் - (சித்தாதிய ) புருடன் சடமெனப்பட்டு வழுவாம் 
( ஆதலின் ), - குருடன் றன் கண்ணின் குற்றம் கண்ணின் 
றன் குணமோ - குருடனது கண்ணில் ( ஒளிக்குணத்தை 
மறைத்துநிற்கும் படலமாகிய ) குற்றம் கண்ணின் ஒளிக் 
குணமாதல் செல்லாமையானும் , - மலம் மருள் தன்றன் 
குணமதாகி அசித்தாகி நிற்கும் - மலம் அஞ்ஞானத்தைத் 
தனது குணமாகக்கொண்டு (குணிப்பொருளாகிய தான் ) 
சடமாய் நிற்குமன்றிச் சித்தாகாமையானும் , -சீவன் 
தெருள் தன்றன் குணமதாகிச் சித்தெனநிற்கும் உயிர் 
அறிதற்றொழிலையுடைய சித்தேயாய்நிற்கு மாதலானும் , -- 
கூறாய் - ( உயிரின் கண்ணே குற்றமாகக்காணப்படும் அறி 
யாமைக்குக் குணிப்பொருள் மலமென வேறுண்டென் 
பது ) அறிவாயாக என்க . 


இரண்டாஞ்சூத்திரம் 


287 


- 


சண 


- 


சிவ பொழிப்புரை 
எ - து . உயிரினுள் விரவிநிற்பதனை உயிரின் 
விசேடமென்றல் பொருத்தமுடைத்தெனின் , அறியாது 
கூறினாய் ; ஒருபொருளின்கட் குணத்தோடொப்பக் குற்ற 
மும் உட 

டன்விரவி நிற்கப்பெறுமென்பது குருட்டுக்கண்ணிற் 
காணப்படுதலின் , விரவிநிற்றலேபற்றிக் குற்றமுங் குண 
மாதல் செல்லாமையானும் , அஞ்ஞானத்திற்குக் குணிப் 
பொருள் சடமாவதன்றிச் சித்தாகாமையானும் , உயிர் அறி 
தற்றொழி லுடைய சித்தேபாகலானும் , உயிரின்கட் குற்ற 
மாய்க் காணப்படுமறியாமைக்குக் குணிப்பொருள் மலமென 
வேறுண்டென்பதாம் . 


இதனானே அறியாமை உயிர்க்குக் குணமென்னும் பாடாண 
வாதிகண் மதம்பற்றி யாசங்கித்துப் பரிகரித்து மலத்தினுண்மை 
சாதிக்கப்பட்டது . 

( 85 ) 


மும்மல நெல்லி னுக்கு முளையொடு தவிடு மிப்போன் 
மம்மர்செய் தனுவி னுண்மை வடிவினை மறைத்து நின்று 
பொய்மைசெய் போக பந்த போத்திருத் துவங்கள் பண்ணு 
மிம்மல மூன்றி னோடு மிருமல மிசைப்ப னின்னும் . 


சுப் 


பதவுரை 


மும்மலம் - ( மேலே தன்மமோடதன்மமாகியெனக் 
கூறப்பட்ட கன்மமலமும் அதன்பின்னாக நித்தமா 
யருவாயெனக் கூறப்பட்ட மாயாமலமும் ஈண்டுக் கூறப் 
பட்ட ஆணவ மலமுமாகிய இம் ) மூன்று மலங்களும் ,--- 
நெல்லினுக்கு முளையொடு தவிடு உமிப்போல் - நெல்லுக்கு 


288 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


முளைத்தற் சத்தியும் தவிடும் உமியும்போல, - அணுவின் 
உண்மை வடிவினை உயிரினது தற்சொரூபத்தை , -- 
மம்மர்செய்து மறைத்து நின்று - மயக்கத்திற் கேதுவாகப் 
பந்தித்து நின்று , -பொய்ம்மைசெய் போக பந்த போத் 
திருத்துவங்கள் பண்ணும் - ( முறையே ) பொய்மை புரியா 

போகமும் பந்தமும் போத்திருத்துவமும் 
பண்ணுவன வாம் .-- இம்மலம் மூன்றினோடும் இன்னும் 
இரு மலம் இசைப்பன் - இம்மலங்கண் மூன்றனோடும் 
{ கூடி நின்று பந்திப்பன ) வேறும் இருமலங்கள் உள 
என்க .. 


நின்ற 


சிவ 


- 


பொழிப்புரை 
எ- து . மேலே தன்மமோடதன்மமாகியெனக் கூறப் 
பட்டகன்மமலமும் அதன்பின்னாக நித்தமாயருவாயெனக் 
கூறப்பட்ட மாயாமலமும் ஈண்டுக் கூறப்பட்ட ஆணவமலமு 
மாகிய விம்மூன்று மலங்களும் , நெல்லுக்கு முளை தவிடுமி 
போல் , உயிரைப் பந்தித்து நின்று முறையே போகமும் பந் 
தமும் போத் திருத்துவமும் பண்ணுவனவாம் . இம்மலங்கண் 
மூன்றனோடுங் கூடிநின்று பந்திப்பன வேறுமிருமலங்களுள 
வென்பதாம் . 


இது நிரனிறை . 


கன்மமலம் போகம்பண்ணு தலாவது , நெல்லின்கணுள தாகிய 
முளைத் தற்சத்தி முளையைத் தோற்றுவிக்குமாறுபோல , உயிரின்கட் 
சுகதுக்கங்களை முதற்காரணமாய் நின்று தோற்றுவித்தல் ; மாயா 
மலம் பந்தம் பண்ணு தலாவது , முளைத்தற்கு அனுகூ லஞ்செய்து 
உடனிற்குந் தவிடு போல , அச்சுகதுக்கங்கள.ாண்டுத் தோன்று தற் 
குத் துணைக்காரணமாய்த் தன்காரியமாகிய தனுகரண முதலிய 


இரண்டாஞ்சூத்திரம் 


289 


வற்றையும் உயிரையு மியைவித்து நிற்றல் ; ஆணவமலம் போத்திருத் 
துவம் பண்ணு தலாவது , அம்முளை ஆண்டுத் தோன்று தற்கு நிமித் 
தகாரணமாகிய உமிபோல , அத்தோற்றத்திற்கு நிமித்தகாரண 
மாயவற்றை முறுகுவித்து நின்று அச்சுகதுக்கங்களை உயிர் நுகரு 
மாறு நிலைபெறுத்து தலெனக் கொள்க . பந்தம்போகம் போகநிறுத் 
தலும் வந்ததுமாயைவினை மலத்து என்றார் ஞானாமிர் த நூலுடை 
யாரும் . 


முளை ஆகுபெயர் . 

முளை தவிடுமிகள் பந்தத்திற்குங் காரணமாதல்மாத்திரைக்கும் 
உவமையாயின . 

( 86 ) 


மாயையின் காரியத்தை மாயேய மலம் தென்று 
மேயுமும் மலங்க டத்தந் தொழிலினை பியற்ற வேவுந் 
தூபவன் றனதோர் சத்தி திரோதான கரிய தென்று 
மாய்வரிம் மலங்க ளைந்து மணுக்களை யணைந்து நிற்கும் . 


சுப் 


- 


பதவுரை 


மாயையின் காரியத்தை மாயேயமலமது என்றும் - 
( அச்சுகதுக்க விளைவுகட்கெல்லாம் இடமாய் நின்று வியா 
பகமாகிய ஆன்மாவின் அறிவிச்சை செயல்களை ஏகதேசப் 
படுத்துவதென மேற்கூறிப் போந்த ) மாயா காரியத்தை 
மாயேயமென்றும் , -ஏயும் மும்மலங்கள் தத்தம் தொழி 
லினை இயற்ற ஏவும் தூயவன் றனது ஓர் சத்தி திரோதான 
கரியது என்றும் ஆய்வர் -- பொருந்திய அவ்வம்மலங்களை 
அவ்வத்தொழிலிற்படு ( த்திப் பாகம் வருவி ) க்கும் சிவசத் 
தியை மறைத்தலைச் செய்வதாகிய திரோதாயி யென்றும் 
வேறேயிருமலமாக ஆராய்ந்து கூறுவர் ( அவற்றுள் 

37 


290 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


மாயாகாரியம் மாயையில் அடங்குமாயினும் பந்தித்தற்கட் 
படும் வேற்றுமைபற்றி மாயேயமலமென வேறுவைத் 
தெண்ணப்படும் அம்மலங்கட் கனுகூலமாய் நின்று செய் 
யுஞ் சிவசத்தி பராசத்தியின் அடங்குமாயினும் தொழில் 
வேற்றுமை பற்றி உபசாரத்தாற் றிரோதாயியென வேறு 
வைத் தெண்ணப்படும் ) , - இம்மலங்கள் ஐந்தும் அணுக் 
களை அணைந்து நிற்கும்- ( இவ்வாறு ) இவ்வைந்து மலமும் 
உயிர்தோறு நின்று செய்யும் பந்தவேறுபாடு கண்டு 
கொள்க என்க . 


- 


சிவ பொழிப்புரை 
எ - து . வேறுமிருமலமெனப்படுவன அச்சுகதுக்க 
விளைவுகட்கெல்லாம் இடமாய் நின்று வியாபகமாகிய வான் 
மாவின் அறிவிச்சை செயல்களை ஏகதேசப்படுத்துவதென 
மேற்கூறிப்போந்த மாயாகாரியமும் அவ்வமலங்களை பவ்வத் 
தொழிலிற் படுத்திப் பாகம் வருவிக்குஞ் சிவசத்தியுமாம் . 
அவற்றுள் , மாயாகாரியம் மாயையிலடங்குமாயினும் , பந்தித் 
தற்கட்படும் வேற்றுமைபற்றி மாயேயமலமென வேறுவைத் 
தெண்ணப்படும் ; அம்மலங்கட்கனுகூலமாய் நின்று செய்யுஞ் 
சிவசத்தி பராசத்தியினடங்குமாயினும் , தொழில் வேற்று 
மைபற்றி உபசாரத்தாற்றிரோதாயியென வேறுவைத்தெண் 
ணப்படும் . இவ்வாறிவ்வைந்து மலமும் உயிர்தோறுநின்று 
செய்யும் பந்தவேறுபாடு கண்டுகொள்கவென்பதாம் . 


திரோதானகரியென்பது திரோதானத்தைச் செய்வதென்னும் 
பொருட்டாய வடசொல் , 

( 87 ) 


இரண்டாஞ்சூத்திரம் 


291 


மலமாயை கன்ம மாயே யந்திரோ தாயி மன்னிச் 
சலமாரும் பிறப்பி றப்பிற் றங்கியித் தரைகீழ் மேலு 
நிலையாத கொள்ளி வட்டங் கறங்கென நிமிடத் தின்க 
ணலமாரு மிறைவ னாணை பாலுயிர் நடக்கு மன்றே . 


சுப் 


- 


பதவுரை 


உயிர் 

ஆன்மாவின்கண் , - மலம் மாயை கன்மம் 
மாயேயம் திரோதாயி மன்னி - ஆணவம் மாயை காமியம் 
மாயேயம் திரோதாயியாகிய இவ்வைவகைமலங்களும் நிலை 
பெறுதலால் ( அவைகட்கனுகுணமாக ) , - இறைவன் 
ஆணையால் முதல்வன் ஆணையினால் , - நிலையாத கொள்ளி 
வட்டம் கறங்கு என - நிலையுதலிலவாகிய கொள்ளிவட் 
டமும் காற்றாடியும்போல , -- நிமிடத்தின்கண் அலமாரும் 
கணப்போழ்திற் (பல முறை) சுழற்சியுற்று , - பிறப்பு 
இறப்பில் தங்கி - மேற்கூறிப்போந்த பிறப்பிறப்பிற்பட்டு , 
இத்தரைகீழ்மேலும் சலமாரும் நடக்கும் அன்றே - இவ் 
வுலக நிரய துறக்கங்களிலே போக்குவரவுடைத்தாய் 
( அவ்வுயிர் ) செல்லும் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ- து 

மேற்கூறிப்போந்த பிறப்பிறப்புக்களெல்லாவற் 
றிற்குக் காரணம் இவ்வைவகை மலங்களுமாமென்பதாம் . 

மன்னி யலமாருமென்பது மழைபெய்து குளநிறைந் ததென் 
சாற்போலக் காரணகாரியப்பொருட்டாய் நின்றது . 

அலமரும் அலமாருமென நீட்டும் வழிநீட்டல் ; இறைவனாணையா 
லுயிர் நடக்குமென ஈண்டுங்கூறியது அவ்வலமரலை நீக்கும் வாயி 
லுணர்த்து தற்பொருட்டு ; அது முன்னர் வகுத்துக் கூறப்படும் . 


292 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


இவை மூன்று செய்யுளானும் , மலங்க ளித்துணையவென்பது 
உம் அவை பந்திக்குமாறுங் கூறுமுகத்தான் , ஆணவமலத்தானாகிய 
பொல்லாமை கூறப்பட்டது . 

( 88 ) 


அண்டசஞ் சுவேத சங்க ளுற்பிச்சஞ் சராயு சத்தோ 
டெண்டரு நாலெண் பத்து நான்கு நூ றாயி ரத்தா 
யுண்டுபல் யோனி பெல்லா மொழித்துமா நுடத்து தித்தல் 
கண்டிடிற் கடலைக் கையா னீந்தினன் காரி யங்காண் . 


மாக 


சுப் 

பதவுரை 
அண்டசம் சுவேதசங்கள் உற்பிச்சம் சராயுசத்தோடு 
எண்தரு நால் - முட்டையும் வியர்வையும் வித்தும் பையு 

எண்ணப்படும் நால்வகைத்தோற்றத்து ( எழுவ 
கைப்பிறப்பின் ) , - எண்பத்து நான்கு நூறாயிரத்தாயுண்டு 
எண்பத்து நான்கு நூறாயிர ( யோநி பேத )த்தினின்று 
விரிந்த பேதங்கள் அளவின்றி உள்ளன , -- பல்யோனியெல் 
லாம் ஒழித்து - ( அவற்றுட் ) பலவகைப்பட்ட யோனி 
பேதங்கள் ஒழிந்து , -- மா நுடத்து உதித்தல் கண்டிடில் - 
( அவ்வலமரலை நீக்குதற்கு வாயிலாகிய ) மா நுடப்பிறவி 
எய்தலைக் காணப்பெற்றிடின் .-- கடலைக் கையால் நீந்தி 
னன் காரியம் காண் - சமுத்திரத்தைக் கையானீந்திக் 
கரையேறினவன் காரியத்தோடொக்குமென்க . 

சிவ 

பொழிப்புரை 
எ - து . நால்வகைத்தோற்றத் தெழுவகைப்பிறப்பி னெண் 
பத்து நான்கு நூறாயிரம் போனி பேதத்தினின்றும் விரிந்த 
பேதங்கள் அளவின்றியுள்ளன ; அவற்றுள் மானுடப்பிற 
வியே அவ்வலமரலை நீக்குதற்கு வாயிலென்பதாம் . ( 89 ) 


- 


இரண்டாஞ்சூத்திரம் 


293 


நரர் 


நரர்பயி றேயந் தன்னி னான்மறை பயிலா நாட்டில் 
விரவுத லொழிந்து தோன்றன் மிக்கபுண் ணியத்தா னாகும் 
தரையினிற் கீழை விட்டுத் தவஞ்செய்சா தியினில் வந்து 
பரசம பங்கட் செல்லாப் பாக்கியம் பண்ணொ ணாதே . 

சுப் 

பதவுரை 
பயில் தேயந்தன் னின் - ( அம்மானுடப்பிறவி 
யினும் ) மானுடர் வாழ்கின்ற இவ்வுலகத்துள் , -- நான் 
மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து தோன்றல் 
வேதாகமவழக்கம் இல்லாத நாட்டிலே பிறத்தல் நீங்கி 
( அவ்வேதாகம வழக்குமிக்குடைய உத்தமநாட்டிலே ) 
தோன்றுதல் , -- மிக்கபுண்ணியத்தான் ஆகும் - மிகுந்த 
புண்ணியத்தால் உண்டாம்.-- தரையினில் கீழை விட்டுத் 
தவம் செய் சாதியினில் வந்து - அவ்வுத்தமநாட்டிலே கீழ் 
சாதியிலே தோன்றாது தவஞ்செய்தற்குரிய உத்தமசாதி 
யிலே தோன்றுதல் செய்தும் , -- பரசமயங்கட்செல்லாப் 
பாக்கியம் பண்ண ஒணாதே - புறச்சமயங்களிற் செல் 
லாது ( அவ்வலமரல் ஒழிதற்கு வாயிலாகிய ) உத்தமசம 
யத்திற்குரிய நன்மை ஒருவனுக்குண்டாதல் அரிது என்க 

பொழிப்புரை 
எ - து . மானுடப்பிறவியினும் உத்தமசமயத்துக்குரித் 
தாப் உத்தம நாட்டிற் பிறக்கு முத்தமசாதியே அதற்கு 
வாயிலென்பதாம் . 

( 90 ) 
வாழ்வெனு மையல் விட்டு வறுமைபாஞ் சிறுமை தப்பித் 
தாழ்வெனுந் தன்மை போடுஞ் சைவமாஞ் சமயஞ் சா 

சாரு 
மூழ்பெற லரிது சால வுயர்சிவ ஞானத் தாலே 
போழிள மதியி னானைப் போற்றுவா ரருள்பெற் றாரே . 


சிவ 


294 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சுப் 

பதவுரை 
வாழ்வெனும் மையல் விட்டு - குலம் இளமை கல்வி 
செல்வம் அதிகாரமென்னும் இவைகளான் உளதாகிய 
செருக்கொழிந்து.-- வறுமையாஞ் சிறுமை தப்பி - வறு 
மையால் அச்செருக்குடையார் பின்சென்று நின்று ஏக் 
கறலாய சிறுமையினீங்கி (உயர்ந்தசாதியினும் உயர்ந்த 
குடிப்பிறப்பே அதற்கு வாயிலாம் ஆகலான் அவ்வுயர்ந்த 
குடியிற்பிறந்து ).-- தாழ்வெனும் தன்மையோடும் - மெய் 
யன் போடும் , - சைவமாஞ் சமயஞ்சாரும் ஊழ்பெறல் - 
சைவசமயத்தின் எய்தும் புண்ணியப்பேறு.-- சால அரிது 
பெரிதும் அரிதாம் . - உயர் சிவஞானத்தாலே - அதனி 
னும் உயர்ந்த சித்தாந்த நெறி யுணர்ச்சியாலே. - போழ் 
இளமதியினானை - பிளவுபட்ட இளம்பிறையணிந்த சிவ 
பிரானை , - போற்றுவார் - வழிபடப்பெறுவா ருளராயின் , -- 
அருள்பெற்றாரே - அவர் ( மலத்தானாகிய அவ்வலமரலை 
நீங்கி ) வீடுபேறெய்துவர் என்க . 

சிவ 

பொழிப்புரை 
உயர்ந்த சாதியினும் உயர்ந்த குடிப்பிறப்பே 
பதற்கு வாயிலாம் . அவ்வுயர்ந்த குடியிற் பிறந்து சைவத் 
தினெய்திச் சித்தாந்தநெறியுணர்ந்து சிவபிரானை வழிபடப் 
பெறுவாருள ராயின் , அவர் மலத்சானாகிய வவ்வலமரலை 
நீங்கி வீடுபேறெய்துவரென்பதாம் . 

வாழ்வாவன : -குலம் இளமை கல்வி செல்வம் அதிகாரமென்னு 
மிவை . 

மையல் செருக்கு . 

வாழ்வெனுமையலெனவும் , வறுமையாஞ் சிறுமையெனவும் , 
காரியத்தைக் காரணமாகவுபசரித்தார் . 


இரண்டாஞ்சூத்திரம் 


295 


இவை மூன்று செய்யுளானும் அம்மலபந்தத்தைப் போக்குதற் 
குரிய வாயில் இவையென்பது கூறப்பட்டது . 

( 91 ) 
மானுடப் பிறவி தானும் வகுத்தது மனவாக் காய 
மானிடத் தைந்து மாடு மரன்பணிக் காக வன்றோ 
வானிடத் தவரு மண்மேல் வந்தரன் றனையர்ச் சிப்ப 
ரூனெடுத் துழலு மூம ரொன்றையு முணரா ரந்தோ . 

சுப் பதவுரை 
( அவ்வலமரலை நீக்குதற்பொருட்டு ) மனவாக்காயம் 
மனத்தால் நினைந்தும் வாக்கால்வழுத்தி மந்திரங்கள் 
சொல்லியும் காயத்தாற் பணிந்துஞ்செய்யப்படும் , -- 
ஆனிடத்து ஐந்தும் ஆடும் அரன் பணிக்காக அன்றோ 
பஞ்சகவ்வியத்தினை ஆடியருளுகின்ற அரன்பணி ( ஏனைப் 
பிறவிகளிற் கூடாமையால் அதன் ) பொருட்டாகவன்றோ. 
மானுடப் பிறவிதானும் வகுத்தது- ( பிறவி விசேடமாகிய ) 
மானுடப்பிறவி ( வேண்டப்பட்டு ) வகுத்ததாம் .-- வானி 
டத் தவரும் - மேலுலகத்துள்ள மாயோன் முதலிய 
தேவர்களும் , -- மண்மேல் வந்து அரன் றனை அர்ச்சிப்பர் 
( அவ்வரன்பணி பயன்படுதல் ஏனையுலகங்களிற் கூடாமை 
யாலே ) தேசவிசேடமாகிய இம்மண்ணுலகத்தில் வந்து அச் 
சிவபிரானை அருச்சிப்பர் , -அந்தோ ஊன் எடுத்து உழலும் 
ஊமர் ஒன்றையும் உணரார் - ஐயோ இவ்வுலகத்து 
சரீரம் பெற்றும் ( இவ்வுண்மையை ) அலமரு மூகராகிய 
ஏனையோர் சிறிதும் அறியமாட்டார் ( ஆகலிற் சாதிவிசேடங் 
குடிப்பிறப்பு விசேடம் வேண்டப்படும் ) என்க . 

சிவ 

பொழிப்புரை 
அவ்வலமரலை நீக்குதற்பொருட்டுச் செய்யப்படு 
மரன்பணி ஏனைப்பிறவிகளிற் கூடாமையாற் பிறவிவிசேடம் 


- 


எ- து 


296 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


வேண்டப்படும் ; அவ்வரன்பணி பயன்படுதல் ஏனையுலகக் 
களிற் கூடாமையால் தேயவிசேடம் வேண்டப்படும் . இவ் 
வுண்மை ஏனையோரறியமாட்டாமையிற் சாதி வி 

ச டம் 
குடிப்பிறப்புவிசேடம் வேண்டப்படுமென்பதாம் . 


இதனானே அவை வாயிலாதற்கு உரிமை கூறப்பட்டது . 


வாக்காயமென்னுந் தொகைச்சொல் வடநூன்முடிபு. 


( 92 ) 


கருவினு ளழிவ தாயுங் கழிந்திடா தழிவ தாயும் 
பரிணமித் தழிவ தாயும் பாலனா யழிவ தாயுந் 
தருணன யழிவ தாயுந் தானரைத் தழிவ தாயு 
முருவவே யழிவே யானா லுள்ள போ தேபா ருய்ய . 


சுப் --பதவுரை 


( மானுடயாக்கை அத்துணைப்பெருமைத்தாயினும் ) 
கருவினுள் அழிவதாயும் - மாதாவினுடைய கருப்பத்திற் 
றானே அழிவதாயும் , -- கழிந்திடாது அழிவதாயும் - பிறந்து 
உடனே அழிவதாயும் , -- பரிணமித்து அழிவதாயும் - பிற 
ந்து சிறிதுகாலமிருந்து அழிவதாயும் , -- பாலனாய் அழிவதா 
யும் - பாலியனாய் அழிவதாயும் , -தருணனாய் அழிவதாயும் 
தருணனாய் அழிவதாயும் .-- நரைத்துத்தான் அழிவதாயும் 
நரையுண்டாகி விருத்ததசையில் அழிவதாயும் , - உருவவே 
அழிவே ஆனால் - ( இத்துணைப் பொழுது நிற்குமென்று 
அறியவாராது நீர்க்குமிழிபோல் } எப்பொழுதும் அழிதன் 
மாலைத்தாகலின்.-உள்ளபோதே உய்யப்பார் - ( இவ்வாக் 
கை நிலையாமை இளமை நிலையாமைகளை ) நிலையுதல் உள் 
வழியே உய்யும்படி உற்று நோக்குவாய் ( அங்ஙனநோக்கு 
வார்க்கு அவற்றானாகிய மையலை விடுதல் கூடும் ) என்க . 


இரண்டாஞ்சூத்திரம் 


297 


சிவ பொழிப்புரை 
எ - து . மானுடயாக்கை 

அத்துணைப்பெருமைத்தாயி 
னும் இத்துணைப்பொழுது நிற்குமென்றறிய வாராது நீர்க் 
குமிழிபோல் எப்பொழுது மழிதன் மாலைத் தாகலின் , இவ 
வாக்கைநிலையாமை யிளமைநிலையாமைகளை உணரவல்லார்க் 
கே அவற்றானாகிய மையலைவிடுதல் கூடுமென்பதாம் . ( 93 ) 


ஒருபுல னுகரும் போதங் கொன்றிலை யொன்றின் பாலும் 
வருபயன் மாறி மாறி வந்திடு மெல்லா மாறு 
மொருபொழு துணரி னுண்டா மல்லதிவ் வல்லல் வாழ்க்கை 
மருள்கன வதுவும் போல மாயும்பின் மாயு மன்றே . 


சுப் 

பதவுரை 
அங்கு ஒரு புலன் நுகரும்போது ஒன்று இலை - ஆண்டு 
ஒரு விடயத்தை அநுபவிக்குங்கால் மற்றொன் றின்மையால் 
( அவ் யாக்கையின் கண்ணதாகிய அறிவும் விடயங்களை 
ஒருங்கே யறியமாட்டாது ) , -- ஒன் றின்பாலும் வருபயன் 
மாறி மாறி வந்திடும் - ஒரு விடயத்தின் கண்ணும் வரப் 
பட்ட பயனை விட்டு விட்டு அறிவதன்றி இடையீடின்றி 
அறிய மாட்டாது.-- ஒரு பொழுது எல்லாம் மாறும் -அது 
வும் உறக்கம் மூர்ச்சை முதலியவற்றிற் சிறிதும் இல்லை 
யாய்விடும் , அல்லது இவ்வல்லல் வாழ்க்கை - அதுவன்றி 
இவ் யாக்கையின் பொருட்டுளதாகிய செல்வத் துழனி 
யும் , -மருள் கனவதுவும் போல அன்றே மாயும் பின் 
மாயும் - ( முறையே ) மயக்கப்பொருளும் கனாப்பொருளும் 
போலத் தோன்றியபொழுதே மாய்வதுமாம் இடையே 
மாய்வதுமாம் ஆகலான் , -உணரின் உண்டாம் - ( இவ் 

38 


298 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


வறிவு நிலையாமை செல்வ நிலையாமைகளை ) உணர்ந்தால் 
( அவ்வுணரவல்லார்க்கு அவற்றானாகிய மையலை விடுதல் ) 
கூடும் என்க . 


எ - து . 


சிவ பொழிப்புரை 

அவ்வாக்கையின்கண்ணதாகிய வறிவும் விடயங் 
களை ஒவ்வொன்றாயறிவதன்றி ஒருங்கே யறியமாட்டாது . 
ஒருவிடயத்தின்கண்ணும் விட்டுவிட்டறிவதன்றி இடையீடி 
ன்றி பறியமாட்டாது . அதுவும் உறக்கம் மூர்ச்சை முதலிய 
வற்றிற் சிறிது மில்லையாய்விடும் . அஃதன்றி இவ்வாக்கையின் 
பொருட்டுள தாகிய செல்வத்துழனியும் முறையே மயக்கப் 
பொருளுங் கனப்பொருளும்போலத் தோன் றியபொழுதே 
மாய்வதுமாம் இடையே மாய்வதுமாமாகலான் , இவ்வறிவு 
நிலையாமை செல்வநிலையாமைகளை உணரவல்லார்க்கு அவற்றா 
னாகிய மையலை விடுதல் கூடுமென்பதாம் . 


உணரினுண்டாமென்பதனை இறுதிக்கண் வைத்துரைக்க . 


பயன் அறிதற்பயன் . 


அல்லதென்பது அன்றியென்னும் வாய்பாட்டு வினையெச்சக் 
குறிப்பு . 


மருள் போல அன்றேமாயும் கனவுபோலப் பின்னுமாயுமென் 
றுரைத்துக்கொள்க . 

மருளும் கனவும் ஆகுபெயர் . 

வாழ்க்கையென்புழியும் பின்னென்புழியும் இறந்தது தழீ இய 
வெச்சவும்மை விகாரத்தாற்றொக்கன . 

( 94 ) 


இரண்டாஞ்சூத்திரம் 


299 


அரிசனம் பூசி மாலை யணிந்துபொன் னாடை சாத்திப் 
பரிசனம் பின்பு செல்லப் பாரகர் பரிக்கக் கொட்ட 
வரிசின்ன மூதத் தொங்கல் வந்திட வுணர்வு மாண்டு 
பெரியவர் பேச்சு மின்றிக் கிடத்தலாற் பிணத்தோ டொப்பர் . 


சுப் 

பதவுரை 
அரிசனம் பூசி - சந்தன முதலிய வாசனாதிரவியங்கள் 
பூசியும் , -- மாலை அணிந்து - வாசத்தோடு கூடிய பூமாலை 
கள் அணிந்தும் , பொன் ஆடைசாத்தி - பீதாம்பரம் 
போர்த்தும் , - பரிசனம் பின்பு செல்ல - தம் பரிவாரங்கள் 
பின்னேவரவும் , -- பாரகர் பரிக்க - காவுவோர் ( சிவிகை )) 
சுமக்கவும் , கொட்ட- வாத்தியங்கள் முழக்கவும் .- 
வரிசின்னம் ஊத - வரிபொருந்திய சின்னங்கள் ஊதவும். 
தொங்கல் வந்திட - சத்திரசாமரங்கள் சூழவரவும் , 
உணர்வுமாண்டு பெரியவர் பேச்சும் இன்றிக்கிடத்தலால் 
அறிவற்று ( அதிகாரஞ்செய்து ) பெரியராய்ப் பேச்சின்றிச் 
செருக்குற்றுக் கிடத்தலால் , -- பிணத்தோடு ஒப்பர் - அவர் 
செத்தாரின் வேறல்லர் என்பது . - (உணரின் உண்டாம் ) 
( ஆண்டு நிகழும் நிகழ்ச்சிபற்றி ) அறியவல்லராயின் அவர் 
களுக்கு அதனானாகிய மையலைவிடுதல் கூடும் என்க . 

பொழிப்புரை 
எ - து . 

அதிகாரஞ்செய்து செருக்குறுவார் செத்தாரின் 
வேறல்லரென்பது ஆண்டு நிகழு நிகழ்ச்சிபற்றி யறியவல் 
லார்க்கு அதனானாகிய மையலை விடுதல் கூடுமென்பதாம் . 

உணரினுண்டாமென்ற தனை ஈண்டுந் தந்துரைக்க . 

பெரியவரென்றது இழித்தற்கண் வந்த குறிப்புமொழி ; 
பெருமை அதிகாரத்தானாயது . 


சிவ 


300 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


இவை மூன்று செய்யுளானும் வாழ்வெனுமையல் விடுதற்கு 
உபாயங் கூறியவாறு . 

( 95 ) 


பிணத்தினை யொத்து வாழ்வோர் பின்னடைப் பிணங் 
கள் போல , வுணக்கியே யுழல்வீ ருங்க ளுடலுயி ருணர்வு 
மெல்லாங் , கணத்திடைத் தோன்றி மாயுங் காயமென் றறிந் 
தொ ருக்கால் , வணக்குறீ ரரனை யென்றும் வானவர் 
வணங்க வைப்பான் . 


சுப்- பதவுரை 


அரனை ஒருக்கால் வணக்குறீர் - சிவபிரானை ஒருகாலே 
னும் வழிபாடு செய்கின்றிலீர் ( செய்யப்பெறின் ) , - என் 
றும் வானவர் வணங்க வைப்பன் - எஞ்ஞான்றும் 
தேவர்களும் வணங்கும் வண்ணம் ( இறவாச் செல்வத்தை ) 
அளிப்பனாதலின் , -- கணத்திடைத் தோன்றி மாயும் காயம் 
என்று அறிந்து - ( அதனைநோக்கக் ) கணத்தின்கட் 
டோன்றி அழிதன் மாலைத்து உடம்பென்று உணர்ந்தும் 
( அதன் பொருட்டு) , - உங்கள் உடல் உயிர் உணர்வு மெல் 
லாம் - உம்முடைய உடல் உயிர் உணர்வுமுதலிய வெல் 
லாம் , -உணக்கியே உழல்வீர் - வருத்த முறும்படி வருந் 
தினவராய் ( நீர் ஈட்டப்படுஞ் சிறு செல்வஞ் செல்வமன் 
றென்பது உணர்வீராயின் ) , - பிணத்தினை ஒத்துவாழ்வோர் 
பின் நடைப்பிணங்கள் போல ( ஆம் ) - ( இச்சிறு செல்வத் 
தைவேண்டிப் ) பிணத்தினையொத்து வாழும் அவ்வதிகாரச் 
செருக்குடையார் பின்சென்று நடைப்பிணங்கள் போல் 
( நின்று ஏக்கறுஞ் சிறுமையினீங்குதல் உமக்குக்) கூடும் 
என்க . 


இரண்டாஞ்சூத்திரம் 


301 


எ - து . 


சிவ பொழிப்புரை 

சிவபிரானை வழிபட்டுப்பெறும் இறவாச்செல் 
வத்தை நோக்கக் கணத்தினழி தன்மாலைத்தாகிய உடம்பின் 
பொருட்டு வருந்தியீட்டப்படுஞ் சிறுசெல்வஞ் செல்வமன் 
றென்பதுணரவல்லார்க்கு , இச்சிறு செல்வத்தை வேண்டி 
அவ்வதிகாரச் செருக்குடையார் பின் சென்று நின்றேக்கறுஞ் 
சிறுமையினீங்குதல் கூடுமென்பதாம் . 


உடலுயிருணர்வுமெல்லா முணக்கியென வியையும் . 


இச்செய்யுள் வறுமையாஞ்சிறுமை தப்பு தற்கு உபாயங்கூறிய 


வாறு . 


ஒன்றதா யென்பது முதல் இத்துணையும் ஒழிபு கூறியதெனக் 

( 96 ) 


கொள்க . 


ரண்டாஞ்சூத்திரமுடிந்தது . 


ஆகத் திருவிருத்தம் - 186 . 


உ 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பிரமாணவியல் 
மூன்றாஞ்சூத்திரம் 


திருவிருத்தம் -- 4 . 


மூன்றாஞ்சூத்திரம் 


முதற்சூத்திரத்தும் இரண்டாஞ்சூத்திரத்தும் முறையே 
பதியுண்மைக்கும் பாசவுண்மைக்கும் பிரமாணங் கூறியவாசிரியர் , 
ரண்டாஞ் சூத்திரத்தின் அலகிலாவுயிரென்று எடுத்துக்கொள்ளப் 
பட் டெஞ்சி நின்ற பசுவுண்மைக்குப் பிரமாணம் மூன்றாஞ் சூத் 
திரத்திற் கூறுகின்றார் . 


உயிரெனப் படுவ திந்த வுடலின்வே றுள தா யுற்றுச் 
செயிருறு மிச்சா ஞானச் செய்திக ளுடைய தாகிப் 
பயில்வுறு மின்பத் துன்பப் பலங்களு நுகரும் பார்க்கிற் 
றுயிலொடு மஞ்ச வத்தைப் படுமுண்மை துரியா தீதம் . 


சுப் 

பதவுரை 
உளதாய் - உயிர் சூனியமெனின் அவ்வாறு சொல்வ 
தொன்று உளதாய் நிற்றலானும் , - உற்றுச் செயிர் உறும் - 
உடம்பே உயிரெனின் உடம்பகத்தே பொருந்தி நின்று 
யானெனதென்னுஞ் செருக்குறுதலானும் , -இச்சா ஞானச் 
செய்திகள் உடையதாகி - ஐம்பொறியே உயிரெனின் 
ஞானமாத்திரையேயன்றி ஞானங் கிரியை இச்சை 
யென்னு மூன்று முடைத்தாகலானும் .-- துயிலொடும் 
பயில்வு உறும் - சூக்கும வுடம்பே உயிரெனிற் கனவொடு 
பயின்றதனை நனவின்கண் உற்றறிந்து நிற்றலானும் , -- 
இன்பத் துன்பப் பலங்களும் பார்க்கில் நுகரும் - பிராண 
வாயுவே உயிரெனின் இன்பத்துன்பப் பயன் கருவிகள் 
ஒடுங்கிய விடத்தின்றி ஒடுங்காது விழித்தவிடத்தே 
நுகர்ந்து நிற்றலானும் , -- அஞ்சு அவத்தைப் படும் - 

39 


306 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பிரமமே உயிரெனின் அறிந்தாங்கறிதலின்றி ஐந்தவத் 
தைப்பட்டு அறிதலானும் , - துரியாதீதம் உண்மை - அனைத் 
துங்கூடிய சமுதாயம்உயிரெனின் அனைத்து நீங்கிய 
துரியாதீதத்தும் உண்ன மயானும் , - இந்த உடலின் உ 
ரெனப்படுவது வேறு - இந்தவுடலின்கண் உயிரெனப் 
படுவது இவையனைத்திற்கும் வேறு என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . உயிர் சூனியமெனின் , அவ்வாறு 

அவ்வாறு சொல்வ 
தொன்றுள தாய் நிற்றலானும் , உடம்பேயுயிரெனின் , உடம் 
பகத்தே பொருந்திநின்று பானெனதென்னுஞ் செருக்குறுத 
லானும் , ஐம்பொறியேயுயிரெனின் , ஞானமாத்திரைபேயன்றி 
ஞானங்கிரியையிச்சையென்னு மூன்று முடைத்தாகலானும் , 
சூக்குமவுடம் பேயுயிரெனின் . கனவொடு பயின்றதனை நன 
வின்கணுற்றறிந்து நிற்றலானும் , பிராணவாயுவேயுயிரே 
னின் , இன்பத்துன்பப்பயன் ஒடுங்கியவிடத்தின்றி யொடுங் 
காதவிடத்து நுகர்ந்து நிற்றலானும் , பிரமமேயுயிரெனின் , 
அறிந்தாங்கறி தலின்றி ஐந்தவத்தைப் பட்டறி தலானும் ,, 
அனைத்துங்கூடிய சமுதாயமுயிரெனின் , அனைத்து 
துரியாதீதத் துமுண்மையானும் , இந்தவுடலின்க ணுயிரெனப் 
படுவது இவை.பனைத்திற்கும் வேறென்பதாம் . 

உயிரெனப்படுவதென்றது சாதியொருமை . 

துயிலொடும் பயில்வுறுமென வியையும் ; துயிலென் றது ஈண் 
டுக் கனவின்மேற்று ; பயில்வுறுமென்புழி இரண்டாவது விரித் 
துரைக்க ; பயில்வு ஆகுபெயர் . 

பார்க்கில் நுகருமென மாறுக ; பார்க்கில் விழித்த விடத் 
தென்றவாறு . 


மூன்றாஞ்சூத்திரம் 


307 


ஐயுங் கண்ணு மல்லப் பொருள் வயின் - மெய்யுருபு தொகாஅ 
லிறுதி யான ( தொல்காப்பியம் , சொல்லதிகாரம் , வேற்றுமைமயங் 
கியல் , சூ . - 22 ) என்பதோத்தாகலின் , ஏழாவது இறுதிக்கட் 
டொக்கது . 

துரியாதீதத்தி லுயிருண்டென்பது விழித்தபின்னர்ச் சுக 
மாகத் துயின்றேனென்று உணர்வு நிகழ்தல்பற்றித் தெளியப்படும் . 


உள தாயென்பது முதலிய வேழுங் குறிப்பேதுவாகலான் , 
அவற்றை இங்ஙனம் விரித்துரைத்து முதனூலின் மூன்றாஞ் சூத் 
திரம் போல இச்செய்யுள் ஏழுகூற்ற தாயவாறு கண்டுகொள்க . 

அற்றேல் , சூனியமுதலியவற்றுள் ஏனையவெல்லாமறியுமென் 
பது காட்சியளவைக்கு எய்தாமையின் உயிர் அவற்றின் வேறெனக் 
கொள்ளினும் , உடம்பா தல் உடம்பின்கணுளவாகிய ஐம்பொறி 
களாதல் அவ்வைம்பொறிகளையூக்கி இயங்குவதாய பிராணவாயு 
வாதல் அறியுமென்பது காட்சியளவையா னறியக்கிடத்தலின் 
உயிர் அம்மூன்றனுளொன்றாகற்பாற்றென்றலே பொருத்தமுடைத் 
துப் போலுமென்பாரை நோக்கி அம்மூன் றனையுஞ் சிறந்தெடுத் 
தோதி மறுத்தற்கெழுந் தன வருஞ் செய்யுட்களென்பது . ( 1 ) 


உடலின்வே றுயிரே னிந்த வுடலன்றோ வுணர்வ தென்னி 
னுடல்சவ மான போது முடலினுக் குணர்வுண் டோதா 
னுடலினின் வாயுப் போனா லுணர்ச்சியின் றுடலுக் கென்னி 
னுடலினின் வாயுப் போகா துறக்கத்து முணர்வ தின்றே. 


சுப் 

பதவுரை 
உடலின் வேறு உயிர் ஏன் - இவ்வுடம்பின் வேறாய் 
உயிரொன்றுண்டென்பது எற்றுக்கு , -இந்த உடல் 
அன்றோ உணர்வது என்னின் இவ்வுடம்பே அறியு 


308 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


- 


மெனின் , -உடல் சவமானபோதும் உடலினுக்கு உணர்வு 
உண்டோதான் அவயவங்களின் ஒன்றானுங் குறைபா 
டின்றிக்கிடக்கும் பிணக்கிடையினும் அவ்வுடலின் அறி 
வுள தோ இன்று , - உடலினின் வாயுப்போனால் உடலுக்கு 
உணர்ச்சி இன்றென்னின் - இவ்வுடம்பினுள்ள பிராண 
வாயு நீங்கிடின் அதனில் உணர்வு நிகழாதெனின் , -உட 
லினின் வாயுப் போகாத உறக்கத்தும் உணர்வது இன் 
றே - நீ கூறும் பூதக்கூட்டத்தின் ஒன்றானுங் குறைவின் 
றிக்கிடக்கும் உறக்கத்தினும் அறிவு நிகழ்வதின்று ( ஆக 
லின் உடம்பறியுமாறு யாண்டையது ) என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . அவயவங்களி னொன்றானுங் குறைபாடின்றிக் 
கிடக்கும் பிணக்கிடையினும் நீகூறும் பூதக்கூட்டத்தினொன் 
றானுங் குறைவின்றிக் கிடக்குமுறக்கத்தினும் அறிவு நிகழக் 
காணாமையான் , உடம்பறியுமாறு யாண்டையதென்பதாம் . 


- 


போகாதவென்னும் பெயரெச்சத்தகரம் விகாரத்தாற்றொக் 
கது . 

( 2 ) 


அறிவதைம் பொறியே பென்னி னுறக்கத்தி னறியா 
வாகு , மறிவது மொன்றொன் றாக வொன்றொன்றா யறியு 
மென்னி , னறிவுக ளொன்றை யொன்றங் கறிந்திடா வைந் 
தை யுங்கொண் , டறிவதொன் றுண்ட தான்மா வைம்பொறி 
யறிந்தி டாவே . 


சுப் - 

- பதவுரை 
ஐம்பொறியே அறிவது - ( பிணமாம்போது கெட் 
டொழிவதாகிய ) ஐம்பொறிகளே ( அவ்வுடம்பினின்று 


மூன்றாஞ்சூத்திரம் 


309 


- 


நனவின் கண் ) அறியும் , -உறக்கத்தின் அறியாவாகும் 
என்னின் - உறக்கத்தின்கண் அறிதலின்றி ஒடுங்கி நிற்கு 
மெனின் , -- அறிவதும் ஒன்றொன்றாக 

( நனவின் கண் 
அவை ) அறிவதும் ஒவ்வொரு பொறியாக அறிவதன்றி 
( ஒருங்கே அறிவன வல்ல ) .-- ஒன்றொன்றா யறியுமென் 
னின் - ஒன்றொன்றாக அறியு (மதுவே அவற்றியல் ) 
பெனின் , - அறிவுகள் ஒன்றை அங்கு ஒன்று அறிந்திடா 
( அங்ஙனமாயினும் ) இந்திரியங்கள் ஒன்றறிந்த தொன்றறி 
யா , -- ஐந்தையுங்கொண்டு அறிவது ஒன்று உண்டு 
( ஆகலான் ) இவ்வைந்தினானும் ( ஐம்புலன்களையும் ) அறிவ 
தொன் றுளது , -- அது ஆன்மா - அஃதே ஆன்மாவெனப் 
படும் , - ஐம்பொறி அறிந்திடாவே ஐம்பொறிகடாமே 
அறியமாட்டா என்க . 

பொழிப்புரை 
எ - து . 

பிணமாம்போது கெட்டொழிவதாகிய ஐம் 
பொறிகளே அவ்வுடம்பினின்று நனவின்கணறியும் உறக்கத் 
தின்கணறி தலின்றி ஒடுங்கிகிற்குமெனின் , அது பொருந் 
தாது ; நனவின் கனவையறிவதும் ஒவ்வொரு பொறியாயறி 
வதன்றி ஒருங்கேயறிவனவல்லவாதலானும் , ஒன்றொன்றா 
பறியுமதுவே யவற்றியல்பெனின் , அங்ஙனமாயினும் இந்திரி 
யங்கள் ஒன்றறிந்த தொன்றறியாமையானும் இவ்வைந் 

ந்தி 
னானு மைம்புலன்களையுமறிவதொன்று உளதாகலானுமென் 
பதாம் . 


- 


அறிவதைம்பொறியே யுறக்கத்தி னறியாவாகுமென்னின் 
என வியையும் . 

அறிவதென்பது அத்தொழின்மேனின்றது . 


310 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


உம்மை சிறப்பு . 
அறிவுகள் ஆகுபெயர் . 
அஃதென்னுமாய் தம் விகாரத்தாற்றொக்கது . 

இவ்வாறன்றி , அறிவதைம்பொறியேயென்னி னுறக்கத்தி 
னறியாவாகு மறிவது மொன்றொன்றாக வொன்றொன்றா யறியு 
மென்னின் என்பதற்கு என்னுடம்பகத்து நின்றறிவது ஐம்பொறி 
களேயாம் அவையு றக்கத்தினறியா தவாகும் நனவின்கணொவ்வொரு 
விடயமாகவறிவதும் இருவர் மதத்தினுமொக்கும் , அது பற்றி 
யென்னையாசங்கித்தல் கூடாமையான் அவ்வைம்பொறிகளே 
யொரு தலையாகவறியும் வேறுமோருயிர்கோடன் மிகையாமென் 
பையாயின் என்றுரைத்தலுமொன்று . 

உறக்கத்தினறியாமை யிழுக்கன்றென்பான் வாகென்றானென் 
பது . 

( 3 ) 


அறிந்திடும் பிராண வாயு வடங்குதல் விடுதல் செய்தா 
லறிந்திடா துடலு றக்கத் தறிவின்மை கரண மின்மை 
யறிந்திடு முதலி பாகி னதுநிற்கக் கரணம் போகா 
வவறிந்திடும் பிராணன் றன்னை யடக்கியும் விட்டு மான்மா . 


சுப் 


பதவுரை 


பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தால் அறிந் 
திடும் பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தாலே 
அறிவு நிகழக்காண்டலின் ( அதுவே அவ்வைந்தையுங் 
கொண்டறிவதாகிய உயிரென அமையும் ) .-- உடல் உறக் 
கத்துக் கரணம் இன்மை அறிவின்மை அறிந்திடாது - 
உடம்பின் கண் உறக்கத்தில் ( அஃதியங்கினும் ஆண்டுக் ) 
கருவியின்மையான் அறிவில்லையாய் அறியாதாயிற்றெனின் 


மூன்றாஞ்சூத்திரம் 


311 


( அதுபொருந்தாது ) , - அறிந்திடு முதலியாகின் அது நிற்கக் 
கரணம் போகா - அறியப்படுங் கரணமுதலி அதுவானால் 
அஃது நிற்புழிக்கரணம் போதல் கூடாமையின் - அடக்கி 
யும் விட்டும் பிராணன் றன்னை அறிந்திடும் ஆன்மா - ( கர 
ணங்களையும் ) அடக்குதல் விடுதல்கள் செய்து அப்பிராண 
வாயுவையுங் கொண்டறிவதாகிய உயிர் ( வேறுண்டென் 
பது பெறப்படுதலான் ) என்க . 

சிவ பொழிப்புரை 

பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தாலே 
அறிவு நிகழக் காண்டலின் அதுவே யவ்வைந்தையுங் 
காண்டறிவதாகிய உயிரெனவமையும் , உறக்கத்திலஃதியங் 
கினும் ஆண்டுக் கருவியின்மையான் அறியா தாயிற்றெனின் , 
அது பொருந்தாது ; காணமுதலி நிற்புழிக் கரணம் போதல் 
கூடாமையிற் கரணங்களையுந் தன்னையுங் கொண்டறிவதாகிய 
வுயிர் வேறுண்டென்பது பெறப்படு தலானென்பதாம் . 


எ - து . 


இவை மூன்று செய்யுளானும் , முறையே உடல் பொறி 
பிராணவாயு வென்னும் மூன் றனையுங் காட்சியளவையானறியக் 
கிடந்த விசேடம்பற்றி வேறெடுத்தாசங்கித்துப் பரிகரித்து , இந்த 
வடலினுயிரெனப் படுவது வேறென்பது சாதிக்கப்பட்டது , 


எனையவெல்லாம் வருஞ்சூத்திரத்தினாண்டாண்டியைபுபற்றிக் 
கூறக்கிடத்தலானும் , உள தாயென்னு முதற்கூற்றில் ஆசங்கை 
விசேடமின்மையானும் , அவற்றை மீண்டு விரித்திலர் . 

மூன்றாஞ்சூத்திரமுடிந்தது . 
ஆகத் திருவிருத்தம் -- 190 . 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


இலக்கணவியல் 

நான்காஞ்சூத்திரம் 


திருவிருத்தம் -- 40 . 


40 


நான்காஞ்சூத்திரம் . 


ணான் 


மறிந்தவை 


மேன் மூன்று சூத்திரத்தானும் பொருளுண்மைக்கு அளவு 
கூறிய வாசிரியர் , நிறுத்தமுறையானே பொருளியல்பு கூறுவான் 
றொடங்கி , மேற் கூறிப்போந்த பதி பாச பசுக்களை எதிர் நிரனிறை 
யாகவைத்து முதற்கட் பசுவிலக்கணங் கூறுகின்றார் . 

உணர்வன காண மென்னி லொன்றையொன் றுணரா 
வெவ்வே , றணை தருஞ் செயல்க 
படக்கி யாக்கிப் , புணருமுட் கருவி யாக்கிப் புறக்கரு 
வியினும் போக்கி , யிணை தரு மிவற்றின் வேறா யானென 
தென்ப தான்மா . 

சுப் 

பதவுரை 
கரணம் உணர்வன என்னில் -- (இனி) அந்தக்கரணமே 
உணருமென்பரெனின் .-- ஒன்றை ஒன்று உணரா- ( இவை 
யும் ஐம்பொறி போல் ) ஒன்றனையொன் றுணராவா 
கலான் , -- ஆன்மா இவற்றின் வேறாய் - உயிர் இவற்றின் 
வேறாகியும் , -யான் எனது என்பது இணை தரும் 
யானெனதென்னுஞ் செருக்குறுதற்கேதுவாகிய ஆணவ 
மலமும் உடனாயிணைந்து நிற்குமாகலான் , - நான்கு செயல் 
களும் அறிந்து - ( தனக்கென அறிவின்றி இவ்வந்தக் 
கரணங்களானாய ) நான்கு தொழிலையும் ( இவற்றோடு கூடி ) 
அறிந்து . - அவை அடக்கிப் புணரும் உட்கருவி ஆக்கி 
இவற்றை (யடக்கவேண்டுழி ) ச் சொப்பனாவத்தையிற் 
செலுத்திப் பொருந்திய உட்கருவிகளாக்கியும் , - ஆக்கிப் 
புறக் கருவியினும் போக்கி - ஆக்கவேண்டுழிச் சாக்கிரா 
வத்தையிற்செலுத்திப் புறக்கருவிகளிற் போக்கியும் , -- 
வெவ்வேறு அணை தரும் - வெவ்வேறவத்தைகளை அணை 
யும் என்க . 


- 


D 


316 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 


பொழிப்புரை 
எ - து. 

இனி அந்தக்கரணமே யுணருமென்பார்க்கு , 
இவையும் ஐம்பொறிபோ லொன்றனை பொன்றுணரா வாக 
லான் , உயிர் இவற்றின் வேறாகியும் , பானெனதென்னுஞ் 
செருக்குக்கேதுவாகிய ஆணவமலம் உடனாயிணைந்து நிற்கு 
மாகலான் தனக்கென வறிவின்றி , இவ்வந்தக்கரணங் 
களானய நான்கு தொழிலையுமிவற்றோடு கூடியறிந்து இவற் 
றையடக்க வேண்டுழி படக்கி உட்கருவிகளாக்கியும் , ஆக்க 
வேண்டுழியாக்கிப் புறக்கருவிகளிற் போக்கியும் வெவ்வேற 
வத்தைகளை யணையுமென்பதாம் . 

எனவே , ஆணவமலத்திற் பிணிப்புண்டு அவத்தையுறு தல் 
ஆன்மாவுக்கிலக்கணமென்றவாறாயிற்று ; இது தடத்தலக்கண 
மெனப்படும் பொது வியல்பு . 

உணராவாகலான் இவற்றின் வேறாகியும் , யானெனதென்ப 
திணை தரு மாகலான் அறிந் தடக்கியாக்கி ஆக்கிப் போக்கி வெவ் 
வேறணை தருமென வினைமுடிபு செய்க . 

அடக்குதல் சொப்பனாவத்தையிற் செலுத்துதல் . 
ஆக்குதல் சாக்கிராவத்தையிற் செலுத்துதல் . 
இனம்பற்றி ஏனையவத்தைகளுங் கொள்ளப்படும் . 

அவையடக்கியாக்கிப் புணருமுட்கருவியாக்கிப் புறக்கருவி 
யினும் போக்கியென்பது நிரனிறைப்பொருள்கோள் . 

வேறாயுமெனச் சிறப்பும்மை விரித்துரைக்க . 
என்பதெனக் காரணத்தைக் காரியமாகவுபசரித்தார் . 

யானெனதென்பதென்னும் பெயாடை அதனுண்மை சாதித் 
தற்குக் குறிப்பேதுவாய் நின்றது , 


நான் காஞ்சூத்திரம் 


317 


இச்செய்யுள் முதனூல் காலாஞ்சூத்திரம் போல முக்கூற்றதா 
மாறு கண்டுகொள்க . 


இனி அம்முக்கூற்றுள் , உணர்வன கரணமென்னி னொன்றை 
யொன் றுணராவாகலான் 

ஆன்மா விவற்றின் வேறாமென்னு 
முதற்கூற்றை வலியுறுத்துகின்றார் . 

( 1 ) 


முதலதிகரணம் . 


கருவியா மனமும் புத்தி அகங்காரம் சித்த நான்கு , 
மருவியான் மாவே பென்ன வருந்தீப மெனத்தெ ரிந்தங் , 
கொருவியான் மாவி னுண்மை யுணர்ந்தவர் தமையு ணர்ந் 
தோர் , தருமிது பசுஞா னம்பின் சிவஞானந் தனக்கு 
மேலாம் . 


சுப் 

பதவுரை 
மனமும் புத்தி அகங்காரம் சித்தம் நான்கும் கருவியா 
மருவி மனம் புத்தி அகங்காரஞ் சித்த மென் 
கின்ற நான்கும் ( ஒரு விடயத்தை அறிதற்குக் ) கருவியாக 
மருவி , -ஆன்மாவே என்ன வரும் - ( இவையே ) கருத்தா 
வென்னும்படி ( உயிரோ டொற்றித்து நின்று ) நிகழ்வன 
வாம் , - தீபமென தெரிந்து அங்கு ஒருவி - ( கண்ணுக்கு ) 
விளக்குப்போல ( இவை உயிர்க்குக் கருவியாய் வேறு 
நிற்பன ) வென்றறிந்து நீங்கி நின்று , -ஆன்மாவின் 
உண்மை உணர்ந்தவர் தமை உணர்ந்தோர் - ( இவற்றைக் 
கொண்டறியுங் ) கருத்தாவினுண்மை யாதென்றாராய்ந்த 
வரே தாமாகிய ஆன்மசொரூபத்தை இனிதுணர்ந்தோர் , -- 


318 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


எ - து . 


பின் பசுஞானம் - அதன் பின்பு ( அங்ஙனம் ஆராயுமறிவு ) 
பசுஞான மாகலான் .-- இது தரும் சிவஞானம் தனக்கு 
மேலாம் - அதனைத்தரும் ( பொருள் யாதெனத் தேர்வார்க் 
குச் ) சிவஞானம் அதற்கு மேலாய் விளங்கும் என்க . 

சிவ பொழிப்புரை 

மனமுதலிய நான்கும் , ஒருவிடயத்தை யறி 
தற்குக் கருவியாக மருவி , இவையே கருத்தாவென்னும்படி 
உயிரோடு ஒற்றித்து நின்று நிகழ்வனவாம் ; கண்ணுக்கு 
விளக்குப்போல இவை யுயிர்க்குக் கருவியாய் வேறு நிற்பன 
வென்றறிந்து நீங்கி நின்று இவற்றைக்கொண்டறியுங் கருத் 
தாவினுண்மை பாதென்றாராய்ந்தார்க்கு ஆன்மசொரூபம் 
இனிது விளங்கும் ; அதன் பின்பு அங்ஙனமாராயுமறிவு 
பசுஞான மர்கலான் அதனைத் தரும் பொருள் யாதெனத் 
தேர்வார்க்குச் சிவஞானம் அதற்கு மேலாய் விளங்குமென்ப 
தாம் . 


ஈண்டு ஆன்மாவென்றது கருத்தாவென்னுந்துணையாய் நின் 
றது , தமையுணர்ந்தோரென முன் வருதலின் . 


இதனானே அந்தக்கரணங்கள் கருத்தாவல்லவென்பது தம்மை 
யுந் தலைவனையுமறியுமாற்றின் வைத்துக் காட்டப்பட்டது . ( 2 ) 


அவ்வுடனுவ்வுமவ்வுமனம்புத்தியகங்காரங்கள் , செவ்விய 
விந்து நாதஞ் சித்தமோ டுள்ள மாகு , மொவ்வெனு மெழுத்தா 
மைந்து முணர்வுதித் தொடுக்கு மாறும் , பவ்வமுந் திரை 
யும் போலும் பார்க்கிலிப் பண்புந் தோன்றும் . 


நான்காஞ்சூத்திரம் 


319 


சுப் 


- 


பதவுரை 


அகங்காரம் புத்தி மனம் சித்தமொடு உள்ளங்கள் 
அகங்காரம் புத்தி மனம் சித்தம் உள்ளமென்கின்ற அவை 
கருவியாவதூஉம் , -- அவ்வுடன் உவ்வும் மவ்வும் செவ்விய 
விந்து நாதம் ஆகும் - ( முறையே ) அகாரமும் உகாரமும் 
மகாரமும் செவ்விதாய விந்துவும் நாதமுமென்கின்ற 
எழுத்துக்கள் உடனின்று செலுத்தியவழியேயா மாக 
லால் , - ஒவ்வெனும் எழுத்தாம் ஐந்தும் - ( சமட்டியிற் ) 
பிரணவரூபமா 

மிவ்வைந்தெழுத்தானும் , -உணர்வு 
உதித்து ஒடுங்குமாறும் - (உயிரின் கண் ) உணர்வு மாறி 
மாறித் தோன்றுமுறையும் , -- பவ்வமும் திரையும்போ 
லும் - கடலின் கண்ணே திரை புதிது புதிதாகத் தோன்றி 
யும் ஒடுங்கியும் வருமாறு போலாம்.-- பார்க்கில் - ( சவி 
கற்பவுணர்வுக்குக் காரணம் நிவிர்த்தாதி கலையைப்பற்றி 
ஐந்தாய்த் திகழு நால்வகைவாக்குக்க ளென்பதனை ) 
உற்றுநோக்கின் , - இப்பண்பும் தோன்றும் - இவ்வியல்பு 
இனிது விளங்கும் என்க . 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . அவை கருவியாவ தூஉம் அகரமுதலியவெழுத் 
துக்கள் உடனின்று செலுத்தியவழியேயாமாகலான் , சமட் 
டியிற் பிரணவ ரூபமாமிவ்வைந்தெழுத்தானும் உயிரின் கணு 
ணர்வு மாறி மாறித் தோன்றுதல் கடலின்கண்ணே திரை 
புதிது புதிதாகத் தோன்றியு மொடுங்கியும் வருமாறுபோ 
லாம் . சவிகற்பவுணர்விற்குக் காரணம் நிவிர்த்தாதிகலையைப் 
பற்றி ஐந்தாய்த் திகழும் நால்வகை வாக்குக்களென்பதனை 
உற்றுநோக்கின் இவ்வியல்பு இனிது விளங்குமென்பதாம் . 


320 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


ஒற்றுமைபற்றி எழுத்துக்களே அவையாக வுபசரித்தார் . 


- புருட தத்துவமும் அதனைச்செலுத்து மக்கரமும் ஈண்டொப் 
புமைபற்றி உடன் கூறியவாறு ; புருட தத்துவத்தைச் செலுத்துத 
லாவது புருட தத்துவமாந் தன்மையை நிகழ்வித்தல், 


“ அகார வுகார மகங்காரம் புத்தி - மகாரம் ” (சிவஞானபோ 
தம் , நான்காஞ்சூத்திரம் , செ - 3 ) என முதனூ லுட் கூறு தலா 
னும் , துகளறுபோ தத்தும் அவ்வாறே கூறு தலானும் , ஈண்டு அவ் 
வுட னுவ்வு மவ்வு மனம் புத்தி யகங்காரங்கள் என்றது எதிர் நிர 
னிறையெனக் கொள்க . 


பிரணவமாகலின் உள்ளவாறே வெளிப்படக் கூறாது ஒவ் 
வெனக் கடைக்குறைத்துக் குறுக்கல்விகாரமாக்கிக் கூறினார் . 


ஐந்தானுமென்னுமானுருபு விகாரத்தாற் றொக்கது . 


( 3 ) 


அயனரி யானு மீசர் சதாசிவ மதிதெய் வங்க 
ளுபவரு மவ்வோ இவ்வு மவ்விந்து நாதங் கட்குப் 
பயனுறு மஞ்சி லான்மாப் பரவிடி லசித்தாம் பார்க்கிற் 
சயமுறு வளியி ரண்டுந் தவிர்த்துறிற் றானுந் தோன்றும் . 

சுப் 

பதவுரை 
அவ்வோடு உவ்வும் மவ் விந்து நாதங்கட்கு - அகாரி 
உகார மகார விந்து நாதங்களாகிய அவ்வெழுத்துக்களை , 
அயன் அரி அரனும் ஈசர் சதாசிவம் அதிதெய்வங்கள் 
உயவரும் - ( முறையே ) அயனும் அரியும் அரனும் மகேச 
ரும் சதாசிவருமாகிய ஐவரும் அதிதெய்வங்களாய் அதிட் 
டித்து நிற்பராகலான் . - அஞ்சில் ஆன்மாப் பரவிடில் 
இவ்வாறு கரணமும் அக்கரமும் அதிதெய்வமு மென்னும் 


நான்காஞ்சூத்திரம் 


321 


இம்முத்திறத்தைந்தோடும் ஆன்மாப் பரவியவழி , - பார்க் 
கின் பயன் உறும் பார்க்குமிடத்தே அறிதற் பயனு 
றும் , - (பரவாவிடில் ) அசித்தாம் பரவாதவழிச் சடம் 
போல் அறிவிலதாம் . -- சயம் உறு வளி இரண்டும் தவிர்த் 
துறின் தானும் தோன்றும் - ( இவ்வியல்பும் ) வலிபொருந் 
திய இருவகை வளியும் அடக்கிச் செய்யும் ( யோகிகள் ) 
யோகப்பயிற்சியில் இனிது விளங்கும் என்க . 


- 


எ - து 


சிவ பொழிப்புரை 

அவ்வெழுத்துக்களை முறையே அப்பன் முதலிய 
வைவரும் அதிதெய்வங்களா பதிட்டித்து நிற்பராகலான் , 
இவ்வாறு காணமு மக்கரமு மதிதெய்வமுமென்னு மிம்முத் 
திறத்தைந்தொடும் ஆன்மாப் பரவியவழி யறிதற்பயனுறும் 
பரவாவிடிற் சடம்போலறிவில தாம் ; இவ்வியல்பும் இருவகை 
வளியு மடக்கிச் செய்யும் யோகப்பயிற்சியுடையார்க்கு இனிது 
விளங்குமென்பதாம் . 


அசித்தோடொக்குமென்பார் அசித்தாமென்றுபசரித்தார் . 


பாவாவிடிலென்பது சொல்லெச்சம் . 


இவையிரண்டு செய்யுளானும் அவை கருவியாதற்கட்படு 
முறைமையும் அதனை யறிதற்குபாயமுங் கூறப்பட்டன . 


அற்றேல் , இம்முத்திறத்தைந்துங் கூடிய கூட்டத்தினிகழ் 
வதே . அறிவாகலின் , இப்பலபொருட்கூட்டமே யவ்வறிவுக்கு 
முதலா தலமையும் இடையே உயிரெனவொன்று கோடல்எற்றுக் ? 
கென்பாரை நோக்கி யெழுத்தது வருஞ்செய்யுளென்பது . ( 4 ) 

41 


322 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


ஆன்மாவின் வடிவு தானே யநேகார்த்தக் கூட்ட் 
மென்னிற் , பார்ப்பார்கட் கான்மா வின்றாய்ப் பலபொரு 
ளுண்மை பாகுஞ், சேர்ப்பாய பலவே யுண்மை யென்றி 
டிற் சென்றி வற்றை , யோர்ப்பான்வே றுணர்வோர்க் கெல்லா 
முணர்பொருள் வேற தாமே . 


சுப் 


பதவுரை 


ஆன்மாவின் வடிவுதானே அநேகார்த்தக் கூட்டம் 
என்னின் - ஆன்ம சொரூபமானது ( கரணம் அக்கரம் 
அதிதெய்வங்களாகிய ) பலபொருட்கூட்டமென்றிடின் , -- 
பார்ப்பார்கட்கு இன்றாய்ப் பலபொருள் உண்மையாகும் 
ஆராய்பவர்கட்கு ( க் கூட்டமென ஒரு பொருள் ) இன்றாகி 
அப்பலபொருள் உண்மையாகும்.-- சேர்ப்பாய பலவே 
உண்மை ஆன்மா என்றிடில் - கூடுதலாய அப்பதினைந் 
துமே உண்மையாகிய ஆன்மாவென்றால் , -உணர்வோர்க் 
கெல்லாம் சென்றிவற்றை ஓர்ப்பான் வேறு உணர் 
பொருள் வேறதாமே - அறிபவரனைவர்க்கும் பொருந்திய 
இப்பதினைந்தினையும் அறிபவனாகிய ஆன்மாவும் வேறாம் 
அறியப்படும் பொருளாகிய அப்பதினைந்தும் வேறாம் 
என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . கூட்டமெனவொருபொருள் இன்மையானும் , 
கூடுவனவாப பலபொருள்களும் வேறாயறியப்பட்டு நிற்றலா 
னும் , அறியப்படுவதுமறிவதுந் தம்முளொன்றாதல் செல்லா 
மையானும் , இப்பதினைந்தினையும் இவை கூடியவாற்றையும் 
அறிவதாகியவுயிர் வேறுண்டென்பது பெறப்படுதலான் இப் 
பலபொருளின் கூட்டம் உயிராதல் பாண்டையதென்பதாம் 


- 


நான்காஞ்சூத்திரம் 


323 


இதனானே அவையுயிரின் வேறாதல் வலியுறுத்தப்பட்டது . 


மேலைச்சூத்திரத்தின் உண்மை துரியாதீதமென்ற இறுதிக் 
கூற்றைச் சவுத்திராந்திகர் மதம்பற்றி யாசங்கித்துப் பரிகரித்து 
வலியுறுக்குமாறும் இதனானே பெறுதும் . 


இவை நான்கு செய்யுளானும் அந்தக்கரணங்கள் கருத்தாவல்ல 
வாமாறும் , கருவியாதற்கட்படு முறைமைகளும் , அவை உயிரின் 
வேறாமாறுமுணர்த்தி முதற்கூற்றை வலியுறுத்தியவாறு . 


இனி இருபத்தாறு செய்யுளாற் , பரம தங்களை யெடுத்தோதிப் 
பரிகரித்து ஆன்மாவிற்கு இலக்கணங்கூறுமுகத்தால் , யானென 
தென்பதிணை தரு மென்ற இரண்டாங் கூற்றை வலியுறுத்துவான் 
றொடங்கினார் . 

( 5 ) 


இரண்டாமதிகரணம் 


அறிவிச்சை செயல்க ளெல்லா மடைந்தனல் வெம்மை 
யும்போற் குறியுற்றங் கேகா நேக குணகுணி பாவ் மாகி , 
நெறியுற்று நிற்கு மென்னி னிகழ்புலன் கரண மெல்லாஞ், 
செறிவுற்றங் கறிவு கொள்ள வேண்டுமோ சீவ னார்க்கே . 

சுப் 

பதவுரை 
எல்லாம் - சீவான்மாக்களெல்லாம் , -- அங்குக் குறி 
உற்று - அங்ஙனம் ( பிரமப்பொருளின் ) பரிணாமமாய்த் 
தோன்றி ,-அறிவு இச்சை செயல்கள் அடைந்து - அறி 
விச்சை செயல்களை அடைந்து , -அனல் வெம்மையும் 


324 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


- 


போல் - தீயுஞ் சூடும் போல . - ஏகாநேக குணகுணி பாவ 
மாகி நெறியுற்று நிற்குமென்னின் - பேதாபேதமாகிய 
குணகுணித் தன்மையுற்றுப் பலவேறுவகைப்பட்டு நிற்கு 
மெனப் பரிணாமவாதிகள் கூறுவரெனின் , - சீவனார்க்கே 
நிகழ் புலன் கரணமெல்லாம் செறிவுற்று அங்கு அறிவு 
கொள்ள வேண்டுமோ- அவ்வாறாகிய சீவனார்க்கு நிகழ் 
கின்ற பொறிகரணமுதலிய கருவிகளைச் செறிவுற்றன்றி 
ஆண்டறிய மாட்டாமைக்குக் காரணம் யாது என்க . 

சிவ 

பொழிப்புரை 
எ - து . சீவான்மாக்களெல்லாம் பிரமப்பொ 

ரு 

ளின் 
பரிணாமமாய்த் தோன்றி அறிவிச்சை செயல்களை யடைந்து 
தீயுஞ்சூடும்போலப் பேதாபேதமாகிய குணகுணித்தன்மை 
யுற்றுப் பலவேறுவகைப்பட்டு நிற்குமெனப் பரிணாமவாதி 
கள் கூறுவர் . கருவிகளையன்றி யறியமாட்டாத சீவான்மா 
அவ்வாறாதல் யாண்டையதென்பதாம் . 

எல்லாமங்ஙனங் குறியுற்றறிவிச்சைசெயல்க ளடைந்தனல் 
வெம்மையும் போலேகாநேக குணகுணி பாவமாகி நெறியுற்று 
நிற்குமெனக்கொண்டு கூட்டியுரைக்க . 

எகாநேகம் பேதாபேதம் . 
ஆர் விகுதி இழித்தற்குறிப்பின் வந்தது . 

இதனானே மேலைச்சூத்திரத்தின் ஆறாங்கூற்றை வலியுறுத் 
தவாறு மாயிற்று . 

( 6 ) 
குணங்களை யின்றி யொன்றாங் குறியுடைத் தான்மா வென்னி 
னிணங்கிடா விச்சா ஞானக் கிரியைக ளிவையு டற்கட் 
பிணங்கிடுஞ்சந்நிதிக்க ணெனிற்பிணத் துறக்கத் தின்றா 
முணங்கிடுங் கரண மென்னிற் சந்நிதி யொழிந்த தன்றே . 


நான்காஞ்சூத்திரம் 


325 


சுப் 


பதவுரை 


குணங்களை இன்றி ஒன்றாங் குறி உடைத்து ஆன்மா 
வென்னின் - இனிச் சாங்கியர் குணகுணித்தன்மையின் 
றிக் கேவலம் அறிவுமாத்திரையாய் நிற்றல் உயிரியல் 
பென்பரெனின் , -உடற்கண் இச்சா ஞானக் கிரியை 
களிவை இணங்கிடா - உடலின்கண்ணே அறிவிச்சை 
செயல்கள் நிகழா , --சந்நிதிக்கண் ( நரணம் ) பிணங்கிடும் 
எனில் - உயிரின் சந்நிதியில் ( உடலின் கட் ) கரணங்கள் 
செயற்படுதல் பற்றி ( அறிவிச்சை செயல்கள் ) நிகழுமென் 
பரெனின் , - பிணத்து உறக்கத்து இன்றாம் - பிணத்தும் 
உறக்கத்து ( அவை நிகழ்தல் ) இன்றாம்.- கரணம் உணங் 
கிடும் என்னில் - பிணத்தும் உறக்கத்தும் கரணம் ஒடுங் 
கினமையால் ( அறிவிச்சை செயல்கள் நிகழ்தலில்லை ) 
எனில் , -- சந்நிதி ஒழிந்தது அன்றே - ( பிணத்தும் உறக் 
கத்தும் சந்நிதிக்குக் கேடின்றாகவும் அவை நிகழாமை 
யாற் ) சந்நிதிமாத்திரையான் நிகழ்தல் ஒழிந்தது என்க . 

பொழிப்புரை 
எ -து . இனிச் சாங்கியர் குணகுணித் தன்மையின்றிக் 
கேவலம் அறிவுமாத்திரையாய் நிற்றல் உயிரியல்பென் 
றும் , அவ்வுயிரின் சந்நிதியின் உடம்பின்கண்ணே நின்று 
கரணங்கள் செயற்படுமென்றும் , அதனாற் றொழிலறிவிச் 
சைகள் அவ்வுடம்பிகணிகழுமென்றுங் கூறுவர் . பிணத்து 
முறக்கத்துஞ் சந்நிதிக்குக்கேடின்றாகவும் உடம்பின்கண் 
அவை நிகழக் காணாமையின் சந்நிதிமாத்திரையான் அவை 
நிகழ்தல் பாண்டையதென்பதாம் . 


சிவ 


இன்றென்னுமொருமை அப்பண்பின் மேனின் றது . 


( 7 ) 


326 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சந்நிதி குணம தாகுந் தானென் போ லென்னிற் காந்த 
முன்னிரும் பென்றா யீர்க்கு முறைமையுண் டகற்ற லின்றா 
முன்னுத லொடுங்க லோட லிருத்தலே கிடத்த னிற்ற 
லென்னுமித்தொழில்கண்மற்றுமியற்றுவதான்மாவென்னே. 


சுப் 


பதவுரை 


சந்நிதிதான் என்போலென்னின் ( வியாபகமாய் 
நிற்கப்பெறுதன் மாத்திரையே சந்நிதியன்று மற்றுச் )) 
சந்நிதி என் போலெனின் , -காந்தமுன் இரும்புக் குணம் 
தாகும் என்றாய் - காந்தமுன் இரும்புபோல ( உயிர்முன் 
உடம்பு தொழிற்படுதற்கேதுவாயதொரு ) குணவிசேடஞ் 
சந்நிதியெனக் கொண்டாமாகலின் ( அக்குற்றம் ஈண்டைக் 
கெய்தா ) தென்றாயெனின் , - ஈர்க்கு முறைமை உண்டு 
அகற்றல் இன்றாம் - ( அங்ஙனமாயினும் ஒரு குணமுள்ள 
காந்தம் இரும்பை ) ஈர்த்தலாகிய ஒரு தொழிலன்றி அகற்ற 
லாகிய மாறுபட்ட தொழில் செய்தலின்றாகலின் , -உன் 
னுதல் ஒடுங்கல் ஓடல் இருத்தலே கிடத்தல் நிற்றல் 
என்னும் இத்தொழில்கள் மற்றும் ஆன்மா இயற்றுவது 
என்னே - நினைத்தல் மறைத்தல் ஓடல் இருத்தல் கிடத் 
தல் நிற்றல் முதலிய மாறுபட்ட தொழில்கள் ஆன்மாச் 
செய்யுமாறு யாண்டையது என்க . 


- 


சிவ பொழிப்புரை 
எ - து . 

வியாபகமாய் நிற்கப்பெறுதன்மாத்திரையே 
சந்நிதியன்று , மற்றுக்காந்தமுன் னிரும்புபோல உயிர்முன் 
உடம்பு தொழிற்படுதற்கு ஏதுவாயதொரு குணவிசேடஞ் 
சந்நிதியெனக் கொண்டாமாகலின் அக்குற்றம் ஈண்டைக் 


நான்காஞ்சூத்திரம் 


327 


கெய்தாதெனின் , அங்ஙனமாயினும் ஒருகுணமொருதொழி 
லன்றித் தம்முண்மாறுபட்ட பல தொழில் செய்யுமாறு 
யாண்டையதென்பதாம் 

( 8 ) 


உருவுயி ரென்னி னிந்த வுடலினுட் காண வேண்டும் 
வருவது பரிணா மத்தா பரித்தமாம் பூத மாகுங் 
கருவினி னுழையு மாறுங் காட்டிட வேண்டுங் கண்ணின் 
மருவிடா தென்னி னுன்றன் வாயினா லுருவன் றென்னே . 


- 


சுப் 

பதவுரை 
உயிர் உருவென்னின் - இனிப் பௌவுராணிகர் மதம் 
பற்றி உயிர் உருவப்பொருளென்பையாயின் , - இந்த உட 
லினுள் காணவேண்டும் இவ்வுடம்பினுள் ( வேறொரு 
வடிவங் ) காணவேண்டும் , - வருவது பரிணாமத்தாய் அநித் 
தமாம் பூதமாகும் - ( அங்ஙனமன்றி உருவப்பொருளாய் ) 
வருவது ( காட்சிப்புலனாய்ப் ) பரிணமித்து அழிவெய்தும் 
பூதத்தோ டொன்றாதல் வேண்டும் , -- கருவினில் நுழையு 
மாறும் காட்டிடவேண்டும்- ( அதுவன்றிக் ) கருப்பத் 
திற் புகுமாறுந் தெரித்தல் வேண்டும்.- கண்ணில் மருவிடா 
தென்னின் – (உருவடிவாயினுங் ) கட்புலனாகாதெனின் .- 
உன்றன் வாயினால் உரு அன்று என்னே -உனது வாயால் 
உருவமன்றென மொழிதலே அமையும் என்க . 

சிவ பொழிப்புரை 

இனிப் பௌராணிகர் உயிருருவப்பொரு 
ளென்பர் . பரிணமித்தழிதலும் காட்சிப்புலனாதலுமில்லாத 
பொருள் அவ்வியல்புடைய பூதங்களோடொப்ப உருவாமாறு 
யாண்டையதென்பதாம் . 

( 9 ) 


எ - து . 


328 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சூக்கும வுருவ தென்னிற் றாலகா ரணம தாகு 
மாக்கிய மனாதி தன்மாத் திரைவடி வசேத னம்பி 
னீக்கிய சூக்கு மத்தே நிற்பதோ ருருவுண் டென்னி 
னாக்கிடு முருவ மெல்லா மசித்துமா படுத்த மாமே . 

சுப் 

பதவுரை 
சூக்கும வுருவதென்னின் - ( பூதம்போலக் காட்சிப் 
புலனாதற்குரிய தூலவுருவாதலின்றிச் ) சூக்கும வுருவாய் 
நிற்பது உயிரெனின் , - தூல காரணமதாகும் அசேதனம் 
மனாதி தன்மாத்திரை ஆக்கிய வடிவு - ( அஃது ) தூல 
வுருவைத் தோற்றுவிக்கின்ற சடமாகிய மனாதி கரணங்கள் 
தன்மாத்திரைகளா னாக்கப்பட்ட புரியட்டக வுடம்பே 
யாகலானும் , பின் நீக்கிய சூக்குமத்தே ஓர் உரு நிற்பது 
உண்டென்னின் - பின்பு நீக்கப்பட்ட ( அப் ) புரியட்டக 
தேகத்துள் அதி சூக்கும வுருவாய் நிற்பது உயிரெனின் , --- 
ஆக்கிடும் உருவம் - ( அஃது ) ஆக்கப்பட்ட கலை யாதி 
மண்ணந்தமாயுள்ள பரவுடம்பாகலானும் ,-எல்லாம் 
அசித்துமாய் அநித்தமாமே - அவ்வுருவங்கள் அனைத்தும் 
அசித்தாதலும் அசத்தாதலும் ஒருதலையாகலானும் ( அவ் 
வியல்பில்லாத வுயிர் உருவப் பொருளாமாறு யாண் 
டையது ) என்க . 

சிவ 

பொழிப்புரை 
பூதம் போலக் காட்சிப்புலனதற்குரிய 
வுருவாதலின்றிச் சூக்குமவுருவாய் நிற்பது உயிரெனின் , 
அது தூலவுருவைத் தோற்றுவிக்குஞ் சடமாகிய புரியட்டக 
வுடம்பேயாகலானும் , அப்புரியட்டக தேகத்துள் அதிசூக் 
குமவுருவாய் நிற்பது உயிரெனின் , அது கலையாதி மண்ணந்த 


தூல 


நான்காஞ்சூத்திரம் 


329 


மாயுள்ள பரவுடம்பாகலானும் , அவ்வுருவங்களனைத்தும் 
அசித்தாதலு மசத்தாதலு மொருதலையாகலானும் , அவ்வியல் 
பில்லாதவுயிர் உருவப்பொருளாமாறு யாண்டைய 
தென்பதாம் . 

( 10 ) 
அருவுரு வென்னி லான்மா வருவுரு வாவ தின்றா 
முருவரு வாகா தாகு மொருபொருட் கிரண்டு தன்மை 
வருவது மில்லை காட்ட வன்னி போன் 

மருவு 

மென்னி 
னுருவமுங் காண வேண்டு முண்மையு மொழிந்து போமே 


- 


சுப் 

பதவுரை 
அருவுரு ஆன்மா வென்னில் இனிக் கவுளர் அருவுரு 
வப்பொருள் உயிரென்பரெனின் , -- அரு உருவாவது 
இன்றாம் உரு அருவாகாதாகும் - அரு உருவாவதின்றாம் 
உரு அருவாகாதாம் ஆகலானும் , -இரண்டு தன்மை. ஒரு 
பொருட்கு வருவதும் இல்லை - ( மறுதலைப்பட்ட ) இரண்டு 
தன்மை ஒரு பொருட்கு உண்டாதலின்மையானும் , 
காட்ட வன்னி போல் மருவுமென்னின் - காட்டமும் 
வன்னியும்போல் அருவுருவப் பொருளெனின் , - உருவமும் 
காணவேண்டும் உண்மையும் ஒழிந்து போமே - ( அவ் 
விரண்டுந் தம்முள் வேறாகி ) உருவமாய்க் காணப்பட்டுண் 
மையொழியும் ( ஆதலின் ஈண்டைக் கெடுத்துக்காட்டா 
தல் செல்லாமையானும் அது பொருந்தாது ) என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . இனிக் கவுளர் அருவுருவப்பொரு ளுயிரென்பர் . 
ஒன்று பிறிதொன்றாகாமையானும் , மறுதலைப்பட்ட இரண்டு 
தன்மை ஒரு பொருட்கின்மையானும் , காட்டமும் வன் 

42 


| 


330 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


- 


னியுந் தம்முள் வேறாதலின் ஈண்டைக்கு எடுத்துக்காட்டா 
தல் செல்லாமையானும் , அது பொருந்தாதென்பதாம் . ( 11 ) 
சந்திரன் வடிவு போலத் தானரு வுருவ மென்னின் 
வந்துநங் கண்ணிற் றோன்றும் வடிவுள தாமு யிர்க்கு 
மிந்தவூ னுருவந் தானா யெழுவது முயிரே யென்னிற் 
பந்தமா யசித்தா பான்மாப் பவுதிக மாகு மன்றே . 

சுப் 

பதவுரை 
உயிர்க்கும் தான் அருவுருவமென்னின் 

ஆன்மா 
வுக்கு ( வடிவு ) அருவுருவமென்னில் , - வந்து நங்கண்ணில் 
தோன்றும் வடிவு உளதாம் - வெளிப்பட்டு நங்கண் 
ணிற்குப் புலப்படும் வடிவுளதாதல் வேண்டும் , -- சந்திரன் 
வடிவுபோல- ( தலையுவாவின் அருவாய் நின்றே பின் முறை 
முறையான் வளர்ந்து பூரணையிலே ) தூலவுருவாய் விளங்கு 
தல் மதியின் கட் கண்டாமன்றே அதுபோல , உயிரும் இந்த 
ஊன் உருவந்தானாய் எழுவதேயென்னின் - உயிரும் 
( அருவாய் நின்றே கருவுட் பதிந்து முறைமுறையான் 
வளர்ந்து ) இவ்வுடம் புருவாய்த் தோன்றுமாற்றான் அரு 
வுருவென அமையுமெனில் , - ஆன்மா அசித்தாய்ப் பவுதிக 
மாய்ப் பந்தமாகும் அன்றே- (சித்தாய் நித்தியமாய்ப் பந்தத் 
திற்பட்டு நீங்குவதாகிய ) உயிர் அசித்தாய்ப் பூதகாரியமாய்ப் 
பந்தமாவதாகிய உடம்புருவமாமாறு 

யாண்டையது 
என்க , 


பொழிப்புரை 
எ - து . தலையுவாவின் அருவாய்நின்றே பின் 
முறையான் வளர்ந்து பூரணையிற் றூலவுருவாய் விளங்குதன் 


முறை 


நான்காஞ்சூத்திரம் 


331 


மதியின்கட் கண்டா மன்றே ; அதுபோல உயிரும் அருவாய் 
நின்றே கருவுட் பதிந்து முறைமுறையான் வளர்ந்து இவ் 
வுடம்புருவாய்த் தோன்றுமாற்றான் அருவுருவெனவமையு 
மெனின் - சித்தாய் நித்தியமாய்ப் பந்தத்திற்பட்டு நீங்கு 
வதாகியவுயிர் , அசித்தாய்ப் பூதகாரியமாய்ப் பந்தமாவதாகிய 
உடம்புருவமாமாறு பாண்டையதென்பதாம் . ( 12 ) 
அருவவி காரி யான்மா வாகாயம் போல வென்னி 
னுருவினைக் கட்டி பாட்டி போட்டிமீட் டுலாவப் பண்ணி 
மருவிநிற் பித்திருத்திக் கிடத்திமண் புரட்டி மற்றும் 
பெருவிகா ரங்க ளெல்லாந் தருவதென் பேசி டாயே . 

சுப் பதவுரை 
ஆகாயம்போல அரு அவிகாரி ஆன்மா என்னின் - 
இனிப்பாதஞ்சலர் ஆகாயம்போல் அருவாய் அவிகாரியாய் 
நிற்பது உயிரென்பரெனின் , - உருவினைக் கட்டி ஆட்டி - 
தனுவை யாத்து நடிப்பித்து , -- ஓட்டி மீட்டு உலாவப் 
பண்ணி - போக்குவரவு செய்வித்து . - மருவி நிற்பித்து 
இருத்திக் கிடத்தி மண்புரட்டி மற்றும் - பொருந்தி நிற் 
பித்தல் இருத்துதல் கிடப்பித்தல் மண்ணிற் புரட்டுதல் 
முதலியவாகிய , -- பெரு விகாரங்களெல்லாம் தருவது என் 
பேசிடாயே - இப்பெரிய விகாரங்களெல்லாஞ் செய்வ 
தென்னை சொல்லுக என்க . 

பொழிப்புரை 
எ - து . இனிப் பாதஞ்சலர் ஆகாயம்போல் அருவாய் 
அவிகாரியாய் நிற்பது உயிரென்பர் . அது பொருந்தாமை 
காட்சியளவையான் உடம்பின்கணிகழு நிகழ்ச்சிபற்றி பறி 
யப்படுமென்பதாம் . 

( 13 ) 


சிவ 


332 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அசித்தெனி னுணரா தான்மா வசித்துச்சித் தாகு மென்னி 
னசித்துச்சித் தாகா தாகுஞ் சித்தசித் தாவ தில்லை 
யசித்தொரு புறமா யொன்றிற் சித்தொரு புறமாய் நில்லா 
தசித் துறாச் சித்தே யென்னி னசித்தடைந் தறிவ தின்றாம் . 


சுப்- பதவுரை 


அசித்துச் சித்தாகாதாகும் சித்து அசித்தாவது இல்லை - 
சடப்பொருள் சித்தாகாதாம் சித்துப்பொருள் சடமாகா 
தாம் (ஆகலால் ) .-- ஆன்மா உணராத அ சித்தெனின் 
அசித்துச் சித்தாகு மென்னின் ( வைசேடிகர் ) உயிர் 
அறிவில்லாத சடமென்றாலும் ( அது பின் ) மனத்தோடுங் 
கூடிச் சித்தாயறியுமென்றாலும் ( அவர் மதமும் ) , - ஒன் 
றில் அசித்து ஒருபுறமாய்ச் சித்து ஒருபுறமாய் நில்லாது 
( சைவரில் ஒரு சாரார் உயிர் சித்தசித்தென்பரெனின் ) ஒன் 
றிலே ) மாறுபட்ட இரண்டு தன்மை ஒருங்கு நில்லாமை 
யால் ( அவர்மதமும் ) , - அசித்துஉறாச்சித்தே என்னின் 
( பட்டாசாரியர் உயிர் ) கருவியையுறாத சித்தே யென் டா 
ரெனின் , - அசித்து அடைந்து அறிவது இன்றாம் அசித் 
தாகிய கருவியை யடைந் ( தன்றி ) அறிதல் ( செல்லாமை 
யால் அவர்மதமும் ) அடா என்க . 


- 


சிவ 


பொழிப்புரை 
எ - து . சடப்பொருள் சித்தாதலுஞ் சித்துப்பொருள் 
சடமாதலும் உலகத்தின்மையால் , உயிர் சடமென்றும் அது 
பின் மனத்தோடுங் கூடிச் சித்தாயறியுமென்றுங் கூறும் 
வைசேடிகர் முதலியோர் மதமும் , மாறுபட்ட விரண்டு தன் 
மை ஒருங்கு நில்லாமையால் , உயிர் சித்தசித் தென்னுஞ் 


நான்காஞ்சூத்திரம் 


333 


சைவரிலொருசாரார் மதமும் , அசித்தாகிய கருவிடையின்றி 
அறிதல் செல்லாமையால் , உயிர் சித்தேயாமென்னும் பட் 
டாசாரியர் மதமும் அடாவென்பதாம் . 


உறாதெவென்னும் பெயரெச்சத்தீறு விகாரத்தாற் றொக்கது . ( 14 ) 


உயிரினை யணுவ தென்னி னுடல்பல துவார மோடும் 
பயில்வுறக் கட்டு ணாது பாரமுந் தரித்துச் செல்லா 
தயர்வுறு மசித்தாய்ப் பூத வணுக்களி னொன்ற தாகு 
மியல்புறு மவய வத்தா லணுவுரு விறக்கு மன்றே . 


சுப் 

பதவுரை 
உடல் உயிரினை அணுவதென்னின் - இனிப் பாஞ்ச 
ராத்திரிகள் உடம்பகத்துப் பரமாணுவளவிற்றாய் நிற்பது 
உயிரென்பரெனின் , -அணுவுருப் பலதுவாரம் ஓடும் 
அணுவடிவாகிற் பலதுவாரத்தில் ஒரு துவாரத்தால் ஓடிப் 
போவதாம் ( அன்றி ) , -- பயில்வு உறக் கட்டுணாது - ( அவ் 
வுடம்பிற் ) பயிற்சி பொருந்தக் கட்டுண்டற்கும் உடம் 
படாது , -- பாரமும் தரித்துச் செல்லாது பாரந்தாங்கிச் 
செல்லுதற்கும் உடம்படாது , - அயர்வு உறும் அசித் 
தாய் - அழிவெய்துஞ் சடமாய் , -பூத வணுக்களின் ஒன் 
றதாகும் 

பூத பரமாணுக்களோடு ஒன்றாம் , - இயல்பு 
உறும் அவயவத்தால் இறக்கும் அன்றே - இயல்பு பொருந் 
திய அவயவப் பகுப்புண்மையான் அழிவெய்தும் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . இனி உடம்பகத்துப் பரமாணுவள விற்றாப் நிற் 
பது உயிரென்னும் பாஞ்சராத்திரிகண் மத முட்டாது . 


- 


334 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


என்னை ? 

அணுவாயின் ஒரு துவாரத்தா லோடிப்போவ 
தன்றி , உடம்பிற் கட்டுண்டற்கும் பாரந்தாங்கற்கு முடம்படா 
தென்பது முதலிய குற்றந் தங்குமாகலானென்பதாம் . ( 15 ) 


உடலினி னேக தேசி யுயிரெனி னுருவாய் மாயும் 
படர்வுறு மறிவின் றெங்குஞ் சுடரொளிப் பண்ப தென்னிற் 
சுடர்தொடிற் சுடுவ தெங்குந் தொட்டிட மறிவுண் டா 
மடர்புல னிடத்து மொக்க வறிவெழ வேண்டு மன்றே 


- 


சுப் 

பதவுரை 
உயிர் உடலினின் ஏகதேசி ( சுடர் ஒளிப்பண்பது ) 
எனின் - இனி மிருதி நூலார் உயிராவது உடம்பகத்து ( ப் 
புன்னுனித்துளிபோல் ) ஏகதேசமாய் இதயத்தானத்தினிற்ப 
( அவ்வுயிரினறிவு ) விளக்கொளிபோல ( யாங்கணும் வியா 
பிக்கு ) மென்பரெனின் , - உருவாய் மாயும் - ( உயிர் ஏக 
தேசமாயின் மேல் ) உரு உயிரென்றார்க் கோதியகுற்றம் 
அனைத்தும் எய்தும் , -- எங்கும் படர்வுறும் அறிவு இன்று 
( குணங்குணி யளவினன்றி ) எவ்விடத்தும் வியாபித்தறிதல் 
செல்லாது.-- சுடர் ஒளிப் பண்பது என்னின் -- விளக்கின் 
ஒளியாவது (விளக்கினது சூக்கும வடிவேயன்றிக் குண 
மன்றாகலான் அஃதீண்டைக்கு உவமையாகாது ) ஆமெ 
னவே கொள்ளினும் , --சுடர் தொடின் சுடுவது - விளக் 
கின் சுடர் தொடினன்றிச் சுடாதாகையால் (இருந்தவிடத் 
தில் அறிந்து மற்றுள்ளவிடத்துப் பரிசத்தானும் அறிய 
மாட்டாது) .-- தொட்ட இடம் எங்கும் அறிவு உண்டா 
கும் – ( உயிர் ) பரிசித்தவிடமெங்கும் அறிதல் உளதாம் .- 
அறிவு அடர் புலன் இடத்தும் ஒக்க எழவேண்டும் அன் 
றே - (விளக்கு ஓரிடத்திருந்து மற்றுள்ள விடங்களையும் 


நான் காஞ்சூத்திரம் 


335 


விளக்குதல்போல் ) உயிரின் அறிவு நெருங்கிய ஐம்புலனி 
டத்தும் ஒருங்கே நிகழவேண்டும் என்க , 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . இனி மிருதி நூலார் உயிராவது உடம்பகத்துப் 
புன்னுனித்துளிபோல் ஏகதேசமாய் இதயத்தானத்தினிற்ப 
அவ்வுயிரின றிவு விளக்கொளிபோல பாங்கணும் வியாபிக்கு 
மென்பதும் அடாது . என்னை ? உயிர் ஏகதேசமாயின் மேல் 
உருவுயிரென்றார்க்கு ஓதிய குற்ற மனைத்தும் எய்துமாகலா 
னும் , குணங் குணியளவினன்றி மேற்செல்லாமையானும் , 
விளக்கினொளியாவது விளக்கினது 

விளக்கினது சூக்குமவடி.வேயன்றிக் 
குணமன்ற கலான் அஃது ஈண்டைக்குவமையாகாமையா 
னும் , ஆமெனவே கொள்ளினும் அதனோடி தனிடை வேற் 
றுமை பெரிதாகலானு மென்பதாம் . 


உயிரினை அணுவென்பார்க்கும் இஃதொக்கும் , 


( 16 ) 


உருவினி னிறைந்து நின்றங் குணர்ந்திடு முயிர தென்னின் 
மருவிடா துறக்கம் வாயி லறிவொக்க வழங்க வேண்டும் 
பெருகிடுஞ் சுருங்கும் போதம் பேருடற் சிற்று டற்கண் 
வருமுடற் குறைக்க வொக்கக் குறைந்துபின் மாயு மன்றே . 


சுப் - பதவுரை 


உருவினில் நிறைந்து நின்று அங்கு உணர்ந்திடும் 
உயிரது என்னின் - இனிச் சமணர் உடம்பளவினிறைந்து 
நின்று அங்கேயுணர்வது உயிரென்பரெனின் ,-- உறக்கம் 
| மருவிடாது வாயில் ஒக்க அறிவு வழங்க வேண்டும் -- 


336 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


உறக்கமுறாது ஐம்பொறியினும் ஒருங்கே அறிவு நிகழ் 
தல் வேண்டும் .-- பேருடற் சிற்றுடற்கண் பெருகிடும் 
சுருங்கும் போதம் - பேருடல் சிற்றுடல்களாகிய அவ்வவ் 
வுடம்பளவிற்குத் தக்க வறிவாதல் வேண்டும் .-- வரும் 
உடற்குறைக்க ஒக்கக்குறைந்து பின் மாயும் அன்றே 
வருகின்ற உடம்பின் உறுப்பினைக் குறைப்பக் கூடக் 
குறைந்து பின்மாய்தல் வேண்டும் என்க . 

சிவ 

பொழிப்புரை 
எ - து . 

இனிச் சமணர் உடம்பள வினிறைந்து நின்று 
உணர்வது உயிரென்பர் . 

அவர் , உறக்கமுறுதலும் , ஐம் 
பொறியினும் ஒருங்கேயறிவு நிகழாமையும் , அவ்வுடம்பள 
விற்குத் தக்கவறிவாதலின்மையும் , குறைப்பக் குறையாமையு 
மாகிய இன்னேரன்னவற்றை நோக்கிலராகலால் , அவர் மத 
மும் அடாதென்பதாம் . 

( 17 ) 
எங்குந்தான் வியாபி பாய்நின் றுணருமிவ் வான்மா 
வென்னிற் , றங்கிடு மவத்தை போக்கு வரவுகள் சாற்றல் 
வேண்டும் , பங்கமார் புலனென் றொன்றாப் பார்த் திடல் 
பகரல் வேண்டு , மிங்கெலா மொழிந்தா னிற்ப தெங்கன 
மியம்பல் வேண்டும் . 


சுப் - பதவுரை 


- 


எங்குந்தான் வியாபியாய் நின்று உணரும் இவ்வான் 
மாவென்னின் இனி அயிக்கிய வாதிகள் ( முதல்வன் 
போல் ) எங்கணும் வியாபியாய் நின் றறிவன் இவ்வான்மா 
வென்பரெனின் ,-அவத்தை தங்கிடும் போக்குவரவுகள் 
சாற்றல்வேண்டும் - ( அங்ஙனங் கூறுவார்க்கு ) அவத்தை 


நான் காஞ்சூத்திரம் 


337 


களிற்றங்குதலும் போக்குவரவுக ளுறுதலும் ( எங்ஙனங் 
கூடுமென ) இயம்பவேண்டும் . - பங்கம் ஆர் புலன் ஒன்று 
ஒன்றாப் பார்த்திடல் பகரவேண்டும் - குற்றம் பொருந் 
திய ஐம்புலனும் ஒருங்கே அறியாமையும் ( எங்ஙனங் கூடு 
மெனக் ) கூறவேண்டும் .-- இங்கு எலாம் ஒழிந்தான் நிற் 
பது எங்ஙனம் இயம்பல் வேண்டும் - இங்ஙனம் எல்லா 
( மாய் ) வியாபித்த லொழிந்தானாகி (உடம்பினுள் ஏகதேச 
மாய் ) நிற்றலும் எவ்வாறு ( கூடுமெனச் ) சொல்லவேண் 
டும் என்க . 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . இனி ஐக்கியவாதிகள் முதல்வன் போல் எங்க 
ணும் வியாபியாய் நின்று அறிவனான்மாவென்பர் . அங்ஙனங் 
கூறுவார்க்கு , அவத்தை போக்குவரவுகளுறுதலும் ஐம்புலனு 
மொருங்கேயறியாமையும் எல்லாமாய் வியாபித்தலொழிந்தா 
னாகி உடம்பினு ளேகதேசமாய் நிற்றலும் , எவ்வாறு கூடு 
மென்பதாம் , 


ஒழிந்தானென்றது முற்றெச்சம் . 


எல்லாமென்றது வியாபகமுணர நின்றது ; ஆக்கச்சொல் 
வருவித்துரைக்க . 


ஒழிந் தாலெனப் பாடமோதி , சங்காரகாலத்தின் எல்லாப் 
பொருளு மழிந் தவழி நிற்பதெங்ஙன ? மென்றுரைத்து , மூர்த்தப் 
பொருளனைத்தினுஞ் சையோகமாதலே வியாபகமெனவும் , அவை 
யனைத்தினையு மறிதலே முற்றுணர்வெனவுங் கொண்டு , அங்ஙனங் 
கூறு வார்மதத்தை அவர்மதமேபற்றிமறுத்தாரெனினுமமையும் , 18 

43 


338 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சுத்தமா மான்ம சித்தைத் துகளுடன் மறைத்த தென்னின் 
வைத்துறா துடற்கண் வாயில் கரணங்கள் வழியான் ஞான 
மொத்துறு மலமற் றாலு முறுமலம் வீடு மின்றாம் 
பெத்தமு மடையான் முத்த வாய்ப்பிர காச னாமே . 


சுப்- பதவுரை 
சுத்தமாம் ஆன்மசித்தைத் துகள் உடல் மறைத்தது 
என்னின் 

( எங்கணும் வியாபகமாய் நின்றறிவதாய்ச் ) 
சுத்தமாகிய ஆன்மாவி னறிவைக் குற்றம் பொருந்திய 
மாயாகாரியந் தடைசெய்து நிற்றலின் (உறக்க முதலியன 
வுற்று ஏகதேசப்படுவதாயிற்றென ) விடுப்பின் ( அது பரி 
காரமன்று ) .- உடற்கண் வாயில் கரணங்கள் வழியால் 
ஞானம் வைத்துறாது - உடலினகத்துப் புறக்கரண 
அகக்கரணங்களின் வழியால் அறிவு (விளங்குவதாகவும் 
அஃது ) இன்றாய்ப்போதலானும் , -- ஒத்துறும் மலம் அற் 
றாலும் மலம் உறும் வீடும் இன்றாம் - பொருந்திய வீடு 
பெற்றவழியும் மலம் உறுமெனப்பட்டு முத்தியென்பது 
இன்றாய் முடியுமாகலானும் , - பெத்தமும் அடையான் 
முத்தனாய்ப் 

பிரகாசனாமே (வீடுபெற்றபின் உறா 
தெனின் அநாதி நிலையோடு இதனிடை வேற்றுமை யின் 
மையான் அநாதியே ) பந்தமுறுதலின்றி முத்தனாய் 
விளங்குதல் வேண்டுமாகலானும் என்க . 

சிவ - பொழிப்புரை 

உயிர் எங்கும் வியாபகமாய்நின்று அறிவதாயி 
னும் மாயாகாரியம் அவ்வறிவைத் தடை செய்து நிற்றலின் 
உறக்கமுதலியனவுற்று ஏகதேசப்படுவதாயிற்றென விடுப் 
பின் , - அது பரிகாரமன்று ; அறிவுவிளங்குதற்கு ஏதுவாய 


37 - து 


நான் காஞ்சூத்திரம் 


339 


மாயாகாரியம் அதற்கு மறுதலையாய்த் தடைசெய்தல் கூடா 
மையானும் , முன் சுத்தமாயிருந்தவுயிரை அது பந்தித்த 
தெனின் , வீடுபெற்றவழியும் உறுமெனப்பட்டு முத்தியென் 
பது இன்றாய் முடியுமாகலானும் , வீடுபெற்றபின்னுறா 
தெனின் , அநாதிநிலையோடு இதனிடை வேற்றுமையின்மை 
யான் அநாதியே பந்தமுறுதலின்றி முத்தனாய் விளங்குதல் 
வேண்டுமாகலானுமென்பதாம் . 


அறிவிச்சை செயல்க ளென்னுஞ் செய்யுண் முதல் இத்துணையும் 
உயிருண்மை கொண்டு ஆணவமலத்துண்மை கொள்ளாத சமயிகள் 
தத்த மதத்துக்கேற்பக் கூறு முயிரிலக்கணங்களும் அவை 
பொருந்தாமையுங் காட்டப்பட்டன . இன்னு மவ்வம தத்தார் வேறு 
படக்கூறுமுயிரிலக்கணங்களெல்லாம் இங்ஙனங் கூறியவற்றுள் 
வைத்துக் கண்டுகொள்க . 


அற்றேல் , மற்றென்னையோ ? வுயிருக்கு இலக்கணமாவ 
தென்னு மவ்வைக்கியவா தசைவரை நோக்கிச் சித்தாந்தங் கூறு 
முகத்தால் யானென தென்பதிணை தருமாற்றைச் சாதித்தற் 
கெழுந் தது வருஞ்செய்யுளென்பது . 

( 19 ) 


அசித்தரு வியாப கம்போல் வியாபக மருவ மின்றாய் 
வசித்திட வரும்வி யாபி பெனும்வழக் குடைய கிை 
நசித் திடா ஞானச் செய்தி யநாதியே மறைத்து நிற்கும் 
பசுசுத்துவ முடைய னாகிப் பசுவென நிற்கு மான்மா . 

சுப் 

பதவுரை 
அசித்து அரு வியாபகம்போல் - ( ஒருவாற்றானும் ) 
அசித்தாத லரிய வியாபகப் பொருள் போல , -- வியாபகம் 
( ஔபச்சிலேடிக ) வியாபகமாதலும் , -- அருவம் இன்றாய் 


340 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


( அதுபற்றி ) அதிசூக்குமசித்தாதலும் இன்றி.-- வசித்திட 
வரும் வியாபியெனும் வழக்கு உடையனாகி - அதுவது வாய் 
வசிப்புண்ணும் வியாபகமாம் வழக்குடைத்தாய்.- அநா 
தியே பசுத்துவம் மறைத்து நிற்கும் நசித்திடா ஞானச் 
செய்தி உடையனாகிப் பசுவென நிற்கும் - அநாதியே 
பசுத்துவமெனப்படும் ஆணவமலத்தின் மறைப்புண்டு 
கிடக்கின்ற அழியாத இச்சாஞானக்கிரியைகளை யுடைத் 
தாய்ப் பசுவெனப்படுந் தூலசித்தாகியு நிற்கும் ,-ஆன்மா 
- உயிர் என்க . 


சிவ 


- 


எ - து . 


பொழிப்புரை 
ஒருவாற்றானும் அசித்தாதலரிய வியாபகப் 
பொருள் போல ஔபச்சிலேடிக வியாபகமாதலும் ,, அது 
பற்றி அதிசூக்குமசித்தாதலுமின்றி அதுவதுவாய் வசிப் 
புண்ணும் வியாபகமாதலும் , அநாதியே பசுத்துவமெனப் 
படும் ஆணவமலத்தின் மறைப்புண்டு கிடக்கும் இச்சா 
ஞானக்கிரியைகளையுடைத்தாய்ப்பசுவெனப்படுத் தூலசித்தா 
தலுமுடையது உயிரென்பதாம் . 


" உறற்பால - தீண்டா விடுத லரிது ” ( காலடியார் , பழவினை 
செ -9 . ) என்றாற்போல , அருமை ஈண்டின்மை குறித்து நின்றது . 


அருவமென்றது , “ இல்லா - வருவாகி நின்றானை (சிவஞான 
போதம் , எட்டாஞ்சூத்திரம் , செ - 5. ) என்றாற்போல , அதிசூக்கும் 
மாதலையுணர்த்தி ஆகுபெயராய் நின்றது ; இதற்குப் பிறரெல்லாம் 
இயைபறவுரைத்தார் . 


இதனானே . உயிருக்கு அநாதிநிலையாகிய தன்னுண்மை கூறப் 
பட்டது 

( 20 ) 


நான்காஞ்சூத்திரம் 


341 


- 


மாயையின் வயிற்றுண் மன்னி வருஞ்செயன் ஞான மிச்சை 
யேயுமக் கலாதி மூன்றா லேகதே சத்தி னேய்ந்திங் 
காயுமுக் குணங்களந் 

ளந்தக் கரணங்க ளாதி பெல்லாங் 
காயபெத் தங்க ளாகிக் கலந்துட னிற்கு மான்மா . 

சுப் 

பதவுரை 
ஆன்மா - ( அங்ங்னம் பசுத்துவ மாத்திரையாற் கேவ 
லப்பட்டு நின்ற ) ஆன்மா, - மாயையின் வயிற்றுள் மன்னி 
- ( அதன்பின் ) அசுத்தமாயையில் ( அனந்த தேவராற் கலக் 
குண்ட பாகமாகிய ) காரண சரீரத்தைப் பொருந்தி, 
ஞானம் இச்சை செயல்வரும் - அவ்வறிவிச்சை செயல்கள் 
( பொதுவகையாற் சமட்டிரூபமாய் ) விளங்கப்பெறும் , 
அக்கலாதி மூன்றால் - ( அதன் பின் ) அம்மாயாதத்துவத் 
தினின்றுந் தோன்றுங் கலாதிகளாகிய கஞ்சுகசரீரத்தைப் 
பொருந்தி , - ஏகதேசத்தின் ஏய்ந்து இங்கு ஏயும் - ( அவை ) 
வியட்டி ரூபமாய்ப் பிரிந்து தோன்றி ( ச் சிறப்புவகையான் 
விளங்கப்பெறும்.- அந்தக்கரணங்கள் ஆதியெல்லாம் 
பெத்தங்கள் முக்குணங்களாயும் - ( அதன் பின் ) அந்தக் 
கரண முதலியவற்றைத் தம்முள் அடக்கிநிற்கு முக் 
குணங்களாகிய குணசரீரத்தைப் பொருந்தி , - காயமாகிக் 
கலந்து உடன்நிற்கும் - ( அவ்வறிவிச்சை செயல்கள் முன் 
னர்க் கூறப்படும் ) இருசரீரங்களிடமாக வரும் விடயங்களின் 
வியாபரிக்கப்பெறும் என்க . 

சிவ பொழிப்புரை 

அங்கனம் பசுத்துவமாத்திரையாற் கேவலப் 
பட்டு நின்ற வான்மா , அதன்பின் அசுத்தமாயையில் அனந் 
ததேவராற் கலக்குண்ட பாகமாகிய காரணசரீரத்தைப் 


எ - து . 


342 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பொருந்தி , அவ்வறிவிச்சைசெயல்கள் 

பொதுவகையாற் 
சமட்டி ரூபமாய் விளங்கப் பெறும் அதன்பின் அம்மாயா 
தத்துவத்தினின்றுந் தோன்றுங் கலாதிகளாகிய கஞ்சுகசரி 
ரத்தைப் பொருந்தி அவை விபட்டிரூபமாய் பிரிந்துதோன் 
றிச் சிறப்புவகையான் விளங்கப்பெறும் . அதன்பின் அந்தக் 
கரணமுதலியவற்றைத் தம்முளடக்கி நிற்கும் முக்குணங் 
களாகிய குணசரீரத்தைப் பொருந்தி அவ்வறி விச்சைசெயல் 
கண் முன்னர்க் கூறப்படும் இருசரீரங்களிடமாக வரும் 
விடயங்களின் வியாபரிக்கப்பெறுமென்பதாம் 

இங்ஙனம் பரசரீரம் மூவகைப்படுமெனக் கொள்க . 

மாயையிற் கலக்குண்டபாகத்தை வயிறாக உருவகஞ்செய்தார் ; 
மேலே மாயாடன் வயிற்றென்ற துமது ; அதுவே அசுத்தமாயா தத் 
துவமெனத் தத்துவங்களிடை வைத்தெண்ணப் படுவ தூஉமென்க 

மன்னிவருமென்னும் வினையெச்சமுடிபு காரணகாரியப் 
பொருட்டாய் நின்ற தி ; ஏகதேசத்தினேய்ந்தென முன் வருதலின் 
ஈண்டு வருமென்பதற்கு அது பொருளாதலறிக . 

அன்பிலா ரெல்லாந் தமக்குரியர் " (திருக்குறள் , அன்புடை 
மை , செ - 2. ) என்றாற்போல , எல்லாவற்றானுமென்னுஞ் சாரியை 
யும் உருபும் விகாரத்தாற்றொக்கன . 

காயம் ஆகுபெயர் . 
ஆகிக்கலந்து நிற்குமென ஒற்றுமைபற்றிக் 

குண வினை 
குணிமேலேற்றப்பட்டது . 

( 21 ) 
சூக்கும தேகி யாகித் தூலரூ பத்தின் மன்னிச் 
சாக்கிர முதலா யுள்ள வவத்தையுட் டங்கி யெங்கும் 
போக்கொடு வரவு மெல்லாம் புரிந்து புண் ணியங்கள் பாவ 
மாக்கியும் பலன்க ளெல்லா மருந்தியு நிற்கு மான்மா . 


நான்காஞ்சூத்திரம் 


343 


சுப் 

பதவுரை 
ஆன்மா - ( அங்ஙனம் பரசரீர மூன்றையு முறையா 
னெய்திய ) ஆன்மா , -- சூக்கும தேகியாகி - பின் சூக்கும 
தேகத்தைப் பொருந்தி .-- எங்கும் போக்கொடு வரவு 
மெல்லாம் புரிந்து - யாண்டும் போக்குவரவுகள் செய்து , -- 
புண்ணியம் பாவங்கள் பலன்களெல்லாம் ஆக்கியும் அருந் 
தியும் - ( சூக்குமமாகிய ) இருவினைப் பயன்களை ஈட்டியும் 
நுகர்ந்தும் , - தூலரூபத்தின் மன்னி - பின் தூலசரீரத்தைப் 
பொருந்தி . - ( எங்கும் போக்கொடு வரவு மெல்லாம் 
புரிந்து ) - எங்கணும் போக்கு வரவுகள் செய்து , - ( புண் 
ணியம் பாவங்கள் பலன்களெல்லாம் ஆக்கியும் அருந்தி 
யும் ) - ( தூலரூபமாகிய ) இருவினைப் பயன்களை ஈட்டியும் 
நுகர்ந்தும் , -- சாக்கிரமுதலாயுள்ள அவத்தையுள் தங்கி 
நிற்கும் - ( இவ்வாறு அதீத ) முதற்சாக்கிர ( மீ ) றாயுள்ள 
ஐந்தவத்தைப்பட்டு நிற்கும் என்க . 

சிவ 

பொழிப்புரை 
எ - து . அம்மூன்றையும் முறையா னெய்தியபின் 
சூக்குமதேகத்தைப் பொருந்திப் போக்குவரவு செய்து 
சூக்குமவினைப்பயன்களை ஈட்டியுநுகர்ந்தும் , தூலசரீரத்தைப் 
பொருந்திப் போக்குவரவு செய்து தூலவினைப்பயன்களை 
ஈட்டியுநுகர்ந்தும் , இவ்வாறு அதீதமுத லஞ்சவத்தைப் 
பட்டு நிற்குமென்பதாம் . 
சாக்கிரமுதெலென்ற து ஒடுங்குமுறைபற்றிக்கூறியதெனவறிக. 22 

மருவா பந்தம் விஞ்ஞான மனேபி ராண னன்னமய , 
முருவாந் தன்மை யுண்டாய்மு னொன்றுக் கொன்று சூக்கும் 
மாய் , வருமா மன்ன மயம்பற்றி மாயை முதற்கா ரணமாகு , 


} 


344 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


மருவா பான்மா வைங்கோசத் தார்ப்புண் டவற்றி னகம்புற 


மாம் . 


சுப் 


பதவுரை 


முதற்காரணமாகும் மாயை உருவாந்தன்மை 

உண் 
டாய் - ( காரணசரீர முதலிய அவ்வைந்தும் அவ்வாறு ) 
முதற்காரணமாகிய மாயையினின்றுந் தோன்றி ( ஆன்மா 
வுக்கு ) வடிவாய், - மருவு ஆனந்தம் விஞ்ஞானம் மனோ 
பிராணன் அன்னமயம் - ( முறையே ) பொருந்திய ஆனந்த 
மயகோசமும் விஞ்ஞானமயகோசமும் மனோமயகோச 
மும் பிராணமய கோசமும் அன்னமயகோசமுமாகிய ஐவ 
கைப் பெயர்பெற்று , - அன்னமயம் முன்பற்றி ஒன்றுக்கு 
ஒன்று சூக்குமமாய் வருமாம் - அன்னமய முதலாக் 
கொண்டு ஒன்றற்கொன்று சூக்குமமாய் நிற்க . - அரு 
வாய் ஆன்மா – ( கேவலத்தில் ) ஒன்றுமின்றி மலமாத்திரை 
யாய் நின்ற ஆன்மா.-- ஐங்கோசத்து ஆர்ப்புண்டு அவற் 
றின் அகம் புறமாம் - இவ்வைங் கோசங்களில் ( அது 
வதுவாய் ) வசிப்புண்டு ( ஏகதேசியாய் ) அவைகளிற் 
போக்குவரவு செய்து நிற்கும் என்க . 

சிவ பொழிப்புரை 

காரணசரீரமுதலியவவ்வைந்தும் , அவ்வாறு 
மாயையினின்றுந் தோன்றி ஆன்மாவுக்குவடிவாய்முறையே 
ஆனந்தமய கோச முதலிய ஐவகைப்பெயர் பெற்று ஒன் 
றற்கொன்று தூலமாய் நிற்க , கேவலத்தி லொன்று மின்றி 
மலமாத்திரையாய் நின்றவான்மா இவ்வைங்கோசங்களில் 
அதுவதுவாய் வசிப்புண்டு ஏகதேசியாய்ப் போக்குவரவு 
செய்து நிற்குமென்பதாம் . 


எ - து . 


நான்காஞ்சூத்திரம் 


345 


கேவலத்திலொன்றுமின்றி நின்றவான்மா , மாயையிலங்ஙனங் 
கலக்குண்ட பாகத்தை முதற்கட் பொருந்தி அறிவிச்சை 
செயல்கள் பொதுமையா னவ்வளவு விளங்கப்பெற்ற மாத்திரையே 
அம்மயக்கறிவா லோரானந்தமுண்டாகப் பெறு தலின் , அஃதானந்த 
மயகோசமெனப்பட்டது . 


ஏனையவுங் காரணக்குறியாமாறு உய்த்துணர்ந்துகொள்க . 


இவ்வைங்கோசங்கட்கு வேறு வேறு பொருள் கூறுவார் மதங் 
களையெல்லா மறுத்தற்பொருட்டு , இவ்வாறெடுத்தோதி மாயை 
முதற்காரணமாகுமென்றுங் கூறினார் . 


ஆன்மா வித்தரைகீழ்மேலுங் கொள்ளிவட்டங் கறங்கென 
நிமிடத்தின்க ணலமரும்படி கொண்டு திரி தால்பற்றி , இவ்வைக் 
கோசங்களை ஐந்து பறவையாகவும் அவற்றுளொரோவொன்றை 
ஐவகைப்படுத்து முகமுதலியவுறுப்புக்களாகவும் வேதத்துளுருவகஞ் 
செய்துணர்த்தியவாறென்க . 


ஆன்மாவினுண்மை யுணர்தற்கு இவற்றை யிங்கனம் பகுத் 
தறிதலு மொருசாதனமெனக்கொள்க . 


இவை மூன்று செய்யுளானும் , பசுத்துவவுபா தியான் மறைப் 
புண்டு நின்ற வவ்வறிவிச்சை செயல்கள் பின் ஒருபுடை விளங்கி 
அவத்தை போக்கு வரவு முதலிய வுறுதற்குரிய உபாதி கூறுமுகத் 
தால் , வசித்திட வருமாறு தெரித்துணர்த்தப்பட்டது . 


இன்னும் ஆன்மாச் சார்ந்ததின் வண்ணமாய் வசித்திட வரு 
மாற்றிற்குச் சருவஞானோத்தரத்தில் அவ்வச்சார்பு விசேடம் 
பற்றிப் பூதான்மா முத லறுவகைப்படுத்துத் தொகுத்தும் விரித்து 
மோதிய தூ உம் ஈண்டுய்த்துரைத்துணர்ந்து கொள்க . 

( 23 ) 
44 


346 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


தோற்பாவைக் கூத்துந் தொல்லை மரப்பாவை யியக்க 
முஞ்சீர்த் , தேர்ப்பாரிற் செலவும் வேறாய்ச் செலுத்துவோர் 
செய்தி தானும் , பார்ப்பாய வேடங் கட்டி யாடுவோர் பரிசு 
போலு , மார்ப்பாய காபந் தன்னை பான்மாநின் றாட்டு மாறே. 


சுப் 


பதவுரை 


ஆர்ப்பாய காயந்தன்னை ஆன்மா நின்று ஆட்டு 
மாறே - பந்திக்கப்பட்ட அன்னமயகோசம் பிராணமய 
கோசம் மனோமயகோசம் விஞ்ஞானமயகோசம் ஆனந்த 
மயகோசமாகிய ஐந்தினும் ஆன்மா - ( வேற்றுமையின்றி ) 
நின்று செலுத்துமாறு , --சீர்த் தேர்ப்பாரின் செலவும் 
( முறையே ) சிறப்புடைய தேரைப் பாரிற் செலுத்துவோர் 
( தன்மை ) போலும் , - தொல்லை மரப்பாவை இயக்கமும் - 
பழைய மரப்பாவையினை இயக்குவோர் ( தன்மை ) போ 
லும் , - தோற்பாவைக் கூத்தும் தோற்பாவையினை ஆட்டு 
வோர் ( தன்மை ) போலும் , - வேறாய்ச் செலுத்துவோர் 
செய்திதானும் - பரகாயப் பிரவேசஞ் செய்வோர் தன்மை 
போலும் , - பார்ப்பாய வேடம் கட்டி ஆடுவோர் பரிசு 
போலும் -- வேதியர் வேட ( முதலிய பல ) வேடங்கட்டி 
ஆடுவோர் தன்மை போலுமாம் என்க . 


சிவ 

பொழிப்புரை 
எ - து . அன்னமய கோசமுதலியவைந்தினும் ஆன்மா 
வேற்றுமையின்றி நின்று செலுத்துமாறு , முறையே , தேர்ப் 
பாரிற்செலவும் மரப்பாவையியக்கமுந் தோற்பாவைக்கூத் 
தும் வேறாய்ச்செலுத்துவோர் செய்தியும் வேடங்கட்டியாடு 
வோர் பரிசும் போலுமென்பதாம் . 


நான்காஞ்சூத்திரம் 


347 


வேறாய்ச் செலுத்துவோர் செய்தியென்றது பரகாயப்பிரவே 
சத்தை . 

இவையைந்தும் முறையே ஒன்றற்கொன் றந்தரங்கமாய் அவ் 
வைங்கோசங்களினு மான்மா நின்று செய்யுமாற்றிற்கு உவமையா 
மாறு தெரிந்துணர்ந்து கொள்க . 

செய்யுளாகலின் முறை பிறழவைத்தார் . 
காயம் சாதியொருமை . 

இதனானே ஆன்மா அங்ஙனம் வசித்திடவரினும் அவ்வேக 
தேசப் பொருள் கட்கு வேறாய் வியாபியெனும் வழக்குடையனாதல் 
அவற்றைச் செலுத்து மாற்றின் வைத்துணர்த்தப்பட்டது , ( 24 ) 


என்னுடல் பொறிபி ராணன் கரணமென் னுணர்வென்றக்காற் 
மன்னின்வே ராகு நீயென் றன்மனை யென்ற வெல்லா 
நின்னின்வே றாகு மென்னி னீங்கிடா விவையிங் கென்னி 
னுன்னின வாகு நீயா முகிர்மயி ருகவுக் காண்டி . 

சுப் 

பதவுரை 
என்றன் மனை என்றவெல்லாம் நின்னின் வேறாகும் - 
என்மனை ( என்பதி ) யென்று ( அபேதமாய் வழங்கி வந் 
தன ) வெல்லாம் உனக்கு வேறாதல் ( கண்டாற் ) போல , -- 
என் உடல் பொறி பிராணன் கரணம் என் உணர்வு என் 
றக்கால் நீ தன்னின் வேறாகும் - (உனதன்றாகிய ) உடல் 
பொறி பிராணன் கரணங்களைத் தனித்தனி எனதென்றும் 
( அங்ஙன முணர்ந்த பாசவுணர்வை ) என்னுணர்வென் 
றும் அபேதமாகக் கூறிக்கொண்டு நீ அவைகளின் வேறாய் 
நிற்றிகாண் , -இவை இங்கு என்னின் நீங்கிடா வென் 
னின் - ( மனை முதலிய புறப்பொருள்கள் என்னின் வேறா 


348 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


தல்கூடும் ) உடல் பொறி முதலியவை என்னைவிட்டு நீங்க 
மாட்டாவெனின் , -உன்னினவாகும் நீயாம் உகிர் மயிர் 
உகவும் காண்டி - உன்னுடையனவாகி அபேதமாய் என 
தென்று வழங்கப்பட்டு நக மயிர் முதலிய சில நீங்குதலுங் 
காணப்படுதலால் ( இதனானும் ஆன்மா அவற்றிற்கு 
வேறென்பது அறியப்படும் ) என்க . 


சிவ 


பொழிப்புரை 
எ - து . தன்மனைமுதலியவற்றோடொப்ப எனதென்று 
வழங்கப்பட்டுச் சில நீங்குதலுங் காணப்படுதலால் , இதனா 
னும் ஆன்மாவவற்றிற்கு வேறென்பது அறியப்படுமென்ப 
தாம் , 


உன்னினவென்பது இன் சாரியை பெற்ற வகரவீற்றுப் பல 
வறிசொல் . 


அற்றேல் , உடல் பொறி முதலியவற்றை எனதென்பது , 
தன்மனை முதலியவற்றை எனதென் றதுபோலன்றி இராகுவினது 
தலையென்றாற்போல அபேதம்பற்றிக்கூறுங் கருத்தேயாகலின் , 
உரைப்போர் குறிப்பொடு படுத்துக் காணுங்கால் அவ்விருவகை 
வழக்கிற்கும் தம்முள் வேறுபாடுண்மையின் , அவை தம்முளொக்கு 
மாறு யாங்ஙன ? மென்பாரை நோக்கி வேறுவமையெடுத்துக்காட்டி 
யுணர்த்து தற்கெழுந்தது வருஞ்செய்யுளென்பது . 

( 25 ) 


பொன்னணி யாடை மாலை போதுமே லான போதிங் 
கென்னணி யானென் றுன்னி யிருந்தனை பிரிந் தபோது 
நின்னணி நீயு மல்ல வாயினை காய நின்னி 
னன்னிய மாகு முன்னை யறிந்துநீ பிரிந்து பாரே . 


நான்காஞ்சூத்திரம் 


349 


சுப் 

பதவுரை 
பொன் அணி ஆடை போது மாலை மேலான போது . 
பொன்னாலியன்ற ஆபரணம் ஆடை அலராலாய அலங்கன் 
முதலிய ( புறப்பொருள்கள் ) அணிந்தபோது ,, - இங்கு 
என் அணி யானென்று உன்னி இருந்தனை - இவ்விடத்து 
என்னணி யானென்று ( அபேதம் பற்றியகருத்தான் ) நினைந் 
திருந்த நீ , - நின் அணி பிரிந்தபோது நீயும் அல்லவாயினை - 
நின்னால் அணியப்பட்ட ( அப்புறப் பொருள்களாகிய 
அணிகல முதலாயின ) நீங்கியபோது (உனக்கு அன்னிய 
மாய் ) நீ அல்லவாயினாற்போல , - காயம் நின்னின் அன் 
னியமாகும் - உடல் பொறி முதலியவனைத்தும் நின்னி 
லிருந்து அயலாகுமாகலால் , - உன்னை அறிந்து நீ பிரிந்து 
பாரே -- உன் னுண்மையை அறிந்து நீ ( இவற்றை ) நீங்கி 
நின்று அறிவாயாக என்க . 

சிவ 

பொழிப்புரை 
எ - து . உடல்பொறி முதலியவற்றை எனதென்றல் , 
இராகுவினது தலையென்றாற்போலச் சிறுபான்மை வழக்க 
மாதலின்றிப் பெரும்பாலும் யாண்டும் யாரும் வழங்கக்காண் 
டலின் , அவற்றை பபேதம்பற்றிய கருத்தாலெனதென்றன் 
மெய்ப்படுத்த அணிகல முதலியவற்றை யவ்வாதே 
தென்றல்போல அறிந்து பிரிந்து பாராத மடமையே பிறி தன் 
றென்பதாம் , 

( 26 ) 


உடலியா னல்லே னிந்த வுணர்வுபா னல்ல வான 
கடனியா தென்னின் வேறு கண்டுணர் வென்ன் தென்கை 
யிடரிலா வென்ற னான்மா வென்றபோ தான்மா வேறோ 
தி டனதா வுயிரை வேறு கண்டிடார் செப்ப லேகாண் . 


350 


சிவஞான் சித்தியார் சுபக்கம் 


சுப் பதவுரை 
இடர் இலா என்றன் ஆன்மா என்றபோது ஆன்மா 
வேறோ - ( ஆன்மாவைக் ) குற்றமில்லாத என் னுடைய 
ஆன்மா வென்ற பொழுது(யான்வேறு ) ஆன்மா வேறன் 
றாகவும் ( எனதென் றல் ) .-- திடனதா உயிரை வேறு 
கண்டிடார் செப்பலே காண் - உறுதியாக உயிரைவேறா 
கக் காணுங் கருத்தின்றி ( இராகுவினது தலையென்றாற் 
போல ) ஒருசாரார் கூறுஞ் (சிறுபான்மை ) வழக்காகலின் 
( அஃது அபேதம் பற்றியவழக்கென அமையும் ) , -- இந்த 
உணர்வு யான் அல்லவான கடன் யாதென்னின் - இந்த 
விஞ்ஞான மயகோச ( ஆனந்தமய கோச ) ங்கள் யானல்லே 
னாகிய முறைமை யாதெனின் , --உணர்வு என்னது 
என்கை வேறு கண்டு - இவ்விருவகைக்கோசங்களை என 
தென்றல் ( ஏனைக்கோசங்கள் போல ) வேறாகக் காணுங் 
கருத்தால் ( எல்லாரானும் வழங்கப்படும் பெரும்பான்மை 
வழக்காகலின் அஃது அதுபோல் அபேதம்பற்றிய வழக் 
கென அமையாமையின் அவையும் ) , - உடல் யான் அல் 
லேன் - ஏனைய வுடல் முதலியன போல உயிரின் வேறே 
யாம் என்க. 


சிவ பொழிப்புரை 
எ - து . ஆன்மாவையெனதென்றல் வேறாகக் காணுங் 
கருத்தின்றி இராகுவினது தலையென்றாற்போல ஒருசாரார் 
கூறுஞ் சிறுபான்மை 

சிறுபான்மை வழக்காகலின் அஃதபேதம்பற்றிய 
வழக்கெனவமையும் ; விஞ்ஞானமய கோச மானந்த மய 
கோசங்களை யெனதென்றல் ஏனைக்கோசங்கள் போல வேறா 
கக்காணுங் கருத்தால் எல்லாரானும் வழங்கப்படும் பெரும் 
பான்மைவழக்காதலின் அஃததுபோல் அபேதம்பற்றிய 


நான்காஞ்சூத்திரம் 


351 


வழக்கெனவமையாமையின் அவையுமேனையபோல உயிரின் 
வேறேயாமென்பதாம் . 

விஞ்ஞானமயகோசம் உயிரின் வேறாதல் கூறவே இனம்பற்றி 
ஆனந் தமய கோச முயிரின் வேரு தலு மதனாற் கொள்ளப்படும் . 

உணர்வென்னதென்கை வேறு கண்டாகலான் இந்தவுணர்வு 
யானல்லவான கடனெனக்கூட்டுக . 
கண்டிடாரென்பது முற்றெச்சம் . 

( 27 ) 


புந்தியை மனம தென்று மனமது புந்தி யென்றுஞ் 
சிந்தையைச் சீவ னென்றுஞ் சீவனைச் சிந்தையென்று 
முந்தனை யான்மா வென்று மான்மாவை முந்த னென்றும் 
வந்திடு மென்ற னான்மா வென்றது மற்றொன் றைக்காண் . 

சுப் 

பதவுரை 
புந்தியை மனமதென்றும் மனமது புந்தி யென்றும் - 
புத்தியை மனமென்றும் மனத்தைப் புத்தியென்றும் , 
சிந்தையைச் சீவனென்றும் சீவனைச் சிந்தையென்றும் 
சித்தத்தை ஆன்மா வென்றும் ஆன்மாவைச் சித்தமென் 
றும் , - முந்தனை ஆன்மாவென்றும் ஆன்மாவை முந்த 
னென்றும் வந்திடும் காரணங்கட்கெல்லாம் 

பரமகார 
ணனாகிய சிவபிரானை ஆன்மாவென்றும் ஆன்மாவைச் 
சிவபிரானென்றும் (இங்ஙனம் ஒவ்வோரவதரங்களின் 
உபசாரமாகக் ) கூறப்படும் .-- என்றன் ஆன்மா வென் 
றது மற்றொன்றைக்காண் ( அல்லதூஉம் உள்ளவாறு 
நோக்குவார்க்கு ) என்றனான்மா வென்னும் வழக்கில் 
ஆன்மாவென்றது தன்னோடியைபுடைய பிறிதொன்றின் 
மேல் ஆகுபெயராய் நிற்கும் ( ஆகலான் அவ்வழக்குப் 
பற்றி நின் கருத்து நிரம்புமாறில்லை ) என்க , 


352 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ பொழிப்புரை 
எ - து . அல்ல தூஉம் , உள்ளவாறு நோக்குவார்க்கு 
என்றனன்மாவென்னும் வழக்கில் ஆன்மாவென்றது தன் 
னேடியைபுடைய பிறிதொன்றின் மேல் ஆஆகுபெயராய் 
நிற்குமாகலான் , அவ்வழக்குப்பற்றி நின் கருத்து நிரம்பு 
மாறில்லையென்பதாம் . 

ஆகலா னவ்வழக்குப்பற்றி நின் கருத்து நிரம்புமாறில்லை 
யென்பது குறிப்பெச்சம் . 

அவ்வாறாகுபெயராய் ஆண்டாண்டு வருதலை யெடுத்துக்காட்டு 
வார் , புத்தியை மனமதென்று மனமது புந் தியென்றுஞ்சிந்தையைச் 
சீவனென்றுஞ் சீவனைச் சிந்தையென்று முந்தனையான்மாவென்று 
மான்மாவை முந்தனென்றும் வந்திடுமென்றார் . 

ஏனை மூவகைக்கோச மாத்திரையே வேறெனக்கொண்டு 
விஞ்ஞானமய கோச மானந் தமய கோசமிரண்டும் முறையே சீவான் 
மாவும் பரமான்மாவுமாமென்பார்மதத்தை மறுத்தற்பொருட்டு , 
அவற்றை இங்ஙனம் வேறெடுத்தோதி வலியுறுத் தவாறு . 

இவை நான்கு செய்யுளானும் உலக வழக்கின் வைத் 
துணர்த்தி மேலது வலி யுறுத்தப்பட்டது . 

( 28 ) 
அறிவுடல் சிந்தை யான்மா வணைதலா லான்மா வென்ப 
ரெறிசுடர் விளக்கி ருக்கு மிடத்தையும் விளக்கென் றாற் 
பொறிபுலன் கரண மெல்லாம் புலப்படு மபேத மாகிப் போற் 
பிறிதரா தறிவ தான்மா வறிபொருள் பின்ன மாமே . 

சுப் 

- பதவுரை 
அறிவு உடல் சிந்தை ஆன்மா அணைதலால் ஆன்மா 
வென்பர் - ( ஆன்மாவின் வேறாகிய ) அறிவு முதலிய அவ் 
வைங்கோசங்களை ஆன்மாப் பொருந்தல் பற்றி ஆன்மா 


நான்காஞ்சூத்திரம் 


353 


எ- து 


வென உபநிடதங்களிற் கூறிய தென்பர் ( அதுவும் ) .- 
சுடர் எறி விளக்கு இருக்கும் இடத்தையும் விளக் 
கென்றாற்போல் - ஒளியை வீசும் விளக்கிருக்கின்ற 
தகழியை விளக்கென்றாற்போலத் தானியாகுபெயராதற் 
குரிய இயைபுப்பற்றியே யன்றிப் பிறிதில்லை யாகலால்) , 
பொறி புலன் கரணமெல்லாம் புலப்படும் அபேதமாகிப் 
பிறிதராது அறிவது ஆன்மா - பொறி புலன் கரணமுத 
லியவெல்லாவற்றின் கண்ணும் அறியப்படும் அபேதி 
மாய்ப் பிரிதலின்றி அறிவதாகிய ஆன்மா , - அறி பொருள் 
பின்னமாமே - அறியப்படும் அப்பொருள் கட்கு வேறு 
என்க : 

சிவ பொழிப்புரை 

ஆன்மாவின் வேறாகிய அவ்வைங்கோசங்களை 
ஆன்மாவென வுபநிடதங்களிற் கூறிய தூஉம் , விளக்குத் 

கழியை விளக்கென்றாற்போலத் தானிபாகு பெயராதற்குரிய 
வியைபுபற்றியேயன்றிப் பிறிதில்லையாகலால் , அவையெல்லா 
வற்றின்கண்ணும் அபேதமாய்ப் பிறிதலின்றி யறிவதாகிய 
வான்மா அவற்றிற்கு வேறென்பதாம் . 

அறிவுடல் சிந்தையென்றதும் பொறி புலன் காணமென்றதும் 
உபலக்கணம் . 

எல்லாவற்றின் கண்ணென்னும் ஏழாவதும் அறிபொருட் 
கென்னும் நான்காவதும் விகாரத்தாற்றொக்கன . 

அபேதமாகிப் பிறி தாராதென்றது “ ஞான திரோதகமாய் 
மறைத்துக் கொடு நிற்றல் ” (சிவஞானபோதம் ,நான்காஞ்சூத்திரம் , 
வா - 2. ) என்றாற்போலக் கொள்க . 

இதனானே ஐங்கோசங்களை யான்மாவென்னு முபநிடதத்திற் 
குத்தாற்பரியங்கூறி மேலது வலியுறுத்தப்பட்டது . ( 29 ) 

45 


354 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


கண்டுணர் புருடன் வேறு கனவுகண் டொடுங்கிக் காய 
முண்டியும் வினையு மின்றிக் கிடந்துயிர்த் திடவு ணர்ந்து 
கண்டிடுங் கனவுஞ் சொல்லி யொடுக்கமுங் கருதி வேறா 
யுண்டியும் வினையு முற்றிங் குணர்த்திட வுணரா நிற்கும் . 

சுப்- பதவுரை 
கனவு கண்டு ஒடுங்கி உண்டியும் காயம் வினை யு 

ம் 
இன்றிக் கிடந்து உயிர்த்திட உணர்ந்து அன்னமய 
கோசமுதலிய நான்கனையும் ஒரோவொன்றாக விட்டு 
விட்டு ஐந்தவத்தைப்பட்டு விழித்தபின் , - இங்கு உணர்த் 
திட - இங்கே ( அவை கூடிநின்று ) அறிவிக்க.-- கண்டிடும் 
கனவு சொல்லியும்- ( முறையே ) காணப்பட்ட கனவைச் 
சொல்லியும் , - ஒடுக்கம் கருதியும் - சுழுத்தியினைக் கருதி 
யும் , - வேறாய் உண்டியும் வினையும் உற்று உணரா நிற் 
கும் 

அவைகட்கு வேறாய் ( உ ண்டி வினைகளின்றிக் 
கிடந்து உயிர்த்த துரியதுரியாதீதங்களை ) உண்டி வினை 
கள் உறுதலாகிய மறுதலையின் வைத்தும் ( அங்ஙனம் 
அவத்தைப் பட்டவாற்றை ) அறியா நிற்குமாகலால் , 
கண்டு உணர் புருடன் வேறு- (இதனானுங் ) கண்டறியப் 
பட்ட உயிர் ( அவற்றின் ) வேறெனத் தெளியப்படும் 
என்க . 

சிவ 

பொழிப்புரை 
எ - து . அன்னமயகோசமுதலிய நான்கனையும் ஒரோ 
வொன்றாக விட்டுவிட்டு அஞ்சவத்தைப்பட்டு விழித்தபின் 
அவை கூடி நின்றறிவிக்க முறையே சொல்லியுங் கருதியு 
முண்டிவினையுறுதலாகிய மறுதலையின் வைத்தும் அங்ஙன 
மவத்தைப்பட்டவாற்றை அறியாநிற்குமாகலால் , இதனாலும் 
உயிரவற்றின் வேறெனத் தெளியப்படுமென்பதாம் . 


நான்காஞ்சூத்திரம் 


355 


அவை கூடிய பின்னன்றி அறிவு நிகழாமையால் அறிதற்கு 
அவை யே துவா தல் பெறப்பட்டது . 


ஒடுக்கமென்றது சுழுத்தியை ; அது கனவுபோற் சொல்ல 
வாராமையிற் கருதி யுணர் தற்பால தாயிற்று . 

சித்தமுஞ் செல்லாத வேனையிரண்டுங் கருதவும் வாரா 
மையின் மறு தலையின் வைத்துணர் தற்பாலவாயின . 

உணர்ந்தபினென் றது உணர்ந்தெனத் திரிந்து நின்றது ; உணர் 
தல் ஈண்டுத் துயிலெழுதன்மேற்று . 

இதனானே அவத்தைப்படு மியல்பின் வைத்துணர்த்தி மேலது 
வலியுறுத்தப்பட்டது , 


தோற்பாவை யென்பது முதல் இத்துணையுக் கூறியவாற்றான் 
மேலைச்சூத்திரத்தின் உற்றுச் செயிருறுமென்பது முதலிய காற் 
கூற்றுப் பொருளையும் வலியுறுத்தவாறுமாயிற்று . 

( 30 ) 
புருடனே யறிவ னாகிற் பொறிபுல திை போதந் 
தருவதெனறிவு மாயா தனுகர ணாதி பற்றி 
வருவதிங் கநாதி யாக மலத்தினின் மறைந்து நிற்ப 
னருவனா யிவற்றோ டாளு மமைச்சரு மரசும் போல்வன் . 


சுப் 

பதவுரை 
புருடன் அறிவனே யாகில் - ஆன்மா ( முதல்வன் 
போலச் ) சுத்த சித்தே யாகின் , - பொறி புலன் ஆதி போதம் 
தருவது 

என் - மாயாகாரியங்களைப்பற்றி நின்றறிதல் 
வேண்டா,-இவற்றோடு அமைச்சரும் ஆளும் அரசும் 
போல்வன் - ( அவ்வாறன்றி ) அமைச்சரும் ஆளுகின்ற 
அரசும்போல அவற்றுடனின்று , -- மாயா தனு கரணாதி 


| 


356 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பற்றி இங்கு அறிவு வருவது - அம்மாயாகருவிகளைப் 
பற்றி இங்கே அறிதலுண்மையால் , - அநாதியாக மலத் 
தினின் மறைந்து அருவனாய் நிற்பன் - அநாதியே ஆணவ 
மலத்தின் மறைந்து அருவனாய் நிற்றல் பெறப்படும் 
என்க . 


சிவ பொழிப்புரை 
எ - து . ஆன்மா முதல்வன்போலச் சுத்தசித்தேயாகின் 
மாயாகாரியங்களைப் பற்றிநின்றறிதல் வேண்டா ; அவ்வாறன்றி 
அமைச்சருமரசும் போலுடனின்று மாயாகருவிகளைப்பற்றி 
யறிதலுண்மையால் அநாதியே யாணவமலத்தின் மறைந்து 
அருவனாய் நிற்றல் பெறப்படுமென்பதாம் . 

தேற்றவேகாரத்தை அறிவனென்பதனோடுங் கூட்டியுரைக்க . 
என்னென்பது ஈண்டு வேண்டாமை குறித்து நின்றது . 
போல்வனென்பது முற்றெச்சம் . 

பின்வருமனுமான த்தை வலியுறுத்தற்பொருட்டுப் புருடனே 
யறிவனாகிற் பொறிபுலனாதிபோதந் தருவதென்னெனத் தருக்க 
மெடுத்தோதினார் . 

இதனானே ஞானச்செய்தி அநாதியே மறைத்து நிற்கும் 
பசுத்துவ முடையனாதல் காரியானுமானத்தின் வைத்துணர்த்தி 
வலியுறுத்தப்பட்டது. 

அறிவிச்சைசெயல்களென்பது முதல் இத்துணையும் பரம தங் 
களைப் பரிகரித்து ஆன்மாவுக்கிலக்கணங் கூறுமுகத்தால் இரண் 
டாங் கூற்றை வலி யுறுத்தவாறு . 

இனி ஒன்பது செய்யுளான் மூன்றாங்கூற்றைத் தெரித்துக் கூறு 
கின்றார் . 

( 31 ) 


மூன்றாமதிகரணம் . 


படைகொடு பவனி போதும் பார்மன்னன் புகும்போ தில்லிற் 
கடைதொறும் விட்டு விட்டுக் காவலு மிட்டுப் பின்ன 
ரடைதருந் தனியே யந்தப் புரத்தினி லதுபோ லான்மா 
வுடலினி லஞ்ச வத்தை யுறுமுயிர் காவ லாக 


அரசும் 


சுப் - பதவுரை 
ஆன்மா - புருடன் ( அவற்றொடு அமைச்சரும் 
போறலின் ) .- படைகொடு பவனி 

போதும் 
பார்மன்னன் - அமைச்சர் படைத்தலைவர் முதலிய 
பரிசனங்களோடு உலாப்போந்த அவனிமன்னன் , - இல் 
லின் புகும்போது - ( மீள ) மாளிகையின்கட் 

புகு 
மிடத்து , - கடைதொறும் விட்டு விட்டுக் காவலும் 
இட்டு - வாயில்கடோறும் ( அவரவர்க்கு ) விடைகொடு 
த்து ( நிறுத்தி ) க் காவலும் வைத்து - பின்னர் அந்தப் 
புரத்தினில் தனியே அடைதரு மதுபோல் - பின்னர் 
அந்தப்புரத்தின் கண்ணே தனியே செல்லுமாறுபோல , -- 
உடலினில் உயிர் காவலாக - உடம்பின்கண் ( முறையே 
அக்கருவிகளினீங்கிப் ) பிராணவாயுவைக் காவலாக (நிறு 
த்தி ) , - அஞ்சு அவத்தை உறும் - ஐவகை 

உறும் - ஐவகை அவத்தை 
யுறும் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து : 

புருடன் அவற்றோடமைச்சருமரசும் போற 
லின் அரசன் போலவற்றை விட்டுவிட்டுச் சென்று ஐவகை 
யவத்தை யுறுமென்பதாம் . 


- 


358 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


இதனானே வெவ்வேறவத்தை அணை தருமாறு மேற்கூறிய 
வுவமையொடு படுத்து வகுத்துக்கூறப்பட்டது . 

( 3 :) 


சுப் - 


சாக்கிர முப்பத்தைந்து நுதலினிற் கனவு தன்னி 
லாக்கிய விருபத் தைந்து களத்தினிற் சுழுனை மூன்று 
நீக்கிய விதயந் தன்னிற் றுரியத்தி லிரண்டு நாபி 
நோக்கிய துரியா தீத நுவலின் மூலத்தி னென்றே . 

பதவுரை 
நுதலினில் சாக்கிரம் முப்பத்தைந்து - ( ஆன்மா அர 
சன் போல விட்டு விட்டுச் சேறற்கண் ) இலாடத்தானத் 
திற் சாக்கிராவத்தையுறும்வழி முப்பத்தைந்து கருவி 
களும் , -- களத்தினில் கனவு தன்னில் ஆக்கிய இருபத் 
தைந்து - கண்டத்தானத்திற் சொப்பனாவத்தை யுறும் 
வழி ஆக்கப்பட்ட இருபத்தைந்து கருவிகளும் , - நீக்கிய 
இதயந்தன்னில் சுழுனை மூன்று - நீக்கப்பட்ட இருதயத் 
தானத்திற் சுழுத்தியவத்தை யுறும் வழி மூன்றுகருவி 
களும் , - நாபி துரியத்தில் இரண்டு - 

இரண்டு - நாபித்தானத்திற் 
றுரியாவத்தை யுறும்வழி இரண்டு கருவிகளும் , - நுவ 
லின் மூலத்தின் நோக்கிய துரியாதீதம் ஒன்றே - சொல்லு 
மிடத்து மூலத்தானத்தில் ஆராயப்படுந் துரியாதீதாவத்தை 
யுறும்வழி ஒரு கருவியுமாம் என்க . 

சிவ 

பொழிப்புரை 
எ - து . ஆன்மா அரசன் போல விட்டுவிட்டுச் சேறற்கட் 
படுமவத்தையாவன ; சாக்கிரமுதலியனவாம் . அவ்விடங் 

இலாட முதலியனவாம் . ஆண்டாண்டு நிற்குங் 
கருவிகளாவன : முறையே முப்பத்தைந்து மிருபத்தைந்து 
மூன்று மிரண்டு மொன்றுமாமென்பதாம் . 


களாவன : 


நான்காஞ்சூத்திரம் 


359 


அசிந்திய விசுவசாதாக்கியத்தில் அவத்தைக்கு விற்குக் 
கருவிகளிற் கலாதிகளையு முடன் கூட்டியெண்ணி நாற்பத்தொன்று 
முதலியனவாகத் தொகை கூறு தலானும் , கலாதிகளுளவாகவே 
சுத்ததத்துவங்களின் றொழிற்பாடும் ஆண்டுளவென்பது பெறப் 
படு தலானும் , கலாதிகளில்வழிப் புருடதத்துவமொன்றென வைத் 
தெண்ணப்படுதல் செல்லாமையானும் , ஈண்டு முப்பத்தைந்து 
முதலியனவாகத் தொகைகூறியது மலைவாம்போலுமெனின் , 
ஆகாது ; கடைதொறும் விட்டுவிட்டென்ற வுவமைக்கேற்ப விடப் 
படு தன்மாலையவாய் நிற்குங் கருவிகண்மாத்திரைக்கே 

ஈண்டுத் 
தொகை 

கூறப்புகுந் தாராகலானும் , அதுபற்றிக் கலா திகளின் 
ஐயஞ் செல்லாமைப்பொருட்டு அவற்றைப்புருடதத்துவத்திள 
டக்கி அதனையுமுடன்வைத் தெண்ணினாராகலானுமென்க . 


துரியாதீதத்திற் காரண சரீரமாத்திரையேயன்றிக் கஞ்சுக 
சரீரமில்லையென்றது ஆண்டுக் கலாதிகள் வேறு நில்லாது 
அதனோடொற்றித்து நிற்குமென்னுங் கருத்தே பிறிதில்லையெனக் 
கொள்க . 

( 33 ) 


இருவகை சாக்கி ராதி யவத்தைக ளியல்பு தானு 
மொருவகை கீழே நூக்கி யுற்பவங் காட்டு மொன்று 
பெருகமே னோக்கித் தீய பிறப்பறுத் திடுமி யோசிற் 
றருவதோர் சமாதி தானுந் தாழ்ந்து பின் சனனஞ் சாரும் . 


சுப் 


பதவுரை 
சாக்கிராதி அவத்தைகள் இயல்புதானும் இருவகை - 
( மேற்கூறிப்போந்த ) சாக்கிரமுதலிய அவத்தைகள் ஐந் 
தும் கீழ்நோக்கிச் சென்றொடுங்குமுறையும் மேனோக்கித் 
தோன் றுமுறையும் பற்றி இருவகைப்படும்.-- ஒருவகை 
கீழே நூக்கி உற்பவங் காட்டும் - அவற்றுள் ஒன்றாகிய 


360 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


ஒடுங்கு முறையது ( கன்மார்ச்சிப்புக் கேதுவாகலாற் ) 
கீழ்ச்செலுத்திப் பிறவிக்கு வித்தாம் . - ஒன்று பெருக மேல் 
நோக்கித் தீய பிறப்பு அறுத்திடும் - பிறிதொன்றாகிய 
தோன்றுமுறையது ( கன்ம நுகர்ச்சிக் கேதுவாகலாற் ) 
பரம்பரையிற் கொடிய பிறவியறுதற்குக் காரணமாய் 
மேற்படும் , - யோகில் தருவதோர் சமாதி தானும் தாழ்ந்து 
பின் சனனஞ் சாரும் - ( இனி இதயமுதற் றுவாதசாந்த 
மீறாகிய தானங்களிற் புறக்கரணம் உட்கரணங்களைப் 
பற்றியும் பற்றாதும் பிரத்தியாகாரமுதல் ஐவகைப்பட்டு ) 
நிகழும் யோகாவத்தையும் ( அதுபோல ) ஒடுங்கியும் பின் 
னர்த் தோன்றியும் - அவ்வாறே பயன் றருவதன் றிப் பிறி 
தன்று என்க , 

பொழிப்புரை 


சிவ 


எ - து . மேற்கூறிப்போந்த சாக்கிர முதலியவைந்துங் 
கீழ்நோக்கிச் சென்றொடுங்குமுறையும் மேனோக்கித் தோன் 
றுமுறையும்பற்றி யிருவகைப்படும் . அவற்றுள் ஒடுங்கு 
முறையது கன்மார்ச்சிப்புக்கேதுவாகலாற் கீழ்ச்செலுத்திப் 
பிறவிக்கு வித்தாம் , தோன்றுமுறையது கன்மநுகர்ச்சிக்கே 
துவாகலாற் பரம்பரையிற் பிறவியறுதற்குக் காரணமாய் மேற் 
படும் . இனி இதயமுதற் றுவாதசாந்த மீறாகிய தானங் 
களிற் புறக்கரண முட்கரணங்களைப் பற்றியும் பற்றாதும் 
பிரத்தியாகாரமுத லைவகைப்பட்டு நிகழும் யோகாவத்தையும் 
அதுபோல ஒடுங்கியுந் தோன்றியு மவ்வாறே பயன்றருவ 
தன்றிப் பிறி தன்றென்பதாம் . 


யோகிற்றருவதோர் சமாதி யுண்டென்பதும் அனுவாத 
முகத்தா னீண்டே பெற்றாம் . 


-நான்காஞ்சூத்திரம் 


361 


தாழ்தல் இழிதல் . 
சீனனஞ்சார் தல் ஏறு தல் 

இந்த யோகாவத்தையைத்தானே மீட்சியில்லா தாகிய ஞானா 
வத்தைபோலு மெனக்கொண்டுமயங்குவார்க்கு அங்கன மயங் 
காமைப்பொருட்டு இதனை யதனோ டொப்பவைத் தீண்டுக் 
கூறினார் . 

இச்செய்யுளிற் கூறிய மூன்றுபே தமும் முறையே சகலத்திற் 
கேவலஞ் சகலத்திற்கசலஞ் சகலத்திற் சுத்தமெனப்படுமென்க. 

இதனுள் , இருவகைப் பிறப்பறுத்திடு மென்றது தாப்பிசை 
யாய் அறி தருமுதலவத்தை யடை தருமிடத்தே யைந்துஞ் செறி 
தரு மென வருகின்றதனோடுஞ் சென்றியைந்து பொருடருமாக 
லான் அதற்கு மிவ்வாறுரைத்துக்கொள்க . 

( 34 ) 


அறிதரு முதல வத்தை யடைதரு மிடத்தே யைந்துஞ் 
செறி தருங் கரணந் தன்னிற் செயறொறுங் கண்டு கொண்ணீ 
பிறிவிலா ஞானத் தோரும் பிறப்பற வருளா வாங்கே 
குறியொடு மஞ்ச வத்தை கூடுவர் வீடு கூட , 


சுப் 

- பதவுரை 


அறிதரும் முதல் அவத்தை அடைதரும் இடத்தே - 
( சாக்கிராதியவத்தையென மேற்கூறிப்போந்த ஐந்தனுள் ) 
அறிகின்ற முதலவத்தையாகிய சாக்கிரத்தை அடையப் 
பெறும் இலாடத்தானத்தின் கண்ணேயும் , - ஐந்தும் செறி 
தரும் - சாக்கிரமுதல் ஐந்தவத்தையுளவாம் , -காணந் தன் 
னில் செயல்தொறும் நீ கண்டுகொள்- ( அவை ) கருவியான் 
( விடயங்களை யறியுஞ் ) செய்கைதோறும் ( அதி நுணுக்க 
மா யிடையீடின்றி நிகழுமாறு நுண்ணுணர்வால் நீ கண்டு 

46 


| 


362 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


கொள்ளப்படும் . - பிறிவிலா ஞானத் தோரும் - ( இனி 
இவையேயன்றிப் ) பிரிவரிய ஞானத்தை அறிந்தோரும் , 
பிறப்பு அற அருளால் ஆங்கே வீடு கூட - 

- பிறப்பு நீங்கி 
அவ்வருண்ஞானத்தால் அவ்விடத்து வீடுபேற்றை யடை 
தற்கு , - குறியொடும் அஞ்சவத்தை கூடுவர் - ( கேவல 
சகலங்க ணீங்கிய சுத்தத்தினும் ) அவ்வாறே ஐவகை 
யவத்தையைக்கூடுவர் ( அவை உண்மை யதிகாரத்துள் 
உணர்த்த நின்றன ) என்க . 

பொழிப்புரை 
எ -து . சாக்கிராதியவத்தையென மேற்கூறிப்போந்த 
வைந்தனுள் முதலவத்தையாகிய சாக்கிரத் தானத்தின்கண் 
ணேயுஞ் சாக்கிரமுதலைந்தவத்தையுளவாம் . அவை கரு 
வியான் விடயங்களையறியுஞ்செய்கைதோறும் அதிநுணுக்கமா 
யிடையீடின்றி நிகழுமாறு நுண்ணுணர்வாற் கண்டுகொள் 
ளப்படும் . இனி இவையேயன்றிக் கேவல சகலங்கணீங்கிய 
சுத்தத்தினும் அவ்வாறே யைவகையவத்தையுள , அவை 
யுண்மையதி காரத்து ளுணர்த்த நின்றன வென்பதாம் . 

முதலவத்தையடை தருமிடமாவது மேற்கூறிய இலாடத் 


தானம் . 


அறி தருமிடத்தேயென வியையும் . 

சுத்தாவத்தையினியல்பு ஈண்டுக் கூறுதற்கோ ரியைபில்லையா 
யினும் அவத்தையெனப்படுவன ஈண்டுக் கூறியவைமாத் திரையே 
போலுமெனமலையாமைப்பொருட்டு இவ்வாறுகூறியொழிந்தார் . ( 35 ) 
ஐந்து சாக் கிரத்தி னான்கு கனவினிற் சுழுனை மூன்று 
வந்திடுந் துரியந் தன்னி னிரண்டொன்று துரியா தீதந் 
தந்திடுஞ் சாக்கி ராதி யவத்தைக டானந் தோறு 
முந்திடுங் கரணந் தன்னிற் செயறொறு முணர்ந்து கொள்ளே . 


நான் காஞ்சூத்திரம் 


363 


சுப் 


- 


பதவுரை 


சாக்கிராதி யவத்தைகள் . - ( அறிதரு முதலவத்தை 
யடைதருமிடத்தே யென மேற்கூறிப்போந்த ) சாக்கிராதிய 
வத்தைகள் ( ஐந்தனுள் ) .-- சாக்கிரத்தின் ஐந்து - சாக்கிரத் 
திற் ( சுத்தவித்தை ஈறாகிய ) ஐந்து கருவியும் , -- கனவினின் 
நான்கு - சொப்பனத்தின் ( மகேச்சுர மீறாகிய ) நான்கு 
கருவியும் , - சுழுனை மூன்று - சுழுத்தியிற் ( சாதாக்கிய மீறா 
கிய ) மூன்று கருவியும் , -வந்திடும் துரியந்தன்னின் 
இரண்டு - வருகின்ற துரியத்திற் (சத்தியீறாகிய ) இரண்டு 
கருவியும் , -தந்திடும் துரியாதீதம் ஒன்று - பொருந்தப் 
பட்ட துரியாதீதத்திற் (சிவதத்துவமாகிய ) ஒரு கருவியும் , 
தானந்தோறும்- கலாதிகள் தொழிற்படு மிடந்தோறும் , - 
கரணந்தன்னில் செயல்தொறும் - கருவியான் ( விடயங் 
களையறியுஞ்) செய்கைதோறும் , - உந்திடும் உணர்ந்து 
கொள்ளே- ( அக்கலாதிகளைச் ) செலுத்திநிற்றலை ( நீ நுண் 
ணுணர்வான் ) உணர்ந்து கொள்வாயாக என்க . 


சிவ பொழிப்புரை 
எ - து . அறிதரு முதலவத்தை யடைதரு மிடத் த 
யென மேற்கூறிப்போந்த சாக்கிராதியவத்தைக ளைந்தனுள் , 
சாக்கிரத்திற் சுத்தவித்தை யீறாகிய ஐந்து கருவியும் , 
சொப்பனமுதலிய நான்கினும் முறையே அவற்றுளொரோ 
வொன்றொழித்தொழிந்த கருவியுங் கலாதிகளைச் செலுத்தி 
நிற்கு மென்பதாம் . 


தானந்தோறும் கலாதிகடொழிற்படு மிடந்தோறும் . 


உந்துதல் செலுத்துதல் , 


364 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


இச்செய்யுள் பிறிதோரவத்தைக் கோதியது போலுமென 
மலையாமைப்பொருட்டுக் காணந் தன்னிற் செயநெறுங் கண்டுகொள் 
ளென மேற்கூறியவதனை ஈண்டு மறித்துணர்வு நிகழக் கூறினார் ; 
இஃதறியா தார் தத்தமக்கு வேண்டியவாறேயுரைப்ப . 

ஈண்டைந்துநான்கு மூன்றிரண்டொன்றென்றது செலுத்துங் 
கருவிகளை யென்பது , உந்திடுமென்ற தனானும் “ சுத்தக் கருவி களைந் 
துங்கொண் டேசொல் லவத்தையைந் துஞ்-சித்திக்கும் போதத்தி 
லொன்றொன்று சென்றிடும் ” (சிற்றம்பலநாடிகள் 

கலித்துறை , 
செ - 37. ) என்பதனானு மறிக . 

இனி இவ்வாறன்றி அறி தரு முதலவத்தை யடைதருமிடத் 
தேயைந்துஞ் செறி தருமென மேற்கூறிப்போந்த தனையே ஈண்டு 
ஐந்து சாக்கிரத்தினென் றனுவதித்து ஏனைச் சொப்பனமுதலிய 
வற்றின் முறையே அவை நான்கு மூன்றிரண்டொன்று பொருந்து 
மென்றவாறாகக்கொண்டுரைத்தலுமொன்று ; இப்பொருட்குச் சாக் 
கிராதியவத்தைகளைந்தெனக் கூட்டுக ; தானம் நுதல் முதலியவிடம் ; 
உந்து தல் பொருந்து . தல் . 

இவை நான்கு செய்யுளானும் மேலைந் தவத்தை யென்றவற் 
றின் பெயரும் வகையு , மிடமும் அவற்றதியல்பு மிவையென்பது 
கூறப்பட்டது . 

( 36 ) 
கேவல சகல சுத்த மென்றுமூன் றவத்தை பான்மா 
மேவுவன் கேவ லந்தன் னுண்மைமெய் பொறிக ளெல்லாங் 
காவலன் கொடுத்த போது சகலனா மலங்க ளெல்லா 
மோவின போது சுத்த முடையனுற் பவந்து டைத்தே . 

சுப் 

பதவுரை 
ஆன்மாக் கேவல சகல சுத்தமென்று மூன்றவத்தை 
மேவுவன் - ஆன்மா ( அவ்வாறு நிகழும் காரியவவத்தை 
களை யுறுதற்குக்காரணமாகக் )கேவலம் சகலம் சுத்தமென 


நான்காஞ்சூத்திரம் 


365 


- 


எ.து 


மூன்றவத்தை எய்துவன் , - கேவலம் தன் உண்மை 
அவற்றுட் கேவலமாவது ( தன்னிச்சா ஞானக் கிரியைகளி 
னிகழ்ச்சி சிறிதுமின்றித் ) தான்மாத்திரையே உளனா 
தலாம் .-- மெய் பொறிகளெல்லாம் காவலன் கொடுத்த 
போது சகலனாம் - ( பின்பு ) தனுகரணாதியோடும் முதல் 
வன் கூட்டக் கூடி ( அவை ஒருபுடை விளங்கு ) மவதரத் 
திலே சகலனாம் , - மலங்களெல்லாம் ஓவின போது உற்ப 
வம் துடைத்தே சுத்தம் உடையன் - ( பின்பு ) பஞ்சமலங் 
களு நீங்கிப் பிறவி யொழிந்து (சிவத்தோடு கூடி அவ்விச்சா 
ஞானக் கிரியைகள் எங்குமாய் வியாபித்து ) விளங்கு 
மவதரத்திலே சுத்தமுடையனா மெனப்படும் என்க . 

சிவ பொழிப்புரை 

ன்மா அவ்வாறு நிகழுங் காரியவவத்தைகளை 
யுறுதற்குக் காரணமாகக் கேவலஞ் சகலஞ் சுத்தமென மூன் 
றவத்தையெய்துவன் . அவற்றுட் சேவலமாவது தன்னிச்சா 
ஞானக்கிரிபைகளி னிகழ்ச்சி சிறிதுமின்றித் தான்மாத்திரை 
பே யுள னாதல் ; பின்பு தனுகரணாதியோடுங் கூடி அவை 
யொருபுடை விளங்குமவதரஞ் சகலம் ; பின்பு பஞ்சமலங் 
களு நீங்கிச் சிவத்தோடு கூடி அவ்விச்சாஞானக் கிரியைக 
ளெங்குமாய் வியாபித்து விளங்குமவதரஞ் சுத்த மெனப் 
படுமென்பதாம் . 

இதனானே மேற்கூறிப்போந்த அவத்தைகட்குக் காரண 
மிவையென்பதூஉம் அவற்றதியல்புங் கூறப்பட்டன . ( 37 ) 
அறிவில னமூர்த்த னித்த னராகாதி குணங்க ளோடுஞ் 
செறிவிலன் கலாதி யோடுஞ் சேர்விலன் செயல்க ளில்லான் 
குறியிலன் கருத்தா வல்லன் போகத்திற் கொள்கை யில்லான் 
பிறிவிலன் மலத்தினோடும் வியாபிகே வலத்தி லான்மா . 


366 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


ஆன்மா 


சுப் 

பதவுரை 

( மேற்கூறிப்போந்த மூன்றவத்தை யுறு 
தற்குரிய ) ஆன்மா. - அமூர்த்தன் - ( வரக்கடவனவாகிய 
காரியங்களுள் ) உடம்பு முன்னில்லாதவனும் , -- கலாதி 
யோடும் சேர்வு இலன் - கலாதியறிவோடு முன் சேர்தலில் 
லாதவனும் , - அராகாதி குணங்களோடும் செறிவு இலன் 
புத்தி குண மெட்டினையும் ( ஏனைப் போக்கியகாண்டக் 
கருவிகளையும் ) முன் பொருந்தாதவனும் , - குறி இலன் 
இச்சை முன்னில்லாதவனும் , - அறிவு இலன் - அறிவுமுன் 
னில்லாதவனும் , -- செயல்கள் இல்லான் - ஒரு தொழிலு 
முன்னில்லாதவனும் , -- கருத்தா அல்லன் - தனக்கென 
ஒரு சுதந்திர முன்னில்லாதவனும் .-- போகத்திற் கொள்கை 
இல்லான் - போகத்தில் முன் கொள்கை இல்லாதவனும் , -- 
நித்தன் - தோற்றக் கேடுகள் முன்னில்லாதவனும் , - 
வியாபி - ஏகதேசியாதல் முன்னில்லாதவனுமாய் , -கேவ 
லத்தில் மலத்தினோடும் பிறிவு இலன் - கேவலாவத்தையில் 
ஆணவமலத்தோடு மாத்திரையே கூடி நிற்பன் என்க , 

சிவ 

பொழிப்புரை 
வரக்கடவனவாப அறிதன் முதல் ஏகதேசியாத 
லீறாகிய பத்துக்காரியங்களுள் ஒன்றுமின்றி யாணவமலத் 
தோடு மாத்திரையே கூடிநிற்பது கேவல மென்பதாம் . 

ஈண்டு அமூர்த்தமென்றது உடம்பின் பிராகபாவத்தை; நித்த 
மென்றது தோற்றக்கேடுகளின் பிராகபாவத்தை ; வியாபகமென் 
றது ஏகதேசத்தின் பிராகபாவத்தை . 

ஏனையின்மைகளும் அவ்வப்பிராகபாவங்களைக் குறித்து நின் 
றன வாகலான் இவ்விலக்கணங்கள் ஏனையவத்தைகளிற் செல்லா 
மையின் இவற்றுளொன்றே கூறவமையு மாயினும் , கேவலந் தன் 


- 


எ - து . 


நான்காஞ்சூத்திரம் 


367 


னுண்மையென்றது விளக்கு தற்பொருட்டு இவையனைத்தும் வகுத் 
துக் கூறினார் ; பிறிவிலன் மலத்தினோடு மென்றதும் அதன் 
பொருட்டு 


குறியென்றது 


ஈண்டுக் 

முதனிலைத் 

தொழிற்பெயராய் 
ச்சையை யுணர்த்திநின் றதென்பது செயலினைச் சாரவைத்தலா 
னறிக . 


அறிவில னென்ற தனையு மீண்டுத் தந்துரைக்க . 


அராகாதி குணமென்றது புத்திகுண மெட்டினையும் ; அரா 
காதி குணங்களென்ற வுபலக்கணத்தால் எனைப் போக்கியகாண்டக் 
கருவிகளும் கொள்ளப்படும் . 


இதனானே தன்னுண்மை கேவலமா தல்காட்டப்பட்டது. ( 38 ) 


உருவினைக் கொண்டு போக போக்கியத் துன்னல் செப்பல் 
வருசெயன் மருவிச் சத்த மாதியாம் விடயத் தன்னிற் 
புரிவதுஞ் செய்திங் கெல்லா யோனியும் புக்கு மூன்று 
திரிதருஞ் சகல மான வவத்தையிற் சீவன் சென்றே . 

சுப் 

பதவுரை 
சீவன்- ( மேற்கூறிப்போந்த கேவலாவத்தை பொருந் 
திய ) ஆன்மா , -உருவினைக்கொண்டு - ( அமூர்த்தனாதற்கு 
மறுதலையாகிய ) உருவினைக்கொண்டும் .--போக ( த்து மருவி ) 
- ( கலாதியோடுஞ் சேர்விலனாதற்கு மறுதலையாகிய ) போக 
காண்டமாய கலாதியோடு செறிந்தும் .-- போக்கியத்து 
( மருவி ) - ( அராகாதி குணங்களோடுஞ் செறிவிலனாதற்கு 
மறுதலையாகிய ) போக்கியகாண்டமாய புத்தியாதியைச் 
செறிந்தும் , -உன்னல் ( மருவி ) - ( குறியிலனாதற்கு மறு 


368 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


தலையாகிய ) இச்சையுற்றும் , - செப்பல் ( மருவி ) - ( அறி 
விலனாதற்கு மறுதலையாகிய ) நால்வகை வாக்குக்களானி 
கழும் அறிவுற்றும் , -வரு செயல் மருவி - ( செயல்களில் 
லானாதற்கு மறுதலையாகிய ) வரப்பட்ட தொழில்களும் 
றும் , - சத்தம் ஆதியாம் விடயந் தன்னிற் புரிவதுஞ் 
செய்து - ( கருத்தாவல்லனாதற்கு மறுதலையாகிய ) சத்தாதி 
விடயத்தில் விருப்பஞ்செய்தும் போகத்திற் கொள்கை 
யில்லானதற்கு மறுதலையாகிய ) போக நுகர்ந்தும் , - இங்கு 
எல்லா யோனியும் புக்கு உழன்று - ஈண்டு ( நித்தனாதற்கு 
மறுதலையாகிய ) தோற்றக் கேடுகளிற் புக்குழன்றும் , -- 
சகலமான அவத்தையில் சென்றே திரிதரும் - ( வியாபியா 
தற்கு மறுதலையாகிய ) ஏகதேசியாய் ( இப்பத்துக்காரியமு 
முடையனாய்ச் ) சகலாவத்தையிற் சீவித்து நிற்பன் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . மேற்கூறி.ப வின்மைகள் பத்துக்கும் மறுதலை 
யாகிய விப்பத்துக்காரியமு முடையனாய்ச் சீவித்துநிற்பது 
சகலமென்பதாம் . 

போககாண்டமாகிய கலாதியைப் போகமென்றும் போக்கிய 
காண்டமாகிய புத்தியாதியைப் போக்கியமென்றுங் கூறினார் . 

உன்னலென்றது ஈண்டு விரும்பு தன்மேற்று . 

செப்பலென்றது செப்பப்படுவனவாய நால்வகை வாக்குக் 
களையுமுணர்த்தி அவை காரணமாய் நிகழுமறிவின்மேல் ஆகுபெய 
ராய் நின்றது . 
புரிவது மென் றவும்மையான் நுகர்வதுமென்ற தெஞ்சி நின்றது . 

உருவினைக்கோடல் அமூர்த்தனாதற்கும் . போகபோக்கியத் 
துச் செறிதல் கலாதியோடுஞ் சேர்விலன் அராகாதிகுணங்க 
ளோடுஞ் செறிவிலனாதற்கும் , உன்னல் செப்பல் வருசெயன்மருவு 


நான் காஞ்சூத்திரம் 


369 


தல் அறிவிலன் செயல்களில்லான் குறியிலனாதற்கும் , சத்தமாதி 
யாம் விடயந் தன்னிற் புரிவ துஞ்செய்தல் கருத்தாவல்லனாதற்கும் , 
உம்மையாற் போந்த நுகர்வதுஞ்செய்தல் போகத்திற் கொள்கை 
யில்லானாதற்கும் , எல்லாயோனியும் புக்குழலுதல் நித்தனாதற்கும் , 
சென்று திரிதால் வியாபியாதற்கும்மறு தலையாயவாறுகண்டுகொள்க . 


இதனானே மெய்பொறிகளெல்லாங் காவலன் கொடுத்தபோது 
சகலனாதல் வகுத்துக் கூறப்பட்டது . 

( 39 ) 
இருவினைச் செயல்க ளொப்பி னீசன்றன் சத்தி தோயக் 
குருவருள் பெற்று ஞான யோகத்தைக் குறுகி முன்னைத் 
திரிமல மறுத்துப் பண்டைச் சிற்றறி வொழிந்து ஞானம் 
பெருகிநா யகன்றன் பாதம் பெறுவது சுத்த மாமே . 

சுப்- பதவுரை 
இருவினைச் செயல்கள் ஒப்பின்- ( மேற்கூறியபத்தினுள் 
சத்தமாதியாம் விடயந்தன்னிற் புரிவதுஞ் செய்தல் கழிதற் 
கேதுவாகிய ) இருவினையொப்பின் கண்ணே .-- ஈசன்றன் 
சத்திதோய - ( போகபோக்கியத்துக்கருவிகளின் செறிவு 
கழிதற்கேதுவாகிய ) சிவசத்தி நிபாதமுறுதலால் , - குரு 
அருள் பெற்று – (உருக்கழிதற்கேதுவாகிய ) குருவருள் 
பெற்றும் , - ஞானயோகத்தைக் குறுகி - ( எல்லாயோனி 
யும் புக்குழலுதல் கழிதற் கேதுவாகிய ) ஞானசாதனம் 
அடைந்தும் , - முன்னைத் திரிமலம் அறுத்து - ( சென்றுதிரி 
தருதலாகிய 

ஏகதேசத் தன்மை கழிதற்கேதுவாகிய ) 
அநாதி மும்மல நீக்கியும்.- பண்டைச் சிற்றறிவு ஒழிந்து 
( சத்தம் ஆதியாம் விடயந்தன்னின் நுகர்வது கழிதற்கேது 
வாகிய ) பழையவாதனை நீக்கியும் , -- ஞானம் பெருகி - 
( பாச அறிவிச்சை செயல்கள் கழிதற்கேதுவாகிய ) ஞானம் 
பெருக்கியும் ( முறையே கிடைப்ப அவற்றான் அக்காரியம் 

47 


370 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பத்து நீங்கப்பெற்று) , - நாயகன் றன் பாதம் பெறுவது 
சுத்தமாமே - சிவபிரான் றிருவருளைக்கூடுதல் சுத்தாவத்தை 
என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . மேற்கூறிய பத்தனுள் , சத்தமா தியாம் விடயம் 
தன்னிற் புரிவதுஞ்செய்தல் கழிதற் கேதுவாகிய இருவினை 
யொப்பும் , போகபோக்கியக் கருவிகளின் செறிவு கழிதற் 
கேதுவாகிய சத்திநிபாதமும் , உருக்கழிதற்கேதுவாகிய குரு 
வருளும் , எல்லாயோனியும் புக்குழலுதல் கழிதற்கேது 
வாகிய ஞானசாதனமும் , சென்று திரிதருதலாகிய ஏகதேசத் 
தன்மை கழிதற்கேதுவாகிய மும்மலநீக்கமும் , சத்தமாதி 
யாம் விடயந்தன்னினுகர்வது கழிதற்கேதுவாகிய வாதனைநீக் 
கமும் , பாசவறிவிச்சை செயல்கள் கழிதற் கேதுவாகிய 
ஞானப்பெருக்கமும் முறையே கிடைப்ப , அவற்றா னக்காரி 
யம் பத்தும்நீங்கப்பெற்றுத் திருவருளைக் கூடுதல் 

சுத்த 
மென்பதாம் . 

சத்தி நிபாதத்திற்கு மூலமாகிய மலபரிபாகமும் இருவினை 
யொப்புக்கு மூலமாகிய சிவபுண்ணியமுமென்னு மின்னோரன்ன 
வற்றை ஈண்டுக் கூறாதொழிந்தார் , மேற்கூறிய காரியம் பத்தும் 
நீங்குதற்கேதுவாவன மாத்திரையே யீண்டுக் கூறப்புகுந் தாரன்றி 
அனைத்துங்கூறப்புகுந் தாரல்லராகலின் ; அவையெல்லாம் முன்னர்க் 
கூறப்படும் . 

இதனானே மலங்களெல்லா மோவினபோது சுத்தமுடையனா 
மாறு வகுத்துக் கூறப்பட்டது . 

புருடனேயறிவனாகிலென்றது முதல் இத்துணையும் வெவ்வே 
றணை தருமென்ற மூன்றாங்கூற்றை வகுத்தோதியவாறு . ( 40 ) 

நான்காஞ்சூத்திரமுடிந்தது . 
ஆகத் திருவிருத்தம் - 230 . 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


இலக்கணவியல் 

ஐந்தாஞ்சூத்திரம் 


திருவிருத்தம் - 9 . 


ஐந்தாஞ்சூத்திரம் 


முதலதிகரணம் 


நான்காஞ் சூத்திரத்திற் பசுவியல்பு கூறிய வாசிரியர் , அதன் 
மேனின்ற பாசத்தினியல்பு கூறுவாராய் அதனையுள்ளடக்கி நிற் 
குந் திரோதானசத்தியி னியல்பு ஐந்தாஞ் சூத்திரத்திற் கூறு 
கின்றார் . 


பொறிபுலன் காண மெல்லாம் புருடனா லறிந்தான் மாவை 
யறிதரா வவையே போல வான்மாக்க ளனைத்து மெங்குஞ் 
செறிதருஞ் சிவன்ற னாலே யறிந்திடுஞ் சிவனைக் காணா 
வறிதருஞ் சிவனே யெல்லா மறிந்தறி வித்து நிற்பன் . 


- 


சுப் 

பதவுரை 
புருடனால் 

( மேற்கூறிப்போந்த ) புருடனாலே , - 
பொறி கரணமெல்லாம் ஐம்பொறி அந்தக்கரணமுதலி 
யன .-- புலன் அறிந்து - தத்தம் விடயங்களை இஃதின்ன 
தென்றளவிட்டறிந்தும் , - ஆன்மாவை அறிதரா அவை 
யேபோல - ( அறிகின்ற தம்மையும் தம்மையதிட்டித்து 
நின்று செலுத்தும் ) அப்புருடனையும் அறியமாட்டா அவை 
போல , - எங்கும் செறிதருஞ் சிவன்றனாலே - எவ்விடத் 
தும் வியாபகமாகிய முதல்வனது சிற்சத்தியால் , -- அறிந் 
திடுஞ் சிவனைக்காணா ஆன்மாக்கள் அனைத்தும் - ( வினைப் 
பயன்களை ) அறிந்தனுபவிக்குந் ( தம்மையுந் தம்மைச் 
செலுத்திநிற்குந் ) திருவருளையும் அறியமாட்டாத ஆன் 
மாக்களையெல்லாம் , - அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்து 


374 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அறிவித்து நிற்பன் - ( முடிவின்கண் ) உண்மையறிவைத் 
தரக்கடவோனாகிய சிவபிரானே முழுதும் அறிந்தும் 
அறிவித்தும் உடனிற்பன் என்க . 

- பொழிப்புரை 
எ -து . தன்னையறியமாட்டாத பொறிமுதலியவற்றைத் 
தானறிந்தறிவித்துடனிற்கும் புருடன் ; அதுபோலத் தன்னை 
யறியமாட்டாத வப்புருடனை அறிந்தறிவித் துடனிற்பது 
சிவமென்பதாம் . 


சிவனே யெல்லாமறிந் தறிவித்து நிற்பனெனப் பொருட்க 
ணோதிய தனை உவமையி னு மேற்குமாறியைவித் துரைத்துக் 
கொள்க . 


திரோதானசத்தி யினியல்பை உபசாரத்தாற் சிவன்மேலேற் 
றிக்கூறியவாறு . 


அறி தருஞ்சிவன் முடிவின்கணுண்மையறிவைத் தரக்கட 
வோனாகிய சிவன் ; அறி முதனிலைத்தொழிற்பெயர் . 


இச்செய்யுள் முதனூ லஞ்சாஞ்சூத்திரம்போல இருகூற்ற 
தாமாறு கண்டுகொள்க . 


அவற்றுள் முதற்கூற்றுப்பொருளை உள்ளடக்கி நிற்கு மிரண் 
டாங்கூற்றை அவ்வம் மதம்பற்றி யாசங்கித்துப் பரிகரித்து வலி 
யுறுத்துகின்றார் . 

( 1 ) 


இரண்டாமதிகரணம் 


இறைவனே யறிவிப் பானே லீண்டறி வெவர்க்கு 
மொக்குங் , குறைவதி கங்க டத்தங் கன்மமேற் கோமான் 
வேண்டா , முறைதரு செயற்குப் பாரு முளரிகட் கிரவி 
யும்போ , லறைதரு தத்தங் கன்மத் தளவினுக் களிப்பனாதி . 


- 


சுப் 

பதவுரை 
இறைவனே அறிவிப்பானேல் - இறைவனே உணர்த் 
துவனாயின் .-- ஈண்டு அறிவு எவர்க்கும் ஒக்கும் - ஈண்டு 
அறிவுகள் யாவர்க்கும் ஒருபெற்றியவாம் , - குறைவு அதி 
கங்கள் தத்தம் கன்மமேல் - ஏற்றத்தாழ்வுகளாய் நிகழ் 
வதற்குக் காரணம் அவ்வக்கன்ம மென்னில் , - கோமான் 
வேண்டா - வேறுமோரிறைவன் வேண்டாவாம் ( ஆக 
லின் ) , - முளரிகட்கு இரவியும் பங்கயத்தினது அலர்ச் 
சிக்கு ( ப் பங்கய மேயன்றி ) இரவியும் , - முறைதரு செயற் 
குப் பாரும் போல் - ( உழுதல் எருப்பெய்தல் வித்தல் 
கட்டல் நீர் கால்யாத்தல் காத்தலாகிய ) இம்முறையாற் 
றரப்படுஞ் செயல்களின் பயனுக்கு ( அச்செயலேயன்றி ) 
விளை நிலமுங் ( காரணமாதல் ) போல் , - அறைதரு தத்தம் 
கன்மத்து அளவினுக்கு அளிப்பன் ஆதி - சொல்லுகின்ற 
அவ்வக்கன்ம பக்குவத்திற்கீடாகப் பலனைத் தருவன் 
வேறோர் இறைவன் என்க . 

சிவ 

பொழிப்புரை 
எ - து . அறிவித்தற்பொருட்டு இறைவன் வேண்டப் 
படுமெனக்கொள்வார்க்கும் , அறிவுக ளொருபெற்றிய வாத 
லின்றி ஏற்றத்தாழ்வுகளாய் நிகழ்தற்குக் காரணங் கன்ம 


- 


376 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


மெனக் கொள்ள வேண்டுதலின் அதுவே யமையும் வேறு 
மோரறிவிப்பானைக் கோடன் மிகையாமாலெனின் , - அற் 
றன்று ; பங்கயத்தின தலர்ச்சிக்குப் பங்கய மேயன்றி இரவி 
யும் உழவு முதலிய செயல்களின் பயனுக்கு அச்செயலே 
யன்றி விளைநிலமுங் காரணமாதல் கண்டா மன்றே , அவை 
போல் அவ்வக்கன்மம் பக்குவமாதலும் பயன்றருதலும் 
வேறோரிறைவனை யின்றியமையாமையின் மிகையாதல் 
யாண்டையதென்பதாம் . 


குறைவ திகங்கடத் தங்கன்மமெனக் காரணத்தைக் காரியமாக 
வுபசரித்தார் . 


செயல் ஆகுபெயர் . 


முறை தருசெயல் , உழுதல் எருப்பெய்தல் வித்தல் கட்டல் 
நீர்கால்யாத்தல் காத்தெலென்றிம்முறையாற்றாப்படுஞ் செயலென்க . 


அற்றேற் , கன்மத்தோடுங் கூடியவுயிரே அதற்குக் காரண 
மா தலமையும் வேறுமோ ரிறைவனெற்றுக் கென்பாரை நோக்கி 
யெழுந்தது வருஞ்செய்யுளென்பது . 

( 2 ) 


அறிந்திடு மான்மா வொன்றை யொன்றி ைலறித லானு 
மறிந்தவை மறத்த லானு மறிவிக்க வறித லானு 
மறிந்திடுந் தன்னை யுந்தா னறியாமை யானுந் தானே 
யறிந்திடு மறிவ னன்றா மறிவிக்க வறிவ னன்றே . 


- 


சுப் 

பதவுரை 
அறிந்திடும் ஆன்மா - அறியப்பட்டுவரும் இவ்வுயிர், 
--ஒன்றை ஒன்றினால் அறிதலானும் - ஒவ்வொரு விட 
யத்தை ஒவ்வோரிந்திரியத்தால் அறிதலானும் , -அறிந்தவை 


ஐந்தாஞ்சூத்திரம் 


377 


மறத்தலானும் - அறியப்பட்டவற்றை மீள மறத்தலா 
னும் ,-அறிவிக்க அறிதலானும் - ( ஒருவன் ) உணர்த்த 
உணர்தலானும் , - அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமை 
யானும் - இவ்வாறறிகின்ற தன்னையும் தான் அறியாமை 
யானும் , - தானே அறிந்திடும் அறிவன் அன்றாம் - தானே 
அறியும் முதல்வன் போலச் சுதந்திர அறிவின்றி , - அறி 
விக்க அறிவன் அன்றே - அறிவிக்க அறியுந்தன்மைத்து 
என்க . 


சிவ 


- 


பொழிப்புரை 


எ - து 


இந்நான்கேதுக்களானும் அறிவுநிகழ்ச்சிக்குப் 
பொறிபுலன் முதலியவற்றோடொப்ப வேறுகார்ணத்தை 
யவாய்நிற்பதன்றி உயிர் தானேயறியவற்றன் றென்பதாம் . 


ஒன்றையொன்றினா லறிதலே ய தனியல்பென்பாரை நோக்கி 
அறிந்தவை மறத்தலானுமென்றும் , அறிந்த தனைப் பின்னறிய 
வேண்டாமையின் மறக்கலாயிற்றென்பாரை நோக்கி மீளவறிவிக்க 
வறி தலானுமென்றும் , எவ்வாற்றானு மறி தலிற் றிரிபில்லையன்றே 
யென்பாரை நோக்கி அறிந்திடுந் தன்னையுந் தானறியாமையானு 
மென்றுங் கூறினார் . 


இதனானே சாங்கியர் மதம் பரிகரித்து முதற்கூற்றை வலி 
யுறுத்தவாறுமாயிற்று . வி தந்து கூறாது ஒன்றை யொன்றினா 
லெனப் பொதுப்படக்கூறியது மதன்பொருட்டு . 


அற்றேல் , ஈண் டொன்றினாலெனப்பட்ட மாயேயமே யதற் 
கமையும் இறைவனெற்றுக்கென்பாரைநோக்கியெழுந்தது வருஞ் 
செய்யுளென்பது . 

( 3 ) 
48 


378 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


னாலே . 


- 


கருவியாற் பொருளாற் காட்டாற் காலத்தாற் கருமந் தன்னா 
லுருவினா லளவா னூலா லொருவரா லுணர்த்த லானு 
மருவனா யுண்மை தன்னி லறியாது நிற்ற லானு 
மொருவனே யெல்லாத் தானு முணர்த்துவ னருளி 

சுப் 

பதவுரை 
கருவியால் (உயிர்செலுத்தப்படும் ) ஆன்மதத்து 
வத்தானும் , -- பொருளால் - தாத்துவிகத்தானும் , - காட் 
டால் - ( உயிரின் அறிவிச்சைசெயல்களை ) விளக்குவன 
வாய கலைமுதலியவற்றானும் , -- காலத்தால் - ( கன்மத்தை 
முந்தாது பிந்தாது வரையறுத்துச் செலுத்துங் ) காலதத்து 
வத்தானும் , -- கருமந்தன்னால் - கன்மத்தை ஏறாது குறை 
யாது நிறுத்து நியதிதத்துவத்தானும் , -உருவினால் உடம் 
பானும் , - அளவால் - பிரமாணங்களினானும் , - நூலால் 
நூல்கட்குக்காரணமாகிய நால்வகை வாக்குக்களா 
னும் , -- ஒருவரால் உணர்த்தலானும் ஒரு 

சதனப் 
பொருள் ( ஒரு விடயத்தை ) உணர்த்த (உயிருணர்த ) லா 
னும் , - உண்மை தன்னில் அருவனாய் அறியாது நிற்ற 
லானும் - ( அல்லுழித் ) தன்னுண்மையில் அருவனா யுணரா 
மையானும் , எல்லாத்தானும் அருளினாலே உணர்த்துவன் 
ஒருவனே - இவை யனைத்தையுங் கொண்டு கூட்டி அரு 
ளால் அறிவிப்பானொரு சேதனன் ( வேறு வேண்டப்படு 
மாகலான் இறைவனை யின்றி அறிதல் அமையாது ) என்க , 

சிவ பொழிப்புரை 
எ - து . கருவிமுதலியவெட்டும் ஒருசேதனப்பொருளுங் 
கூடி நின் றொருவிடயத்தை யுணர்த்த உயிருணர்தலானும் ,, 
அல்லுழி யுணராமையானும் , இவையனைத்தையும் கொண்டு 


ஐந்தாஞ்சூத்திரம் 


379 


கூட்டி பறிவிப்பானெரு சேதனன் வேறு வேண்டப்படுமா 
கலான் , இறைவனையின்றி அறித லமையாதென்பதாம் . 


கருவி உயிர்செலுத்தப்படு மான்மதத்துவம் . 
பொருள் தாத்துவிகம் . 

காட்டு உயிரினறிவிச்சை செயல்களை விளக்குவனவாய கலை 
முதலியன . 


காலம் கன்மத்தை முந்தாது பிந் தாது வரையறுத்துச் செலுத் 
துங் காலதத்துவம் . 

கருமம்கன்மத்தையேறாது குறையாது நிறுத்து நியதி தத்துவம் . 


உரு உடம்பு . 


அளவை பிரமாணம் . 


மமையாமை 


நூல் நூல்கட்குக் காரணமாய நால்வகை வாக்கு . 
ஒருவிடயத்தை யறிதற்கண் இவற்றுளொன்றையின்றியு 

கண்டுகொள்க . 
கருமமும் நூலும் ஆகுபெயர் . 
இயற்பெயர்ப்பொருளாக வைத்துரைப்பாருமுளர் . 
தன்னுண்மை உண்மையெனத் தலைக்குறை . 
உண்மையி லொன்றுமிலனாதல்பற்றி அருவனென்றார் . 

இவை மூன்று செய்யுளானும் , முறையே கன்ம மு முயிரு 
மாயேயமு மென்னு மிவையே ஆண்டைக்கமையுமென்னு மாருக தர் 
மீமாஞ்சகர் சாங்கியர் முதலியோரை மறுத்துப் பாரிசேடவளவை 
யான் அறி தருஞ் சிவனே யெல்லாமறிந்தறிவித்து நிற்றல் வலி 
யுறுத்தப்பட்டது . 

( 4 ) 


380 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


கருவியும் பொருளுங் காட்டும் காலமுங் கருமந் தானு 
முருவமு மளவு நூலு மொருவரு முணர்த்த லின்றி 
பருவனா யுலக மெல்லா மறிந்தவை யாக்கி வேறா 
யொருவனே யுயிர்கட் கெல்லா முயிருமா யுணர்த்தி நிற்பன் . 


சுப் 

பதவுரை 
ஒருவனே - இறைவன் , -- கருவியும் பொருளும் காட் 
டும் காலமும் கருமந்தானும் உருவமும் அளவும் நூலும் 
ஒருவரும் உணர்த்தல் இன்றி அருவனாய் வேறாய் - கருவி 
முதலியன கூடியாதல் மேலொரு சேதனப் பொருளாதல் 
அறிவித்தலின்றித் தானே தமியனாய் , - உலக மெல்லாம் 
அறிந்து – ( கேவலத்தின் ) உயிர்களெவைக்கும் சூக்கும 
வைந்தொழில் செய்தும் , -அவை ஆக்கி - { பின்னர் ) 
அவைகட்குச் சிருட்டி ( யாதி தூலவைந் தொழில் ) செய் 
தும் , -உயிர்கட்கெல்லாம் உயிருமாய் உணர்த்தி நிற்பன் - 
( பின்பும் ) அவ்வான்மாக்கட் கெல்லாம் ( முதலவத்தை 
யடைதரு மிடத்தே ) உயிருமாய் அதிசூக்கும வைக் 
தொழில் செய்து நிற்பன் என்க 

பொழிப்புரை 
இறைவனுக்குக் கருவி முதலியன கூடி அறிவு 
வேண்டாமையின் . உயிர்கட்குப்போலத் தனக்கு 
மேலொருவ னவாவப்படும்போலு மென்னு மநவத்தைக்கிட 
மின்றித் தானே தமியனாயறிந்துமாக்கியு முணர்த்தியு நிற்கு 
மென்பதாம் 


சிவ 


- 


எ - து . 


நிகழ 


உலகெலாமறிந்தென்றது கேவலத்திற் சூக்குமவைந்தொழில் 
செய் தன்மேற்று . 


ஐந்தாஞ்சூத்திரம் 


381 


ஆக்கியெனவே இனம்பற்றி ஏனை நான்கு தொழில்களு முடன் 
கொள்ளப்படும் . 

அவை தூலவைந்தொழிலென்பது . 

உணர்த்திநிற்பனென்றது முதலவத்தையடைதரு மிடத்தே 
செயற்பாலனவாய் ஈண்டெடுத்துக்கொண்ட வதிசூக்குமவைக் 
தொழின் மேற்று . 

அறிதலு மாக்கு தலுமாகிய இருதிறத் தைந்தொழிலும் 
முதல்வன் செயலா தன் மேற்கூறிப் போந் தமையின் அவைபோ 
லிவையும் முதல்வன் றொழிலேயாமென்பார் , அறிந்தாக்கி யுணர் 
த்தி நிற்பனென உடன் கூறினார் . 

இதனானே மேற்கூறிய துபற்றி அவத்தையின்றாமாறு கூறப் 
பட்டது . 

அற்றாயினும் , கருவியறி தலால் வரும் பயன் உயிர்க்காயவாறு 
போல உயிரறி தலால் வரும் பயனும் அவனோ டுவமிக்கப்படு மிறை 
வனுக்காவான் செல்லும் , செல்லவே யிறைவனும் பந்த முறுவ 
னெனப்பட்டு வழுவாமாகலின் இறைவன் உயிர்போ லறிவிப்ப 
னென்றல் இழுக்காம்போலு மென்னு மவ்வாதிகளை நோக்கி யெழுந் 
தது வருஞ்செய்யுளென்பது 

( 5 ) 


இறைவன்றன் சந்நிதிக்க ணுலகின்றன் சேட்டை யென்னு 
மறைகளு மறந்தாய் மாயை மருவிடான் சிவன வன்க 
ணுறைதா தசேதனத் கா லுருவுடை யுயிர்கட் கெல்லா 
நிறைபான் சந்நிதிக்க ணீடுணர் வுதிக்கு மன்றே. 


சுப் 


பதவுரை 


இறைவன் றன் சந்நிதிக்கண் உலகின்றன் சேட்டை 
யென்னும் மறைகளும் மறந்தாய் -இறைவன் சந்நிதியா 


382 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


லன்றி உயிர் சேட்டியாமைக்கு ( மேற்காட்டிய பாரிசேட 
வளவையே யன்றி ) ஆகமவளவையும் ( இனிது விளங்கக் 
கிடத்தலின் அதனையும் ) அறியா ( து மறித்து மறித்துப் 
பிணங்குகின்ற ) பேதாய் , - எல்லாம் நிறைபரன் சந்நிதிக் 
கண் நீடு உணர்வு உருவுடை உயிர்கட்கு உதிக்கும் 
அன்றே - எல்லாவற்றினு நிறைந்து நின்ற இறைவன் சந் 
நிதியின் கண்ணே நிகழும் அவ்வறிவின் பயன் ( வினைக் 
கீடாக வரும் ) வடிவுடைய உயிர்கட்கே உண்டாம் .- 
சிவனவன்கண் உறைதராது - ( அதுவன்றி ) இறைவனுக் 
காதல் செல்லாது , - அசேதனத்தால் மாயை மருவிடான் 
சடமாகிய உலகம் ( அவனெதிர் ) முனைத்துநிற்ற லாற் 
றாமையால் என்க . 

பொழிப்புரை 


வ 


எ - து 


இறைவனாலன்றி யுயிர் சேட்டியாமைக்கு மேற் 
காட்டிய பாரிசேடவளவையேயன்றி ஆகமவளவையு மினிது 
விளங்கக் கிடத்தலின் அதனையுமறியாது மறித்துமறித்துப் 
பிணங்குகின்ற பேதாய் , எல்லாவற்றினுநிறைந்துநின்றவிறை 
வன் சந்நிதியினிகழுமவ்வறிவின் பயன் , வினைக்கீடாய் வரும் 
வடிவுடைய உயிர்கட்கே யுண்டாமதுவன்றி இறைவனுக் 
காதல் செல்லாது , சடமாகிய வுலகம் அவனெதிர் முனை 
த்துநிற்ற லாற்றாமையா லென்பதாம் . 


மறந் தாயென்பது விளியுருபேற்ற பெயர் . 


மாயையும் உணர்வும் ஆகுபெயர் . 


உயிர்கட்கு உதிக்குமென வியையும் , 


பிரிநிலையேகாரம் விரித்துரைக்க. 


ஐந்தாஞ்சூத்திரம் 


383 


ஐம்பொறிபோலன்றி உணர் தற்பய னுயிர்க்கேயாதற்கு ஏதுக் 
கூறுவார் , உருவுடையுயிரென விசேடித்தார் . சந்நிதிக்க ணீடுணர் 
வுதிக்குமென்றது மதன்பொருட்டு . “ வினையாற் கண்டறிந்து 
நிற்குங்கா -ணெண்ணான் சிவனசத்தை யின்று " (சிவஞானபோதம் , 
ஐந்தாஞ் சூத்திரம் , செ -5 என்றார் முதனூலாசிரியரும் . 


இதனானே அறிவித்தல்பற்றி இறைவனுக்குத் துடக்கின்மை 
கூறப்பட்டது . 

( 6 ) 


உலகமே யுருவ மாக போனிக ளுறுப்ப தாக 
விலகுபே ரிச்சா ஞானக் கிரியையுட் கரண மாக 
வலகிலா வுயிர்ப்பு லன்கட் கறிவினை யாக்கி யைந்து 
நலமிகு தொழில்க ளோடு நாடக நடிப்ப னாதன் . 


சுப் 

- பதவுரை 


- ( புருடன் உடம்பு முதலியவற்றைக் கொண்டுநின்று 
உணருமாறுபோல ) நாதன் இறைவனும் , - உலகமே 
உருவமாக - ( தனக்கு ) இருநூற்றிருபத்து நாலு புவன 
மும் திருமேனியாகவும், -- யோனிகள் உறுப்பதாக - எண் 
பத்துநான்கு நூறாயிரம் யோனிபேதங்களும் அவயவங் 
களாகவும் , - இலகு பேர் இச்சா ஞானக் கிரியை உட் 
கரணமாக மிக்க விளக்கமுடைய இச்சா ஞான-க் 
கிரியைகள் உட்கரணமாகவும் ( கைக்கொண்டு ) -அலகு 
இலா உயிர்கட்குப் புலன் அறிவினை ஆக்கி - எண்ணிறந்த 
வுயிர்களிடத்தே அறிவுக்கறிவாய் நின்றுணர்த்தி , -- நலம் 
மிகு தொழில்கள் ஐந்தோடும்- ( அங்ஙனம் உணர்த்துதலா 
கிய ) நன்மை மிகுந்த அதிசூக்கும ஐந்தொழில்களையுமே - 
நாடகம் நடிப்பன் - நாடகமாகச் செய்தருளுவன் என்க . 


384 . 


சிவஞான சித்தியார். சுபக்கம் 


---- 


சிவ பொழிப்புரை 
எ - து . புருடன் உடம்புமுதலியனவற்றைக் கொண்டு 
நின்றுணருமாறுபோல இறைவன் உலகமுதலியனவற்றைக் 
கைக்கொண்டு நின்றுணர்த்துவனென்பதாம் . 

எனவே , தன் உடல் பொறி கரணங்களைச் செலுத்து தற் 
கண் 

உயிர்க்கு விகாரமில்லாமைபோல இறைவனுக்கதுபற்றி 
விகாரமில்லை யென் றவாறாயிற்று . 

புலன் ஆகுபெயர் . 

இறைவன் ஐந்தொழில் செய்தல் உயிர்கள் போலக் காணத் 
தானன்றிச் சங்கற்பமாத்திரையாற் செய்வதென்பது தோன்ற , 
நாடக நடிப்பனென்றார் . 

ஈண்டைந்தொழிலென்றது அறிவித்தற்கட்படு மதிசூக்கும் 
வைந்தொழிலை. 

இதனானே அதுபற்றி விகாரமின்மை கூறப்பட்டது . 
அற்றேல் , இவை நலமிகுதொழிலாமாறு யாங்ஙன ? மென்பாரை 
நோக்கி யெழுந்தது வருஞ்செய்யு ளென்பது , 

( 7 ) 
தெரிந்துகொண் டொரோவொன் றாகச் சென்றைந்து 
புலனும் பற்றிப் , புரிந்திடு முணர்வி னோடும் போகமுங் 
கொடுத்தி யோனி, திரிந்திடு மதுவுஞ் செய்து செய்திகண் 
டுயிர்கட் கெல்லாம் , விரிந்திடு மறிவுங் காட்டி வீட்டையு 
மளிப்பன் மேலோன் . 


பதவுரை 
மேலோன் - இறைவன் .-- ஐந்தும் பற்றிப் புலன் 
ஒரோவொன்றாகத் தெரிந்து கொண்டு சென்று – ( இங்ங 
னம் ) ஐம்பொறி வழியாக விடயங்களில் ஒவ்வொன்றாக 


ஐந்தாஞ்சூத்திரம் 


385 


- 


- 


- 


அறிந்து செல்லுதற்கேதுவாகிய , -உணர்வினோடும் புரிந் 
திடும் - ( ஏகதேச ) வறிவை நிகழ்வித்து , -- போகமும் 
கொடுத்து - ( சிறு ) போகங் கொடுத்து , - யோனி திரிந்திடு 
மதுவும் செய்து 

பிறவியிற்படுத்து ,-உயிர்கட்கெல் 
லாம் செய்திகண்டு - ( அதனால் ) உயிர்களெவைக்கும் 
பருவ முதிர்வித்து , - விரிந்திடும் அறிவும் காட்டி - வியா 
பகவறிவை நிகழ்வித்து , - வீட்டையும் அளிப்பன் - பர 
போகமுங் கொடுத்தருளுவன் என்க , 

சிவ பொழிப்புரை 
எ - து . இறைவன் இங்ஙனமேகதேசவறிவை நிகழ்வித் 
துச் சிறுபோகங் கொடுத்துப் பிறவியிற் படுத்துதல் , அத 
னாற் பருவமுதிர்வித்து வியாபகவறிவை நிகழ்வித்துப் பர 
போகமுங் கொடுத்தற்பொருட்டென்பதாம் . 

ஏகதேசவறிவு நிகழ்ந் தன்றிச் சிறுபோக நுகர்ச்சி செல்லாமை 
யும் வியாபகவறிவு நிகழ்ந் தன்றிப் பரபோக நுகர்ச்சி செல்லாமையு 
முணர்த்துவார் , புரிந்திடு முணர்வினோடு போகமுங் கொடுத்தென் 
றும் , விரிந்திடு மறிவுங் காட்டி வீட்டையு மளிப்பனென்றுங் கூறினார் . 

இதனானே தூலவைந்தொழிற்கட்படுவ தாகிய அவ்வதிசூக்கும 
வைந்தொழிற்குப் பயன் கூறப்பட்டது . 

அற்றேனும் , அதனாலிறைவனுக் காகக்கடவதென்னை ? யென் 
பாரை நோக்கி யெழுந்தது வருஞ்செய்யுளென்பது . 

( 8 ) 


அருளது சத்தியாகு மரன்றனக் கருளை யின்றித் 
தெருள் சிவ மில்லை பந்தச் சிவமின்றிச் சத்தி யில்லை 
மருளினை யருளால் வாட்டி மன்னுயிர்க் களிப்பன் கண்கட் 
கிருளினை யொளியா லோட்டு மிரவியைப் போல வீசன் . 

49 


* 


386 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


- 


சுப் 

பதவுரை 
அருளது அரன்றனக்குச் சத்தியாகும் - ( அங்ஙனங் 
கொடுத்துக் காட்டி அளிப்பதாகிய அக் ) கருணையும் 
இறைவனுக்கு ( இயற்கைக் குணமெனப்படுஞ்) சத்தி 
யாம் . - அருளை இன்றித் தெருள் சிவம் இல்லை அந்தச் 
சிவம் இன்றிச் சத்தி யில்லை - அவ்வருட்குணத்தையின் 
றிக் குணியாகிய தெருள் சிவம் இல்லை அச்சிவத்தையின்றி 
அருள் நீங்குதலில்லை ( ஆதலால் ) , - கண்கட்கு இருளிளை 
ஒளியால் ஓட்டும் இரவியைப்போல கண்கட்குப் 
புறவிருளினைக் கிரணத்தால் ஓட்டிப் பிரகாசத்தினைச் செய் 
கின்ற ஞாயிறுபோல , -- மன்னுயிர்க்கு மருளினை அருளால் 
வாட்டி அளிப்பன் ஈசன் - நிலைபெற்ற வுயிர்கட்கு மயக் 
கத்தினைத் தனதருளாலே நீக்கி அனுக்கிரகஞ் செய்வன் 
இறைவன் ( அவனுக்கு அவ்வருட்குண மேம்படுதலின் 
வேறாய் ஆண்டைக்காகக்கடவது பிறிதில்லை ) என்க , 

பொழிப்புரை 
எ - து . அங்கனங் கொடுத்துக் காட்டி பளிப்பதாகிய 
வக்கருணை இறைவனுக் கியற்கைக்குணமெனப்படுஞ் சத்தி 
யாகலான் , குணங் குணியை விட்டு நீங்காமையின் ஞாயிற் 
றிற்கொளிபோல இறைவனுக்கவ்வருட்குணம் மேம்படுதலின் 
வேறாயாண்டைக்காகக்கடவது பிறிதில்லையென்பதாம் . 


சிவ 


- 


அ 


ை 


னே அவ்வருள் இறைவனுக்கணிகலமாதல் கூறப் 


பட்டது . 


( 9 ) 


ஐந்தா ஞ் சூத்திரம் முடிந்தது . 

ஆகத்திருவிருத்தம் - 239 . 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


லக்கணவியல் 
ஆறாஞ்சூத்திரம் 


திருவிருத்தம் - 9 . 


ஆறாஞ்சூத்திரம் 


இனி எஞ்சி நின்ற பதிப்பொருளுக் கிலக்கணம் ஆறாஞ்சூத்தி 
ரத்திற் கூறுகின்றார் . 


அறிவுறும் பொருளோ வீச னறிவுறா தவனோ வென்னி 
னறிபொரு ளசித்த சத்தா மறியாத தின்றா மெங்குஞ் 
செறிசிவ மிரண்டு மின்றிச் சித்தொடு சத்தாய் நிற்கு 
நெறிதரு சத்தின் முன்ன ரசத்தெலா நின்றி டாவே . 

சுப் 

பதவுரை 
ஈசன் அறிவுறும் பொருளோ அறிவுறாதவனோ என் 
னின் - சிவபிரான் சுட்டியறியப்படும் பொருளோ ஒரு 
வாற்றானும் அறியப்படாத பொருளோவெனின் .-- அறி 
பொருள் அசித்து அசத்தாம் - சுட்டியறியப்படும் பொரு 
ளாகிற் சடமாய் அழிந்து போவதுமாம் . - அறியாதது இன் 
றாம் - ஒருவாற்றானும் அறியப்படாத பொருளாகிற் சூனி 
யமாம் . - நெறிதரு சாத்தின் முன்னர் அசத்தெல்லாம் நின் 
றிடாவே ( ஆகலான் ) - நெறியாகிய சிவஞானத்தால் 
விளக்கப்படுஞ் சிவத்தின் எதிர் அசத்தாகிய பாச ஞானம் 
சிறிது நில்லாமையின் , - எங்கும் செறி சிவம் - எவ்விடத் 
தும் வியாபகமாகிய சிவம் , - இரண்டும் இன்றிச் சித்தொடு 
சாத்தாய் நிற்கும் - அவ்விரண்டு தன்மையுமின்றிச் சித்துச் 
சத்தாகி நிற்கும் என்க . 

பொழிப்புரை 
சிவன் சுட்டியறியப்படும் பொருளாயிற் சட 
மாயழிந்து போவதுமாம் ; ஒருவாற்றானு மறியப்படாத 


சிவ 


எ - து . 


390 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பொருளாயிற் சூனியமாம் ; நெறியாகிய சிவஞானத்தாற் 
றாப்படுஞ் சிவத்தினெதிர் அசத்தாகிய பாச ஞானஞ் 
சிறிதுநில்லாமையிற் சிவம் அவ்விரண்டு தன்மையுமின்றிச் 
சித்துச்சத்தாகி நிற்குமென்பதாம் . 


இருவர் கூற்றாய் வேறு முடிபுகோடலிற் றிணை வழுவின்மை 


யுணர்க . 


அசத்தெனவே அசித்தாதலு மடங்குமாயினும் , விளங்குதற் 
பொருட்டு வேறு கூறினார் . சித்தொடு சத்தாய் நிற்குமென்றது 
மது ; சடத்தை நீக்குதற் பொருட்டுமாம் , 


தருதல் ஈண்டு விளக்கு தன்மேற்று , 


ஆண்டுச் சத்தென்றது சிவமென்னுந் துணையாய் நின்றது . 


அசத்து முன்னில்லாமையின் அறிபொருளாதலும் நெறி தரு 
சத்தாகலின் அறியாப்பொருளாதலு மில்லையென்பார் , நெறி தருசத் 
தின் முன்னாசத்தெலா நின்றிடாவாகலா னிரண்டுமின்றி யென் 
றார் . ஆகலானென்பது சொல்லெச்சம் . 


முதல்வனுக்குத் தடத்தலக்கணமெனப்படும் பொதுவியல்பு 
மேற்புனருற்பவம் வருமாறுணர்த்துமுகத்தாற் பெறுவிக்கப்பட்ட 
மையால் இது சொரூபலக்கண மெனப்படுஞ் சிறப்பியல் பெனக் 
கொள்க . அற்றாகலினன்றே யுண்மைய திகாரத்தைச்சார ஈண்டு 
வைத்தோதிய தூஉ மென்க . 


முதனூலாறாஞ்சூத்திரத்திற் கொண்ட விருகூற்றொடும் 
அறியாததின்றா மென்ற தனை வேறுகோடலால் இச்செய்யுள் முக் 
கூற்றதாயவாறு கண்டுகொள்க . 

( 1 ) 


முதலதிகரணம் 


ஆவதா பழிவ தாகி வருதலா லறிவு தானுந் 
தாவலா லுலகு போகந் தனுகர ணாதி பாகி 
மேவலான் மலங்க ளாகி விரவலான் வேறு மாகி 
யோவலா லசத்தாஞ் சுட்டி யுணர்பொரு ளான வெல்லாம் . 


சுப் - பதவுரை 
அறிவுதானும் - சுட்டறிவாவது, - ஆவதாய் அழிவ 
தாகி வருதலால் - தோற்ற நாச முறுதலானும் , - தாவ 
லால் - ஓரிடம்விட்டு ஓரிடந் தாவுதலானும் , -தனுகரண 
உலகு போகம் ஆதியாகி மேவலால் - தனுகரண புவ 
னபோகமுதலியனவாய்ப் பல்வேறு வகைப்படுதலானும் , 
மலங்களாகி விரவலால் - மலத்தோடு விரவுதலானும் .-- 
வேறுமாகி ஓவலால் - வேறுபட்டொழிதலானும் ( அசத் 
தேயாகலின் ).-- சுட்டி உணர்பொருள் ஆனவெல்லாம் 
அசத்தாம் - ( இவ்வறிவினாற் ) சுட்டி அறியப்பட்ட பொரு 
ளனைத்தும் அசத்தாவன ( அன்றி அவற்றுள் ஒரு பொரு 
ளுஞ் சத்தாதல் செல்லாது ) என்க . 

சிவ பொழிப்புரை 

சுட்டறிவாவது காலத்தா னேகதேசமாதலும் 
இடத்தா னேகதேசமாதலும் அதுவதுவாய்ப் பலவேறு 
வகைப்படுதலும் மலத்தொடு விரவுதலும் வேறுபடுதலு 

இவ்வியல்புகளுடைமையான் அசத்தேயாகலின் , 
இவ்வறிவினா லறியப்பட்டனவனைத்தும் அசத்தாவனவன்றி 
யவற்றுளொருபொருளுஞ் சத்தாதல் செல்லாதென்பதாம் . 


எது . 


392 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அசித்தாமென்பதூஉம் பாடம் . 
உம்மை முன்னையது இழிவுசிறப்பு . 

இதனானே அறிபொருள் களி னொருசாரனவேயன்றி அனைத்து 
மசத்தாத லில்லையென்னுந் தார்க்கிகரை நோக்கி அறிபொருளனைத் 
தும் அசத்தென்பது அவ்வறிவியல்புபற்றித் தெரித் துணர்த்தப் 
பட்டது . 

( 2 ) 
மண்டனில் வாழ்வும் வானத் தரசயன் மாலார் வாழ்வு 
மெண்டரு பூத பேத யோனிக ளியாவு மெல்லாங் 
கண்டவிந் திரமா சாலங் கனாக்கழு திரதங் காட்டி 
யுண்டுபோ லின்றாம் பண்பி லுலகினை யசத்து மென்பர் . 

சுப் பதவுரை 
மண்டனில் வாழ்வும் - மண்ணுலகின் ( அரசனாய் ) 
வாழ்தலும் , - வானத்து அரசு அயன் மாலார் வாழ்வும் 
விண்ணுலகின் இந்திரன் அயன் மால் முதலியோர் பதவி 
யைப் பொருந்தி வாழ்தலும் , -- எண்தரு பூதபேத யோனி 
கள் யாவும் - பூதபரிணாமமாகிய எண்பத்து நான்கு 
நூறாயிர யோனிபேதங்க ளெவற்றினும் பொருந்தி வாழ் 
தலுமாய , - கண்ட எல்லாம் - காணப்பட்டன அனைத் 
தும் , - மா இந்திரசாலம் - ( தோன்றும்பொழுதே இல்லை 
யாய் வேறுபடும் ) பெரிய இந்திரசாலமும் , - கனா - ( கடை 
போதலின்றி இடையே அழியப்படும் ) கனாக்காட்சியும் .- 
கழுதிரதம் - ( ஒரு காரணங் காட்டி அழியப் படும் ) 
பேய்த்தேரும் போல , - உண்டு போல் காட்டி - நெடுங் 
கால நிலைபெறுவன போலத் தோன்றி , - இன்றாம் பண் 
பில் - ( அங்ஙனம் ) விரையக் கெட்டு மறைந்துபோ மியல்பு 
பற்றி , - உலகினை அசத்தும் என்பர் - அவற்றை அசத் 
தெனக் கூறுவர் என்க . 


. 


ஆறாஞ்சூத்திரம் 


893 


- 


சிவ பொழிப்புரை 
எ - து . 

காணப்பட்டனவனைத்தும் இந்திரசால முதலி 
யனபோல நெடுங்கால நிலைபெறுவன போலத் தோற்றி யங்க 
னம் விரையக்கெட்டு மறைந்துபோ மியல்புபற்றி அவற்றை 
யசத்தென்ற லமைவுடைத் தென்பதாம் . 

அசத்து மென்னு மும்மை பொருட்டன்மையாற் சத்தென்பது 
பட நின்ற வெதிர்மறை . 

இந்திரசாலம் தோன்றும்பொழுதே இல்லையாய் வேறாவன 
வற்றிற்கும் , கனாக்காட்சி கடைபோதலின்றி இடையே யழிவன 
வற்றிற்கும், கழுதிரதம் ஒரு காரணங்காட்டி யழிவெய்துவனவற்றிற் 
கும் உவமையாயின . 

இதனானே சற்காரியவாதத்தில் அசத்தென வொன்றின்மை 
யின் ஈண்டறிபொருள் அசத்தென்ற லமையுமாறு யாங்கனமென் 
னுஞ் சாங்கியரை நோக்கி , அறிபொருள் அசத்தாமாறு உவமை 
யொடு படுத்துக் காட்டப்பட்டது . 

இவை யிரண்டு செய்யுளும் அறிபொருளசித்தசத்தாமென்ற 
முதற்கூற்றை வலியுறுத்தவாறு , 

( 3 ) 


இரண்டாமதிகரணம் 


உணராத பொருள்சத் தென்னி னொருபய னில்லை 
தானும் , புணராது நாமுஞ் சென்று பொருந்துவ தின்றா 
மென்றுந் , தணவாத கரும் மொன்றுந் தருவது மில்லை 
வானத் , திணரார்பூந் தொடையு மியாமைக் கெழுமயிர்க் 
கயிறும் போலும் . 

50 


394 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சுப் 

பதவுரை 
உணராத பொருள் சத்தென்னின் ஒரு பயன் இல்லை - 
( அறிபொருள் போல ) அறியப்படாத பொரு ( ட்குத் 
தோற்றக்கேடு முதலியன இன்மையான் அதனைச் சத் 
தெனக் கொண்டாற்படும் இழுக்கென்னை? யெனின் ( அங் 
ஙனங் கொண்டதனாற் ) பெறக்கடவதோர் பயனில்லை 
யாம் - என்றும் தானும் புணராது நாமும் சென்று பொருந் 
துவது இன்றாம் - ஒரு ஞான்றும் அதுவும் பொருந்தாது 
நாமும் அதனோடு பொருந்துமாறு மில்லை , - தணவாத 
கருமம் ஒன்றும் தருவதும் இல்லை - அதனாலாகக்கடவ 
தோர் நீங்காத செயலுமில்லையாம் , -- வானத்து இணர் ஆர் 
பூந்தொடையும் யாமைக்கு எழுமயிர்க் கயிறும் போலும் - 
( ஆதலால் ) ஆகாயப் பூவானியன்ற மாலையும் யாமை 
மயிரானியன்ற கயிறும் போல (உணராத பொருள்களின் 
வைத்தறியப்படுதலான் அது பொருளன்று ) என்க . 

சிவ பொழிப்புரை 
எது . அறிபொருள் போல அறியப்படாத பொருட் 
குத் தோற்றக்கேடு முதலியன வின்மையான் அதனைச் சத் 
தெதெனக்கொண்டாற்படு மிழுக்கென்னையெனின் , - அங்ஙனங் 
கொண்டதனாற்பெறக்கடவதோர் பயனில்லை , ஒருஞான்றும் 
அதனோடெமக்கோரியை புண்டாமாறு மில்லை , அதனாலாகக் 
கடவதோர் செயலுமில்லையென்பது , ஆகாயப்பூவானியன்ற 
மாலை ஆமைமயிரானியன்ற கயிறு முதலிய உணராத பொருள் 
களின் வைத்தறியப்படுதலான் , அது 

பொருளன்றென் 
பதாம் . 

ஆகாயத்தினு மாமையினும் பூவு மயிரும் புலனாதலன்றி 
அதிசூக்குமமாயுள் , அவற்றானாகற்பாலனவு முளவெனக்கொண்டு 


} 


" 


ஆறாஞ்சூத்திரம் 


395 


பிணங்குவாருளராயினும் , அவரை மறுத்தற்பொருட்டு அறிந்து 
செய்வதொரு வினை முதலை யின்றியமையாதகாரியப்பொருண் 
மேல் வைத்துக் கூறினார் . 

இதனானே அறியாதது உண்டென்றாற்படு மிழுக்கென்னை 
யென்னு மாணாக்கனை நோக்கி இரண்டாங்கூறு வலியுறுத்தப் 
பட்டது . 

அற்றேல் , இவ்விரண்டுமின்றிநிற்கும் பொருளை அநிருவசனீய 
மென்னாது சித்தொடுசத்தாய் நிற்குமென்றது யாங்ஙன ? மென்னும் 
மாயாவாதியை நோக்கியெழுந்தது வருஞ்செய்யுளென்பது . ( 4 ) 


மூன்றாமதிகரணம் 


தத்துவஞ் சத்த சத்துச் சதசத்து மன்றென் றாலெ 
னுய்த்துணர்ந் துண்டோ வின்றோ வென்றவர்க் குண்டென் 
றோதில் , வைத்திடுஞ் சத்தை யாகு மனத்தொடு வாக்கி 
றந்த , சித்துரு வதுவ சித்தா மனத்தினாற் றேர்வ தெல்லாம் . 


--- 


சுப் 

பதவுரை 
தத்துவம் சத்து அசத்துச் சதசத்தும் அன்றென்றால் 
என் - ( மேற்கூறிப்போந்த இருதிறனுமல்லாத ) பிரமப் 
பொருளாவது உள்பொருளுமன்று இல்பொருளுமன்று 
ரெண்டுமாவதுமன்று ( வேறுமன்று ) என்று அநிர்வசன 
மாகக் கூறிற்படு மிழுக்கென்னையெனின் ( நன்று சொன் 
னாய் ) , - உய்த்து உணர்ந்து உண்டோ இன்றோ என்ற 
வர்க்கு - ( அங்ஙனம் ) உய்த்துணர்ந்து ( அநிர்வசனமாய்க் 
கூறப்படும் பொருளொன்று ) உண்டோ இல்லையோவென 


396 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


வினாயினார்க்கு , - உண்டென்று ஓதில் வைத்திடும் சத்தை 
யாகும் - (இல்லையெனில் உணராத பொருட்கோதிய 
குற்றமாமென்றஞ்சி ) உண்டென்று கூறுவாயாகிற் ( பிர 
மம் ) உள் பொருளாவதாம் ( அன்றி அநிர்வசனமாத லின் 
றென்பதற்கு உன் வாய் மொழியே சான்றாயிற்று ) , -- மனத் 
தினால் தேர்வதெல்லாம் அசித்தாம் - (உள்பொருளாயின் 
அறியப்படுகவெனில் ) சுட்டுணர்விற் பட்டனவெல்லாஞ் 
சடமாய் அழிவெய்தி விடுமாதலால் , -- மனத்தொடு வாக்கு 
இறந்த சித்துரு அது - மனவாக்குக்களாய சுட்டுணர் 
வினைக் கடந்து நின்ற சேதனப் பொருளே அது என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . மேற்கூறிப்போந்த இருதிறனுமல்லாத பிரமப் 
பொருளாவது உள்பொருளுமன்று இல்பொருளுமன்று இர 
ண்டுமாவதுமன்று வேறுமன்று என்று அநிர்வசனமாகக் 
றிற் படுமிழுக்கென்னை யெனின் , - நன்று சொன்னாய் ; 
அங்ஙனம் அநிர்வசனமாய்க் கூறப்படும் பொருளொன்று 
உண்டோவில்லையோவென வியிைனார்க்கு இல்லையென்னில் 
உணராத பொருட்கோதிய குற்றமாமென்றஞ்சி உண்டெ 
று கூறுவாயாகின் , பிரமமுள்பொருளாவதன்றி அநிர் 
வசனமாதலின்றென்பதற்கு உன் வாய்மொழியே சான் 
யிற்று உள்பொருளாயி னறியப்படுகவெனிற் 

னறியப்படுகவெனிற் சுட்டுணர் 
விற் பட்டனவெல்லாஞ் சடமா பழிவெய்திவிடு மாதலாற் 
சுட்டுணர்வினைக் 

கடந்து நின்ற சேதனப் பொருளேயது 
வென்பதாம் . 

தேர்வதெல்லா மென்பது உள்ளியதெல்லா முடனெய்தும் 
( திருக்குறள் , வெகுளாமை , செ - 9, ) என்றாற்போல ஒருமைப் 
பன்மை மயக்கம் . 


ன்று 


ஆறாஞ்சூத்திரம் 


397 


அற்றேல் , அறிபொருளுமன்று அறியாதது மன்றென விடுப் 
பதூஉம் சத்து அசத்துச் சதசத்துமன்றென்பதுபோல் அநிர்வச 
னமாய் முடியுமன்றே யென்னுமவ்வாதியை கோக்கி அவ்வா 
சங்கை நீக்கு தற்கெழுந்தது வருஞ்செய்யுளென்பது . 

( 5 ) 


அறிபொருளசித்தாய் வேறா மறிவுறாப் பொருள் சத் தென்னி 
னறிபவ னறியா கிை லதுவின்று பயனு மில்லை 
யறியவ னருளி ேைல யநந்நிய மாகக் காண்ப 
எறிபொரு ள றிவாய் வேறா யறிவரு ளுருவாய் நிற்கும் . 


சுப் 


பதவுரை 


சடமா 


அறிபொருள் அசித்தாய் வேறாம் - அறியப்பட்ட 
பொருள் 

யழிதலுமாம் . - அறிவுறாப் பொருள் 
சத்தென்னின் - அறியப்படாத ( பொருட்குத் தோற்றக் 
கேடு முதலியன இன்மையான் ) அதனைச் சத்தெனக் 
கொள்ளின் , - அறிபவன் அறியானாகில் அது இன்று பய 
னும் இல்லை - அறியவல்ல ஆன்மாவால் ( அறிதல் வேண் 
டும் அஃது ) இன்றேல் அங்ஙனங் கொண்ட பொருளும் 
இல்லையாய் ( அதனாற் பெறக் கடவதோர் ) பயனுமில்லை , 
அறிபவன் அநந்நியமாக அருளினாலே காண்பன் -- ( ஆக 
லான் அவ்விருதிறனும் இழுக்குப்படுமென்னுமதனை ) 
அறிய வல்லானொருவன் ( அச்சிவப்பொருளை ) அதனோ 
டொற்றித்து நின்று அவ்வருளானே அறிவன் , - அறி 
பொருள் அறிவாய் வேறாய் அறிவு அருள் உருவாய் நிற் 
கும் - ( அங்ஙனம் ) அறியப்படும் பொருளாகிய அது தான் 
அவ்வறிவேயாய் வேறுமாய் உடனுமாய் நிற்பதோரியல் 
பிற்றாம் என்க . 


398 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . மேற்கூறிப்போந்தவாற்றால் அவ்விருதிறனு 
மிழுக்குப் படுமென்னுமதனை யறியவல்லானொருவனுக்கு 
அச்சிவப்பொருள தனோ டொற்றித்து நின்று அவ்வருளா 
னே பறியற்பாலதாம் , அங்கன மறியப்படும் பொருளாகிய 
வது தான் அவ்வறிவேயாய் வேறுமா யுடனுமாய் நிற்பதோரி 
யல்பிற்றாகலானென்பதாம் , 


அறியுமாறிது வென்பது பாரிசேடப் பிரமாணத்தா னுணர்த் 
துவார் , அறிபொரு ளசித்தாய் வேறா மறிவுறாப் பொருள் சத் 
தென்னி னறிபவனறியானாகி லது வின்று பயனுமில்லை யென மேற் 
போந்ததனை அனுவதித்துக்கொண்டு கூறினார் . 


கிழவனறிந்தான் கிழத்தி யறிந்திலளென்புழிப்போல அதனை 
யென்னு முருபேற்ற சுட்டுப்பெயர் வருவித்துரைக்க . 


அறிவருளுருவாய் நிற்குமெனக் காரணத்தைக் காரியமாகவும் 
சரித்தார் ; உடனாய் நின்றன்றி யறிவை யருளுதல் செல்லாமையின் 
அஃததற்குக் காரணமா தலறிக . 


அநந்நியமாயவழிக் காண்பானும் காட்சிப்பொருளாமாறும் 
அருளானுபகரிக்கப்படுமாறும் யாங்ஙனஞ் செல்லுமென்பாரை 
நோக்கி , அறிவேயாதலும் வேறாதலும் உடனாதலுமாகிய முத்திற 
முந் தன்கட்டோன்ற நின்றதோ ரத்து விதவியைபுடைமையின் 
அவ்வாறாதல் செல்லுமென்பார் , அறிபொரு ளறிவாய் வேறா 
யறிவருளுருவாய் நிற்குமியல்பு முடன்கூறினார் . 


இவையிரண்டு செய்யுளானும் மாயாவாதிமதம்பற்றி யாசங்கித் 
துப் பரிகரித்து மூன்றாங்கூறு வலியுறுத்தப்பட்டது . 


ஆறாஞ்சூத்திரம் 


399 


- 


அற்றேல் , அருளா லகந்நியமாகக்காண்ட லெற்றுக்கு ? யோக 
பாவனை செய்து காணவே யமையுமென்னும் பாதஞ்சலரை கோக்கி 
யெழுந்தது வருஞ்செய்யுளென்பது . 

( 6 ) 
பாவிப்ப தென்னிற் பாவம் பாவகங் கடக்கிற் பாவம் 
பாவிக்கு மதுநா னென்னிற் பாவகம் பாவங் கெட்டுப் 
பாவிப்ப தென்னிற் பாவம் பாவனை யிறந்து நின்று 
பாவிக்கப் படுவ தாகும் பரம்பா னருளி னாலே . 

சுப் 

பதவுரை 
பாவிப்பதென்னின் பாவம் - ( நீ கூறும் பாவனையா 
வது ) கருவிகளோடு கூடி நின்று செய்வதெனிற் சகல 
மாய்ப் போகலானும் , -பாவகம் கடக்கின் பாவம் - கருவி 
களை நீங்கி நின்று பாவிப்பதென்னின் அப்பொழுது 
கேவலம் வந்து தலைப்படுமாகலானும் , - பாவம் கெட்டுப் 
பாவிப்ப தென்னின் பாவம் - இரண்டு மின்றிப் பாவிப்ப 
தெனின் அஃதநிர்வச நீயமெனப்பட்டுப் பாழாய் முடியுமா 
கலானும் , - பாவிக்கும் அது நானென்னின் பாவகம் 
( அவ்வாறன்றிப் பாவனைக்கெய்தாத பொருளை எய்தியதாக 
வைத்துப் ) பாவிக்கும் பொருள் யானென்று தன்மேல் 
வைத்துப் பாவிப்பதென்னில் அதனானாவதோர் பயனில்லை 
யாகலானும் , - பாவனை இறந்து நின்று பரம்பரன் அருளி 
னாலே பாவிக்கப்படுவதாகும் - ( அப்பாவனை யனைத்தும் 
நாடகமாத்திரையே யாமாகலான் மேற்கூறியவாறு ) அநந் 
நியமாய் நின்று அப்பரம்பரன் அருளாற் காண்டலே ஈண் 
டைக்குரிய பாவனையாவதன்றிப் பிறிதில்லை என்க . 

சிவ பொழிப்புரை 
- - எ - து . நீ கூறும் பாவனையாவது , கருவிகளோடும் கூடி 
நின்று செய்வதெனிற் சகலமாய்ப் போகலானும் , கருவிகளை 


- 





400 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


நீங்கி நின்று பாவிப்பதென்னில் அப்பொழுது கேவலம் 
வந்து தலைப்படுமாகலானும் , இரண்டுமின்றிப் பாவிப்பதென் 
னில் அஃதநிர்வசனீயமெனப்பட்டுப் பாழாய் முடியுமாகலா 
னும் , அவ்வாறன்றிப் பாவனைக்கு எய்தாத பொருளை யெய் 
தியதாக வைத்துப் பாவிக்கும் பொருள் யானென்று தன் 
மேல் வைத்துப் பாவிப்பதென்னில் அதனானவதோர் பய 
னில்லைபாகலானும் , அப்பாவனையனைத்தும் நாடகமாத்திரை 
யேயாமாகலான் மேற்கூறியவாறு அந்நியமாப் நின்று அவ் 
வருளாற் காண்டலே யீண்டைக்குரிய பாவனையாவதன்றிப் 
பிறிதில்லையென்பதாம் . 

பாவிக்குமது நானென்னிற் பாவகமென்பதனை இறுதிக்கண் 
வைத்துரைக்க . 

பாவம் பாவகம் நாடகமென்பன வொருபொருட்கிளவி , 

இதனானே பா தஞ்சலர் மதம்பற்றி யாசங்கித்துப் பரிகரித்து 
மேலது வலியுறுத்தப்பட்டது . 

அற்றாயினும் , பரம்பானருளினாலே பாவிக்கப்படுவ தென்னாது 
மலமாசு தீர்ந்தவழிச் சிவத்தோடொப்பதாய வுயிரறிவே அதனை 
யறியுமென்றாற் படுமிழுக்கென்னை ? யென்னும் சமவாதசைவரை 
நோக்கியெழுந்தது வருஞ்செய்யுளென்பது . 

( 7 ) 
அந்நிய மிலாமை யானு மறிவினு ணிற்ற லானு 
முன்னிய வெல்லா முண்ணின் றுணர்த்துவ னாத லானு 
மென்னதி யானென் றோது மிருஞ்செருக் கறுத்த லானுந் 
தன்னறி வதனாற் காணுந் தகைமைய னல்ல னீசன். 

சுப் 

பதவுரை 
ஈசன் அந்நியம் இலாமையானும் அறிவினுள் நிற்றலா 
னும் உன்னிய வெல்லாம் உள் நின்று . உணர்த்துவன் ஆத 


ஆறாஞ்சூத்திரம் 


401 


- 


எ - து . 


லானும் - ( அச் )சிவம் ஒன்றாய் வேறாய் உடனுமாய் நிற்ப 
தொன்றாகலானும் . - யான் என்னது என்று ஓதும் இரும் 
செருக்கு அறுத்தலானும் - ( அந்நிலை ) அறிவானும் அறி 
பொருளும் அறிவுமெனப் பகுத்தறிய வாராமையானும் , 
தன் அறிவதனால் காணும் தகைமையன் அல்லன் - 
( அஃது ) உயிரறிவாலறியப்படுவதொன் றன்று என்க . 

சிவ பொழிப்புரை 

அச்சிவம் ஒன்றாய் வேறா யுடனுமாய் நிற்ப 
தொன்றாகலானும் , அந்நிலை அறிவானு மறிபொருளு மறிவு 
மெனப் பகுத்தறிய வாராமையானும் , அஃதுயிரறிவா லறி 
யப்படுவதொன் றன்றென்பதாம் . 

உன்னியவெல்லா முண்ணின்றுணர்த்துவனென்பதற்கு மேல் 
அறிவருளுருவாய் நிற்குமென்பதற்கு உரைத் தாங்குரைக்க . 

செருக்காலுண்டாகிய பகுத்துணர்வைச் செருக்கென வுப 
சரித்தார் . 

அற்றேல் , அம்முத்திறம் ஆண்டுளவென்ப தெற்றாற்பெறாது ? 
மென்னுமவரைநோக்கி யஃதுணர்த்து தற் கெழுந்தது வருஞ் 
செய்யுளென்பது . 

( 8 ) 
ஒன்றெனு மதனா லொன்றென் றுரைப்பதுண் டாகையாலே 
நின்றனன் வேறாய்த் தன்னி னீங்கிடா நிலைமை யாலே 
பின்றிய வுணர்வுக் கெட்டாப் பெருமைய னறிவி னுள்ளே 
யென்றுநின் றிடுத லாலே யிவனவ னென்ன லாமே . 

சுப் 

பதவுரை 
ஒ 

ன்றெனு மதனால் ஒன்றென்று உரைப்பது உண்டு 
ஆகையாலே வேறாய் நின்றனன் -- சிவமும் உயிரும் ஒன் 
றென்பாரை நோக்கி அங்ஙனம் அறிவதொரு பொருள் 

51 


402 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


- 


உண்டென்பதுபற்றி வேறாய் நிற்றல் பெற்றாம் , - தன்னின் 
நீங்கிடா நிலைமையாலே பின்றிய உணர்வுக்கு எட்டாப் 
பெருமையன் - ( வேறென்பாரை நோக்கி ) அறிவுக்கறிவு 
பிரிந்து தோன்றாமைபற்றி வேறென்னும் அறிவுக்கெட் 
டாது உடனாதல் பெற்றாம்.- அறிவின் உள்ளே என்றும் 
நின்றிடுதலாலே இவன் அவனென்னலாமே - ( அவ்வளவே 
கூறுவாரை நோக்கி ) அவ்வறிவினுள்ளாக எஞ்ஞான்றும் 
( நீர் நிழல்போல் ஒற்றித்து ) நிற்றல்பற்றி உயிரே சிவ 
மெனும்படி ஒன்றாதல் பெற்றாம் ( ஆகலான் அப்பெற்றித் 
தாய அத்துவிதநிலையை அருளினாலே அநந்நியமாகக் காண் 
டலே தக்கது ) என்க . 

சிவ 

பொழிப்புரை 
எ - து . சிவமுமுயிருமொன்றென்பாரை நோக்கி அங்கன 
மறிவதொருபொருள் உண்டென்பதுபற்றி வேறாய் நிற்றல் 
பெற்றாம் , வேறென்பாரை நோக்கி அறிவுக்கறிவு பிரிந்து 
தோன்றாமைபற்றி வேறென்னுமறிவுக்கெட்டாது உடனாதல் 
பெற்றாம் , அவ்வளவே கூறுவாரைநோக்கி அவ்வறிவினுள் 
ளாக நீர்நிழல்போ லொற்றித்து நிற்றல்பற்றி உயிரே சிவ 
மெனும்படி ஒன்றாதல் பெற்றாம் ; ஆகலான் அப்பெற்றித்தாய 
வத்துவிதநிலையை யருளினாலே யாந்நிபமாகக் காண்டலே 
தக்கதென்பதாம் . 

இவை யிரண்டுசெய்யுளானுஞ் சிவசமவாதி மதம்பற்றி யாசங் 
கித்துப் பரிகரித்து மேலது வலியுறுத்தப்பட்டது . 

( 9 ) 
ஆறாஞ்சூத்திரமுடிந்தது . 
ஆகத் திருவிருத்தம் - 248 . 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சாதன வியல் 
ஏழாஞ்சூத்திரம் 


திருவிருத்தம் - 4 . 


சாதன வியல் 


ஏழாஞ்சூத்திரம் 


E 


நாலாஞ் சூத்திரமுதலிய மூன்றானும் பொருளியல்பு கூறிய 
வாசிரியர் , நிறுத்தமுறையானே , வேண்டுஞ்செய்தி முறைமை 
யெனப்படுஞ் சாதனங்கள தியல்பு மூன்று சூத்திரத்தாற் கூறுவான் 
றொடங்கினார் . அவற்றுள் , மேற்கூறிப்போந்த முப்பொருள்களுட் 
சாதித்துப் பெறுதற்குரிய வதிகாரமுடைய திதுவென்பது பாரி 
சேடவளவையின் வைத்துணர்த்து தற்கெழுந்தது ஏழாஞ்சூத்திரம் . 


அனைத்துஞ்சத் தென்னி னொன்றை பறிந்திடா தசத் 
லென்னின் , முனைத்திடா தசத்துச் சத்தின் முன்னிரு 
ளிரவி முன்போ , னினைப்பதிங் கசத்தே யென்னிற் சத்தின் 
முன் னிலாமை யானுந் , தனைக்கொடொன் றுணர்த லானுந் 
தானசத் துணரா தன்றே . 

சுப் 

பதவுரை 
சத்து அனைத்தும் ( அறிவது ) என்னின் - ( மேலைச் சூத் 
திரத்து வரைசெய் துணர்த்திய சத்தசத்துக்களைப் பகுத் 
தறியும் பொருள் யாதென வினாயினார்க்குச் ) சத்தாகிய 
சிவமே அசத்தாகிய பாச மனைத்தினையும் அறிவதெனச் 
சிவாத்துவித சைவர் விடுப்பின் , -- ஒன்றை அறிந்திடாது 
(சத்தாகிய சிவம் வியாபகவறிவாதலான் எவற்றினையும் 
ஒருங்கே அறிந்து நிற்பதன்றி ஏகதேசமாய்ப் பகுத்து ) 
ஒன்றை அறியுமாறில்லை, - அசத்தால் ( அறிவது ) என் 
னின் - ( அற்றேல் சிவம் வியாபகவறிவாயினும் உயிரின் 
பொருட்டு ) அசத்தெனப்படுங் கருவி கரணங்க ளிடமாக 


406 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


நின்று ( அங்ஙனம் பகுத் ) தறிதல் கூடுமெனின் , - இரவிமுன் 
இருள்போல் சத்தின் முன் அசத்து முனைத்திடாது - இரவி 
முன் இருள் போலச் சத்தெதிர் அசத்து முனைத்து நில்லா 
மையின் ( அசத்தி னிடமாக நின்று அங்ஙனம் அறியுமென் 
பதுங் கூடாது ) , -- இங்கு அசத்தே நினைப்பது என்னின் - 
( இனி விகாரமின்றி நிற்கும் ஆன்ம சந்நிதியில் ) அசத்தா 
கிய கருவியே ( சத்தாகிய சிவத்தைச் சிவகரணமாய்நின் ) 
றறிவதெனச் சிவசங்கிராந்த வாதிகள் விடுப்பின் , -- சத்தின் 
முன்னிலாமையானும் - சத்தெதிர் முனைத்து நில்லாதென 
( மேற்கூறின ) மையானும் , - தனைக்கொடு ஒன்று உணர்த 
லானும் - பிறிதொன்றுணர்வதற்குத் தான் கருவியாய் 
நிற்ப ( தன்றித் தனக்கோரறிவில்லா ) தாகலானும் , - அசத் 
துத்தான் உணராது அன்றே - அசத்து ( சத்தை ) அறியு 
மென்பதுங் கூடாது என்க . 

சிவ 

பொழிப்புரை 
எ -து . மேலைச்சூத்திரத்து வரைசெய்துணர்த்திய சத் 
தசத்துக்களைப் பகுத்தறியும் பொருள் யாதென வினாயினார் 
க்கு , சத்தாகிய சிவமே யசத்தாகிய பாசமனைத்தினையு 
மறிவதெனச் சிவாத்துவிதசைவர் விடுப்பின் , சத்தாகிய 
சிவம் வியாபகவறிவாதலால் எவற்றினையு மொருங்கே 
பறிந்து நிற்பதன்றி ஏகதேசமாய்ப் பகுத்து ஒன்றையறியு 
மாறில்லை ; அற்றேல் , சிவம் வியாபகவறிவாயினும் உயிரின் 
பொருட்டு அசத்தெனப்படுங்கருவிகரணங்களிடமாக நின்று 
அங்கனம் பகுத்தறிதல் கூடுமெனின் , இரவிமுன் னிருள் 
போலச் சத்தெதிரசத்து முனைத்து நில்லாமையின் அசத் 
திடமாய் நின்று அங்ஙனமறியுமென்பதுங் கூடாது ; இனி 
விகாரமின்றி நிற்கு மான்மசந்நிதியில் அசத்தாகிய கருவியே 


- 


ஏழாஞ்சூத்திரம் 


407 


சத்தாகிய சிவத்தைச் சிவகரணமாய் நின்றறிவதெனச் சிவ 
சங்கிராந்தவாதிகள் விடுப்பின் , ச த்தெதிர் முனைத்து 
நில்லாதென மேற்கூறினமையானும் பிறிதொன்றுணர்வதற் 
குத் தான் கருவியாய் நிற்பதன்றித்தனக்கோ ரறிவில்லாதாக 
லானும் அசத்துச் சத்தையறியுமென்பதுங் கூடாதென்ப 
தாம் . 


எனவே , பாரிசேடவளவையான் இவ்விரண்டினும் 

வேறா 
யெஞ்சிநின்ற பசுப்பொருளே இவ்விரண்டினையும் பகுத்தறியு 
மென்பது பெறப்பட்டது . 

படவே , முதனூ லேழாஞ்சூத்திரம்போல இச்செய்யுளும் 
முக்கூற்ற தாயவாறு காண்க . 


அனைத்தையுமென இரண்டாவது விரித்துரைக்க . 


அறிவதென்பது அவாய்நிலையான் வந்தது ; 
லென்பதனோடுங் கூட்டி யுரைக்கப்பட்டது . 


அஃதசத்தா 


முனைத்திடாமையாவது , இஃது குடம் இஃது ஆடையென 
தம்மனோராற் சுட்டி யறியப்படுமாறுபோல முதல்வனாற் சுட்டி 
யறியப்படுவ தாய் வேறு நில்லாமை . 


இதனுட்போந்த முக்கூற்றினுள் , முன்னை யிருகூற்றினும் 
விரிக்கக்கடவ தாய விசேட மின்மையின் அவற்றை யீண்டே வினா 
விடைகளாற் றொகுத் துணர்த்தி , ஏனை மூன்றாங்கூற்றை 
மூன்று செய்யுளான் விரித்துணர்த்துகின்றார் . 

அவற்றுட் பரிசேடவளவையாற் பெறப்பட்டெஞ்சி நின்ற 
பொருளை இனிது விளக்கி ய தனியல்பு வரைசெய்துணர்த்துதற் 
கெழுந்தது வருஞ்செய்யுளென்பது . 

( 1 ) 


மூன்றாமதிகரணம் 


சத்தசத் தறிவ தான்மாத் தான்சத்து மசத்து மன்று 
நித்தனாய்ச் சதசத் தாகி நின்றிடு மிரண்டன் பாலு 
மொத்துட னுதித்து நில்லா துதியாது நின்றி டாது 
வைத்திடுந் தோற்ற நாற்ற மலரினில் வருதல் போலும் . 

சுப் 

- பதவுரை 
சத்து அசத்து அறிவது ஆன்மா - ( தம்முளுரிமை 
யில்லாத ) சத்து அசத்து என் கின்ற அவ்விரண்டினையும் 
அறிவது ஆன்மாவேயாம் .-- தான் சத்தும் அசத்தும் 
அன்று 

அதுதான் சத்து அசத்து என்கின்ற அவ்விரண் 
டிற்கும் வேறாய் , - இரண்டன்பாலும் உதித்து உடன் 
ஒத்து நில்லாது - அவ்விரண்டன் பகுதியினும் விளங்கித் 
தோன்றி அவற்றோ டொப்ப நிற்பதும் அன்றாய் , -- உதி 
யாது நின்றிடாது - விளங்காது சூனியமாய் நிற்பதும் 
அன்றாய் , - வைத்திடும் தோற்றம் -- நிற்கும் முறைமை , 
மலரினில் நாற்றம் வருதல் போலும் - மலரின்கணாற் 
றம் ( அவ்விருவகையுமன்றி அதன்கண் அடங்கித்) 
தோன்றுமாறுபோல , -- சதசத்தாகி நித்தனாய் நின்றிடும் - 
அதுவதுவாய் நின்று ( தோன்றுவதோ ரியல்பாமாகலின் 
அஃது அவைபோலத் தனித்தறியப்படுவதொன்றன்றி 
அவ்விரண்டனையும் அறியுமுகத்தான் அறியப்படுஞ்) 
சதசத்தாவதோருரிமையுடைத்தாகலான் என்க , 

சிவ பொழிப்புரை 
எ - து . தம்முளூரிமையில்லாத 

வவ்விரண்டினையுமறி 
வது ஆன்மாவேயாம் ; அதுதா னவ்விரண்டற்கும் வேருய் ) 


ஏழாஞ்சூத்திரம் 


409 


இரண்டன்பாலும் மலரின்க ணாற்றம் போல் அதுவதுவாப் 
நின்று சதசத்தாவதோருரிமையுடைத்தாகலானென்பதாம் . 


உயிர் அவ்விரண்டின் வேறாயும் அதுவதுவாய் நிற்பதொன் 
றென்ற விதனானே , சத்தசத்தறிவதாகிய வான்மாத் தன்னை 
அறியுமோ ? வறியாதோ ? வெனக் கடாயினார்க்கு அவைபோலத் 
தனித்தறியப்படுவ தொன்றன்றி அவ்விரண்டினையு மறியுமுகத்தா 
னறியப்படுவ தாமெனத் தன்னை யறியுமாறு கூறிய தூஉமாயிற்று . 


அற்றேல் , சிவன் சீவனிரண்டுஞ் சித்தாகவும் , சிவனெ திர் 
முனைத்து நிற்றலாற்ற த வசத்துச் சீவனாலறியப்படுவ தாய் அத 
னெதிர் முனைத்து நிற்றலாற்று தற்கு என்னையோ ? காரணமென் 
பாரை நோக்கி யெழுந்தது வருஞ்செய்யுளென்பது . 

( 2 ) 


சுத்தமெய்ஞ் ஞான மேனிச் சோதிபா லசத்தஞ் ஞான 
மொத்துறா குற்ற மெல்லா முற்றிடு முயிரின் கண்ணே 
சத்துள போதே வேறாஞ் சதசத்து மசத்து மெல்லாம் 
வைத்திடு மநாதி யாக வாரிநீர் லவணம் போலும் . 


சுப் 

பதவுரை 
மெய்ஞ்ஞான மேனிச் சுத்தசோதிபால் அசத்து அஞ் 
ஞானம் ஒத்துறா - ( அநாதியாகிய முப்பொருளுட் சிவம் 
உயிர் இரண்டும் நித்த வியாபக சித்தாதற் பொதுமை 
யான் ஒக்குமாயினும் அவற்றுள் ) உண்மை ஞானமே 
திருமேனியாகவுடைய சிவம் அதிசூக்கும சித்தாதலின் 
ஆண்டு அசத்தாய பாசம் நிற்றலாற்றாது , - உயிரின் 
கண்ணே குற்றமெல்லாம் உற்றிடும் - உயிர் தூலசித்தாத 
லின் அதனெதிரே பாசங்கள் முனைத்து நிற்றலாற்றும் , -- 
சத்து உளபோதே வேறாஞ் சதசத்தும் அசத்தும் எல்லாம் 

52 


410 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அநாதியாக வைத்திடும் - ( அங்ஙனம் ) சத்தாகிய அச்சிவம் 
என்றுள்ளது அன்றே வேறாகிய சதசத்தாய உயிர்களும் 
( உள்ளனவாக அவ்வுயிர்களை ) அசத்தாகிய பாசங்கள் 
அநாதியாகப் பற்றி நிற்கும் ( என்பது ). --வாரி நீர் லவணம் 
போலும் - ( கடலு நீருந் தூயனவேயாகவுங் கடலின் 
மருவலாற்றாது ) கடனீரின் 

( மருவி நிற்கும் ) உப்புப் 
போலும் ( ஆகலான் ஆண்டைக்கு 

காரணம் 
இல்லை ) என்க . 


வேறு 


சிவ பொழிப்புரை 
எ - து . அநாதியாகிய முப்பொருள்களுட் சிவமுயிரி 
ரண்டும் நித்தவியாபகசித்தாதற் பொதுமையா னெக்குமாயி 
னும் , அவற்றுட் சிவம் அதிசூக்குமசித்தர் தலின் ஆண்டு 
அசத்து நிற்றலாற்றாது , உயிர் தூலசித்தாதலின் அதனெ 
திர் முனைத்து நிற்றலாற்றுமென்பது , கடலும் நீரும் 

லும் நீருந் தூயன 
வேயாகவுங் கடலின் மருவலாற்றாது கடனீரின் மருவிநிற்கு 
முப்புப்போலுமாகலான் ஆண்டைக்கு வேறு காரணமில்லை 
யென்பதாம் . 


இலவணமென்பதனிகரம் விகாரத்தாற் றொக்கது . 

* சுத்தமெய்ஞ்ஞானமேனிச் சோதிபாலசத்தஞ்ஞான மொத் 
துறா வென்ற விதனானே முன்னை யிருகூற்றையு மொருவாற்றானே 
வலியுறுத்தவாறுமாயிற்று . 

தூலசித்தென்பது உயிரென்னும் பெயரானு முவமையானும் 
பெறுதும் . 


ஏழாஞ்சூத்திரம் 


411 


( 3 ) 


- 


அற்றேல் , சிவமதிசூக்கும சித்தென்பதும் உயிர் தூலசித் 
தென்பதும் எற்றாற்பெறுது ? மென்பாரை நோக்கி யெழுந்தது 
வருஞ்செய்யளென்பது . 
அறிவிக்க வறிதலானு மழிவின்றி நிற்ற லானுங் 
குறிபெற்ற சித்துஞ் சத்துங் கூறுவ துயிருக் கீச 
னெறிநித்த முத்த சுத்த சித்தென நிற்ப னன்றே 
பிறிவிப்பன் மலங்க ளெல்லாம் பின்னுயிர்க் கருளி னாலே . 

சுப் பதவுரை 
அறிவிக்க அறிதலானும் - தன்னறிவு நிகழ்ச்சிக்கு 
வியஞ்சகத்தையின்றி அமையாமையானும் , - ( அறிந்த 
பின் ) அழிவின்றி நிற்றலானும் - அறிந்தபின் அழிவின்றி 
நிற்றலானும் , - உயிருக்குக் குறிபெற்ற சித்தும் சத்தும் 
கூறுவது - உயிர் தூலசித்தென்பதூஉம் தூலசத்தென் 
பதூ உம் கூறப்படும் , - ஈசன் உயிர்க்கு மலங்களெல்லாம் 
பின் அருளினாலே பிறிவிப்பன் - முதல்வன் அவ்வுயிரின் 
கண்ணதாகிய மலத்தைப் பின்னர் அருளானீக்கி அறிவிக் 
கும் வியஞ்சகப்பொருளாகலால் , -- நெறி நித்த முத்த 
சுத்த சித் ( துச் சத் ) தென நிற்பன் அன்றே - சிவபிரான் 
( தனக்கொரு வியஞ்சகம் வேண்டாத ) முறைமையுடைய 
நித்த முத்த அதிசூக்கும சித்தாயும் சத்தாயும் நிற்பன் 
என்க . 

சிவ 

பொழிப்புரை 
எ - து . தன்னறிவு நிகழ்ச்சிக்கு வியஞ்சகத்தையின்றி 
யமையாமையால் உயிர் தூலசித்தென்பதூஉம் , அவ்வுயிரின் 
கண்ணதாகிய மலத்தை நீக்கியறிவிக்கும் வியஞ்சகப்பொரு 
ளாகலாற் சிவந் தனக்கொரு வியஞ்சகம் வேண்டாத அதி 
சூக்கும சித்தென்பதூஉம் , இனிது விளங்கு மென்பதாம் . 


412 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


இவ்வியல்பு கண்ணொளி ஞாயிற்றினொளிகளின் வைத்துக் 
கண்டுகொள்க . 


சித்தியல்புபோற் சத்தியல்பினும் வேற்றுமை காட்டுவார் , 
அழிவின்றி நிற்றலாற் சத்துங் கூறுவதென்றார் . 


அறிவிக்க வறி தலானு மறிந்தபின் னழிவின்றி நிற்றலானு 
மென்றுரைக்க ; அறிந்தபின்னென்றது ஆற்றலான் வந்தது . 


சுத்தசித்தென்புழியுஞ் சத்தென்பது கூட்டியுரைக்கப்படும் . 


பிறிவிப்பன் மலங்களெல்லாம் பின்னுயிர்க்கருளினாலே என்ற 
விதனால் வருகின்ற சூத்திரத்திற்குத் தோற்றுவாய் செய்ததூஉ 
மாயிற்று . 


இவை மூன்று செய்யுளானும் முறையே உயிர்க்குச் சத்தசத் 
திரண்டினையு மறியு முரிமையுண்மையும் அதற்குக் காரணமும் 
அஃதாண்டுள தாமாறுந் தெரித்துணர்த்திப் பாரிசேடவளவையாற் 
பெறப்பட்ட மூன்றாங் கூற்றுப்பொருள் வலியுறுத்தப்பட்டது . ( 4 ) 


ஏழாஞ்சூத்திரமுடிந்தது . 
ஆகத்திருவிருத்தம் - 252 . 


* 


வ . 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சாதன வியல் 
எட்டாஞ்சூத்திரம் 


திருவிருத்தம் - 39 . 


எட்டாஞ்சூத்திரம் 


மேலைச்சூத்திரத்தாற் சாதித்துப் பெறுமுரிமை தனக்கே 
யுண்டென்ப துணர்ந்த வயிர்க்கு அப்பேறு தனக்கு வேண்டற்பால 
தென்பது உம் , அதற்குச் சிறந்த சாதனமாவ திதுவென்பதூஉம் , 
அது வருவாயு முணர்ந் தன்றிச் சா தனஞ் செய்தற்கு மனவெழுச்சி 
செல்லாமையின் , மனவெழுச்சி சேறற்பொருட்டு அவற்றை 
யுணர்த்து தற்கெழுந்தது எட்டாஞ்சூத்திரம் . 


எண்சீர்க்கழிநெடிலடியாசிரியவிருத்தம் 
மன்னவன்றன் மகன் வேட ரிடத்தே தங்கி 

வளர்ந்தவனை யறியாது மயங்கி நிற்பப் 
பின்னவனு மென்மகனீ யென்றவரிற் பிரித்துப் 

பெருமையொடுந் தானாக்கிப் பேணு மாபோற் 
றுன்னியவைம் புலவேடர் சுழலிற் பட்டுத் 

துணை வனையு மறியாது துயருறுந்தொல் லுயிரை 
மன்னுமருட் குருவாகி வந்தவரி னீக்கி 

மலமகற்றித் தானாக்கி மலரடிக்கீழ் வைப்பன் . 


- 


வன் 


சுப் 

பதவுரை 
மன்னவன் றன் மகன் - மன்னவ குமாரனாவானொரு 

வேடரிடத்தே தங்கி வளர்ந்து - ( பிள்ளைமைப்பரு 
வத்து மடமையால் ) வேடருட்பட்டு ( ப் பர தந்திரனாய்த் 
தன் சாதிக்குரிய பெருந்தகைமை யிழந்து இழிதொழில் 
பயிற்றி ) வளர்ந்து , - அவனை அறியாது மயங்கி நிற்ப 
அவ்வரசனை ( யுந் தன்னையும் ) அறியாது மயக்கமுற்று 
நிற்க , - பின் அவனும் நீ என்மகனென்று அவரின் பிரித்து 
- பின்பு ( தந்தையாகிய ) அவ்வரசனும் நீ என் மகனென்று 


4.16 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அறிவுறுத்தி அவ்வேடரினின்றும் ( அவனைப் ) பிரிப்பித்து , 
பெருமையொடும் தான் ஆக்கிப் பேணுமாபோல் - 
பெருந்தகைமையோடும் தானாம் வண்ணஞ் செய்து 
போற்றுமாறுபோல , -- துன்னிய ஐம்புல வேடர் சுழலிற் 
பட்டு - ( தன்னிலையிற் பிறழ்ந்து ) நெருங்கிய ஐம்பொறி 
வேடர் சுழலிற்பட் ( டறிவிழந்து ) , - துணைவனையும் அறி 
யாது துயருறும் தொல் உயிரை - ( தன்னை அறியாமையே 
யன்றித் ) தலைவனையும் அறியாது நிலைபெற்ற உயிர் வருந்து 
மாற்றை , -- மன்னும் அருள் - இறப்பில் தவமுதிர்ச்சி 
நோக்கி , - குரு ஆகி வந்து- ( நித்த முத்த சுத்த சித்தெனப் 
படும் அவ்வீசன் ) குருவடிவங்கொண் டெழுந்தருளி வந்து 
(உணர்த்தி ), - அவரின் நீக்கி மலம் அகற்றி - அவ்வைம் 
பொறியினின்று நீங்குமாறு மலவலியைக் கெடுத்து , 
தானாக்கி மலர் அடிக்கீழ் வைப்பன் - ( மீட்டுத் ) தொன் 
னிலையாய தன் வண்ணமாக்கி ( அவ்வுயிரை ) மலர்போலுந் 
திருவடிக் கீழ்வைத்து வாழ்விப்பன் என்க . 

பொழிப்புரை 
உயிர் தன்னிலையிற் பிறழ்ந்து ஐம்பொறிகளுட் 
பட்ட றி விழந்து வருந்துமாற்றை , நித்தமுத்தசுத்தசித் 
தெனப்படு மவ்வீசன் , குருவடிவங்கொண் டெழுந்தருளி 
வந்து தவமுதிர்ச்சி நோக்கி யுணர்த்தி மீட்டுத் தொன்னிலை 
யிற் பிறழாது வைத்து வாழ்விப்ப னென்பதாம் . 


சிவ 


எ - து . 


இங்கனம் வாழ்வித்தல் ஈசனுக்குக் கடப்பாடாத லினிது 
விளக்குவார் , பிள்ளைமைப்பருவத்து மடமையால் வேடருட்பட்டுப் 
பர தந்திரனாய்த் தன் சாதிக்குரிய பெருந் தகைமை யிழந்து இழி 
தொழில் பயிற்றி வருந்தும் மன்னவ குமாரனாவா னொருவனுக்கு 
அவன் றந்தை செய்யு முதவியை யெடுத்துக்காட்டிக் கூறினார் . 


எட்டாஞ்சூத்திரம் 


417 


மும்மலச் சுழலிற்பட்டு வருந்து தல் காட்சிப்புலனாதல் செல்லா 
மையின் , அதனை யொழித்துக் காட்சிப்புலனா யெளிதினறியப்படு 
வதாய ஐம்பொறிச்சுழலிற் படுதலே மீண்டெடுத்துக் கூறினார் 
தூலவருந்ததிநயம்பற்றிச் சோபானமுறையின் வைத்து ண த 
துதல் மாபாகலின் . 

துணைவனையு மென்னுமும்மை தன்னை யறியாமையே யன்றி 
யென இறந்தது தழீ இயது ; சிறப்புமாம் . 

மன்னுமருளென்றது ஈண்டிறப்பிறவத்தின்மேற்று . மூன்றா 
வது விரித்துரைக்க . 

என்மகனீயென்றென உவமையுட் கூறு தலாற் பொருளினும் 
உணர்த்தி யென்பது வருவித்துரைக்கப்பட்டது . “ தவத்தினி 
னுணர்த்த " (சிவஞானபோதம் , எட்டாஞ்சூத்திரம் , ஐம்புலவேடர் ) 
என்றார் முதனூலாசிரியரும் . 

இங்ஙனமுரைத்தவாற்றான் முதனூலெட்டாஞ் சூத்திரம் 
போல இச்செய்யுளும் நாற்கூற்ற தாமாறு கண்டுகொள்க . 

இவற்றுட் குருவாகி வந்துணர்த்தி யென்ற முதற்கூற்றுப் 
பொருளை ஒன்பது செய்யுளான் வகுத்துக் கூறுவான் டெங் 

( 1 ) 


கினார் . 


முதலதிகரணம் 


உரை தருமிப் பசுவர்க்க முணரின் மூன்றா 

முயரும்விஞ்ஞா னகலர்பிரளயாகலர் சகலர் 
நிரையின்மல மலங்கன்ம மலங்கன்ம மாயை 

நிற்குமுத லிருவர்க்கு நிராதார மாகிக் 
53 


418 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


கரையிலருட் பரன்றுவிதா சத்திநிபா தத்தாற் 

கழிப்பன்மலஞ் சகலர்க்குக் கன்ம வொப்பிற் 
றரையிலா சான்மூர்த்தி பாதார மாகித் 

தரித்தொழிப்பன் மலஞ்சதுர்த்தா சத்தினிபாதத்தால் . 


சுப் 


பதவுரை 


உரைதரும் இப்பசு - ( எண்ணரிதாய் ) உரைக்கப் 
படும் இவ்வுயிர்களெல்லாம் . - உணரின் -உணருமிடத்து.- 
உயரும் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் - உயர்ந்த 
விஞ்ஞானாகலருங் பிரளயாகலரும் சகலரும் ( என ) .-- நிரை 
யின் மலம் மலம் கன்மம் மலம் கன்மம் மாயை நிற்கும் 
முறையே ஆணவமலமும் அதனோடு கன்மமலமும் 
அவைகளோடு மாயாமலமுமாய் நிற்கும் ( பந்தவேறுபாட் 
டான் ) , மூன்று வர்க்கமாம் - மூவகைப்படும் , -- சகலர்க்கு 
( அவற்றுள் மும்மலங்களுமுடைய ) சகலவர்க்கத்திற்கு , 
கன்ம ஒப்பில் - இருவினையொப்பின்கண் .--சதுர்த்தா சத் 
திநிபாதத்தால் -மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரமென்னும் 
நால்வகைச் சத்திநிபாதமுறைமையின் வைத்து ( அரிது 
ணர்த்த வேண்டுதலின் ) .-- தரையில் ஆசான் மூர்த்தி தரித்து 
ஆதாரமாகி மலம் ஒழிப்பன் - இவ்வுலகின்கண் ( அவ்வுயிர் 
கட்கே ) குருமூர்த்தியை அதிட்டித்து நின்று சாதாரதீக்கை 
செய்து மலத்தை நீக்குவன் , - முதல் இருவர்க்கும் - ஒரு 
மலம் இருமலமுடைய மற்றை யிருவர்க்கத்திற்கும் .-- 
துவிதா சத்தி நிபாதத்தால் - தீவிரம் தீவிரதரமென்னும் இரு 
வகைச் சத்திநிபாதத்தின் வைத்து (உணர்த்த அமையு 
மாதலின் ) , - கரையில் அருட்பரன் நிராதாரமாகி மலங் 
கழிப்பன் - அளவிடுதற்கரிய கருணைவடிவாகிய முதல் 
வன் (சகலவர்க்கம்போல் குருவடிவின் மறைந்து நின்று 


எட்டாஞ்சூத்திரம் 


419 


- 


எ - து . 


படர்க்கையான் உணர்த்தப்பட்டு அரிதுணரவேண்டாத 
அவ்விருதிறத் துயிர்கட்கும் முறையே உண்ணின்றும் முன் 
னின்றும் உணர்த்துவதாகிய ) நிராதாரதீக்கை செய்து மலத் 
தை நீக்குவன் என்க . 

சிவ 

பொழிப்புரை 
எண்ணரியவுயிர்களெல்லாம் பந்தவேறுபாட் 
டான் மூவகைப்படும் . அவற்றுள் மும்மலங்களுமுடைய 
சகலவர்க்கத்திற்கு நால்வகைச்சத்திநிபாத முறைமையின் 
வைத்து அரிதுணர்த்தவேண்டுதலின் , அவ்வுயிர்கட்கே குரு 
வாகி வந்துணாத்தியென மேற்கூறிய சாதாரதீக்கை செய் 
வது . ஒருமல மிருமலமுடைய மற்றை யிருவர்க்கத்திற்குத் 
தீவிரந்தீவிரதரமென்னும் இருவகைச் சத்திநிபாதத்தின் 
வைத்துணர்த்த வமையுமாதலின் , சகலவர்க்கம்போற் குரு 
வடிவின் மறைந்து நின்று படர்க்கையானுணர்த்தப்பட் டரி 
துணரவேண்டாது அவ்விருதிறத் துயிர்கட்கும் முறையே 
உண்ணின்று முன்னின்றுமுணர்த்துவதாகிய நிராதார தீக்கை 
செய்யப்படுமென்பதாம் . 

இதனானே தீக்கை இருவகைத்தென்பதூஉம் அவ்வி 
வகைக்கு முரியா ரிவரென்பதூஉங் கூறப்பட்டன . 

இனி இவ்விரண்டனுள் ஈண்டெடுத்துக்கொண்ட சாதார 
தீக்கையிற்படும் பாகுபாடும் அவற்ற தியல்பும் வகுத்துக் கூறுதற் 
கெழுந் தன வருஞ்செய்யுட்களென்பது . 

( 2 ) 
பலவிதமா சான்பாச மோசனந்தான் பண்ணும் 

படி நயனத் தருள்பரிசம் வாசகமா னதமு 
மலகில்சாத் திரம்யோக மவுத்தி ராதி 

யநேகமுள வவற்றினவுத் திரியிரண்டு திறனா 


420 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


மிலகுஞா னங்கிரியை யெனஞான மனத்தா 

லியற்றுவது கிரியையெழிற் குண்டமண்ட லாதி 
நிலவுவித்துச் செய் கல்கிரி யாவதிதா னின்னு 

நிர்ப்பீசஞ் சபீசமென விரண்டாகி நிகழும் . 


சுப் 


- 


பதவுரை 


பலவிதம் - ( அவ்வுயிர்க்கண்ணதாகிய மலபரிபாகம் ) 
பலவகைப்படுதலின் , -- ஆசான் பாசம் மோசனந்தான் 
பண்ணும்படி - ( அதற்கேற்ப ) ஆசிரியன் அம்மலத்தை 
மோசிக்கும்படி ( செய்யும் சாதாரதீக்கையும் ) , - நயனத்து 
அருள் பரிசம் வாசகம் மானதமும் அல்கு இல் சாத்திரம் 
யோகம் அவுத்திராதி அநேகம் உள - திருவருணோக்க 
மும் பரிசமும் வாக்கும் பாவனையும் மிக்க நூல்களும் 
யோகமும் ஔத்திரி சாம்பவமுதலியனவுமாகப் பலவேறு 
வகைப்படும் . - அவற்றின் அவுத்திரி - அவற்றுள் ( ஏனைத் 
தீக்கைகளெல்லாம் 

தனக்கு அங்கமாகவுடைத்தாய்ச் 
சிறந்த ) ஔத்திரிதீக்கையாவது ,-இலகு ஞானம் கிரியை 
என இரண்டு திறனாம் - விளங்குகின்ற ஞானவதி கிரியா 
வதி யென்று இருவகைப்படும்.- எழிற் குண்ட மண்ட 
லம் ஆதி மனத்தால் கிரியை இயற்றுவது ஞானம் - 
( அவற்றுள் ) அழகினையுடைய குண்டம் மண்டலம் அங்கி 
நெய் சுருக்கு சுருவமுதலிய அனைத்தும் மனத்தாற் ( கற் 
பித்துக் கொண்டு விதிப்படி அகத்தே ஆகுதிமுதலிய ) 
சிரியை செய்வது ஞானவதி , - நிலவுவித்துச் செய்தல் 
கிரியாவதி - ( அவையனைத்தும் புறத்தே ) நிலவக்கொண்டு 
( புறம்பே அக்கிரியை ) செய்வது கிரியாவதி யெனப்படும் , 
தான் - ( இங்ஙனம் இருவகைப்பட்ட ) ஔத்திரி தீக்கை 
தான் , - இன்னும் நிர்ப்பீசம் சபீசம் என இரண்டாகி நிக 


எட்டாஞ்சூத்திரம் 


421 


ழும் - இன்னும் நிர்ப்பீசம் சபீசமென வெவ்வேறு இரு 
வகைப்படும் என்க . 

சிவ பொழிப்புரை 


- 


பாகிய 


பல 


எ - து . அவ்வுயிர்க்கண்ண தா மலபரிபாகம் 
வகைப்படுதலின் , அம்மலத்தை மோசிக்குஞ் சாதாரதீக்கையு 
மதற்கேற்பத் திருநோக்கமுதலியனவாகப் பலவேறுவகைப் 
படும் . அவற்றுள் எனைத் தீக்கைகளெல்லாந் தனக்கங்கமாக 
வுடைத்தாய்ச் சிறந்த ஒளத்திரிதீக்கையாவது ஞானவதி கிரி 
பாவதியென் றிருவகைப்படும் . அவற்றுட் குண்டமண்ட 
லம் அங்கி நெய் சுருக்குச் சுருவமுதலியவனைத்தும் மனத் 
தாற் கற்பித்துக்கொண்டு விதிப்படி யகத்தே யாகுதிமுத 
லிய கிரியை செய்வது ஞானவதி ; அவையனைத்தும் புறத்தே 
நிலவக்கொண்டு புறம்பே யக்கிரிபை செய்வது கிரியாவதி 
யெனப்படும் . இங்ஙனமிருவகைப்பட்ட ஔத்திரிதீக்கை 
தான் இன்னும் நிர்ப்பீசஞ் சபீசமென வெவ்வேறிருவகைப் 
படுமென்பதாம் . 


கிரியையியற்றுவதென மாறுக . 

ஔத்திராதியென்ற தனாற் சாம்பவதீக்கை முதலியனவுத் தழு 
வப்பட்டன . 


நயன தீக்கைமுதலிய ஆறும் , சுதந்திரமாய்ச் செய்யப்படுவன 
வும் அவுத்திரிக்கங்கமாய்ச் செய்யப்படுவனவு மென் றிருவகைப்படும் . 
அவற்றுள் முன்னையவை ஒளத்திரிக்குரியால்லாதார்க்குச் செய்யப் 
படுவன வெனக்கொள்க . 


ஹு தசஹிதம் ஹௌத்திரி ; ஹுதம் ஓமம் . 


( 3 ) 


4:22 


சிவஞர்ன சித்தியார் சுபக்கம் 


பாலரொடு வாலீசர் விருத்தர்பணி மொழியார் 

பலபோகத் தவர்வியாதிப் பட்டவர்க்குப் பண்ணுஞ் 
சீலமது நிர்ப்பீசஞ் சமயா சாரந் 

திகழ்சுத்தி சமயிபுத் திரர்க்கு நித்தத் 
தேலுமதி காரத்தை யியற்றித் தானு 

மெழினிரதி காரையென நின்றிரண்டாய் விளங்குஞ் 
சாலநிகழ் தேகபா தத்தி னோடு 

சத்தியநிர் வாணமெனச் சாற்றுங் காலே . 


சுப் 

- பதவுரை 
நிர்ப்பீசம் - ( அவ்விரண்டனுள் ) நிர்ப்பீசதீக்கையா 
வது.- ( மலபரிபாக முடையவராயும் தீக்கைப்பின் ஒரு 
தலையான் வழுவின்றிச் செய்யக்கடவனவாய சமயசாரங் 
களை அநுட்டிக்கும் ஆற்றல் அறிவிலராகிய ) பால 
ரொடு வாலீசர் விருத்தர் பணிமொழியார் பலபோகத்தவர் 
வியாதிப்பட்டவர்க்கு - பாலரும் அறிவீனரும் முதியோ 
ரும் மெல்லிய வசனத்தையுடைய மாதரும் பலபோகத் 
தினையுடையவரும் மிக்க நோயினை யுடையவருமாகிய 
இவர் முதலாயினார்க்கு . -- திகழ் சமயாசாரம் சுத்தி - ( ஆசா 
ரியனாவான் அதனை உணர்ந்து ஏனைக் கன்மங்களோடுகூட ) 
விளங்குகின்ற சமயாசாரத்தையும் ( ஆகுதியாற் ) சுத்தி 
செய் தொழித்து.-- நித்தத்து ஏலும் அதிகாரத்தை இயற்றி 
- நித்தியகன் மமாத்திரையின் ஏன்றவா றனுட்டிக்கும் 
அதிகாரமுடையவராகச் செய்து ( சமயாசாரங்களைச் சுத்தி 
செய் தொழித்தமையின் ).- எழில் நிரதிகாரையென 
நின்று - ( நைமித்திகத்தும் காமியத்தும் அதிகாரங் கொடா 
மையான் இது ) அழகு பொருந்திய நிரதிகாரதீக்கையெனப் 
பட்டு , - அதுதானும் அத்தீக்கை மூன்றனுள் , - சமயி 


- 


எட்டாஞ்சூத்திரம் 


423 


எ - து . 


புத்திரர்க்குப் பண்ணும் சீலம் - சமயி புத்திரர்க்குச் செய்வ 
தாகிய சமயமும் விசேடமும் ( ஒரோவொன்றேயாம் ) , 
சாற்றும் காலே - ( ஏனை நிருவாண தீக்கையைச் ) சொல்லு 
மிடத்து , -- சால நிகழ் தேக பாதத்தினோடு சத்திய நிர் 
வாணமென இரண்டாய் விளங்கும் - மிக்கு நிகழ்கின்ற 
தேகாந்தத்தின் முத்தியைப்பயக்கும் அசத்தியோ நிருவாண 
மெனவும் அப்பொழுதே முத்தியைப் பயக்கும் சத்தியோ 
நிருவாணமெனவும் இருவகைப்படும் என்க . 

சிவ பொழிப்புரை 

அவ்விரண்டனுள் நிர்ப்பீசதீக்கையாவது , மல 
பரிபாகமுடையவராயுந்தீக்கைப்பின் ஒருதலையான் வழுவின் 
றிச் செய்யக்கடவனவாய சமயாசாரங்களை அனுட்டிக்கும் 
ஆற்றலறிவிலராயினார்க்கு , ஆசாரியனவானதனையுணர்த்து 
ஏனைக்கன்மங்களோடு கூடச் சமயாசாரத்தையும் ஆகுதியாற் 
சுத்திசெய்தொழித்து , நித்திய கன்மமாத்திரையின் ஏ 
வாறனுட்டிக்கு மதிகாரமுடையராகச் செய்வதாம் ; ஆயினும் 
சமயாசாரங்களைச் சுத்திசெய்தொழித்தமையின் நைமித்தி 
கத்துங் காமியத்துமதிகாரங் கொடாமையான் , இது நிரதி 
காரதீக்கையெனப்படும் . அத்தீக்கை மூன்றனுட் சமயமும் 
விசேடமு மொரோவொன்றேயாம் , ஏனை நிருவாணதீக்கை 
தேகாந்தத்தின் முத்தியைப்பயக்கும் அசத்தியோ நிருவாண 
மெனவும் அப்பொழுதே முத்தியைப் பயக்குஞ் சத்தியோ 
நிருவாணமெனவும் இருவகைப்படுமென்பதாம் . 


ஏன்ற 


சமயாசாரசுத்தியோடு செய்யப்படும் நிருவாண தீக்கையும் 
அதற்கங்கமாயுஞ் சுதந்திரமாயுஞ்செய்யப்படுஞ் சமயவிசேடங்களும் 
நிர்ப்பீ.ச.தீக்கை யெனக்கொள்க . 

( 4 ) 


424 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


ஓதியுணர்ந் தொழுக்கநெறி யிழுக்கா நல்ல 

வுத்தமர்க்குச் செய்வதுயர் பீசமிவர் தம்மை 
நீதியி ைனித்தியதை மித்திககா மிபத்தி 

னிறுத்திநிரம் பதிகார நிகழ்த்துவதுஞ் செய்து 
சாதகா சாரியரு மாக்கி வீடு 

தருவிக்கு முலோகசிவ தருமிணியென் றிரண்டா 
மாதலினா னதிகாரை யாஞ்சமய விசேட 
நிருவாண மபிடேக மிவற்றடங்கு மன்றே , 
சுப் 

பதவுரை 


உயர் பீசம் ( இனி ) உயர்ந்த சபீசமாவது , --ஓதி 
உணர்ந்து ஒழுக்கநெறி இழுக்கா நல்ல உத்தமர்க்கு - ( மல 
பரிபாகத்தோடு கூடக் ) கற்றறிந்து ஒழுக்கவழியில் வழு 
வாது நிற்கும் ( ஆற்றன் மிக்குடைய ) உத்தமத்திலுத்தம 
ராயினார்க்கு , - நிறுத்திச் செய்து - ( ஆசிரியனாவான் அஃ 
தறிந்து சமயாசாரகன்மமாத்திரம் ) நிறுத்தி ( ஏனையவற் 
றைச் சுத்தி ) செய்தொழித்து , -இவர் தம்மை நீதியினான் - 
இவரை முறைமையான் , -நித்திய நைமித்திக காமியத்தின் 
நிரம்பு அதிகாரம் நிகழ்த்துவதும் செய்வது - நித்திய 
நைமித்திக காமியமாகிய மூன்றினும் பேரதிகாரமுடை 
யராகச் செய்வதாம் ( ஆகலின் ) , - அதிகாரையாம்- (இது ) 
சாதிகார தீக்கை யெனவும் பெயர் பெறும் , -- சாதகாசாரி 
யரும் ஆக்கி வீடு தருவிக்கும்- ( இத்தீக்கைப்பேறுடையார் 
தீக்கை வேறுபாட்டாற் ) சாதகரும் ஆசாரியரு மென்று 
இருதிறப்படுவர் .--உலோக ( தருமிணி ) சிவதருமிணியென்று 
இரண்டாம் - ( இந்தச் சபீசதீக்கைதான் இல்லற முடை 
யார்க்குத் திரோதான சுத்திருப சிகாச்சேதமின்றிச் செய் 
வதாகிய ) உலோகதருமிணியும் ( துறவறமுடையார்க்குத் 


எட்டாஞ்சூத்திரம் - 


425 


திரோதான சுத்திரூப சிகாச் சேதத்தோடு செய்வதாகிய ) 
சிவதருமிணியுமென்று இருவகைப்படும் (இவை முறை 
யே பௌதிகதீக்கை நைட்டிகதீக்கை யெனவும் பரியா 
யப் பெயர்பெறும் ).- ஆதலினாற் சமய விசேட நிருவாணம் 
அபிடேகம் இவற்று அடங்கும் அன்றே - இவ்வாறாதலிற் 
சமயம் விசேடம் நிருவாணம் அபிடேகமென்னும் பேத 
மெல்லாம் நிர்ப்பீசம் சபீசமென்னும் இவ்விரண்டினுள் 
அடங்கும் என்க . 

சிவ பொழிப்புரை 


எ- து . இனிச் சபீசமாவது , மலபரிபாகத் தோடுகூடக் 
கற்றறிவுமாற்றலும் மிக்குடையராயினர்க்கு , ஆசாரியனா 
வான் அஃதறிந்து சமயாசாரகன்மமாத்திர நிறுத்தி ஏனைய 
வற்றைச் சுத்திசெய்தொழித்து நித்தியகன்மமுதலிய மூன் 
றினும் பேரதிகாரமுடையராகச் செய்வதாம் ; ஆகலின் இது 
சாதிகாரதீக்கை யெனவும் பெயர்பெறும் . இத் தீக்கைப் 
பேறுடையார் தீக்கை வேறுபாட்டாற் சாதகருமாசாரியரு 
மென்றிருதிறப்படுவர். இந்தச்சபீசதீக்கைதான் இல்லற 
முடையார்க்குத் திரோதனசுத்திரூப சிகாச்சேதமின்றிச் 
செய்வதாய உலக தருமிணியுந் துறவற முடையார்க்குத் 
திரோதான சுத்திரூப சிகாச்சேதத்தோடு செய்வதாகிய 
சிவதருமிணியு மென் றிருவகைப்படும் . இவை முறையே 
பௌ திகதீக்கை நைட்டி.கதீக்கையெனவும் பரியாயப்பெயர் 
பெறும் . சமய விசேட நிருவாண மபிடேக மென்னும் பேத 
மெல்லாம் நிர்ப்பீசஞ் சபீசமென்னும் இவ்விரண்ட னு 
ளடங்கு மென்பதாம் . 

54 


426 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சமயாசார சுத்தியின்றிச் செய்யும் நிருவாண தீக்கையும் அதற் 
கங்கமாய்ச் செய்யப்படுஞ் சமய விசேடங்களுஞ் சபீசதீக்கையெனக் 
கொள்க . 


உத்தமத்திலுத் தமரென்பார் , கல்லவுத் தமரென்றார் ; ஓதியுணர் 
தலும் ஒழுக்கநெறி யிழுக்காமையுமாகிய விரண்டுமுடையார் உத்த 
மத்திலுத் தமரெனவே , அவ்விரண்டினி லொன்றில்லாதார் உத்த 
மத்தில் மத்திமரென்பதூஉம் , இரண்டு மில்லாதார் உத்தமத்தி 
ல தமரென்பதூஉம் பெற்றாம் ; பெறவே , நிர்ப்பீசஞ் சபீசமென் 
றிருதிறப்படுஞ் சாதார தீக்கைக்குரியார் இவ்வாறு முத்திறப்படுவ 
ரென்பதாயிற்று . 

இங்ஙனங் கூறியவாற்றால் ஒளத் திரியெனத் தொகையானொன் 
றும் , ஞானவதி கிரியாவதியென வகையானிரண்டும் , ஞானவதி 
நிர்ப்பீசஞ் சபீசம் கிரியாவதி நிர்ப்பீசஞ் சபீசமெனவிரியானான்கு 
மாயவாறு காண்க . 


நிர்ப்பீசஞ் சபீசமென்னும் இவற்றின் விரியாகிய சமயவிசேட 
முதலியவற்றி னியல்பெல்லாம் ஆகமங்களுட் காண்க . 

இவை மூன்று செய்யுளானுஞ் சாதாரதீக்கையின் வகையும் 
அவற்றியல்புகளும் தொகுத்துக் கூறப்பட்டன . 

( 5 ) 


அழிவிலாக் கிரியையினா னாதல்சத்தி மத்தா 

னாதலத்து வாசுத்தி பண்ணிமல மகற்றி 
யொழிவிலாச் சிவம்பிரகா சித்தற்கு ஞான 

முதிப்பித்துற் பவந்துடைப்ப னரனொருமூ வர்க்கும் 
வழுவிலா வழியாறா மந்திரங்கள் பதங்கள் 

வன்னங்கள் புவனங்க டத்துவங்கள் கலைகள் 
கழிவிலா துரைத்தமுறை யொன்றினொன்று வியாத்தி 

கருதுகலை சத்தியின்கண் சத்திசிவன் கண்ணாம் . 


எட்டாஞ்சூத்திரம் 


427 


அரன் 


சுப் 

பதவுரை 
முதல்வன் ( குருமூர்த்தியை அதிட்டித்து 
நின்று) .-- மந்திரங்கள் பதங்கள் வன்னங்கள் புவனங்கள் 
தத்துவங்கள் கலைகள் ஆறாம் வழுவிலா வழி - மந்திரம் 
பதம் வன்னம் புவனம் தத்துவம் கலைகளென 
வகைப்படும் வழுவில்லாத அத்துவாக்கள் , - கழிவிலாது 
உரைத்த முறை ஒன்றின் ஒன்று வியாத்தி - நீங்குதலின்றி 
( இங்ஙனஞ்) சொல்லிய முறையே ஒன்றினொன் றடங்க , 
கருது கலை சத்தியின் கண் - ( இறுதிக்கண் வைத்துக் ) 
கருதப்படும் கலை திரோதான சத்தியினும் , -- சத்தி சிவன் 
கண்ணாம் - அத்திரோதானசத்தி சிவத்தினும் ( அடங்கு 
மாறு உணர்ந்து அவ்வாறடக்கி ) , - அழிவிலாச் சத்திமத் 
தான் ஆதல் கிரியையினான் ஆதல்- ( நிர்ப்பீசம் சபீசமெனத் 
தனித்தனி இருவகைப்படுமென்று மேற்கூறிப்போந்த ) 
கெடுதலில்லாத ஞானவதி கிரியா வதி யென்னும் இரண்ட 
னுள் ஒரு தீக்கையானே, - ஒரு மூவர்க்கும் அத்துவா 
சுத்திபண்ணி மலம் அகற்றி - உத்தமத்திலுத்தமர் முத 
லிய அம்மூவர்க்கும் அறுவகை யத்துவாக்களையும் சோதி 
க்கு முகத்தாற் ( பிறவிக்கேதுவாகிய ) மலத்தைக் கெடு 
த்து .-- ஒழிவிலாச் சிவம் பிரகாசித்தற்கு ஞானம் உதிப் 
பித்து - எங்கணும் வியாபகமாகிய சிவம் பிரகாசித்தற் 
கேதுவாகிய ஞானத்தைக் கொடுத்து , உற்பவம் துடைப் 
பன் - பிறவியை ஒழிப்பன் என்க . 

சிவ - பொழிப்புரை 
எ - து. அரன் , குருமூர்த்தியை யதிட்டித்துநின்று 
மந்திரமுத லறுவகைப்படு மத்துவாக்க ளொன்றினொன்ற 
டங்க இறுதிக்கணின்ற கலை திரோதானசத்தியினும் அது 


428 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


க் 


சிவத்தினு மடங்குமாறுணர்ந்து அவ்வாறடக்கி நிர்ப்பீசஞ் 
சபீசமெனத் தனித்தனியிருவகைப்படுமென மேற்கூறிப் 
போந்த ஞானவதி கிரியாவதியென்னுமிரண்டனு ளொ 
கையானே உத்தமத்திலுத்தமர் முதலிய வம்மூவர்க்கும் 
அறுவகையத்துவாக்களையுஞ் சோதிக்குமுகத்தாற் பிறவிக் 
கேதுவாகிய மலத்தைக் கெடுத்துச் சிவம் பிரகாசித்தற் கேது 
வாகிய ஞானத்தைக் கொடுக்கு மென்பதாம் 


கிரியை ஆகுபெயர் . 


ஔத்திரி யிரண்டு திறனாமிலகுஞானங் கிரியை யென முதற்க 
ணெடுத்துக்கொண்டு முடிவின்கண் அழிவிலாக் கிரியையினனாதல் 
சத்திமத் தானாத லென முடித் தமையின் , இடைக்கட் கூறப்பட் 
டனவெல்லாம் இவ்விரண்டற்கும் பொது வாமாறு காண்க ; சோம 
சம்புபத்ததி வருணபத்ததி முதலியவற்றினும் இவ்வாறே கூறப் 
பட்டன . 


இதனானே ஆசிரியன் தீக்கை செய்யுமாறு தொகுத்துக் கூறப் 
பட்டது . 

( 6 ) 


மந்திரங்கண் முதலைந்துங் கலையைந்தின் வியாத்தி 

மருவுமந் திரமிரண்டு பதங்க ணாலே 
ழந்த நிலை யெழுத்தொன்று புவன நூற்றெட் 

டவனிதத் துவமொன்று நிவிர்த்தியயன் றெய்வம் 
வந்திடுமந் திரமிரண்டு பதங்கண் மூவேழ் 

வன்னங்க ணாலாறு புரமைம்பத் தாறு 
தந்திடுந்தத் துவங்களிரு பத்து மூன்று 

தரும்பிரதிட் டாகலைமா லதிதெய்வந் தானாம் . 


எட்டாஞ்சூத்திரம் 


429 


சுப் 

பதவுரை 
மந்திரங்கள் முதல் ஐந்தும் கலை ஐந்தின் வியாத்தி - 
(( அசுத்தம் மிச்சிரம் சுத்தமென்னு மூவகை அத்துவாக் 
களும் ) மந்திரங்கள் முதலாக ஐவகைப்பட்டு ( ஒன்றி 
னொன்று வியாத்தியாய் முறையானே ) பஞ்சகலைகளுள் 
அடங்குமாறு ( யாங்ஙனமெனின் ) , -- மந்திரம் இரண்டு - 
மந்திரம் இரண்டும் .-- பதங்கள் நாலேழ் - பதம் இருபத் 
தெட்டும் . - அந்தநிலை எழுத்து ஒன்று - இறுதிக்கண்ண 
தாகிய எழுத்து ஒன்றும் , -- புவனம் நூற்றெட்டு .-- 
புவனம் நூற்றெட்டும் . - அவனி தத்துவம் ஒன்று - பிருதிவி 
தத்துவம் ஒன்றும் ஆகிய இவைகள் ( ஒன்றினொன்றாக ), 
நிவிர்த்தி மருவும் - நிவிர்த்திகலையில் அடங்கும் , - அயன் 
தெய்வம் - ( அதற்குப் ) பிரமன் அதிதேவதையாம் - வந்திடு 
மந்திரம் இரண்டு - வாரா நின்ற மந்திரம் இரண்டும் .- 
பதங்கள் மூவேழ் - பதம் இருபத்தொன்றும் , -- வன்னங் 
கள் நாலாறு - எழுத்து இருபத்துநான்கும் , -- புரம் ஐம்பத் 
தாறு - புவனம் ஐம்பத்தாறும் , - தந்திடும் தத்துவங்கள் 
இருபத்து மூன்று- தாராநின்ற தத்துவம் இருபத்து மூன்றும் 
ஆகிய இவைகள் ( ஒன்றினொன்றாக ), -- பிரதிட்டாகலை 
தரும் - பிரதிட்டாகலையில் அடங்கும் , - மால் அதிதெய்வம் 
தான் ஆம் - ( அதற்குத் ) திருமால் அதிதேவதையாம் 
என்க. 

( 7 ) 
வித்தையின் மந் திரமிரண்டு பதநாலைந்து 

விரவுமெழுத் தேழுபுர மிருபத் தேழு 
தத்துவமு மோரேழு தங்குமதி செய்வந் 

தாவிலுருத் திரகுைஞ் சாந்தி தன்னின் 
வைத்தனமந் திரமிரண்டு பதங்கள் பதி னொன்று 

வன்னமொரு மூன்று புரம் பதினெட்டாகு 


430 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


முத்தமமாந் தத்துவமு மொருமூன் றாகு 

முணரிலதி தேவதையு முயரீச னாமே . 


சுப் 


பதவுரை 


மந்திரம் இரண்டு - மந்திரம் இரண்டும் , -பதம் 
நாலைந்து - பதம் இருபதும் , - விரவும் எழுத்து ஏழு - 
பொருந்திய எழுத்து ஏழும் , -- புரம் இருபத்தேழு .- 
புவனம் இருபத்தேழும் , - தத்துவம் ஓரேழும் - வித்தியா 
தத்துவம் ஏழும் ஆகிய இவைகள் ( ஒன்றினொன்றாக ) .- 
வித்தையின் தங்கும் வித்தியாகலைக்கண்ணே அடங்கும் .- 
தாவு இல் உருத்திரன் அதிதெய்வம் ஆகும் – ( அதற்கு ) 
முடிவில்லாத உருத்திரன் அதிதேவதையாம் .-- மந்திரம் 
இரண்டு - மந்திரம் இரண்டும் , - பதங்கள் பதினொன்று - 
பதம் பதினொன்றும் , -வன்னம் ஒரு மூன்று- எழுத்து 
மூன்றும் , -- ஆகும் புரம் பதினெட்டு - ஆகிய புவனம் 
பதினெட்டும் , உத்தமமாம் தத்துவம் ஒரு மூன்றும் 
ஆகும் - உத்தமமாகிய தத்துவம் மூன்றும் ஆகிய இவை 
கள் ( ஒன்றினொன்றாக ) , -- சாந்தி தன்னின் வைத்தன - 
சாந்திகலைக்கண் அடங்கும் , -உணரில் உயர் ஈசன் அதி 
தேவதையும் ஆமே - உணரும்வழி ( அதற்கு ) மகேச்சுரன் 
அதிதேவதையாம் என்க , 

( 8 ) 


சாந்தியா தீதகலை தன்னின்மந் திரங்க 

டாமூன்று பதமொன்றக் கரங்கள் பதினாறு 
வாய்ந்தபுர மூவைந்து தத்துவங்களிரண்டு 

மருவுமதி தேவதையு மன்னுசதா சிவரா 
மேய்ந்தமுறை மந்திரங்கள் பதினொன்று பதங்க 

ளெண்பத்தொன் றக்கரங்களைம்பத்தொன் றாகு 


எட்டாஞ்சூத்திரம் 


431 


- 


மாய்ந்தபுர மிருநூற்றோ டிருபத்து நாலா 
மறி தருதத் துவமுப்பத் தாறுகலை யைந்தே . 

சுப் 

பதவுரை 
மந்திரங்கள் தாம் மூன்று - மந்திரம் மூன்றும் , - பதம் 
ஒன்று - பதம் ஒன்றும் , - அக்கரங்கள் பதினாறு - எழுத் 
துப் பதினாறும் ,-வாய்ந்த புரம் மூவைந்து - சிறந்த 
புவனம் பதினைந்தும், -- தத்துவங்கள் இரண்டு - தத்துவம் 
இரண்டும் ஆகிய இவைகள் ( ஒன்றினொன்றாக ) ,- சாந்தியா 
தீதகலை தன்னின் மருவும் - சாந்திய தீதகலைக்கண்ணே 
அடங்கும் , -மன்னு சதாசிவர் அதிதேவதையும் ஆம் 
- ( அதற்கு ) நிலைபெற்ற சதாசிவர் அதிதேவதையாம் .- 
ஏய்ந்த முறை - பொருந்திய விம்முறையே , - மந்திரங்கள் 
பதினொன்று - சத்தியோசாதம் முதலிய பதினொரு மந்திரங் 
களும் , -- பதங்கள் எண்பத்தொன்று சிவாயநமோநம 
முதலிய எண்பத்தொருபத மந்திரங்களும் . -ஆகும் அக் 
கரங்கள் ஐம்பத்தொன்று - க்ஷகாரமுதலாகிய வன்னம் 
ஐம்பத்தொன்றும் , -ஆய்ந்தபுரம் இருநூற்றோடு இருபத்து 
நாலாம் -சிறந்த அநாசிருதபுவன முதற் புவனம் இருநூற்றி 
ருபத்துநான்கும்.-- அறிதருதத்துவம் முப்பத்தாறு - 
அறியப்பட்ட பிருதிவிதத்துவ முதலிய தத்துவம் முப்பத் 
தாறும் , - கலை ஐந்தே - நிவர்த்திகலை முதலிய கலை ஐந்தும் 
ஆக ( ச் சங்கார முறையின் வைத்தெண்ணி இவ்வாறு 
கண்டுகொள்க ) என்க . 

சிவ பொழிப்புரை 

அத்துவாக்கள் ஒன்றினொன்று வியாத்தியாய் 
முறையானே பஞ்சகலைகளுளடங்குமாறு யாங்ஙனமெனின் , 
அசுத்தம் மிச்சிரஞ் சுத்தமென்னும் மூவகையத்துவாக்களும் 


எ - து 


432 


சிவஞான சித்தியார் சுயக்கம் 


ஐவகைப்பட்டுப் பஞ்சகலைகளு ளடங்குமாறு சங்காரமுறை 
யின் வைத்தெண்ணி யிவ் வாறுகண்டுகொள்க வென்பதாம் . 


மந்திரமுதலியவற்றிற்குங் கலையில் வியாத்தி கூறியது பரம் 
பரையின் வியாப்பியமாதல்பற்றி யாதலான் மேல் ஒன்றினொன்று 
வியாத்தி யென்பதனோடு முரணாமையறிக . 

சாந்தியாதீ தகலை நீட்டும் வழி நீட்டல் . 

இவை மூன்று செய்யுளானுர் தீக்கைசெய்தற்கண் அத்து 
வாக்க ளொன்றினொன்று வியாத்தியா தலறிந் தடக்குமாறுவகுத்துக் 
கூறப்பட்டது . 

அற்றேல் , இறைவனிங்ஙனங் குருமூர்த்தியை ய திட்டித்து 
நின்று செய்யுந் தீக்கையில் ஏனை மலசுத்திகளை யொழித்து அத்துவ 
சுத்தியே மிகுத்துக்கூறியது என்னை ? யென்பாரை நோக்கி யெழுந் 
தது வருஞ்செய்யுளென்பது . 

( 9 ) 


மூன்றுதிறத் தணுக்கள் செயுங் கன்மங் கட்கு 

முன்னிலையா மூவிரண்டா மத்து வாவி 
னான்றமுறை பவையருத்தி யறுத்துமல முதிர்வித் 

தரும்பருவ மடைதலுமே யாசா னாகித் 
தோன்றி நுக ராதவகை முற்செய் கன்மத் 

துகளறுத்தங் கத்துவாத் துடக்கறவே சோதித் 
தேன்றவுடற் கன்மமனு பவத்தினா லறுத்திங் 

கினிச்செய்கன்ம மூலமல ஞானத்தா லிடிப்பன் . 


சுப் 

பதவுரை 
அணுக்கள் மூன்று திறத்துச் செயுங் கன்மங்கட்கு - 
ஆன்மாக்கள் மனவாக்குக் காயமென்னு முத்திறத்தால் 
ஈட்டப்படுங் கன்மங்கள் எவைக்கும் , - முன்னிலையாம் 


எட்டாஞ்சூத்திரம் 


433 


மூவிரண்டாம் அத்துவாவின் ஆன்ற முறை அவை 
அருத்தி அறுத்து - ( பற்றுக்கொடுத்து நிற்கும் ) முன்னிலை 
யாகிய ஆறத்துவாவினும் (ஈட்டிய முறையானன்றிப் ) பக் 
குவமான முறையான் அக்கன்மங்களை (இறைவன் ) நுகர் 
வித்து ஒழித்து, - மலம் முதிர்வித்து - ஆணவமலத்தை 
முதிர்வித்து . - அரும் பருவம் அடைதலுமே ஆசானாகித் 
தோன்றி - ( அவ்வுயிர்கட்கு ) அரிய பருவம் வந்துழிக் 
குருவடிவாயெழுந்தருளி, -- அத்துவாத்துடக்கு அறவே 
சோதித்து அங்கு நுகராதவகை முன்செய் கன்மத் துகள் 
அறுத்து - ( கிரியா சத்தி விருத்தியாகிய தீக்கையால் ) 
மாயேயமாகிய அத்து வபந்தம் ஒழியும்படி சோதித்து 
ஆண்டு நுகராவண்ணம் ( எஞ்சிநின்ற ) சஞ்சிதகன்மத் து 
களைச் சுத்தி செய்து , -உடல் ஏன்ற கன்மம் அனுபவத் 
தினால் அறுத்து - உடல் முகந்துகொண்ட பிராரத்தகன் 
மத்தை அனுபவத்தினால் ஒழித்து.- மூல மலம் இங்கு 
இனிச்செய் கன்மம் - அநாதியாகிய ஆணவமலத்தையும் 
இவ்விடத்து ( வாதனைப்பற்றி நிகழும் ) ஆகாமிய மலத்தை 
யும் , -- ஞானத்தால் இடிப்பன் - ( ஒளிமுன் இருள் போல ) 
ஞான சத்தியால் ஒழிப்பன் என்க . 

சிவ 

பொழிப்புரை 


எது . அநாதிமறைப்பாகிய வாண வமலமும் வாதனை 
பற்றி நிகழு மாகாமி பவினையும் ஒளிமுன் னிருள் போல 
இறைவனது ஞானசத்தியா லொழியற்பாலன ; அவ்வாணவ 
மலத்தை முதிர்வித்தற்பொருட்டு ஈட்டிய முறையானன்றிப் 
பக்குவமுறைபா னுகர்விக்கப்பட் டெஞ்சிக்கிடந்த கன்மமல 
மும் அதற்குப் பற்றுக்கொடுத்து நிற்கும் முன்னிலையாகிய 
மாயேயமலமுங் கிரியாசத்தியாலொழியற்பாலன; உடம்பு 

55 


4.34 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


முகந்து கொண்ட பிராரத்தகன்மம் அனுபவத்தாலொழியற் 
பாலன ; இங்ஙனமாகலாற் கிரியாசத்திவிருத்தியாகிய தீக்கை 
யால் எஞ்சி நின்ற கன்மங்களைச் சுத்திசெய்தற்பொருட்டு , 
அவற்றிற்குப் பற்றுக் கோடாகிய வத்துவசுத்தியே ஈண்டுக் 
கூறப்பட்டன வென்பதாம் . 


அநாதிமறைப்பாகிய ஆணவமலமும் வாதனைபற்றி நிகழும் 
ஆகாமிய வினையும் , ஒளிமுன் இருள்போல இறைவனது ஞான 
சத்தியால் ஒழியற்பாலன ; அவ்வாணவமலத்தை முதிர்வித்தற் 
பொருட்டு ஈட்டிய முறையானன் றிப் பக்குவமுறையான் நுகர்விக் 
கப்பட்டெஞ்சிக்கிடந்த கன்மமலமும் அதற்குப் பற்றுக்கொடுத்து 
நிற்கும் முன்னிலையாகிய மாயேயமலமுங் கிரியாசத்தியால் ஒழியற் 
பாலன ; உடம்பு முகந்துகொண்ட பிராரத் தகன்மம் அநுபவத்தால் 
ஒழியற்பாலது ; இங்ஙனமாகலாற் கிரியாசத்தி விருத்தியாகிய தீக் 
கையால் எஞ்சி நின்ற கன்மங்களைச் சுத்திசெய்தற்பொருட்டு , 
அவற்றிற்குப் பற்றுக்கோடாகிய அத்து வசுத்தியே ஈண்டுக் கூறப் 
பட்டதென வகுத்தோதற்பாலனவற்றை விரிவஞ்சி ஒரு முடிபாக 
வைத்தோதினார் . 


இரண்டும் ஒருபொருள் வினையாதற்குரிய வியைபுதோன்ற 
அருத்தி யறுத்துத்தோன்றி யறுத் தென உடன் கூறினார் . 

ஆன் றமுறை பக்குவமானமுறை . 

மலமுதிர் தலாவது தனது சத்தி தேய்தற்குரிய துணைக்கார 
ணங்களெல்லாவற்றோடுங் கூடிப்ப தனழியுஞ் செவ்வித்தாதல் . 

உயிர் பருவமடைதலாவது அறிவித்தவாறே யறியவல்லுஞ் 
செவ்வித்தாதல் . 

அரும் பருவமென்றார் , எய்துதற் கருமை நோக்கி , அது வருஞ் 
செய்யுளிற் பெறப்படும் . 


எட்டாஞ்சூத்திரம் 


435 


பருவமடைதலுமே யாசானாகித் தோன்றி யென்றதனானே , 
பருவமடையாதார்க்குத் தீக்கை செய்தலும் அடைந்தார்க்கு அது 
செய்யாமையும் பழுதென்பது பெற்றாம் . 


இதனானே அத்துவசுத்தியின் சிறப்புக் கூறப்பட்டது . 


உரை தருமென்பது முத லித்துணையுங் குருவாகிவந் துணர்த்தி 
யென்னும் முதற்கூற்றுப் பொருளை விரித்துணர்த்தியவாறு , 


இனி மன்னுமருளா லுணர்த்தி யென்னு மிரண்டாங்கூற்றினை 
இருபத்தைந்து செய்யுளான் விரித்துணர்த்துகின்றார் . ( 10 ) 


இரண்டாமதிகரணம் 


புறச்சமய நெறிநின்று மகச்சமயம் புக்கும் 

புகன்மிருதி வழியுழன்றும் புகலுமாச் சிரம 
வறத்துறைக ளவையடைந்து மருந்தவங்கள் புரிந்து 

மருங்கலைகள் பலதெரிந்து மாரணங்கள் படித்துஞ் 
சிறப்புடைய புராணங்க ளுணர்ந்தும் வேத 

சிரப்பொருளை மிகத்தெளிந்துஞ் சென்றாற் சைவத் 
திறத்தடைவ ரிதிற்சரியை கிரியா யோகஞ் 

செலுத்தியபின் ஞானத்தாற் சிவனடியைச் சேர்வர் 


சுப் 

பதவுரை 
( மேற்கூறிய அரும்பருவமடைதல் ) புறச்சமய நெறி 
நின்றும் - புறச்சமய நூல்வழியே ஒழுகியும்.- அகச்சமயம் 
புக்கும் அகச்சமய நூல்வழியே சென்றொழுகியும் , - 


436 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


மிருதி புகல் வழி உழன்றும் மிருதிநூல் சொல்லும் 
வழியே சென்றொழுகியும் ,-புகலும் ஆச்சிரம அறத் துறை 
களவை அடைந்தும் - ( வேதங்களிற் ) கூறியவாறு ஆச் 
சிரம தருமநெறிகளின் வழுவாதொழுகியும்.- அருந்தவங் 
கள் புரிந்தும் - செயற்கரிய தவங்களைச்செய்தும்.- அருங் 
கலைகள் பல தெரிந்தும் - அரிய கலைஞானங்கள் பலவற் 
றைப் பயின்றும் , - ஆரணங்கள் படித்தும் - வேதங்களை 
ஓதியும் , --சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் - சிறப் 
பினையுடைய புராணங்களை அறிந்தும்.-- வேதசிரப்பொ 
ருளை மிகத்தெளிந்தும் , --உபநிடதப்பொருளை மிக ( ஆராய் 
ந்து ) தெளிவுற்றும் , சென்றால் சைவத்திறத்து அடைவர் 
( இங்ஙனஞ் சோபானமுறையாற் பல பிறவிகளினு மேற் 
பட்டு நிகழ்ந்து முற்றுப்பெற்றுச் ) சென்றாற் சைவக்கூற் 
றின் முடிபாகிய சித்தாந்த சைவத்தைத் தலைப்படுவர் 
( அன்றி ஒருங்கே ஒருகாலத்து முற்றுப்பெறுவதன்று ) .- 
இதில் சரியை கிரியாயோகம் செலுத்தியபின் - இச்சித்தாந்த 
சைவத்தினும் சரியை கிரியா யோகங்களை அநுட்டித்து 
முற்றியபின் , -- ஞானத்தால் சிவன் அடியைச் சேர்வர் - 
ஞானத்தைப் பெற்று அதனாற் சிவபிரான் றிருவடிகளைச் 
சேர்வர் என்க. 

சிவ பொழிப்புரை 
எ - து . மேற்கூறிய அரும்பருவமடைதல் , இங்ஙனஞ் 
சோபானமுறையாற் பலபிறவிகளினு மேற்பட்டு நிகழ்ந்து 
முற்றுப்பெறுவதன்றி , ஒருங்கே பொருகாலத்து முற்றுப் 
பெறுவதன் றென்பதாம் . 

சைவத்திற மென்றது சைவக்கூற்றின் முடிபாகிய சித்தாந்த 
சைவத்தை. 

சென்றாலென்பது சேறலருமை விளக்கி நின்றது . - 


எட்டாஞ்சூத்திரம் 


437 


இதனானே மேற்கூறிய பருவமடையு முறைமை கூறுமுகத் 
தான் மன்னுமருளென்ற தன்வகையும் அவற்றிற்கு வாயிலிவை 
யென்பதூஉம் வகுத்துக் கூறப்பட்டன . 

( 11 ) 
இம்மையே யீரெட்டாண் டெய்தியெழி லாரு 

மேந்திழையார் முத்தியென்று மிருஞ்சுவர்க்க முத்தி 
யம்மையே யென்று முத்தி யைந்து கந்த 

மறக்கெடுகை யென்றுமட்ட குணமுத்தி யென்று 
மெய்ம்மையே பாடாணம் போல்கைமுத்தி யென்றும் 

விவேகமுத்தி யென்றுந்தன் மெய்வடிவாஞ் சிவத்தைச் 
செம்மையே பெறுகைமுத்தி யென் றுஞ்செப் புவர்கள் 
சிவனடியைச் சேருமுத்தி செப்புவதிங் கியாமே . 

சுப் - பதவுரை 
( ஏனைச் சமய நூலார் கூறு முத்திகளாவன சோபான 
முறையான் நிலமுதல் நாதமீறாய்க் கிடந்த முப்பத்தாறு 
தத்துவங்களினிடைக்கட்படுவனவாம் என்னை ) இம்மையே 
ஈரெட்டு ஆண்டு எய்தி எழில் ஆரும் 

ஏந்திழை 
ஆர் முத்தியென்றும் - உலகாயத நூலார் இம்மைக்கண் 
ணே பதினாறாண்டுள்ள அழகுபொருந்திய ஆபரணங்கள் 
அணிந்த அரிவையரைக் கூடி இன்புறுதலே முத்தியென் 
றும் , - அம்மையே இருஞ் சுவர்க்க முத்தி யென்றும் - 
மீமாஞ்சை நூலார்( யாகாதி கன்மங்கள் செய்து ) அம்மைக் 
கண்ணே பெருமையாகிய சுவர்க்காதிலோக போக நுகர் 
தலே முத்தியென்றும் ,-ஐந்துகந்தம் அறக்கெடுகை 
முத்தியென்றும் சவுத்திராந்திக நூலார் உருவமுதலிய 
ஐவகைக் கந்தங்களு முற்றக் கெடுதலே முத்தியென்றும் , 
- அட்டகுணம் முத்தியென்றும் - ஆருகத நூலார் அருந்த 
ஞான முதலிய எண்குணமடைதலே முத்தியென்றும் , -- 


438 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


மெய்ம்மையே பாடாணம்போல்கை முத்தியென்றும் - 
வைசேடிகநூலார் மெய்ம்மையாகப் பாடாணம்போற் 
கிடக்கையே முத்தியென்றும் , - விவேகமுத்தியென்றும் - 
சாங்கிய நூலார் ( தத்துவங்களைப் பகுத்துணரும் ) விவேக 
ஞானமே முத்தியென்றும் மாயாவாத நூலார் ( மாயை 
பிரமங்களை ) விசாரிப்பதே முத்தியென்றும், - தன் மெய் 
வடிவாஞ் சிவத்தைச் செம்மையே பெறுகை முத்தியென் 
றும் செப்புவர்கள் - சிவசமவாதிகண் முதலிய அகச்சமய 
நூலார் தன்னுண்மை வடிவாகிய சிவசாரூபமுதலிய பத 
முத்திகளைச் செவ்விதாகப் பெறுதலே முத்தியென்றும் 
கூறுவர் ( என்பதாம் ) .-- இங்கேயாஞ் செப்புவது - ஈண்டு 
( வேதாகம நூ லுண்மையுணர்ந்த ) யாங் கூறு முத்தியா 
வது .--சிவன் அடியைச் சேரும் முத்தி - ( முப்பத்தாறு 
தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்ட ) சிவபிரான் றிருவடி 
யைச் சேருமுத்தியாம் என்க , 

சிவ பொழிப்புரை 
எ -து . ஏனைச் சமய நூலார் கூறுமுத்திகளாவன சோ 
பானமுறையால் நிலமுத தைமீறாய்க் கிடந்த முப்பத்தாறு 
தத்துவங்களிடைக்கட் படுவனவாய அரிவையரின்புறுமுத்தி 
முதலாயினவாம் . வேதாகம நூ லுண்மையுணர்ந்த யாங் 
கூறுமுத்தியாவது முப்பத்தாறு தத்துவங்களுக்கு மப்பாற் 
பட்ட சிவனடியைச் சேருமுத்தியாமென்பதாம் . 

விவேகமுத்தி இரட்டுறமொழிதல் . 

ஏந்திழையை யென்னு மிரண்டாவது விகாரத்தாற்றொக்கது 
ஆர்முத்தி வினைத்தொகை . 

உம்மையை எதிரது தழீ இயிற்றாக்கி ஈண்டுக் கூறாத சமயமுத்தி 
களையும் இவற்றுடன் வைத்துக் கூறிக்கொள்க . 


எட்டாஞ்சூத்திரம் 


439 


- 


இதனானே புறச்சமய நெறிநிற்றன் முதலியனவெல்லாஞ் 
சைவத்திறத் தடை தற்குச் சோபான முறையான் வாயிலாமாறு 
அவற்றது பயன் கூறுமுகத்தானே இனிது விளக்கப்பட்டது . (12 ) 
ஓதுசம யங்கள் பொரு ளுணரு நூல்க 

ளொன்றோடொன் றொவ்வாம லுளபலவுமிவற்றுள் 
யாதுசம யம்பொருணூல் யாதிங் கென்னி 

னிதுவாகு மதுவல்ல தெனும்பிணக்க தின்றி 
நீதியினா னிவையெல்லா மோரிடத்தே காண 

நின்றதியா தொருசமய மதுசமயம் பொருணூ 
லாதலினா னிவையெல்லா மருமறையா கமத்தே 
யடங்கியிடு மவையிரண்டு மானடிக்கீ ழடங்கும் . 

சுப் பதவுரை 
ஓது சமயங்கள் - சொல்லப்பட்ட சமயங்களும் , 
பொருள் உணரும் நூல்கள் - அச்சமயப் பொருள்களை 
உணர்த்தற்கேதுவாகிய நூல்களும் , -- ஒன்றோடு ஒன்று 
ஒவ்வாமல் உள பலவும் - மாறுபட்டனவாகவுள்ளன 
பலவாதலின் , -- இவற்றுள் ச மயம் யாது பொருள் நூல் 
யாது இங்கு என்னின் இவற்றுள் ( முதன்மையான ) சம 
யம் யாது அச்சமயப்பொருளை (உணர்த்தும் ) நூல் யாது 
இவ்விடத்தென்னின் , - இது ஆகும் அது அல்லது எனும் 
பிணக்கது இன்றி - இது பொருந்தும் அது பொருந்தாது 
என்னும் பிணக்கின்றி.-- நீ தியினான் இவையெல்லாம் 
ஓரிடத்தேகாண நின்றது யாதொரு சமயம் - முறைமை 
யான் இவையனைத்தும் ஒருங்கே காணப்பட்டு நின்றது 
எச்சமயமோ; -- அது சமயம் பொருள் நூல் ஆதலினான் - 
அதுவே ( முதன்மையான ) சமயமும் அச்சமயப் பொருளை 
(உணர்த்தும் நூலே ) நூலுமாதலின் , -இவை யெல்லாம் 


440 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அருமறை ஆகமத்தே அடங்கியிடும் - ( கண்ணில்லார் 
பலர் குழீஇக் கொண்டு வேழநின்றுழித் தலைப்பட்டுக் 
கையினாற்றைவந்து வேறு வேறு கூறும் இலக்கணங்க 
ளெல்லாம் கண்ணுள்ளானொருவன் கண்டு கூறும் அத 
னிலக்கணத்துள் ஏகதேசமாய்க் காணப்பட்டு அடங்கு 
மாறுபோல ஏனைச் சமயநூலார் தத்தஞ் சிற்றறிவுக்குப் 
புலனாயவாறுபற்றி ) அவ்வந் நூல்களிற்கூறும் பொருளியல் 
புகளெல்லாம் ( முற்றுணர்வுடைய முதல்வனாற்செய்யப் 
பட்ட ) அரியவேதாகமங்களிற் கூறும் பொருளியல்பின் 
ஏகதேசமாய்க்காணப்பட்டு அவற்றுள் ) அடங்குதலின் 
( அதுவே முதன்மையான சமயமாம் ) , - அவை இரண்டும் 
அரன் அடிக்கீழ் அடங்கும் - (சிவபிரானாற் செய்யப்பட்டு 
அவனையே தமக்கு முதலாகக் கொண்டுரைக்கும் ) அவ்விரு 
வகை நூலும் அவ்விறைவன் றிருவடியில் அடங்குதலின் 
( அவையே நூல்களாம் ) என்க . 

பொழிப்புரை 
எது . 

கண்ணில்லார்பலர் குழீ இக்கொண்டு வேழ 
நின்றுழித்தலைப்பட்டுக் கையினாற்றைவந்து 
கூறு மிலக்கணங்களெல்லாங் கண்ணுள்ளா 
கண்டு கூறு மதனிலக்கணத்துள் ஏகதேசமாய்க் காணப்பட் 
டடங்குமாறுபோல , ஏனைச்சமய நூலார் தத்தஞ் சிற்றறிவுக் 
குப் புலனாயவாறுபற்றி அவ்வ நூல்களிற் கூறும் பொருளி 
யல்புகளெல்லாம் முற்றுணர்வுடைய முதல்வனாற் செய்யப் 
பட்ட வேதாகமங்களிற் கூறும் பொருளியல்பின் ஏகதேச 
மாய்க் காணப்பட்டு அவற்றுளடங்கும் . சிவபிரானாற் செய் 
யப்பட்டு அவனையே தமக்கு முதலாகக் கொண்டுரைக்குமவ் 
விருவகை நூலும் அவ்விறைவன் றிருவடியி லடங்கு மென் 
பதாம் . 


சிவ 


வேறு 
வறு 


னாருவன் 


எட்டாஞ்சூத்திரம் 


441 


ருமறையா கமுதனூ லனைத்து முரைக் கையினா 

னளப்பரிதா மப்பொருளை யரனருளா லணுக்க 
டருவர்கள் பின் றனித்தனியே தாமறிந்த வளவிற் 

றர்க்கமொடுத் தரங்களினாற் சமயஞ்சா தித்து 
மிருதிபுரா ணங்கலைகண் மற்று மெல்லா 

மெய்ந்நூலின் வழிபுடையர் மங்கம்வே தாங்கஞ் 
சுருதிசிவா கமமொழியச் சொல்லுவதொன் றில்லை 

சொல்லுவார் தமக்கறையோ சொல்லொ ணாதே . 


சுப் 


- 


பதவுரை 


( நூலெனப்படுவனவெல்லாம் ஒரு நிக ரனவாத 
லின்றி முதனூல் வழி நூல் சார்புநூல் பூருவ பக்க 
நூலெனப் பலவேறுவகைப்பட்டு மேன்மேனூல்களை 
நோக்கிக் கீழ்க்கீழ் நூல்கள் மேன்மையுடையனவாம் ) 
சமயம் - ( அவற்றுள் ஏனைச் ) சமய நூல்களெல்லாம் , 
அனைத்தும் உரைக்கையினான் முதனூல் அருமறை ஆக 
மம் அளப்பரிதாம் அப்பொருளை - அனைத்துங் கூறுகை 
யால் முதனூலாகிய அரியவேதாகமங்களினது அளவிடற் 
கரிய உயர்ந்தபொருளை , -அணுக்கள் அரன் அருளால் 
பின் தனித்தனியே - ( முழுவதும் உள்ள வாறுணரமாட் 
டாத ) உயிர்கள் முதல்வன் அருளால் ( அவற்றுட் சில 
பொருளைப் ) பிற்காலத்தே (சமுத்திரகலச நயம்பற்றி )) 
ஆண்டாண்டெடுத்துக்கொண்டு , - தாம் அறிந்த அளவில் 
தத்தம் அறிவளவுக்கேற்ப , - தர்க்கமொடு உத்தரங்களி 
னால் சாதித்துத் தருவர்கள் - பூருவபக்க சித்தாந்தங்களி 
னாற் சாதித்துத் ( தொகுத்தும் விரித் துஞ்) செய்த நூலாத 
லான் ( அவையெல்லாம் பூருவபக்கநூலெனப்படும் ), - 
மிருதி புராணம் கலைகள் மற்றுமெல்லாம் - (சமய நூலல்ல 

56 


442 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


வாகிய ) மிருதி புராணம் கலை கள் உபாகமமுதலாயின 
வெல்லாம்.- மெய்ந்நூலின் வழி ( ஆம் ) - மெய்மையர்கிய 
அவ்வேதாகமப் பொருளை (உள்ளவாறுணர்ந்தோர் 
அவற்றைப்பிறர்க்கு இனிது விளக்குதற் பொருட்டு நால் 
வகை யாப்பினுள் ஒன்றான் ) வழிப்படுத்துச்செய்த 
( நூலாகலான் அவை வழி ) நூலெனப்படும் , - அங்கம் 
வேதாங்கம் புடையாம்- ( ஏனைக் காருடம் தக்கிணமுதலிய ) 
ஆகமாங்கங்களும் (சிக்கை கற்பசூத்திரமுதலிய ) வேதாங் 
கங்களும் ( முறையே அவ்விரண்டையும் உள்ள வாறுணர் 
தற்குச் சார்பாய்ப்புடைபட்டு நிகழ்தலின் அவை ) 
சார்புநூலெனப்படும் , -- சுருதி சிவாகமம் ஒழியச்சொல்லு 
வது ஒன்று இல்லை - (இவ்வாறன்றி ) வேதாகமங்களின் 
அடங்காத (பொருளாய் ஒன் றனை யெடுத்துக்கொண்டு 
சுதந்திரமாய்ச் செய்யு ) நூல் ஒன்றுமில்லை , -- சொல்லுவார் 
தமக்கு அறையோ சொல்லொணாதே - (உண்டென்று ) 
சொல் ( லிப் பிணங் ) கும் பேதைகட்கு உத்தரஞ்சொல்லித் 
தெருட்டல் இயலாது என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . 

நூலெனப்படுவனவெல்லா மொருநிகரனவாத 
லின்றி முதனூல் வழி நூல் சார்பு நூல் பூருவபக்க நூலெனப் 
பலவேறுவகைப்பட்டு மேன்மேனூல்களை நோக்கிக் கீழ்க்கீழ் 
நூல்கண் மென்மையுடையனவாம் . அவற்றுள் ஏனைச்சமய 
நூல்களெல்லாம் , முதனூலாகிய வேதாகமப்பொருளை முழு 
வதுமுள்ளவாறுணரமாட்டாதார் அவற்றுட் சிலபொருளைச் 
சமுத்திரகலசநயம் பற்றி ஆண்டாண்டெடுத்துக் கொண்டு 
தத்தமறிவளவுக்கேற்பத் தொகுத்தும் விரித்துஞ் செய்த 
நூலாகலான் அவையெல்லாம் பூருவபக்க நூலெனப்படும் . 


எட்டாஞ்சூத்திரம் 


443 


சமய நூலல்லவாகிய மிருதி புராணங் கலைகள் மற்றுமென்ப 
தனாற்றழுவப்படும் உபாகமமுதலாயினவெல்லாம் அவ்வேதா 
கமப்பொருளை உள்ளவாறுணர்ந்தோர் அவற்றைப் பிறர்க்கு 
இனிது விளக்குதற்பொருட்டு நால்வகையாப்பினு ளொன் 
றான் வழிப்படுத்துச் செய்த நூலாகலான் அவை வழி நூலெ 
னப்படும் . ஏனைக்காருடந் தக்கிணமுதலிய வாகமாங்கங் 
களும் , சிக்கை கற்பசூத்திர முதலிய வேதாங்கங்களும் , 
முறையே பவ்விரண்டினையு முள்ளவாறுணர்தற்குச் சார் 
பாய்ப் புடைபட்டு நிகழ்தலின் , அவை சார்பு நூலெனப் 
படும் . இவ்வாறன்றி வேதாகமங்களி னடங்காத பொருளா 
யொன்றனை யெடுத்துக்கொண்டு சுதந்திரமாய்ச் செய்யு நூல் 
ஒன்றுமில்லை ; உண்டென்று சொல்லிப் பிணங்கும் பேதைகள் 
என்கடவா ரென்பதாம் . 


சமுத்திரகலசநயம்பற்றி யெடுத்துக்கொண்டு தருதற்கும் 
அவர் சுதந்திரால்ல ரென்பார் , அரனருளா லென்றார் . 


பிறறிகழ்பூர்வமென முன் வருதலின் ஈண்டு வேறு கூறா 
தொழிந்தார் . 

சாதித்துத் தருவர்களென வியையும் . 


ஆமென்பதனை மேலுங் கூட்டுக . 


ஆகமாங்கத்தை அங்கமென்றது தலைக்குறை . 
ஒன்றுமென்னுமும்மை விகாரத்தாற்றொக்கது . 


அறை உத்தரம் . 


எல்லா மருமறையாகமத்தே காணப்பட் டடங்கு தலை இனிது 
விளக்கியவாறு . 

( 14 ) 


444 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


வே ,வத நூல் சைவ நூ லென்றிரண்டே நூல்கள் 

வேறுரைக்கு நூலிவற்றின் விரிந்த நூல்க 
ளாதி நூ லநாதியம லன் றருநூ லிரண்டு 

மாரண நூல் பொதுசைவ மருஞ்சிறப்பு நூலா 
நீதியினா னுலகர்க்குஞ் சத்திநிபா தர்க்கு 

நிகழ்த்தியது நீண்மறையி னெழிபொருள்வே தாந்தத் 
தீதில்பொருள் கொண்டுரைக்கு நூல்சைவம் பிற நூ 

றிகழ்பூர்வஞ் சிவாகமங்கள் சித்தாந்த மாகும் . 


சுப் 


பதவுரை 


நூல்கள் 


வேத நூல் சைவ நூல் என்று இரண்டு ஆதி நூல்கள் 
வேதம் சிவாகமம் இரண்டும் ( ஏனையோராற் செய்யப்படும் 
வழி நூல் சார்புநூல் பூருவபக்க நூல்களின் ஒன்றாக 
வைத்து எண்ணுதற்கு ஒருவாற்றானும் இயைபின்றி 
அவையனைத்திற்கும் ) முதனூலாகி , - அநாதி அமலன் 
தருநூல் - 

அநாதிமுத்தனாகிய இறைவனாற்றரப்படு 
நூலாக.- வேறு உரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த 

- ஏனையவெல்லாம் இவையிரண்டினின்றும் 
விரிந்த நூல்களாகலின் , - இரண்டுமே நூல் இவ்விரு 
வகை நூலுமே நூலென்று உயர்த்துக் கூறப்படுவனவாம் 
( அற்றேல் முதல்வனாற்றப்படு முதனூலை ஒன்றாகவைத் 
தெண்ணாமல் இங்ஙனம் இருவகைப்படுத்து எண்ணியது 
என்னையெனின் அஃதொக்கும் ) , - உலகர்க்கும் சத்தி நி 
பாதர்க்கும் நீதியினான் ஆரணம் சைவம் நிகழ்த்தியது - 
( முதல்வன் பெருங்கருணையாளனாகலின் ) உலகத்தார் உய் 
தற்பொருட்டும் சத்திநிபாதமுடையார் உய்தற்பொருட் 
டும் ( திருவுளத்திற்கருதிப் பொருள் பலப்படத்தோன்றுஞ் 
சூத்திரமும் அதனை அவ்வாறாகவொட்டாது தெளித் 


எட்டாஞ்சூத்திரம் 


4.45 


துரைக்கும் பாடியமும்போல ) முறையே வேதமும் சிவா 
கமமும் செய்யப்பட்டனவாகலான் , --பொது நூல் அருஞ் 
சிறப்பு நூலாம் - ( அவையிரண்டும் முறையானே ) பொது 
நூல் அரிய சிறப்பு நூலென ( ப்பட்டுச் சூத்திரமும் பாடிய 
மும்போல வேறுவைத்தெண்ண ) ப்பட்டன , -- நீள் மறை 
யின் ஒழி பொருள் வேதாந்தத் தீது இல் பொருள் கொண்டு 
உரைக்கும் சைவ நூல் - ( இங்ஙனம் ) விரிந்த வேதத்துட் 
கூறும் ( கருமகாண்டப்பொருள் கட்கு இன்றியமையாது 
வேண்டப்பட்டு ) எஞ்சி நின்றனவாய பொருள்களையும் 
வேதமுடிபாய உபநிடதத்தின் சாரமாயுள்ள குற்றமற்ற 
பொருள்களையும் வேறெடுத்துக்கொண்டு இனிது விளக்கு 
வது சிவாகமமாதலான் , -- பிற நூல் திகழ் பூர்வம் - ( இத 
னின் வேறாய வேதத்தின் பூருவபக்கப் பொருளைச்சொல் 
லும் ) ஏனை நூல்களெல்லாம் விளங்குகின்ற பூருவப்பக்க 
நூலெனவும் , -- சிவாகமங்கள் சித்தாந்தம் ஆகும் - ( அதன் 
சித்தாந்தப்பொருளைச் சொல்லுவதாய ) சிவாகமம் சித் 
தாந்த நூலெனவுமாம் என்க , 

சிவ பொழிப்புரை 

வேதஞ்சிவாகமமிரண்டும் , ஏனையோர் செய்யப் 
படும் வழி நூல் சார்பு நூல் பூருவபக்க நூல்களினொன்றாக 
வைத்தெண்ணுதற்கு ஒருவாற்றானு மியைபின்றி அவை 
யனைத்திற்கும் முதனூலாகி அநாதிமுத்தனாகிய விறைவனாற் 
றாப்படு நூலாக , ஏனையவெல்லாம் இவையிரண்டினின்றும் 
விரிந்த நூல்களாகலின் இவ்விருவகை நூலுமே நூலென் 
றுயர்த்துக் கூறப்படுவனவாம் . அற்றேல் , முதல்வனாற் றாப் 
படு முதனூலை ஒன்றாக வைத்தெண்ணாமல் இங்ஙன மிரு 
வகைப்படுத் தெண்ணியது என்னையெனின் , - அஃதொக்கும் , 


- 


எ - து 


446 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


முதல்வன் பெருங்கருணையாள கைலின் , உலகத்தாருய்தற் 
பொருட்டுஞ் சத்திநிபா தமுடையாருய்தற்பொருட்டுந் திரு 
வுளத்திற் கருதி , பொருள் பலபடத் தோன்றுஞ் சூத்திரமும் 
அதனை யவ்வாறாகவொட்டாது தெளித்துரைக்கும் பாடிய 
மும்போல , முறையே வேதமுஞ் சிவாகமமுஞ் செய்யப்பட் 
டனவாகலான் அவையிரண்டும் முறையானே பொது நூல் 
சிறப்பு நூலெனப்பட்டுச் சூத்திரமும் பாடி பமும்போல வேறு 
வைத்தெண்ணப்பட்டன. இங்கனம் வேத்திற் கூறுங் 
கருமகாண்டப்பொருள்கட்கு இன்றியமையாது வேண்டப் 
பட்டெஞ்சி நின்றனவாய பொருள்களையும் வேதமுடிபாய 
உபநிடதத்தின் சாரமாயுள்ள பொருள்களையும் வேறெடுத் 
துக்கொண்டினிது விளக்குவது சிவாகமமாகலான் , இதனின் 
வேறாய் வேதத்தின் பூர்வபக்கப்பொருளைச் சொல்லுமேனை 
நூல்களெல்லாம் பூர்வபக்க நூலெனவும் அதன் சித்தாந்தப் 
பொருளைச் சொல்லுவதாய சிவாகமஞ் சித்தாந்த நூலென 
வுமாமென்பதாம் . 


சிவாகமத்தின் சிறப்புக் கூறியவாறு . 


இவ்வாறன்றி யுரைப்பனவெல்லாம் போலி யென்பது சொற் 
கிடக்கை முறையானும் மகுடாகம முதலியவற்றானு மறிக 


இவை மூன்று செய்யுளானும் அவ்வந் நூல்கள தியல்பு கூறு 
முகத்தான் மேலதுவலியுறுத்தப்பட்டது . 

( 15 ) 


சித்தாந்தத் தேசிவன்றன் றிருக்கடைக்கண் சேர்த்திச் 

செனனமொன்றி லேசீவன் முத்த ராக 
வைத்தாண்டு மலங்கழுவி ஞான வாரி 

மடுத்தானந் தம்பொழிந்து வரும்பிறப்பை யறுத்து 


எட்டாஞ்சூத்திரம் 


447 


முத்தாந்தப் பாதமலர்க் கீழ்வைப்ப னென்று 

மொழிந்திடவு முலகரெல்லா மூர்க்க ராகிப் 
பித்தாந்தப் பெரும்பிதற்றுப் பிதற்றிப் பாவப் 

பெருங்குழியில் வீழ்ந்திடுவ ரிது வென்ன பிராந்தி . 


சுப் 


பதவுரை 


செநநம் ஒன்றிலே சிவன் தன் திருக் கடைக்கண் 
சேர்த்தி - சிவபிரான் தனது ( காருண்ணியத்தால் ஆசிரிய 
மூர்த்தமா யெழுந்தருளிப் பக்குவான்மாக்களுக்குச் ) சநந 
மொன்றிலே திருக்கடைநோக்கஞ்சேர்த்தல் முதலிய 
தீக்கை செய்து, -- ஞான வா ரிமடுத்து ஆனந்தம்பொழிந்து 
ஞானசாகரத்தின் மூழ்குவித்துச் சிவாநந்த மேலிடச்செய் 
தும் , - ( செநநம் ஒன்றிலே ) மலம் கழுவிச் சீவன்முத்தராக 
வைத்து - அவ்வொரு பிறப்பிற்றானே மும்மலவழுக்கை 
நீக்கிச் சீவன்முத்தராகச் செய்து , --ஆண்டுவரும் பிறப்பை 
அறுத்து - அவ்விடத்தே மேல்வரும் பிறவியை ஒழித்தும் , 
- முத்தாந்தப் பாதமலர்க் கீழ் வைப்பன் என்று - முத்தி 
முடிபாகிய திருவடிமலர்க்கீழ் அடங்கி நிற்கச்செய்வன் 
என்றும் ( கூறுதற்கு வழியாகலான் ) , - சித்தாந்தத்தே 
மொழிந்திடவும் - (இத்துணைப்பெருமைத்தாகிய ) சித்தாந்த 
நெறி (வீடுபேற்றிற்கு நேர்வழியென ) உபமந்நியர் அகத்தி 
யர் முதலிய உயர்ந்தோரெல்லாம் வாயுசங்கிதை சிவகீதை 
முதலியவற்றுள் விரித்தெடுத்தோதவும் . - உலகரெல்லாம் 
மூர்க்கராகிப் பித்தாந்தப் பெரும் பிதற்றுப் பிதற்றி - உல 
கத்தாரனைவரும் ( அதனைத் தெளியமாட்டாது தத்தமக்கு 
வேண்டியவாறெல்லாம் ) துரபிமானங்கொண்டு பித்த 
முடிவாகிய பெரும் பித்தாற் பிதற்றி , - பாவப் பெருங் 
குழியில் வீழ்ந்திடுவர் இது என்ன பிராந்தி - அப்பாவத் 


448 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


தாற் பெருங் கொடுநரகத்தின் வீழ்வர் ஈதென்னை மயக்கம் 
என்க . 

சிவ 

- பொழிப்புரை 
எ - து . இத்துணைப் பெருமைத்தாகிய சித்தாந்தநெறி 
வீடுபேற்றிற்கு நேர்வழியென உபமன்னிபன் அகத்தியன் 
முதலிய உயர்ந்தோரெல்லாம் வாயுசங்கிதை சிவகீதை முத 
லியவற்றுள் விரித்தெடுத்தோதவும் , அதனைத் தெளியமாட் 
டாது தத்தமக்கு வேண்டியவாறெல்லாந் துரபிமானங் 
கொண்டு பிதற்றுமவ்வுலகத்தார் என்கடவரென்பதாம் . 


ஔத்திரா தியென்றாற்போல முத்தியந்தம் முத்தாந் தமென் 
மரீஇயிற்று . 


பித்தாந்தம் பித்தமுடிபு ; பெரும்பித்தென்பதாம் ( 16 ) 
இறைவனா வான்ஞான மெல்ல மெல்லா 

முதன்மையனுக் கிரகமெல்லா மியல்புடையா னியம்பு 
மறைகளா கமங்களினா னறிவெல்லாந் தோற்று 

மரபின்வழி வருவோர்க்கும் வாரா தோர்க்கு 
முறைமையினா லின்பத்துன் பங்கொடுத்த லாலே 

முதன்மையெலா மறிந்து முயங் கிரண்டு போகத் 
திறமதனால் வினையறுக்குஞ் செய்தி யாலே 
சேருமனுக் கிரகமெலாங் காணுதுநாஞ் சிவற்கே . 

சுப் 

- பதவுரை 
எல்லாஞானம் எல்லாமுதன்மை எல்லா அநுக்கிரகம் 
சிவற்கே நாம் காணுதும் - முற்றுணர்வு முடிவிலாற்றல் 
பேரருளாகிய மூன்றும் சிவபிரானுக்கே ( யுளவென்பது ) 


எட்டாஞ்சூத்திரம் 


449 


- 


யாந் தெளிந்தேம் ( எங்ஙனமெனின் ). - இயம்பு மறைகள் 
ஆகமங்களினான் அறிவெல்லாம் தோற்றும் - மேற்கூறி 
யவாற்றாற் பெறப்பட்ட வேதாகமங்களை அருளிச்செய்த 
ஏதுவான் முற்றுணர்வு தெளியப்படும் , - மரபின் வழி வரு 
வோர்க்கும் வாராதோர்க்கும் முறைமையினால் இன்பத் 
துன்பம் கொடுத்தலாலே முதன்மை யெல்லாம் அறிந்தும் 
- அவ்வேதாகமங்களினெறிச் செல்வோர்க்கும் செல்லா 
தோர்க்கும் அம்முறையே சுகதுக்கம் அளித்தலாகிய ஏது 
வான் முடிவிலாற்றல் தெளியப்படும் , - முயங்கு இரண்டு 
போகத்திறமதனால் வினை அறுக்கும் செய்தியாலே அனுக் 
கிரகமெலாம் சேரும் - பொருந்திய இன்பத்துன்ப நுகர்ச் 
சிக் கூறுபாட்டால் ( அதற்குக் காரணமாகிய )இருவினைகளை 
நீக்கும் ஏதுவாற் பேரருள் தெளியப்படும் . - இயல்பு உடை 
யான் இறைவன் ஆவான் - ( ஆகலான் அங்ஙனம் இம் 
மூன்று குணம் ) இயல்பாகவுடைய அம்முதல்வன் ( செநம் 
மொன்றிலே திருக்கடைக்கண்சேர்த்தி ஞானவாரிமடுத் 
தானந்தம்பொழிதற்கும் அச் செநந மொன்றிலேதானே 
மலங்கழுவிச் சீவன் முத்தராகவைத்தாண்டு - வரும் 
பிறப்பை யறுத்தற்கும் பாதமலர்க்கீழ் வைத்தற்கும் ) வல் 
லவனாவான் என்க . 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . முற்றுணர்வு முதலிய மூன்றுஞ் சிவபிரானுக்கே 
யுளவென்பது மேற்கூறியவாற்றாற் பெறப்பட்ட மறையாகம 
மியம்புதன் முதலிய மூன்றேதுவானும் முறையே யறியக் 
கிடத்தலான் , அங்கன மிம்மூன்றுகுண மியல்பாகவுடைய 
வம்முதல்வன் செனனமொன்றிலே திருக்கடைக்கண் சேர் 
த்தி ஞானவாரிமடுத் தானந்தம் பொழிதற்கும் அச்செனன 

57 


4501 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


மொன்றி லேதானே மலங்கழுவிச் சீவன்முத்தராகவைத் 
தாண்டு வரும்பிறப்பை யறுத்தற்கும் பாதமலர்க்கீழ் வைத் 
தற்கும் வல்லவனாவானென்பதாம் . 


இறைவனென் றது வல்லவனென்னுந் துணையாய் நின்றது . 


பலசனனங்களிலுமாகா தவற்றையெல்லாம் ஒருசனனத்திலே 
தானே யங்கனமாகச்செய்யுமாறு யாங்கன? மென்பாரை நோக்கி 
யவ்வாசங்கை நீக்கி மேல தனை வலியுறுத்தியவாறு . 


இதற்குப் பிறரெல்லாம் ஓரியைபின்றா தன்மேலும் கூறியது 
கூறலென்னும் வழுப்பட வைத்துரைப்ப . 


இவையிரண்டு செய்யுளானுஞ் சைவத்திறத் தடை தற்சிறப் 
புக் கூறப்பட்டது . 

( 17 ) 


சன்மார்க்கஞ் சகமார்க்கஞ் சற்புத்திர மார்க்கந் 

தாதமார்க் கம்மென்றுஞ் சங்கரனை யடையு 
நன்மார்க்க நாலவைதா ஞான போக 

நற்கிரியா சரியையென நவிற்றுவதுஞ் செய்வர் 
சன்மார்க்க முத்திகள்சா லோக்கியசா மீப்பிய 

சாரூப்பிய சாயுச்சிய மென்று சதுர் விதமா 
முன்மார்க்க ஞானத்தா லெய்து முத்தி 

முடிவென்பர் மூன்றினுக்கு முத்திபத மென்பர் . 


சுப் 

பதவுரை 
சங்கரனை அடையும் நன் மார்க்கம் - ( அங்ங்னம் 
சைவத்திறத்தடைந்தார் )சிவபிரான் றிருவடியைச் சேர்தற் 
குரிய நன்மையாகிய நெறி, - தாதமார்க்கம் சற்புத்திர 
மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் என்றும் நால் - தாச 


எட்டாஞ்சூத்திரம் 


451 


நெறியென்றும் நன்மையாகிய புத்திரநெறியென்றும் 
தோழநெறியென்றும் நன்னெறியென்றும் நான்குவகைப் 
படுதலின் .-- அவைதாம் நற்சரியை கிரியா யோகம் ஞான 
மென நவிற்றுவதும் செய்வர் - அவையே சிவ ச ரியை 
கிரியை யோகம் ஞானமென்று பெயர்வழங்குவர் , - சன் 
மார்க்க முத்திகள் சாலோக்கிய சாமீப்பிய சாரூப்பிய 
சாயுச்சிய மென்று சதுர்விதமாம் - அந்நன்மையாகிய 
நெறிகட்குப் பயன் ( முறையே )சிவசாலோக சாமீப சாரூப 
சாயுச்சியமென நான்குவகைப்படும்.- மூன்றினுக்கு முத் 
திபதமென்பர் - ( அவற்றுள் ) சிவசரியை முதலியவற்றான் 
எய்தும் சிவசாலோகமுதலிய மூன்றனைப் பதமுத்தி ( யாகிய 
அபரமுத்தி ) யெனக் கூறுவர், - முன் ஞானமார்க்கத் 
தால் எய்தும் முத்தி முடிவென்பர் - முதன்மையாகிய 
ஞானவழியான் எய்துஞ் சிவசாயுச்சியத்தைப் பரமுத்தி 
யெனக் கூறுவர் என்க . 

சிவ பொழிப்புரை 

அங்ஙனஞ் சைவத்திறத்தடைந்தார் சிவனடி 
யைச் சேர்தற்குறிய நெறி தாதமார்க்கமுதலிய நான்குவகைப் 
படுதலின், அவையே சரிபை முதலிய பெயரான் வழங்கப் 
படும் . அவற்றிற்குப் பயன்முறையே சாலோகமுதலிய அபர 
முத்தியுஞ் சாயுச்சியமாகிய பரமுத்தியுமாமென்பதாம் . 

சாலோக்கிய முதலியவற்றிற்குப் பொருள் வருகின்ற செய் 
யுட்கணான்கினும் ஆசிரியர் தாமே மொழிபெயர்த்திரைக்கின்றவாற் 


எ - து 


றானறிக . 


ன 


சைவத்திறத் தடைந்தாராற் செலுத்தப்படுஞ் 
சரியை முதலிய நான்கும் முத்திநெறியாதற்கட்படும் பேதமும் 
அவற்றின் பயனுங் கூறப்பட்டன. 

( 18 ) 


452 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


தாதமார்க் கஞ்சாற்றிற் சங்கரன்றன் கோயிற் 

றலமலகிட் டிலகுதிரு மெழுக்குஞ் சாத்திப் 
போதுகளுங் கொய்துபூந் தார்மாலை கண்ணி 

புனிதற்குப் பலசமைத்துப் புகழ்ந்து பாடித் 
தீதிறிரு விளக்கிட்டுத் திருநந்த வனமுஞ் 

செய்து திரு வேடங்கண் டாலடியேன் செய்வ 
தியாதுபணி யீரென்று பணிந்தவர்தம் பணியு 

மியற்றுவதிச் சரிபைசெய்வோ ரீசனுல கிருப்பர் . 


சுப் 


பதவுரை 


தாதமார்க்கம் சாற்றில் - ( அந்நான்கனுள்ளே ) தாச 
நெறியைப் பேசுமிடத்து.--சங்கரன்றன் - கோயிற்றலம் 
அலகு இட்டு - சிவபிரானுடைய திருக்கோயிலின் மாட் 
டுத் திருவலகிட்டு , - இலகு திருமெழுக்குஞ் சாத்தி 
விளங்கும்படி திருமெழுக்கிட்டு , -தீது இல் திருவிளக்கு 
இட்டு - குற்றமற்ற பிரகாசம் பொருந்திய திருவிளக்கிட்டு , 
திருநந்தவனமும் செய்து - அழகிய நந்த வனங்கள் 
வைத்து.- போ துகளும் கொய்து - திருப்பள்ளித்தாமங்கள் 
எடுத்து , - பூந்தார் மாலை கண்ணி புனிதற்குப் பல 
சமைத்து - பொலிவாகிய மலரான் இயன்ற மாலை 
( இண்டை முதலிய ) கண்ணிகள் சிவபிரான் றிருமேனியிற் 
பொலிவுறும் வண்ணம் பலவாக அமைத்து , -- புகழ்ந்து 
பாடி - முதல்வனுடைய புகழ்தற்கரிய மேலாகிய சீர்த்தி 
யினை வாயார வாழ்த்தி , திருவேடங்கண்டால் அடியேன் 
செய்வது யாது பணியீர் என்று பணிந்து அவர்தம் பணி 
யும் இயற்றுவது -சிவனடியார் திருவேடத்தைக் கண்ணுற் 
றவளவில் அடியேனாற் செய்யத்தக்க குற்றேவல் யாது 
அதனை யருளவேண்டுமென்று வணங்கி அவர் அருளிச் 


எட்டாஞ்சூத்திரம் 


4531 


செய்யும் பணிவிடையுஞ் செய்வதாம் , - இச்சரியை செய் 
வோர்- ( புறத்தொழின்மாத்திரையானே உருவத்திருமேனி 
யை நோக்கி வழிபடுதலாகிய ) இச்சரியையினை அனுட்டித் 
தோர் ,-ஈசன் உலகு இருப்பர் -சிவசாலோகமாகிய பதமுத் 
தியைப் பெறுவர் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . புறத்தொழின்மாத்திரையானே உருவத்திருமே 
னியைநோக்கிச் செய்யும் வழிபாடு சரியையெனப்படுமென் 
பதாம் . 

( 19 ) 


புத்திர மார்க் கம்புகலிற் புதியவிரைப் போது 

புகையொளிமஞ் சனமமுது முதல் கொண் டைந்து 
சுத்திசெய்தா சனமூர்த்தி மூர்த்தி மானாஞ் 

சோதியையும் பாவித்தா வாகித்துச் சுத்த 
பத்தியினா லருச்சித்துப் பரவிப் போற்றிப் 

பரிவினொடு மெரியில்வரு காரியமும் பண்ணி 
நித்தலுமிக் கிரியையினை யியற்று வோர்க 

ணின்மலன்ற னருகிருப்பர் நினையுங் காலே . 


சுப் 


பதவுரை 


புத்திரமார்க்கம் புகலின் - புத்திரநெறியைச் சொல்லு 
மிடத்து , -- புதியவிரைப் போது புகை ஒளி மஞ்சனம் 
அமுது முதல் கொண்டு – புதிதாகிய வாசனையுடைய மலர் 
கள் தூபம் தீபம் திருமஞ்சனம் திருவமுது முதலிய 
( பூசோபகரணங்களெல்லாந் தேடி அமைத்துக் ) கொண்டு 
ஐந்து சுத்தி செய்து ஆசனம் மூர்த்தி மூர்த்திமானாம் சோதி 
யையும் பாவித்து ஆவாகித்து - பஞ்சசுத்திகள் பண்ணி ( ச் 


454 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவாசனமூர்த்தி மூலங்களாலே முறையே ) ஆசனமிட்டு 
மூர்த்தியை எழுந்தருளச்செய்து மூர்த்திமானாகிய பரஞ் 
சோதியைப் பாவனை செய்து ஆவாகித்து , -- சுத்தபத்தியி 
னால் அருச்சித்து - நிருமலமாகிய மெய்யன் பினால் அருச் 
சனைசெய்து , -- பரிவினொடும் பரவிப் போற்றி - விருப்பத் 
தொடு துதித்து வழிபாடியற்றி , - நித்தலும் எரியில் வரு 
காரியமும் பண்ணி - நித்தியாக்கினி காரியமுஞ் செய்து 
( முடிப்பதாம் ) .- நினையுங் காலே இக்கிரியையினை இயற்று 
வோர்கள் - நினையுமிடத்து ( ப் புறத்தொழில் அகத்தொழி 
லென்னும் இரண்டானும் அருவுருவத் திருமேனியை 
நோக்கி வழிபடுதலாகிய ) இக்கிரியையினை அனுட்டித் 
தோர் , - நின்மலன்றன் அருகு இருப்பர் - சிவசாமீ 
மாகிய பதமுத்தியைப் பெறுவர் என்க . 


சிவ 


பொழிப்புரை 


எ - து 


புறத்தொழி லகத்தொழிலென்னு மிரண்டானும் 
அருவுருவத்திருமேனியை நோக்கிச் செய்யும் வழிபாடு 
கிரியையெனப்படு மென்பதாம் . 

( 20 ) 


சகமார்க்கம் புலனொடுக்கித் தடுத்துவளி யிரண்டுஞ் 

சலிப்பற்று முச்சதுர முதலாதா ரங்க 
ளகமார்க்க மறிந்தவற்றி னரும்பொருள்க ளுணர்ந் தங் 

கணைந்து போய் மேலேறி யலர்மதிமண் டலத்தின் 
முகமார்க்க வமுதுடல முட்டத் தேக்கி 

முழுச்சோதி நினைந்திருத்தன் முதலாக வினைக் 
ளுகமார்க்க வட்டாங்க யோக முற்று 

முழத்தலுழந் தவர்சிவன்ற னுருவத்தைப் பெறுவர் . 


எட்டாஞ்சூத்திரம் 


455 


சுப் 

பதவுரை 
சகமார்க்கம் உழத்தல் - தோழநெறிப் பயிற்சியாவது , 
இரண்டும் தடுத்து – (உச்சுவாசம் நிச்சு வாசம் ) இரண்டை 
யும் அடக்கி , - வளி சலிப்பு அற்று - ( சுழுமுனாமார்க்கத் 
திலே ) பிராணவாயுவைச் சலனமற நிறுத்தி . - புலன் 
ஒடுக்கி - விடயங்களின் வழி (மனத்தைச் செல்லவொட் 
டாது ) மீட்டு, - முச்சதுரமுதல் ஆதாரங்கள் அகமார்க்கம் 
அறிந்து - முக்கோணம் சதுரமுதலிய ( வடிவினவாகிய 
மூலாதாரம் சுவாதிட்டானமாதிய ) ஆறாதாரங்களின் அந்தர் 
மாதிருகாக்கிரமத்தை உணர்ந்து . - அவற்றின் அரும்பொ 
ருள்கள் உணர்ந்து - அவ்வாதாரங்களின் அரிய அதிதேவ 
தைகளைத் தியானித்து ( அவ்வாறாதாரங்களினும் அசபாசத்தி 
சிவான்மிகையாய் நிற்கு முறைமையை நோக்கி) , - அங்கு 
அணைந்து போய் மேல் ஏறி - மூலாதாரந்தொடங்கி ( விநா 
யகர் முதலாகிய தேவதைகளை ) ப் பொருந்தி மேலாகிய 
( பிரமரந்திரமளவும் அசபையுடன் ) சென்றணைந்து .- 
அலர்மதி மண்டலத்தின் முகமார்க்க அமுது - 
( அப்பிரமரந்திரத்தின் கண்ணதாகிய தாமரை முகையை ) 
அலர்வித்து ( அதன் கேசராக்கிரத்துள்ள ) சந்திரமண்ட 
லத்தை ( மூலாக்கினியினால் இளகப்பண்ணி ) அவ்வழித்தாக 
ஒழுகும் அமிர்தத்தை , - உடலம் முட்டத் தேக்கி - தேக 
முழுவதும் நிரப்பி ,- முழுச்சோதி நினைந்திருத்தல் முதலாக 
பூரணப் பிரகாசத்தைத் தியானித்தன் முதலிய ( வாம் ) .- 
வினைகள் உக மார்க்க அட்டாங்கயோகம் முற்றும் உழந் 
தவர் - வினைகள் கெடுதற்குரிய வழியாகிய ( இமயநியம 
முதலிய ) இவ்வட்டாங்க யோகமென்னும் ( அகத்தொ 
ழின் மாத்திரையானே அருவத்திருமேனியை நோக்கி வழி 
படுதல் ) முற்றும் அனுட்டித்தோர் .-- சிவன்றன் உருவத் 
தைப் பெறுவர் - சிவசாரூபமாகிய பதமுத்தியைப் பெறு 
வர் என்க . 


456 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


எது . அகத்தொழின்மாத்திரையானே அருவத்திரு 
மேனியை நோக்கிச் செய்யும் வழிபாடு யோகமெனப்படு 
மென்பதாம் . 


சகமார்க்கமுழத் தெலென வினை முடிக்க . 


இவ்வியோக முழந் தவரென எடுத்துக்கொண்டுரைக்க. ( 21 ) 


சன்மார்க்கஞ் சகலகலை புராண வேத 

சாத்திரங்கள் சமயங்க டாம்பலவு முணர்ந்து 
பன் மார்க்கப் பொருள் பலவுங் கீழாக மேலாம் 

பதிபசுபா சந்தெரித்துப் பரசிவனைக் காட்டு 
நன்மார்க்க ஞானத்தை நாடி ஞான 

ஞேயமொடு ஞா திருவு நாடா வண்ணம் 
பின்மார்க்கச் சிவனுடனாம் பெற்றி ஞானப் 

பெருமையுடை யோர்சிவனைப் பெறுவர் காணே . 


சுப் - பதவுரை 
சன்மார்க்கம் நன்னெறியாவது . - சகலகலை புரா 
ணம் வேதம் சாத்திரங்கள் சமயங்கள் தாம் பலவும் 
உணர்ந்து - எல்லாக் கலைஞானங்களும் புராணங்களும் 
வேதசிவாகமங்களினுள்ள கருமகாண்டங்களும் . ( ஏனை ) 
நூல்களும் (மற்றச் ) சமயசாத்திரங்கள் பலவும் ஆராய் 
ந்து , -- பல் மார்க்கப் பொருள் பலவும் கீழாக ( க் கழித்து ) 
பலவழிப்படுகின்ற பொருள் முழுவதும் கீழெனக்கண்டு 
கழித்து , --மேலாம் பதி பசு பாசம் தெரித்து - மேலாய 
பதி பசு பாசமென்னு முப்பொருளையும் ( தடத்தலக்கணத் 
தின் வைத்து வகுத்து ) உணர்த்தி , - பரசிவனைக்காட்டும் 
நன்மார்க்க ஞானத்தை நாடி - ( அம்மூன்றனுட் ) பதிப் 


எட்டாஞ்சூத்திரம் 


457 


பொருள் ( ஏனைப்பாச பசுக்களுக்கு மேலாதல் ) இனிது 
விளங்கச் சொரூபலக்கணத்தின் வைத்துணர்த்துதலாகிய 
நல்வழிக்கேதுவான ஞான காண்டத்தை ( ஓதல் கேட்டல் 
களுடன் ) சிந்தித்து ,-ஞானஞேயமொடு ஞாதி ருவும் 
நாடாவண்ணம் பின்மார்க்கச் சிவனுடனாம் பெற்றி - 
( புறத்தொழில் அகத்தொழில் இரண்டுமின்றி அறிவுத்தொ 
ழின் மாத்திரையானே அம்மூன்று திருமேனிக்கு மேலாய் ) 
ஞாதிரு ஞான ஞேயமாகிய பகுப்பின்றி அத்துவிதமாய் 
இயைந்த ( அகண்டாகார நித்த வியாபக சச்சிதானந்தப் 
பிழம்பாய் நிறைந்து நிற்கின்ற ) சிவபிரான் மாட்டுச் செய் 
யும் வழிபாடாகும்.- ஞானப் பெருமையுடையோர்- (இம் ) 
மகிமைபொருந்திய ஞானத்தினை அநுட்டித்தோர் , -சிவ 
னைப் பெறுவர் காணே - சிவசாயுச்சியமாகிய பரமுத்தி 
யைப் பெறுவர் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . புறத்தொழிலகத்தொழி லிரண்டுமின்றி அறிவுத் 
தொழின்மாத்திரையானே அம்மூன்று திருமேனிக்கும் மே 
லாய் அகண்டாகார நித்த வியாபக சக்சிதானந்தப்பிழம்பாய் 
நிறைந்துநிற்கின்ற சிவபிரானிடத்திற் செய்யும் வழிபாடு 
ஞானமெனப்படு மென்பதாம் . 


அவ்வழிபா டிவையென்பது முன்னர் வகுத்துக் கூறப்படும் . 


ஈண்டு வே தெமென்றது வேதஞ் சிவாகமமென்னு மிரண்டினு 
முள்ள கருமகாண்டத்தை . சிவாகமமும் வே தெமென வழங்கப்படும் . 
கீழுள்ளவற்றைக் கீழெனக்கண்டு கழித்தாலன்றி மேலுள்ளன 
பயன்படாவென்பார் , கீழாக வென்றார் . கழித்தென்பது சொல் 
- லெச்சம் . 

58 


458 ) 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பதிபசுபாசர் தெரித்தலாவது அம்மூன்று பொருளையும் தடத்த 
லக்கணத்தின் . 

வைத்து வகுத்துணர்த்துதல் , பரசிவனைக் 
காட்டலாவது அம்மூன் றனுட் பதிப்பொருள் எனைப் பாசபசுக்க 
ளுக்கு மேலாத லினிதுவிளங்கச் சொரூபலக்கணத்தின் வைத் 
துணர்த்துதல் . ஈண்டு ஞா ன மென் றது ஞானசாத்திரத்தின் 
மேற்று , தெரித்துக்காட்டு ஞான நூலெனவே , ஞானகாண்ட 
மெல்லார் தூலாருந்ததி நியாயம்பற்றி இக்கன மிருபகு திப்பட 
நிகழுமென்பதாயிற்று . 


நாடு தல் சிந்தித்தல் . நாடியெனவே , நாடுதற்கு வேண் டப் 
படும் ஓதல் கேட்டல்களும் உடன்கொள்ளப்படும் . 


பின்மார்க்கச்சிவன் வினைத்தொகை.பின்னுதல் அத்து விதமா 
யியை தல் . 


நாடாவண்ணம் பின்னிய சிவனென்றுரைக்க . மார்க்கம் 
இடைப்பிறவரல் . 


சன்மார்க்கமாவ துணர்ந்து கழித்து காடி யுடனாம் பெற்றி 
யென வினைமுடிபுசெய்க . 


மேல் இச்சரியை இக்கிரியை யென்றாற்போல ஈண்டும் இஞ் 
ஞானப் பெருமை யெனக் சுட்டு வருவித்துரைக்க . 


இவை நான்கு செய்யுளானும் மேலெடுத்துக்கொண்ட சரியை 
முதலிய நான்கிற்கு மிலக்கணங் கூறப்பட்டது . 

( 22 ) 


ஞான நூ றனையோத லோது வித்த 

னற்பொருளைக் கேட்பித்த றான்கேட்ட னன்றா 
வீனமிலாப் பொருளதனைச் சிந்தித்த லைந்து 

யிறைவனடி யடைவிக்கு மெழின்ஞான பூசை 


எட்டாஞ்சூத்திரம் 


459 


- 


யூனமிலாக் கன்மங்க டபஞ்செபங்க டியான 

மொன்றுக்கொன் றுயருமிவை யூட்டுவது போக 
மானவையான் மேலான ஞானத்தா லரனை 
யருச்சிப்பர் வீடெய்த வறிந்தோ ரெல்லாம் . 

சுப் 

பதவுரை 
ஒன்றுக்கு ஒன்று உயரும் - ( சிவதருமோத்தரத்திற் 
கூறியவாறே ) ஒன்றற்கொன்றேற்றமாகிய ( கன்மமுதல் 
ஞானமீறாகிய வேள்வி ஐந்தனுள்) .--ஊனம் இலாக் கன் 
மங்கள் தபம் செபங்கள் தியானம் இவை போகம் ஊட்டு 
வது ஆனவையான் - குறைவில்லாத கன்மவேள்வி தவ 
வேள்வி செபவேள்வி தியான வேள்வி யென்னு முன்னைய 
நான்கும் போகத்தை ஊட்டுவனவாகலின் , -- ஞான் நூல் 
தனை ஓதல் - ( நூலின் கண் அதிகார முடையராயினார் ) 
ஞான நூலைத் தாமோதுதலும் , -- ஓதுவித்தல்( -அந்நூலைப் ) 
பிறர்க் கோதுவித்தலும் , -- நற்பொருளைக் கேட்பித்தல் - 
நன்மையாகிய அந்நூற்பொருளை ( த் தமது மதிநுட்பத் 
தால் உணர்ந்து ) பிறர்க்குரைத்தலும் , - நன்றாகத் தான் 
கேட்டல்- ( ஆசிரியனை வழிபட்டு அந்நூற்பொருளைத் )தாஞ் 
செவ்விதாகக் கேட்டலும் , - ஈனம் இலாப் பொருளதனைச் 
சிந்தித்தல் ஐந்தும் எழில் ஞானபூசை - குறைவில்லாத 
அப்பொருளைச் சிந்தித்தலுமாகிய ஐவகைப்பட்ட அழகிய 
ஞானவேள்வி யொன்றுமே , - இறைவன் அடி அடைவிக் 
கும் - வீடுபேற்றைத் தருவதாம் ( ஆதலால் ) .- வீடு எய்த 
அறிந்தோர் எல்லாம் - அவ்வீடுபேற்றை அடைய உணர்ந் 
தோர் எல்லாரும் .-- மேலான ஞானத்தால் அரனை அருச் 
சிப்பர் - ( அங்ஙனம் ஐவகையான் ) மேம்பட்ட ஞான 
வேள்வியினாலே சிவபிரானை நோக்கி வேட்கற்பாலர் 


என்க . 


460 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ பொழிப்புரை 
எ- து 

சிவதருமோத்தரத்திற் கூறியவாறே ஒன்றற் 
கொன்றேற்றமாகிய கன்மவேள்வி தவவேள்வி செபவேள்வி 
தியானவேள்வி ஞானவேள் வியென்னு மைந்தனுள் , முன் 
னைய நான்கும் போகத்தையூட்டுவனவாக , ஓதன்முத லைவகை 
ப்பட்ட ஞானவேள்வியொன்றுமே வீடுபேற்றைத் தருவதா 
கலான் அஃதுணர்ந்தோரா லங்கன மைவகை ஞானவேள் 
வியே வேட்கற்பாற் றென்பதாம் . 

தெளிதற்கும் நிட்டைக்கும் நூல் வேண்டாமையின் நூலானா 
கற்பாலனவாய ஏனை யைந்துமே ஈண்டு வேள் வியென்றெடுத்துக் 
கொள்ளப்பட்டன . 


நற்பொருளைத் தான் கேட்டல் கேட்பித் தலெனக் கேட்டதற் 
குப் பின் வைத்தோதாமையான் , ஈண்டுக் கேட்பித் தலென்றது , 
ஆசிரியனை வழிபட்டுத் தான் கேட்டலின்றியும் ஓதவுமோதுவிக்க 
வும் பெற்று நூலின்கண திகாரமுடையராயினார் அந்நூற்பொருளைத் 
தமது மதி நுட்பத்தாலுணர்ந்து தம்மா லோதுவிக்கப்பட்டார்க்கு 
உரைத்தலையென்பது பெற்றாம் . 

கேட்டதற்குப் பின்னர்த்தாகிய ஏனைக் கேட்பித்தல் , பிறர்க் 
குரையிடத்தே நூற்கலப்பானா மென்பவாகலிற் சிந்தித்தற் பயத்த 
தாய் அதனுளடங்கு தலின் , வேறுவைத்தெண்ண வேண்டாவா 
யிற்று . அற்றாகலினன்றே வருஞ் செய்யுளிற் கேட்டற்குப்பின் 
சிந்தித்தலே கூறியொழிந்ததூஉமென்க . 

( 23 ) 
கேட்டலுடன் சிந்தித்த றெளித னிட்டை 

கிளத்தலென வீரிரண்டாங் கிளக்கின் ஞானம் 
வீட்டையடைந் திடுவர் நிட்டை மேவி னோர்கண் 

மேவாது தப்பினவர் மேலாய பதங்கட் 


எட்டாஞ்சூத்திரம் 


461 


கீட்டியபுண் ணியநாத ராகி யின்ப 

மினிது நுகர்ந் தரனருளா லிந்தப் பார்மே 
ஊட்டிய நற் குலத்தினில்வந் தவதரித்துக் குருவான் 

ஞானநிட்டை யடைந்தடைவர் நாதன் றாளே . 


ன 


சுப் - பதவுரை 


கிளக்கில் ஞானம் - மேற்கூறிய ( ஞானவேள்வி ஐந் 
தனுள் முன்னைய மூன்றினும் ஆசிரியன் அறிவுறுக்கும் 
உண்மைஞானம் நிகழாமையின் ) உண்மைஞான மெனப் 
படுவன ,-கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை 
கிளத்தலென ஈரிரண்டேயாம் - ( ஏனை ) க் கேட்டல் சிந்தித் 
தல்களும் சிந்தித்ததனைப் பின்னர்த் ) தெளிதலும் (தெளிந்த 
வாறே அதன் பின் ) நிட்டைகூடுதலுமென்னும் நான்கே 
யாம் , - நிட்டை மேவினோர்கள் வீட்டை அடைந்திடுவர் 
( இம்முறையேவந்து ) நிட்டை பொருந்தினோர் வீட்டினைத் 
தலைப்படுவர் .-- மேவாது தப்பினவர் - . ( இந்நான்கினுள் ) 
மேவுதலின்றி ( த் தீக்கையில் அத்துவசுத்தி பண்ணப்பட்டு 
ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் மாத்திரையினின்று ) தப்பி 
னவர் ,-மேலாய பதங்கட்கு ஈட்டிய புண்ணியநாதராகி 
இன்பம் இனிது நுகர்ந்து - மேலாய பதமுத்திகட் கீட்டப் 
பட்ட புண்ணியத்தலைவராய் ( ஆண்டுவைகி ) இன்பத்தினை 
நன்குபெற அனுபவித்து ,-அரன் அருளால் இந்தப் பார் 
மேல் நாட்டிய நற்குலத்தினில் வந்து அவதரித்து - முதல் 
வனாணையான் ( அவைகளினின்று நீங்கி ) இவ்வுலகத்தின் 
கண்ணே உயர்ந்த நற்குலத்திற்றோன்றிய துணையானே. 
குருவான் ஞான நிட்டை அடைந்து நாதன் தாள் அடை 
வர் - ஆசிரியன் ( மாட்டுக் கேட்டல் முதலிய நெறி ) யால் 
ஞான நிட்டையினைத் தலைக்கூடி வீடுபேறெய்துவர் என்க . 


462 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 


பொழிப்புரை 


எ- து , மேற்கூறிய ஞானவேள்வியைந்தனுள் முன்னைய 
மூன்றினும் ஆசிரியனறிவுறுக்கு முண்மைஞானம் நிகழாமை 
யின் , உண்மை ஞானமெனப்படுவன ஏனைக் கேட்டல்சிந்தித் 
தல்களுஞ் சிந்தித்ததனைப் பின்னர்த் தெளிதலும் தெளிந்த 
வாறே யதன்பினிட்டை கூடுதலுமென்னு நான் கேயாம் . இம் 
முறையே வந்து நிட்டைபொருந்தினோர் வீட்டினைத் தலைப் 
படுவர் . இந்நான்கினுண் மேவுதலின்றித் தீக்கையி லத்துவ 
சுத்தி பண்ணப்பட்டு ஓத லோதுவித்தல் கேட்பித்தன் மாத் 
திரையினின்று தப்பினவர் , பதமுத்திகளின் வைகி நீங்கிய 
துணையானே ஆசிரியன் மாட்டுக் கேட்டன் முதலிய நெறியா 
னிட்டையினைத் தலைக்கூடி வீடுபேறெய்துவரென்பதாம் . 


ஓதன் முதலிய மூன்றினின்றார்க்குங் கேட்டன் முதலிய ஆசிரி 
யானையின் றியமையாவென்பது உணர்த்து தற்பொருட்டு , இந்தப்பார் 
மே னாட்டிய நற்குலத்தினில்வர் தவதரித்தென்ற துணையேயா 
கலின் அதுவே நிய தமன்றெனக் கொள்க . சரியை முதலியவற்றி 
னின்றாரும் அங்கு நாதனே முன்னிற்கி னணுகுவர் நற்றாளே யென 
வருஞ்செய்யுளிற் கூறப்படு தலின் . 


இனி மேவாது தப்பினவ ரென்பதற்குக் கேட்டன் முதலிய 
மூன் றினின்று தப்பினவ ரென்றுரைப்பாருமுளர் ; கேட்டபின்னர்க் 
கேட்கவேண்டாமையானும் ; சிந்தித்தபின் நூல்வேண்டாமையா 
னும் , தெளிந் தவழி நிட்டைமேவுதற்கு இடையீடின்மையானும் , 
கேட்டன் முதலியவற்றினின்றார் சுத்ததத்துவ புவனங்களின் 
அபாமுத்தராக வைகிய வாறே பாமுத்தியைத் தலைப்படுவ தன்றி 
மீளுதலின்மையானும் , அவர்களைச் சரியை முதலியவற்றி னின்றா 
ரோடொப்பவைத்து அங்ஙனமுரைத்தல் சிறிதுமேலாமையானும் , 


எட்டாஞ்சூத்திரம் 


463 


மேலைச் செய்யுளோ டியைபுபடாமையானும் , அவருரைப்பனவெல் 
லாம் போலியென்றொழிக. 


இவையிரண்டு செய்யளும் மேற்கூறிய ஞானமாவது இத் 
துணைப்பகுதித்தென்பதூஉம் அவற்றுட் பொதுச்சிறப்பாமாறும் 
அவற்றிற்குரிய பயன் வேறுபாடு முணர்த்தியவாறு . 

( 24 ) 


தானமியா கந்தீர்த்த மாச்சிரமந் தவங்கள் 

சாந்திவிர தங்கன்ம யோகங்கள் சரித்தோ 
ரீனமிலாச் சுவர்க்கம்பெற் றிமைப்பளவின் மீள்வ 

ரீசனியோ கக்கிரியா சரியையினி னின்றோ 
ரூனமிலா முத்திபதம் பெற்றுலக மெல்லா 

மொடுங்கும்போ தரன்முனிலா தொழியினுற்ப வித்து 
ஞானநெறி யடைந்தடைவர் சிவனை யங்கு 
நாதனே முன்னிற்கி னணுகுவர்நற் றாளே . 

சுப் 

பதவுரை 
தானம் - தானங்கள் கொடுத்தலும் , -- யாகம் - வேள் 
விகள் வேட்டலும் , - தீர்த்தம் - புண்ணிய தீர்த்தங்கள் 
ஆடலும் ,-ஆச்சிரமம் - தத்த நிலைகளிற் றவறா துநிற்ற 
லும் . - தவங்கள் தபசுகள் புரிதலும் , - சாந்தி - பிராயச் 
சித்தங்கள் பண்ணலும் , - விரதம் - விரதங்கள் காத்தலும் , 
கன்மயோகங்கள் சரித்தோர் - கர்மயோகங்கள் இயற்றலு 
மாகிய 

இவைகளை அநுட்டித்தோர் , --ஈனம் இலாச் 
சுவர்க்கம் பெற்று இமைப்பு அளவில் மீள்வர் - ( இன்ப ) 
மிக்குடைய துறக்கவுலகத்தினைப் பொருந்தி ( ப் போகங் 
களை நுகர்ந்து ) விரைந்து மீளுவராகலின் ( மேலேமேலே 
போயு மீளுதற்கேதுவாகிய அப்பசுபுண்ணியம் போ 
லன்றி ) , - ஈசன் சரியை கிரியா யோகினின் நின்றோர் 


- 


464 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


முதல்வன் ( விதித்த மேம்பட்ட ) சரியை கிரியா யோகங் 
களாகிய சிவபுண்ணியங்களை ( விதிவழி ) அநுட்டித்தோ 
ரும் , - ஊனம் இலா முத்திபதம் பெற்று - (உண்மைஞான 
மேவாது தப்பினவரோடொப்பத் தத்தமக்குரிய ) நிருமல 
மாகிய பதமுத்திகளி ( னெடுங்காலம் ) வைகி , -உலகமெல் 
லாம் ஒடுங்கும்போது அரன் முன் நிலாது ஒழியின் - பிர 
பஞ்ச முழுதுஞ் சங்காரப்படும்பொழுது முதல்வன் முன் 
னின் றருளானாகில் , -உற்பவித்து ஞானநெறி அடைந்தே 
சிவனை அடைவர் - ( மீட்டுஞ்) சநநத்தை யுற்று ( முடிவின் 
கண் எவ்வாற்றானும் குருவருளான் ) ஞானநெறியைத் 
தலைப்பட்டே வீடெய்துவர் ,-அங்கு நாதன் முன்னிற் 
கின் நற்றாளே நணுகுவர் - ( அங்ஙனஞ் சாலோக முதலிய 
பதமுத்தி பெற்றோரும் ) ஆண்டு முதல்வன் அருளப் 
பெறிற் றிருவடியிற் கலப்பர் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . மேலேமேலே போயும் மீளுதற்கேதுவாகிய பசு 
புண்ணியம்போலன்றி , மேம்பட்ட சரியை முதலிய சிவபுண் 
ணியங்களை விதிவழியனுட்டித்தோரும் , மேவாது தப்பினவ 
ரோடொப்பத் தத்தமக்குரிய பதமுத்திகளி னெடுங்காலம் 
வைகி முடிவின்க ணெவ்வாற்றானும் ஞானநெறியைத் தலைப் 
பட்டே வீடெய்துவ ரென்பதாம் . 

இச்செய்யுள் சரியை முதலியவற்றிற்குப் பயன் மேற்கூறிய 
சாலோக முதலிய பதமுத்தி மாத்திரையே போலுமென்னு மாசங் 
கையை நீக்கிய தூஉமாயிற்று . 

( 25 ) 
சிவஞானச் செயலுடையோர் கையிற் றானந் 

திலமளவே செய்திடினு நிலமலைபோற் றிகழ்ந்து 
பவமாயக் கடலினழுந் தாதவகை யெடுத்துப் 

பரபோகந் துய்ப்பித்துப் பாசத்தை யறுக்கத் 


எட்டாஞ்சூத்திரம் 


465 


தவமாரும் பிறப்பொன்றிற் சாரப் பண்ணிச் 

சரியைகிரி பாயோகந் தன்னிலுஞ்சா ராமே 
நவமாகுந் தத்துவஞா னத்தை நல்கி 

நாதனடிக் கமலங்க ணணுகுவிக்குந் தானே . 


சுப் - பதவுரை 


சிவஞானச் செயலுடையோர் கையின் தானம் திலம் 
அளவே செய்திடினும் - ( விதிவழியின்றிப் பத்திவழியி 
னின்றோர் ) சிவஞானிகள் கையின் கண்ணே தானஞ்செய் 
தளித்த பொருள் சிறிதேயாயினும் , - நிலம் மலைபோல் 
திகழ்ந்து நிலமும் மலையும் போல மிக்கோங்குதலான் 
( அத்தானம் அப்பத்தருக்கு ) , -- பரபோகம் துய்ப்பித்து - 
மேலாகிய (சிவசாலோகாதி பதங்களை ஒருதலையாக 
நண்ணி ஆண்டுளவாகிய ) இன்பங்களை அனுபவிக்கச் 
செய்து , --பவமாயக்கடலின் அழுந்தாதவகை எடுத்து - 
சநநமரண வஞ்சக்கடலின் கண் அமிழ்ந்தா வண்ணம் 
எடுத்து , - பாசத்தை அறுக்க - பாசத்தினை நீக்க , - தவம் 
ஆரும் பிறப்பு ஒன்றின் சாரப்பண்ணி - தவஞ்செய்தற் 
குரிய (உயர்ந்த குலத்தில் ) ஒரு பிறவியை அடையச் 
செய்து , -- சரியை கிரியா யோகந்தன்னினும் சாராமே 
சரியை கிரியா யோகங்கள் ( ஏனோர்க்குப் போலக் கால 
நீட்டிப்பும் அருமையுமின்றி ) எளிதிற் கைகூடி முற்றுப் 
பெறச் செய்து , நவம் ஆகும் தத்துவஞானத்தை நல்கியே 
நாதன் அடிக்கமலங்கள் நணுகுவிக்கும் தான் - 

( முடிவின் 
கண்ணே ) புதுமையாகிய உண்மை ஞானநெறியைத் 
தலைப்படுத்தியே முதல்வனது செங்கமலமலர்போலுந் திரு 
வடியாகிய வீட்டினை எய்துவிக்கும் என்க . 

59 


466 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . விதிவழியின்றிப் பத்திவழியினின்று பதமுத்தி 
யைப் பெற்றோரும் முடிவின்கண் ஞானநெறியைத் தலைப் 
பட்டே வீடெய்துவ ரென்பதாம் . 


பத்திநெறியினின்றோர்க்குப் பக்குவமிகுதிப்பாட்டாற் சரியை 
கிரியா யோகம் எளிதிற் கைகூடி முற்றுப்பெறுவனவன்றி ஏனோர்க் 
குப்போலக் காலநீட்டிப்பும் அருமையு முடையனவல்லவென்பார் , 
சரியை கிரியா யோகந் தன்னினுஞ் சாராமே யென்றாராகலின் , 
சரியை கிரியா யோகஞ் செலுத்தியபின் ஞானத்தாற் சிவனடியைச் 
சேர்வரென மேற்கூறிய சோபானமுறையோடு முரணாமை யறிக . 


- இவைநான்கு செய்யுளானும் ஐவகைவேள் வி யாற்றினோர் 
பெறும் பயனும் சரியை முதலியவற்றிற் சரித்தோர் பெறும் பய 
னும் சிவஞானிகட்குச் செய்யுந் தானப்பெருமை கூறுமுகத்தாற் 
பத்திநெறியினின்றோர் பெறும் பயனும் உணர்த்து முகத்தானே , 
எந்நெறியினின்றோர்க்கும் வீடுபேறெய்து தற்கண் ஞானநெறியாகிய 
சன்மார்க்கம் இன்றியமையாச் சிறப்பிற்றென்பது கூறப்பட்டது. 


ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் புராண 

நல்லவா கமஞ்சொல்ல வல்லவா மென்னு 
மூனத்தா ரென்கடவ ரஞ்ஞா னத்தா 

வறுவதுதான் பந்தமுயர் மெய்ஞ்ஞா னந்தா 
னானத் தா லதுபோவ தலர்கதிர்முன் னிருள்போ 

லஞ்ஞானம் விடப்பந்த மறுமுத்தி யாகு 
மீனத்தார் ஞானங்க ளல்லா ஞான 

மிறைவனடி ஞானமே ஞான மென்பர். 


எட்டாஞ்சூத்திரம் 


467 


சுப் 


பதவுரை 


என் 


ஞானத்தாலே வீடென்று - (மேற்கூறியவாற்றால் 
ஏனைய வெல்லாம் ஞானத்தைப் பயப்பிக்கும் ) ஞானம் 
ஒன்றே வீடுபேற்றிற்குச் சிறந்த காரணமென்று , - நான் 
மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல - நான்கு 
வேதங்களும் பதினெண்புராணங்களும் இருபத்தெட்டுச் 
சிவாகமங்களுமாகிய பிரமாண நூல்களெல்லாந் துணிந்து 
கூறுவதாகவும் . - அல்லவாமென்னும் ஊனத்தார் 
கடவர் - அவற்றோடு பிணங்கி ( வீடுபேற்றிற்குத் தீக்கை 
மாத்திரையே அமையும் ஐவகை வேள்வி முதலிய கன் 
மங்களே அமையும் பத்திநெறிமாத்திரையே 

யே அமையு 
மென்று இவ்வாறு ) பிதற்றும் பேதை நீரார் ( ஒருவாற்றா 
னுந் )தெருட்டற்பாலர் அல்லரெனவும் , - அஞ்ஞானத் 
தால் பந்தம் உறுவது தான் - ( ஞான மல்லாதன வெல் 
லாம் அஞ்ஞானமாகலின் ) அவ்வஞ்ஞானப் பகுதிகளாற் 
பந்தமுறுதலே ( அன்றி வீடுபேறடைதல் கூடாதென 
வும் ) , - அது அலர் கதிர்முன் இருள் போல் உயர் மெய் 
ஞானந்தான் ஆனத்தால் போவது - அவ்வஞ்ஞானப் பகுதி 
களெல்லாம் விரிந்த ஒளிமுன் இருள்போல மேம்பட்ட 
உண்மைஞானத்தின் முன்னர்ச் சத்திகெட்டொழியும் .- 
அஞ்ஞானம் விடப் பந்தம் அறும் முத்தி ஆகும் - அவ்வஞ் 
ஞானப்பகுதிகள் ஒழியவே ( அவற்றானாகிய ) பந்தம் நீங் 
கும் ( அதுநீங்கவே ) முத்திநிலை கைகூடுமாகலான் ( ஞானம் 
ஒன்றே முத்திக்குச் சிறந்த காரண மெனவும் ), -- 
ஈனத்தார் ஞானங்கள் அல்லாஞானம் - ( ஞானத்துள்ளும் ) 
தார்க்கிகர் சாங்கியர் மாயாவாதி முதலியோர் கூறும் 
ஞானங்களெல்லாம் பாசஞான பசுஞானங்க ளாகலான் 
( அவையும் பந்தமுறுத்துவன வேயன்றி வீடெய்துவிக்க 


1 


468 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


மாட்டாமையின் ) , - இறைவன் அடி ஞானமே ஞான 
மென்பர் - ( அவற்றின் வேறாய ) முதல்வன் றி ரு வ டி . 
ஞானமொன்றே அப்பெற்றித்தாகிய ஞானமாவதெனவுங் 
கூறுவர் ( அந்நூல்களின் உண்மையுணர்ந்தோர் ) என்க . 


சிவ 


பொழிப்புரை 


எ - து மேற்கூறியவாற்றால் ஏனையவெல்லா ஞானத் 
தைப் பயப்பிக்கும் ஞானமொன்றே வீடு பேற்றிற்குச் சிறந்த 
காரணமாவதென்பது வேதமுதலிய பிரமாண நூல்கட்கெல் 
லாந் துணிபாகவும் , அவற்றோடு பிணங்கி வீடுபேற்றிற்குத் 
தீக்கைமாத்திரையே யமையும் ஐவகை வேள்விமுதலிய 
கன்மங்களேயமையும் பத்திநெறிமாத்திரைபே பமையு 
மென்று இவ்வாறு பிதற்றும் பேதைநீரார் ஒருவாற்றானுங் 
தெருட்டற்பால ரல்லரெனவும் , ஞானமல்லாதனவெல்லா 
மஞ்ஞானமாகலின் அவ்வஞ்ஞானப்பகுதிகளாற் பந்தமுறுத் 
லின்றி வீடுபேறடைதல் கூடாதெனவும் , அவ்வஞ்ஞானப் 
பகுதிகளெல்லாம் ஒளிமுன்னிருள் போல ஞானத்தின் முன் 
னர்ச் சத்திகெட்டொழியும் அவையொழியவே அவற்றானாய 
பந்தநீங்கும் அது நீங்கவே முத்திநிலை கைகூடுமாகலான் 
ஞானமொன்றே முத்திக்குச் சிறந்தகாரணமெனவும் , ஞானத் 
துள்ளுந் தார்க்கிகர் சாங்கியர் மாயாவா திமுதலியோர் கூறும் 
ஞானங்களெல்லாம் பாசஞான பசுஞானங்களாகலான் அவை 
யும் பந்தமுறுத்துவனவேயன்றி வீடெய்துவிக்கமாட்டாமை 
யின் அவற்றின் வேறாய திருவடி ஞானமொன்றே அப்பெற் 
றித்தாகிய ஞான மாவதெனவுங் கூறுவர் அந்நூல்களி னுண் 
மையுணர்ந்தோ ரென்பதாம் . 


எட்டாஞ்சூத்திரம் 


469 


+ 


ஏகாரமிரண்டும் பிரிநிலைக்கண் வந்ததன . 
சொல்லவுமெனச் சிறப்பும்மை விரித்துரைக்க . 
தானிரண்டும் அசை . 

ஆனத்தால் ஆனவதனாலென்க ஆனவென்பதனுளகரமும் அத 
னாலென்பதனு ளன் சாரியையுந் தொடைநோக்கி விகாரத்தாற் 
றொக்கன . பெற்றத்தாற் பெற்ற பயன் (திருக்குறள் , 
தழால் , செ - 4.) என்றாற்போல , ஆதல் உண்டாதல் . 

இதனானே பிறவெல்லாம் வீடுபேற்றிற்குச் சிறந்த காரண 
மல்லவாதல் இனிது விளக்கி மேலது வலியுறுத்தப்பட்டது . 

இத்துணையும் ஞானத்தினியல்பும் அதன்பயனும் பொதுவகை 
யாற்கூறி , இனிச் சிறப்புவகையாற் கூறுகின்றார் . 

( 27 ) 


சுற்றங் 





. 


| 


சூரியகாந் தக்கல்லி னிடத்தே செய்ய 

சுடர்தோன்றி யிடச்சோதி தோன்று மாபோ 
லாரியனா மாசான்வந் தருளாற் றோன்ற 

வடிஞான மான்மாவிற் றோன்றுந் தோன்றத் 
தூரியனாஞ் சிவன்றோன்றுந் தானுந் தோன்றுந் 

தொல்லுலக மெல்லாந்தன் னுள்ளே தோன்று 
நேரியனாய்ப் பரியனுமா யுயிர்க்குயிரா யெங்கு 

நின்றநிலை யெல்லாமுன் னிகழ்ந்து தோன்றும் . 


- 


சுப் 

பதவுரை 
தோன்றியிடச் செய்ய சுடர் -( தனது கிரணத்தோ 
டுங் ) தோன்றுஞ் செம்மையாய ஞாயிற்றின் (சந்நிதி மாத் 
திரையானே ) , - சூரியகாந்தக் கல்லின் இடத்தே சோதி 
( நிகழ்ந்து ) தோன்றுமாபோல் - சூரியகாந்தக்கல்லின் 
கண்ணே நெருப்பு விளங்கித் தோன்றுமாறு போல , - அரு 


470 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


ளான் வந்துதோன்ற ஆரியனாம் ஆசான் - கேட் பித்தலோ 
டும் வந்து தோன்றும் மேம்பட்ட ஞானாசிரியன் ( சந்நிதி 
மாத்திரையானே ).-- ஆன்மாவின் அடிஞானம் ( நிகழ்ந்து ) 
தோன்றும் - மாணாக்கன்மாட்டு ( மேல் ஈரிரண்டாங் 
கிளக்கின் ஞானம் என்றவற்றுள் ) முந்திய ஞானமாகிய 
கேட்டலறிவு விளங்கித் தோன்றும் , -தோன்றத் தூரிய 
னாம் சிவன் ( முன்னிகழ்ந்து ) தோன்றும் - ( அது ) தோன் 
றவே முதல்வனாகிய பதியும் நிருவிகற்பமாய் விளங்கித் 
தோன்றும்.-- ( தன்னுள்ளே ) தானும் ( முன்னிகழ்ந்து ) 
தோன்றும் - அப்பதியினுள்ளே பசுவும் நிருவிகற்பமாய் 
விளங்கித்தோன்றும் , - தன்னுள்ளே தொல் உலகமெல்லாம் 
( முன்னிகழ்ந்து ) தோன்றும் அப்பசுவினுள்ளே 
பழைய பிரபஞ்சவடிவாகிய பாசமும் நிருவிகற்பமாய் 
விளங்கித் தோன்றும் , -- நேரியனாய் உயிர்க்கு உயிராய் 
( நின்ற நிலை ) - (இறைவன் அணுவோரண்டமாம்படி ) 
நேரியனாகலால் உயிர்க்குயிராய் நின்ற நிலையும் , - பரியனு 
மாய் எங்கும் நின்ற நிலையெல்லாம் முன்னிகழ்ந்து தோன் 
றும் - ( அண்டமோரணுவாம்படி ) பரியனுமாகலால் யாண் 
டும் நின்ற ( பூரண ) நிலையுமாகிய வெல்லாம் நிருவிகற்ப 
மாய் விளங்கித் தோன்றும் என்க . 


சிவ 


பொழிப்புரை 


எ - து 


தனது கிரணத்தோடுந் தோன்றும் ஞாயிற்றின் 
சந்நிதி மாத்திரையானே சூரியகாந்தக்கல்லின்கண் ணெருப்பு 
விளங்கித் தோன்றுமாறுபோல , கேட்பித்தலோடுந் தோன்று 
மாசிரியன் சந்நிதிமாத்திரையானே மாணாக்கன்மாட்டு , மேல் 
ஈரிரண்டாங் கிளக்கின் ஞானமென்றவற்றுள் முந்திய ஞான 
மாகிய கேட்டலறிவு விளங்கித் தோன்றும் ; அது தோன்றவே, 


எட்டாஞ்சூத்திரம் 


471 


பதிமுதலிய முப்பொருளும் அவை யொன்றினொன்று விய 
பக வியாப்பியங்க ளாமாறும் நிருவிகற்பமாய்த் தோன்று 
மென்பதாம் . 


அருளானென்புழி ஆன் உடனிகழ்ச்சிப் பொருட்கண் வந்தது ; 
தூங்குகையானோங்கு நடைய ( தொல்காப்பியம் , சொல்லதிகாரம் , 
வேற்றுமையியல் , சூ -13 , ) என்றாற்போல . ஈண்டு அருளென் றது 
ஏற்புழிக்கோடலாற் கேட்பித்தலை யுணர்த்திற்று . சிரியன் 
நூற்பொரு ளுரைக்கும் வழி ஆசிரியன் ஞானமே மாணாக்கன்மாட் 
டுச் சென்று பற்றுவது போலுமென்னு மாசங்கை யறுத்தற்பொருட் 
டுத் தோன்றத் தோன்றுமென்றார் . உவமை கூறிய துமது . சடத் 
துக்கன்றிச் சித்துக்குச் சங்கிரமங் கூடாதென்பது சிவாகம நூற் 
றுணிபென்க . 


அணுவோரண்டமாம்படி நேரியனாகலால் உயிர்க்குயிராதலும் 
அண்டமோாணுவாம்படி பரியனுமாகலால் எங்குநிற்றலும் பெறப் 
படுமென்பார் , நேரியனாய்ப் பரியனுமா யுயிர்க்குயிரா யெங்குநின்ற 
நிலை யென்றார் . 


முன்னிகழ்ந்தென்பதனை யாண்டுங் கூட்டுக ; முன்னிகழுக் 
தோற்றமாவது சவிகற்பத்துக்கு முன்னாக நிகழும் நிருவிகற்பத் 
தோற்றம் . 


தெனானே கேட்டலாமாறும் அதன்கணிகழுமனுபவமுங் கூறப் 
பட்டன . 

( 28 ) 


மிக்கதொரு பக்குவத்தின் மிகுசத்தி நிபாத 

மேவுதலு ஞானம்விளைந் தோர் குருவி னருளாற் 
புக்க நுட்டித் தேநிட்டை புரிந்து ளோர்கள் 

பூதலத்திற் புகழ்சீவன் முத்த ராகித் 


472 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


தக்கபிரி பாப்பிரிய மின்றி யோட்டிற் 

றபநியத்திற் சமபுத்தி பண்ணிச்சங் கரனோ 
டொக்கவுறைந் திவரவனை பவனிவரை விடாதே 

யுடந்தையாய்ச் சிவன்றோற்ற மொன்றுமே காண்பர் . 


சுப் 


பதவுரை 


மிக்கது ஒரு பக்குவத்தின் மிகு சத்திநிபாதம் மேவுத 
லும் - பக்குவமுதிர்ச்சியான் நாலாஞ்சத்திநிபாத மேவிய 
விடத்தே ( அவர்க்கு ) , -- ஞானம் விளைந்து - அக்கேட்ட 
லறிவு ( மந்தமாதலின்றி ) முதிர்ந்து ( முறுகவிளையும் ) , - ஓர் 
குருவின் அருளால் புக்கு - ( அப்பொழுது ) தம்மாசிரியரா 
தல் தம்மோடொருசாலை மாணாக்கராய்த் தம்மின் மூத் 
தாருள் ஒருவராதல் சிந்திப்பிக்க ( ப் பெறும் அந்நூற் 
பொருளின்கண்ணே கருத்தொருங்கி ) நுழைந்து , - அநுட் 
டித்தே நிட்டை புரிந்துளோர்கள் - ( முன்னொடு பின் மலை 
வற ஏது திருட்டாந்த முதலியவற்றாற் ) சிந்தித்து நிட்டை 
( கூடுதற்கண் ) வேட்கைமிக்குடையராகப்பெற்றார்.- பூத 
லத்தின் தக்க பிரியாப்பிரியம் இன்றி - இவ்வுலகின் 
கண்ணே தக்க விருப்பு வெறுப்பின்றி ( ச் சிந்தித்தற் 
கருமமே மேற்கொண்டு ) , - ஓட்டில் தபநியத்தில் சமபுத்தி 
பண்ணி - ஓடுஞ் செம்பொனும் ஒக்கவே நோக்குவதாய் 
(மற்றொன்றினும் பற்றொன்றின்றி) , - புகழ் சீவன் முத் 
தராகி - புகழத்தக்க சீவன்முத்தரோடொத்து .-- அவன் 
இவரை இவர் அவனை விடாதே உடந்தையாய்ச் சங்கர 
னோடு ஒக்க உறைந்து - பேரறிவாகிய சிவமுஞ் சிற்றறி 
வாகிய தாமும் ( ஞாயிற்றினொளியும் கண்ணொளியும் 
போல் ) அத்துவிதமாய் ( த் தாஞ் ) சிவத்தோடு கூட நிற்ற 
லான் , - சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர் - ( ஆண்டுத் 


எட்டாஞ்சூத்திரம் 


473 


சிவ 


தாமுளராதல் அறியப்பெறாது ) சிவத்தோற்ற மொன்றுமே 
காணப்பெற்று ( நிருவிகற்பஞ் சவிகற்பமென்னும் இரண் 
டற்கும் இடைநிலத்தே ) நிற்பர் என்க . 

பொழிப்புரை 
எ - து . பக்குவமுதிர்ச்சியா னாலாஞ்சத்திநிபாத மேவப் 
பெற்றார்க்கு அக்கேட்டலறிவு மந்தமாதலின்றி முதிர்ந்து 
முறுக விளையும் ; அப்பொழுது தம்மாசாரியராதல் தம்மோ 
டொருசாலை மாணாக்கராய்த்தம்மின் மூத்தாருளொருவராதல் 
சிந்திப்பிக்கப்பெறு மந்நூற்பொருளின்கண்ணே கருத் 
தொருங்கி நுழைந்து முன்னொடுபின்மலைவறஏது திருட்டாந்த 
முதலியவற்றாற் சிந்தித்து நிட்டைகூடுதற்கண் வேட்கை மிக் 
குடையராகப்பெற்றார் , சிந்தித்தற்கருமமே மேற்கொண்டு 
மற்றொன்றினும் பற்றொன்றின்றிச்சீவன் முத்தரோடொத்துப் 
பேரறிவாகிய சிவமுஞ் சிற்றறிவாகிய தாமும் ஞாயிற்றினொளி 
யுங் கண்ணொளியும்போ லத்துவிதமாய் நிற்றலான் , ஆண்டுத் 
தாமுளராத லறியப்பெறாது சிவத்தோற்றமொன்றே காணப் 
பெற்று நிருவிகற்பஞ் சவிகற்பமென்னு மிரண்டிற்கு மிடை 
நிலத்தே நிற்பரென்பதாம் , 

மிக்கதொருபக்குவத்தின் மிகுசத்திநிபாதமேவுதலு ஞானம் 
விளைந் தெனவே , அஃதங்கன மேவா தவழி அக்கேட்டலறிவு முறு 
குதலின்றி யஃகி நிகழு மென்பதாயிற்று . 

விளைந் தவழியென்பது விளைந்தெனத் திரிந்தது . 

ஓர் குருவெனப் பொதுப்படக்கூறினார் , ஒருசாலை மாணாக்க 
ராய்த் தம்மின் மூத்தாரையும் தழுவுதற்கு . 

புரிதல் விரும்புதல் . 
60 


474 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சீவன்முத்தராகி யென்புழி ஆக்கச்சொல் உவமப்பொருள் 
குறித்து நின்றது ; “ ஆள் வாரிலி மாடாவேனோ ” (திருவாசகம் , 
கோயின்மூத்த திருப்பதிகம் , செ - 7. ) என்றாற்போல . உடந்தையா 
யுறைந்து காண்பரென் றது , மழைபெய்து குள நிறைந்த தென்றாற் 
போலக் காரணகாரியப்பொருட்டாய் நின்றது . உம்மைசிறப்பு . 
ஏகாரம் பிரிநிலை . அடைபவர் சிவமேயாகு மதுவன்றித் தோன்று 
மென்ற கடனதென் என்பதும் இந்நிலையெனக் கொள்க . 


இதனானே சிந்தித்தலாமாறு மதன்கணிகழு மனுபவ 
கூறப்பட்டன . 

( 29 ) 
அறியாமை யறிவகற்றி யறிவி னுள்ளே 

யறிவுதனை யருளினா னறியாதே பறிந்து 
குறியாதே குறித்தந்தக் கரணங்க ளோடுங் 

கூடாதே வாடாதே குழைந்திருப்பை யாயிற் 
பிறியாத சிவன்றானே பிரிந்து தோன்றிப் 

பிரபஞ்ச பேதமெல்லாந் தானாய்த் தோன்றி 
நெறியாலே யிவையெல்லா மல்ல வாகி 

நின்றென்றுந் தோன்றிடுவ னிராதார னாயே . 


சுப் 


பதவுரை 


அருளினான் அறியாமை அறிவு அகற்றி - ஆசிரியன் 
றிருவருளால் அறியாமையும் அறிதலுமாகிய இருவகைப் 
பாசங்களு நீங்கி , - அறிவினுள்ளே அறிவுதனை அறியாதே 
அறிந்து - தம்மறிவின் கண்ணே கேட்டலறிவினைக் 
கேட்குமுறைமையிற் கேட்டு, - குறியாதே குறித்து 
சிந்திக்கு முறைமையிற் சிந்தித்து . - குழைந்து அந்தக்கர 
ணங்களோடும் கூடாதே வாடாதே இருப்பையாயின் 
( பின்பு) அன்பு செய்து அந்தக்கரணங்களிற்சேராது அடங்கி 


- 


எட்டாஞ்சூத்திரம் 


475 


நிற்கப்பெறுவாரானால் ( தமக்கு) , - பிறியாத சிவன்றானே 
பிரிந்து தோன்றி - பிரிதலில்லாத முதல்வன் இயல்பு ( கேட் 
டற்காலத்துப் பொருட்டன்மைபற்றிப் ) பேதமாய்த் 
தோன்றி .-- பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய்த்தோன்றி - 
(சிந்தித்தற்காலத்து ) உலகபேதம் அனைத்தினுங் ( கலப்புப் 
பற்றி ) அபேதமாய்த் தோன்றி , - இவையெல்லாம் அல்ல 
வாகி - (தெளிந்தபின் ) இவ் விரண்டு மன்றி , -நெறியாலே 
என்றும் நின்றே நிராதாரனாய்த் தோன்றிடுவன் - ( நேரி 
யனும் பரியனு மாயதோர் ) முறைமைபற்றி எஞ்ஞான்றும் 
( எவற்றினும் ஒற்றித்து ) நின்றே ஒன்றினும் பற்றிலனாய் 
( வேறு ) தோன்றும் என்க . 


சுப் 


பதவுரை 


எ - து ஆசிரியன் றிருவருளா லிருவகைப்பாசங்களு 
நீங்கிக் கேட்குமுறையிற் கேட்டுச் சிந்திக்கு முறையிற் சிந் 
தித்துப் பின்னன்பு செய்தடங்கி நிற்கப் பெறுவார்க்கு , 
முதல்வனியல்பு கேட்டற் காலத்துப் பொருட்டன்மை 
பற்றிப் பேதமாய்த் தோன்றிச் சிந்தித்தற்காலத்துக் கலப் 
புப்பற்றி பேதமாய்த் தோன்றித் தெளிந்தபின் இவ்விரண்டு 
மின்றி நேரியனும் பரியனுமாயதோர் முறைமைபற்றி எவற் 
றினு மொற்றித்து நின்றே ஒன்றினும் பற்றிலனாய் வேறு 
தோன்றுமென்பதாம் . 


நின்று நிராதாரனாய்த் தோன்றிடுவனெனக் கூட்டுக . 


தெளிதலாமாறு மதன்பயனு மினிது விளங்குதற்பொருட்டு 
மேற்கூறிப்போந்தவற்றையும் அனுவதித்து உடன் கூறினார் . 


476 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


கூடாதே வாடாதேயென ஈண்டுக் கூறவே , ஏனைக் கேட்டல் 
சிந்தித்தல்களி னொரோவழிக் கூடுதலும் வாடுதலு நிகழுமென்ப 
தாயிற்று . அற்றாகலினன்றே ஆண்டிவ்வாறினிதுவிளங்கப்பெறா 
தாயிற்றென்பது . 

இருத்த லருமை நோக்கி இருப்பையாயினென்றார் . 

இதனானே தெளிதலாமாறு - மதன்க ணிகழு மனுபவமுங் 
கூறப்பட்டன . 

( 30 ) 


புண்ணியமே னோக்குவிக்கும் பாவங்கீழ் நூக்கும் 

புண்ணியனைப் பூசித்த புண்ணியத்தி னாலே 
நண்ணியஞா னத்தினா லிரண்டினையு மறுத்து 

ஞாலமொடு கீழ்மேலு நண்ணா னாகி 
யெண்ணுமிக லோகத்தே முத்திபெறு மிவன்றா 

னெங்கெழிலென் ஞாயிறெமக் கென்றுகுறை வின்றிக் 
கண்ணுதற னிறைவ தனிற் கலந்து காயங் 
கழிந்தக்கா லெங்குமாய்க் கருதரன் போ னிற்பன் . 

சுப் 

பதவுரை 
கீழ் நூக்கும் பாவம் மேல் நோக்குவிக்கும் புண்ணி 
யம் - (வியாபகமாகிய வுயிர் அவ்வியல் பிழந்து ஏகதேசப் 
பட்டுக் ) கீழே சென்று துன்பத்தை நுகர்தற்குக் காரண 
மாகிய பாவமும் மேலே சென்று இன்பத்தை நுகர்தற்குக் 
காரணமாகிய புண்ணியமும் ( தளையேயாகலின் ) .-- இரண் 
டினையும் - ( அவ்வினைத்தளை ) இரண்டனையும் , - புண் 
ணியனைப் பூசித்த புண்ணியத்தினாலே நண்ணிய ஞானத் 
தினால் அறுத்து - சிவபிரானை அருச்சித்தலென்னும் ஞான 
நூல் ஓதன் முதற் சிந்தித்தலீறாகிய ஞானபூசையின் பயனாய் 
நிகழ்ந்த தெளிதலுணர் (வெனப்படும் அரத்) தான் 


எட்டாஞ்சூத்திரம் 


477 


அறுத்து , - ஞாலமொடு கீழ் மேலும் நண்ணானாகி- ( காரண 
மின்மையிற் காரியமாகிய ) பூமி நரக சொர்க்கங்களிற் 
செல்லுத ( லாகிய ஏகதேசச்செலவும் ) இன்றாயொழிந்தா 
ராகி , -- இவன்றான் கண்ணுதறன் நிறைவதனில் கலந் 
( அஃதொழியவே ) அவர் ( கரணங்களின் வயத்தராதலின்றி 
மேல் அங்ஙனந்தோன்றிய ) இறைவனது வியாபகத்தைத் 
தலைப்பட்டு , - ஞாயிறு எங்கு எழில் என் எமக்கென்று 
குறைவு இன்றி - ஞாயிறு எவ்விடத்தெழினும் அதனாலே 
தமக்காவதோர் பயனின்மை தெரிந்தவராய் ( ஒருவாற்றா 
னுங் ) குறைவின்மையை அடைந்து , - எண்ணும் இகலோ 
கத்தே முத்தி பெறும் - (இவ்விதமாகக் கருதும் இம்மை 
யே சீவன்முத்தராகி , - காயம் கழிந்தக்கால் - எங்குமாய்க் 
கருது அரன் போல் நிற்பன் - ( மாசினீங்கியவழி ஆடை 
யினது வெண்மை ஆடைமுழுதும் விளங்கினாற்போல 
இங்குளிவாங்குங் கலம்போலுழல்வதாகிய ) இவ்வுடம்பு 
நீங்கப்பெறும் ( பரமுத்தி ) நிலையிற் ( றமது வியாபக )மெங் 
கணும் ( அறிவு விளங்கப்பெற்றுக் ) கருதுகின்ற முதல்வ 
னோடொத்து நிற்பர் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ -து . 

வியாபகமாகியவுயிர் அவ்வியல் பிழந்து கீழு 
மேலு மேகதேசப்பட்டுச் சேறற்குக் காரணம் , அங்ஙனஞ் 
சென்றவ்வப்பய னுகரச்செய்யு மிருவினைத்தளையேயாகலின் , 
அத்தளையிரண்டனையும் ஞான நூலோ தன் முதற் சிந்தித்தலீறா 

ஞானபூசையின் பயனாய் நிகழ்ந்த தெளிதலுணர்வெனப் 
படும் அரத்தான் அறுக்கப்பெற்றார்க்கு , காரணமின்மையிற் 
காரியமாகிய ஏகதேசச்செலவு மின்றாயொழியும் ; அஃ 


- 


478 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


தொழியவே , அவர் கரணங்களின் வயத்தராதலின்றி மேலங் 
ஙனந் தோன்றிய விறைவனது வியாபகத்தைத் தலைப் 
பட்டு ஒருவாற்றானுக் குறைவின்றி இம்மையே சீவன்முத்த 
ராகி , மாசு நீங்கியவழி ஆடையின் வெண்மை ஆடைமுழுதும் 
விளங்கினாற்போல , இங்குளிவாங்குங்கலம்போலுழல்வதாகிய 
விவ்வுடம்பு நீங்கப்பெறும் பரமுத்திநிலையிற் றமது வியாபக 
மெங்கணும் அறிவு விளங்கப் பெற்று முதல்வனோடொத்து 
நிற்பரென்பதாம் . 


சாதாரண தன்மமாவ 


திஃதென்பார் , 


சிவசமமா தற்குரிய 
எங்குமாயென்றார் . 


தெளிந்தார்க்குக் கண்ணுதற னிறைவ தனிற்கலத்தற்க 
ணிடையீடின்மை யினிது விளக்குவார் , இடையீடாவன விவை 
யென்பதூஉம் அவை கழிந்தவாறு முடன் கூறினார் . 


கண்ணு தற னிறைவ தனிற் கலந்தார்க்குப் பண்டையேகதேச 
வுணர்வு தூர்ந்து போதலின் , ஏகதேசவுடம்பி னிகழு மின்பத்துன் 
பத்திற்கு ஏதுவாகிய வுற்பாத முதலியவற்றை நோக்கி வரக்கடவ 
தோர் கவலையின்மையின் , எங்கெழிலென்ஞாயிறெமக் கென்று 
குறைவின்றி நிற்பாராயினாரென்பது . தனக்குவமையில்லா தான் 
நாள்சேர்ந்தார்க் கல்லான் - மனக்கவலை மாற்ற லரிது ” திருக் 
குறள் , கடவுள் வாழ்த்து , செ - 7 ) என வெதிர்மறைமுகத்தாற் 
கூறியது மிதுபற்றியென்க. 


கலந்து முத்திபெறுமிவனென வியையும் . 


னே நிட்டையாமாறு மதன்பயனுக்கூறப்பட்டன . ( 31 ) 


எட்டாஞ்சூத்திரம் 


479 


ஞாலமதின் ஞானநிட்டை யுடையோ ருக்கு 

நன்மையொடு தீமையிலை நாடுவதொன் றில்லை 
சீலமிலை தவமில்லை விரதமொடாச் சிரமச் 

செயலில்லை தியானமிலை சித்தமல மில்லை 
கோலமிலை புலனில்லை கரண மில்லை 

குணமில்லை குறியில்லை குலமு மில்லை 
பாலருட னுன்மத்தர் பிசாசர்குண மருவிப் 

பாடலினொ டாடலிவை பயின்றிடினும் பயில்வர் . 


- 


சுப் 

பதவுரை 
ஞாலமதின் ஞான நிட்டை யுடையோருக்கு - இவ் 
வுலகத்தின்கண் ஞான நிட்டையினையுடையார்க்கு , - நன் 
மையொடு தீமை இலை - நன்மைதீமைகளாகிய இருவினை 
களும் இல்லை.-- ஒன்று நாடுவது இல்லை ( வினைகளைச் 
செய்தாராயினும் ) ஒருபலத்தை நாடுவதும் இல்லை. -- சீலம் 
இலை - சமயாசாரங்கள் அனுட்டிக்க வேண்டுவதும் 
இல்லை , - தவம் இல்லை - தவங்கள் பண்ணவேண்டுவதும் 
இல்லை, - விரதமொடு ஆச்சிரமச்செயல் இல்லை - விரதா 
னுட்டானங்களும் ஆச்சிரமதருமங்களும் அனுட்டிக்க 
வேண்டுவதும் இல்லை. - தியானம் இலை - தியானபாவனை 
கள் செய்யவேண்டுவதும் இல்லை . - சித்தமலம் இல்லை 
சித்தசலனமும் இல்லை , -கோலம் இலை - சமயத்துக்கேற்ற 
வேடங்கள் தரிக்கவேண்டுவதும் இல்லை.-- புலன் இல்லை 
விடயங்களை விடுதல் பற்றுதல் வேண்டுமென்ற நியமமும் 
இல்லை.-- கரணம் இல்லை அந்தக்கரணங்களை அடக்க 
வேண்டுமென்பதும் இல்லை.-- குணம் இல்லை தாமத 
இராசதகுணங்களை அடக்கிச் சத்துவகுணச்செய்கைகளைச் 
செய்யவேண்டுமென்ற நியமமும் இல்லை , -குறி இல்லை - 


- 


- 


- 


480 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


ஒருகுறியின் கண்ணே நிற்கவேண்டுமென்பதும் இல்லை . 
குலமும் இல்லை - குலதன்மத்திலே ஒழுகவேண்டுமென்ப 
தும் இல்லை , -பாலருடன் உன்மத்தர் பிசாசர் குணம் 
மருவி 

பாலர் போல ( அறவொழிதலும் ) உன்மத்தர் 
போல ( ஒருகாற் செய் தொருகாலொழிதலும் ) பேய்பிடி 
யுண்டவர்போலச் செயலிழப்பினின்று செய்தலுமாகிய ) 
குணங்களைப் பொருந்தி , -- பாடலினொடு ஆடல் இவை 
பயின்றிடினும் பயில்வர்-( பரமாநந்தமேலீட்டாற் ) பாடல் 
ஆடல்களாகிய தொழில்களைச் செய்திடினுஞ் செய்வர் 
என்க. 

பொழிப்புரை 
இந்தநிட்டையுடையார்க்கு விதித்தன செய்த 
லும் விலக்கியன வொழிதலும் வேண்டாம் , அவர் செய்தன 
வெல்லாந் தவமாமென்பதாம் . 


சிவ 


எ - து . 


பாலர் குணம் அறவொழி தற்கும் , உன்மத்தர்குணம் ஒருகாற் 
செய்தொருகாலொழிதற்கும் , பிசாசர்குணஞ் செயலிழப்பினின்று 
செய்தற்கு முவமையாயின ; இவ்வா றன்றி , மேலுணவு தேடாமை 
முதலியவற்றிற்கு அம்மூன்று முவமையாயினவென்பாருமுளர் ; இ 
செய்யுளினெடுத்துக்கொண்ட பொருளோ டியை பின்மையானும் , 
பாலருன் மத்தர் பிசாசரி லெனவு - முறங்கி னோன்கை வெறும் 
பாக் கெனவுந் - தானே தவிரா தானால் ( சங்கற்ப நிராகரணம் , செ , 2 ) 
எனப் பிராண்டுக் தவிர் தன்மாத்திரைக்கே அவற்றை யெடுத் 
துக் காட்டியவாற்றானும் , அஃதீண்டைக்கேலாமை யறிக . 


பாடலினொ டாடலிவை பயிறல் பரமானந்தமேலீடு நோக்கி 
நிகழ்வதென்க . 

( 32 ) 


எட்டாஞ்சூத்திரம் 


481 


தேசமிடங் காலந்திக் காசனங்க ளின்றிச் 

செய்வதொன்று போற்செய்யாச் செயலதனைச்செய்தங் 
கூசல்படு மனமின்றி யுலாவ னிற்ற 

லுறக்கமுணர் வுண்டிபட் டினியிருத்தல் கிடத்தன் 
மாசதனிற் றாய்மையினின் வறுமை வாழ்வின் 

வருத்தத்திற் றிருத்தத்தின் மைதுனத்திற் சினபத்தி 
னாசையினின் வெறுப்பினிவை யல்லாது மெல்லா 

மடைந்தாலு ஞானிகடா மரனடியை யகலார் . 


சுப் 


பதவுரை 


ஞானிகடாம் - சிவஞானிகளாவார்.- தேசம் இடம் 
காலம் திக்கு ஆசனங்கள் இன்றி ஒன்று செய்வதுபோல் 
செய்யாச் செயலதனைச் செய்து - ஓர் தேயம் ஓரிடம் ஒரு 
காலம் ஒருதிக்கு ஓராசன முதலியவின்றி ( ச் செய்தற்கெ 
ளிய ) ஒரு தொழில் செய்வதுபோற் செய்தற்கரிய செயல் 
களைச் செய்து .-- உலாவல் நிற்றல் - உலாவுதல் நிற்றல் 
களையும் , -உறக்கம் உணர்வு - உறங்குதல் விழித்தல்களை 
யும் , - உண்டி பட்டினி - உண்ணுதல் உண்ணாமைகளை 
யும் , - இருத்தல் கிடத்தல் - இருத்தல் கிடத்தல்களையும் , -- 
மாசதனின் தூய்மையினின் - மாசுடைமை தூய்மை 
யுடைமைகளையும் , -வறுமை வாழ்வின் - நல்குரவு 
செல்வங்களையும் , - வருத்தத்தின் திருத்தத்தின் - துன்ப 
வின்பங்களையும் , - மைதுனத்தின் சினத்தின் - புணர்ச்சி 
கோபங்களையும் , -ஆசையினின் வெறுப்பின் - வி 

விருப்பு 
வெறுப்புக்களையும் , - இவை அல்லாதும் எல்லாம் அடைந் 
தாலும் - இவையன்றி (விகாரமுறுதற்கேதுவாகத் தம் 
முண் மாறுபட்டதொழில் ) பலவற்றையுஞ் செய்தாராயி 
னும் , - அங்கு ஊசல்படு மனம் இன்றி அரன் அடியை 

61 


482 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அகலார் - அவ்விடத்தே ( அவைபற்றி அவர் ) சிறிதும் 
விகாரமுறுதலின்றி முதல்வன் றிருவடியை விட்டு நீங்கு 
வாரல்லர் ( உண்மையானோக்குவார்க்கு அவர் செய்யுஞ் 
செயல் வேறாகலான் ) என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . விகாரமுறுதற்கேதுவாகத் தம்முண் மாறுபட்ட 
தொழில் பலவற்றையுஞ் செய்தாராயினும் , அவைபற்றி யவர் 
சிறிதும் விகாரமுறுவாரல்லர் ; உண்மையானோக்குவார்க்கு 
அவர் செய்யுஞ் செயல் வேறாகலானென்பதாம் . 


செய்யாச்செயல தனைச் செய்தற்கு வேறொரு நியதியும் 
வேண்டாமென்பார் , தேசிமிடங்காலந் திக்காசனங்களின்றி யென் 
றார் . 

இன்றிச்செய்வதெனவும் அடைந்தாலு மூசல்படு மனமின்றி 
யெனவு மியையும் . 


அடைந்தாலுமென்னுமும்மை சிறப்பின்கண் வந்தது ; உவரி 
தோன்றி வாழ் தொழிலவாயினு மயிலைதீஞ்சுவையுப்பிற் சிவனா 
தாங்கு என்றாற்போல . 


இவையிரண்டு செய்யுளானும் நிட்டைமேவினோர்கள தாசாரங் 
கூறப்பட்டது , 

( 33 ) 


இந்நிலைதா னில்லையே லெல்லா மீச 

னிடத்தினினு மீசனெல்லா விடத்தினினு கின்ற 
வந்நிலையை யறிந்தந்தக் கரணங்க ளடக்கி 

யறிவதொரு குறிகுருவி னருளினா லறிந்து 


எட்டாஞ்சூத்திரம் 


483 


மன்னுசிவன் றனை படைந்து நின்றவன்ற னாலே 

மருவுபசு கரணங்கள் சிவகரண மாகத் 
துன்னியசாக் கிரமதனிற் றுரியா தீதந் 
தோன்ற முயல் சிவாநுபவஞ் சுவாநுபூ திகமாம் . 

சுப் -பதவுரை 
இந்நிலைதான் இல்லையேல் - இங்ஙனம் கூறிய முறை 
யானே அகம்புறமென்னாமல் எங்கணும் ஏக நிலையாய்க் 
கண்டு இறை நிறைவில் அழுந்துவதாய நிட்டைமேவுதல் 
அரிதாய்ப் பண்டைப் பயிற்சி வயத்தாற் சுட்டுணர்வுபற் 
றிப் பிரபஞ்சங் காட்சிப்பட வருமாயின் , -ஈசன் எல்லா 
இடத்தினினும் எல்லாம் ஈசன் இடத்தினினும் நின்ற அந் 
நிலையை அறிந்து - ( அதனைக் காணும் பொழுதே இறைவன் 
அதற்குள்ளாயும் புறமாயும் நிற்கு நிலைமையும் உடன் 
கண்டு , - அந்தக்கரணங்கள் அடக்கி ( அவ்வாறு அண்டத் 
தினிற்கு நிலை அறிதல் அரிதாயின் ) மனாதிகள் அடக்கி , -- 
குருவின் அருளினால் நின்று அறிவது ஒரு குறி அறிந்து - 
அறிந்து - குருவருளாற் பிண்டத்தினிற்கு நிலை 
யு 
றின் வைத்தறிந்து , - அவன்றனாலே மன் னுசிவன் றனை 
அடைந்து அது வாயிலாகப் புகுந்தாதல் நிலைபெற்ற 
( அவ் ) வியல்பைத் தலைப்பட்டறிந்து .-- மருவு பசுகரணங் 
கள் சிவகரணமாக - ஆண்டுக் காணுங் கரணங்களெல் 
லாம் பேரின்பமாகப்பேணி , - துன்னியசாக்கிரமதனின் - 
( இவ்வாறு ) கருவிகளோடுந் தொழிற்பட்டு நிற்பதாகிய 
சகல சாக்கிரத்திற்றானே.-- துரியாதீதம் தோன்ற முயல் 
- ( கருவியொன்றனோடுங் கூடாது தொழிலிறந்து நிற்கும் ) 
நின்மல துரியாதீத நிலை கைகூடும்படி முயல்வீர், - சிவாநு 
பவம் சுவா நுபூதிகமாம்- ( அங்ஙன முயன்றால் ) சிவா நுபவத் 
தைத் தமதாகக் கொண்டு அனுபவிக்கப்பெறலாம் என்க. 


ள் ஒன் 


484 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ பொழிப்புரை 
எ - து . 

இங்ஙனங் கூறிய முறையானே , அகம்புறமென் 
னாமலெங்கணு மேகநிலையாய்க் கண்டு இறைநிறைவி லழுந்து 
வதாகிய நிட்டை மேவுத லரிதாய்ப் பண்டைப் பயிற்சிவயத் 
தாற் சுட்டுணர்வுபற்றிப் பிரபஞ்சங் காட்சிப்பட வருமாயின் 
அதனைக்காணும்பொழுதே இறைவனதற்குள்ளாயும் புற 
மாயுநிற்குநிலையுமுடன் கண்டு , அவ்வாறண்டத்தினிற்குநிலை 
அறிதலரிதாயிற் பிண்டத்தினிற்குநிலையு ளொன்றின்வைத் 
தறிந்து அதுவாயிலாகப் புகுந்தாதல் அவ்வியல்பைத் தலைப் 
பட்டறிந்து ஆண்டுக்காணுங் கரணங்களெல்லாம் பேரின்ப 
மாகப் பேணி ; இவ்வாறு கருவிகளோடுந் தொழிற்பட்டு நிற் 
பதாகிய சகலசாக்கிரத்திற்றானே கருவியொன்றனோடுங் 
கூடாது தொழிலிறந்து நிற்கும் நின்மல துரியாதீதநிலை கை 
கூடும்படி முயல்வீர், சிவானுபவந் தமதாகக்கொண்டு அனு 
பவிக்கப்பெறலாமென்பதாம் . 

அந்நிலையையறிந்தென்றது அண்டத்தின் வைத்தறி தலை 
யெனவும் , அறிவதொருகுறி குருவினருளினால றிந் தென்றது அவ் 
வறிவிற்கேதுவாய்ப் பிண்டத்தின் வைத்தறி தலையெனவுமுணர்க . 

சிவன் ஆகுபெயர் . 


அகரச்சுட்டு வருவித்துரைக்க . 


முயலென்பது முன்னிலையேவல் . 


சிவானுபவஞ் சுவானுபூ திகமென்புழித் தொக்குநின் றவாறா 
வது முறையே செயப்படுபொருண்மைக்கண்ணும் வினைமுதற் 
பொருண்மைக்கண்ணும். வந்த காரகம் ; அமிழ் தவுண்டி கடவு 
ளருண்டி யென் ற்போல . 


எட்டாஞ்சூத்திரம் 


485 


இதனானே அந்நிட்டை மேவப்பெறாதார்க்கு அது பெறுமுபா 
யம் கூறப்பட்டது . 

( 34 ) 
சாக்கிரத்தே யதீதத்தைப் புரிந்தவர்க ளுலகிற் 

சருவசங்க நிவிர்த்திவந்த தபோதனர்க ளிவர்கள் 
பாக்கியத்தைப் பகர்வதுவெ னிம்மையிலே யுயிரின் 

பற்றறுத்துப் பரத்தையடை பராவுசிவ ரன்றோ 
வாக்குமுடி கவித்தரசாண் டவர்களரி வையரோ 

டனுபவித்தங் கிருந்திடினு மகப்பற்றற் றிருப்பர் 
நோக்கியிது புரியாதோர் புறப்பற்றற் றாலு 

நுழைவர்பிறப் பினின் வினைக ணுங்கி டாவே . 


- 


சுப் 

பதவுரை 
சாக்கிரத்தே அதீதத்தைப் புரிந்தவர்கள் - (இங்ஙனம் 
பசுகரணஞ் சிவகரணமாகத் துன்னிய ) சாக்கிரத்தினின்று 
கொண்டு தானே ( கரணங்கடந்த ) அதீதத்தைப் புரிந்தார் . 
உலகில் சருவசங்க நிவிர்த்திவந்த தபோதனர்கள் இவ் 
வுலகின் கண்ணே கருவிகளினீங்கி ( நிட்டை மேவினாரோ 
டொப்ப ) ச் சிறந்தாரேயாவர் . - இவர்கள் பாக்கியத்தைப் 
பகர்வது என் - இவர்கள் ( முற்பிறவியிற் செய்த ) சிவ 
புண்ணியப் பேற்றைச் சொல்ல வொண்ணாமையின் , 
இம்மையிலே உயிரின் பற்று அறுத்துப் பரத்தை அடை 
பராவு சிவர் அன்றோ - இம்மைக்கண் உயிர்ப்பற்று நீங் 
கிச் சிவத்தைப்பொருந்தி ( இரண்டற நிற்கையாற் ) சஞ் 
சரிக்கின்ற சிவமேயாவர் , - அவர்கள் ஆக்கு முடி கவித்து 
அரசு ஆண்டு அரிவையரோடு அனுபவித்து அங்கு இருந் 
திடினும் - அவ்வுண்மை யறிந்தார் ஆக்கப்பட்ட முடி 
யினையணிந்து அரசாட்சி செய்து அரிவையரோடின்புற் 
றிருந்திடினும் , - அகப்பற்று அற்று இருப்பர் - அகப் 


486 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பற்று நீங்கினவரேயாவர் ( ஆகலின் உண்டுடுத்துப் பூசி 
முடித்துச் செய்யும் தொழிலொப்புமையே பற்றி அவரை 
உலகத்தாரோடு வைத்தெண்ணற்க - நோக்கி இது புரியா 
தோர் புறப்பற்று அற்றாலும் - ஆராய்ந்து இவ்வகப்பற்று 
நீங்காதோர் புறப்பற்று நீங்கினும்.- வினைகள் நுங்கிடாவே 
பிறப்பினின் நுழைவர் - வினைகள் ஏறுதலிற் பிறப்பினை 
யடைவர் என்க . 


தவ தீ 


சிவ 

பொழிப்புரை 
எ - து இங்கனம் பசுகரணஞ் சிவகரணமாகத் துன்னிய 
சாக்கிரத்தினின்றுகொண்டு தானே கரணங்கட ந் 
தத்தைப் புரிந்தார் , கருவிகளினீங்கி நிட்டைமேவினோரோ 
டொப்பச் சிறந்தாரேயாவர் ; அவ்வுண்மையறிந்தார் உண் 
டுடுத்துப் பூசி முடித்துச் செய்யுந் தொழிலொப்புமையே 
பற்றிய வரை உலகத்தாரோடு வைத்தெண்ணற்கவென் 
பதாம் 


பராவு தல் சஞ்சரித்தல் , 


இதனானே யங்ஙன முயன்றாரது பெருமை கூறப்பட்டது . 


ஞானவதிகாரப்பட்டமைபற்றி யீ ண்டுக் கேட்டலுடன் 
வைத்து ஒருவாற்றாற் றொகுத்தோதிய இன்னோரன்னவையெல் 
லாம் வருகின்ற சூத்திரங்களான் விரித்துக் கூறப்படும் , 


புறச்சமயநெறியென்பதுமுத லித்துணையும் இரண்டாங்கூற் 
றைத் தெரித்துணர்த்தியவாறு , 

( 35 ) 


மூன்றாமதிகரணம் 


கருவிகழிந் தாற்காணா ரொன்றுமெனிற் காணார் 

காணாதார் கன்னிகைதான் காமரதங் காணாண் 
மருவியிரு வரும்புணர வந்த வின்பம் 

வாயினாற் பேசரிது மணந்தவர் தா முணர்வ 
ருருவினுயிர் வடிவதுவு முணர்ந்திலர்காண் சிவனை 

யுணராதா ருணர்வினா லுணர்வதுகற் பனைகா 
ணருள் பெறினவ் விருவரையு மறிவிறந்தங் கறிவ 
ரறியாரேற் பிறப்பும் விடா தாணவமு மறாதே 

சுப் பதவுரை 
மருவி இருவரும் புணர வந்த இன்பம் வாயினால் பேச 
அரிது - பொருந்தி யிருவரும் புணர வந்த இன்பம் வாக் 
காற்பேசுதல் அரிதாயினும் , - மணந்தவர்தாம் உணர்வர் 
மணந்தவர் தாம் உணர்வரன்றி .-- காமரதம் கன்னிகை 
தான் காணாள் - அக்காமரசத்தினைக் கன்னிகை அறியாள் 
( அதுபோல ) .-- அருள் பெறின் அவ்விருவரையும் அறிவு 
இறந்து அங்கு அறிவர் - திருவருளைப் பெறிற் றம்மையுந் 
தலைவனையும் ( கருவி ) அறிவிறந்து அங்கே யறிவர் அன்றி. 
காணாதார் காணார் அறியாரேல் - அறியமாட்டாத அபக் 
குவர் அதனைக் காணார்தாமே அங்ஙனம் அறியாரேல் 
( அவர்க்குணர்த்தும்வாயில் இல்லை இதுநிற்க ) .--உருவின் 
உயிர்வடிவதுவும் உணர்ந்திலர் காண் - ( பன்னிறங்களான் 
மயங்கித் தன்னொளியிழந்த படிகம்போலக் ) கலையாதி 
மண்ணந்தமாகிய உருவான் ( மயங்கியே ) ஆன்ம சொரூபம் 
உணரப்பெற்றிலர்.-- 

உணராதார் உணர்வினால் சிவனை 
உணர்வது கற்பனைகாண் - அதனையுணராத சிவசங்கிராந்த 


4.88 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


வாதிகள் அப்பெற்றித்தாகிய வுருவுணர்வால் ( அவ்வான் 
மாவுக்குள்ளாகிய )சிவபிரானையும் அறிவாமென்றல் பாவக 
மாத்திரையேயாகலான் , -- கருவி கழிந்தால் ஒன்றும் 
காணார் எனின் - கருவியறிவு இறந்துநின்று அருளான் 
அறியப்பெறாரென்னின் ( ஏகதேசமாகியகருவியுள்ளளவும் 
ஏகதேசக்காட்சி நீங்காமையால் ) , -- பிறப்பும் விடாது 
ஆணவமும் அறாதே - பிறவி யொழியாது பிறவிக்கு மூல 
மாகிய ஆணவமலமும் பற்றறக் கழியாது என்க . 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . இருவரும் புணர வந்த வின்பம் பேசரிதாயினும் 
மணந்தவர்தாமுணர்வர் , அங்காமரசங் கன்னிகை காணாள் , 
அதுபோல அருள்பெறிலவ் விருவரையுமறிவிறந்தங்கறிவர் , 
காணமாட்டாத வபக்குவ ரதனைக் காணார்தாமே யாகலான் 
அவருக்கு உணர்த்தும் வாயிலில்லை . இது நிற்க , பன்னிறங் 
களான் மயங்கித் தன்னொளியிழந்த படிகம்போல உருவான் 
மயங்கியே யான்மசொரூப முணரப்பெற்றிலர் ; அதனையுணரா 
தார் அப்பெற்றித் தாகிய வுருவுணர்வால் அவ்வான்மாவுக் 
குள்ளாகிய சிவனையு மறிவாமென்றல் பாவகமாத் திரையே 
யாகலாற் கருவியறிவிறந்து நின்று அருளான்றியப்பெறா 
தார்க்கு ஏகதேசமாகிய கருவியுள்ளளவு மேகதேசக்காட்சி 
நீங்காமையாற் பிறவி யொழியாது பிறவிக்கு மூலமாகிய 
வாணவமலமும் பற்றறக்கழியாதென்பதாம் . 


இஃது எடுத்துக்காட்டுவமை . 


ஈண்டுருவென்றது 
கூட்டத்தை . 


கலையாதிமண்ணந்தமாகிய 


கருவிக் 


எட்டாஞ்சூத்திரம் 


489 


இன் ஏதுப்பொருட்கண் வந்த வைந் தாமுருபு . 
அது பகுதிப்பொருள் விகுதி . 

உணராதார் சிவனையுணர்வதென வியையும் . உயர்வு சிறப்பும் 
மை விகாரத்தாற் றொக்கது . உணராதாரென்றது சிவசங்கிராந்த 
வாதிகளை நோக்கிக் கூறியது . 

காணிரண்டுங் கட்டுரைக்கண் வந்தவசைதிலை .. 


இதனானே பசுகரணங்கள் .சிவகரணமாகத் துன்னிய சாக்கிரத் 
தைப் பெற்றார் அதன்மேலுங் கரணங்கடந்த வதீதத்தைப் புரிதற்கு 
அறிவு செல்லுமாறு யாங்ஙன ? மென்னுஞ் சிவசங்கிராந்தவாதிகளை 
மறுக்குமுகத்தால் , துன்னிய வைம்புலவேடர் சுழலிற்பட்டுத் துணை 
வனையுமறியாது துயருறுந்தொல்லுயிர் என்ற மூன்றாங்கூறு வலி 
யுறுத்தப்பட்டது , 

( 36 ) 


நான்காமதிகரணம் . 


பன்னிறங்க ளவைகாட்டும் படிகம்போ லுள்ளம் 

பலபுலன்க ணிறங்காட்டும் பரிசு பார்த்திட் 
டிந்நிறங்க ளென்னிறமன் றென்று தன்ற 

னெழினிறங்கண் டருளினா லிந்நிறத்தின் வேறாய்ப் 
பொய்ந்நிறவைம் புலநிறங்கள் பொய்யெனமெய் கண்டான் 

பொருந்திடுவன் சிவத்தினொடும் போதான் பின்னை 
முன்னிறைநீர் சிறைமுறிய முடுகி யோடி 

முந்நீர்சேர்ந் தந்நீராய்ப் பின்னீங்கா முறைபோல் . 
62 


490 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சுப் 

பதவுரை 
பல் நிறங்களவை காட்டும் படிகம்போல் - ( தன்னை 
யடுத்த ) பன்னிறங்களின் இயல்பே (தன்மாட்டுக் ) காட்டி 
நிற்கும் ( பொதுவியல்புடைய ) படிகம்போல , -உள்ளம் 
பல புலன்கள் நிறம் காட்டும் பரிசு பார்த்திட்டு - ஆன்மா 
வும் (தன்னாற்சாரப்பட்ட ) கருவிகளினியல்பே (தன் 
மாட்டுக் ) காட்டிநிற்குந் தனது பொதுவியல்பை ( முன் 
னர்ச் ) சிந்தித்தறிந்துகொண்டு, - இந்நிறங்கள் என் நிறம் 
அன்று என்று தன்றன் எழில் நிறம் இந்நிறத்தின் வேறாய் 
அருளினால் கண்டு - ( பின்னர்ப் படிகவொளி அவற்றின் 
வேறுளதாயினாற்போல ) இப்பொதுவியல்பு எனதியல் 
பன்றென்று தனது சிறப்பியல்பு இவற்றின் வேறா ( யுண் 
டென்பதும் ) அருளான் உணர்ந்து , -- பொய்ந்நிற ஐம்புல 
நிறங்கள் பொய்யென மெய்கண்டான் - ( பின்பு அங்ஙனம் ) 
பொதுவியல்பையே ( தன்னியல்பாகச்செய்துநிற்கும் ) அக் 
கருவிஞானம் பொதுவியல்பேயா யொழியும்படி ( தன் 
னியல்பு விளங்குதற் கேதுவாகிய ) உண்மையுணர்ந்தான் .- 
சிவத்தினொடும் பொருந்திடுவன் ( அத்தன்னியல்பின் 
விளங்கித் தோன்றுஞ் ) சிவத்தையுறுவன் .--பின்னைப் 
போதான் - மீள ( அக்கருவிக்கூட்டத்திற் ) செல்வானல் 
லன் , - முன்நிறை சிறைநீர் முறிய முடுகி ஓடி முந்நீர் 
சேர்ந்து அந்நீராய்ப் பின் நீங்கா முறைபோல் 

முன் 
னிறைவுற்றுச் சிறைப்பட்ட நீர் முறிந்தவழி விரைந்தோ 
டிக் கடலின் கட்சென்று அந்நீராயடங்கிப் பின் மீளாத 
வாறு போலும் என்க . 

சிவ பொழிப்புரை 

தன்னை படுத்த பன்னிறங்களினியல்பே தன் 
மாட்டுக்காட்டி நிற்கும் பொதுவியல்புடைப படிகம்போல , 


- 


எ - து 


எட்டாஞ்சூத்திரம் 


491 


ஞ 


ஆன்மாவுந் தன்னாற்சாரப்பட்ட கருவிகளினியல் பேதன் 
மாட்டுக்காட்டி நிற்கும் . தனது பொதுவியல்பை முன்னர்ச் 
சிந்தித்தறிந்து கொண்டு , பின்னர் அப்படிகவொளி யவற்றின் 
வேறுள தாயினாற்போல , தனது சிறப்பியல்பு இவற்றின் வேறா 
யுண்டென்பது முணர்ந்து , பின்னங்கனம் பொதுவியல் 
பையே தன்னியல்பாகச் செய்துநிற்கும் கருவி 

ானம் 
பொதுவியல்பேயாயொழியும் டி தன்னியல்பு விளங்குதற்கு 
ஏதுவாகிய வுண்மையுணர்ந்தா னத்தன்னியல்பின் விளங்கித் 
தோன்றுஞ் சிவத்தையுறுவன் ; மீளவக்கருவிக்கூட்டத்திற் 
செல்வானல்லன் , சிறைப்பட்ட நீர் முறிந்தவழிக் கடலிற் 
சென்றடங்கி மீளாதவாறுபோலுமென்பதாம் . 

கருவிகள் அப்பெற்றியவாயவழி அவற்றை நீங்கி யருள் பெறு 
மாறு யாங்ஙன ? மென்று நோதலுறுவார்க்கு உபாயங் கூறியவாறு . 

சேர்தற்கு இடையீடின்மை விளக்குவார் , முடுகியோடி 
யென்றார் . 

( 37 ) 
எங்குந்தா னென்னினா மெய்த வேண்டா 

வெங்குமில னென்னின்வே றிறையு மல்ல 
னங்கஞ்சே ருயிர்போல்வ னென்னி னங்கத் 

தவயவங்கள் கண்போலக் காணா வான்மா 
விங்குநா மியம்புந்தத் துவங்களின்வைத் தறிவ 

திறைஞானந் தந்து தா ளீதல்சுட ரிழந்த 
துங்கவிழிச் சோதியுமுட் சோதியும் பெற் தற்போற் 
சோதிக்குட் சோதியாய்த் தோன்றிடுவன் காணே . 

சுப் 

பதவுரை 
எங்கும் தான் என்னின் நாம் எய்த வேண்டா - 
உயிர் கரணங்களெல்லா சிவமயமேயெனின் ( வேற்றுமை 


492 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


|| 


- 


யின்மையாற் கருவிவழிச் செல்லுஞ் சகலநிலையைக் கைவி 
ட்டுத் திருவடியை ) யாந் தலைக்கூட வேண்டாமையா 
னும் ,-எங்கும் இலன் என்னின் வேறு இறையும் அல்லன் 
( அது பற்றி ) எல்லாஞ் (சிவமாதல் ) இல்லையெனின் ( எவற் 
றினும் வியாபகமா யுடனின்று செலுத்துவதாகிய ) அவன 
திறைமைக் கிழுக்காய் முடியுமாகலானும் , - அங்கஞ்சேர் 
உயிர் போல்வன் என்னின் - இருவகையுமின்றிக் கலப் 
பினால் உடம்பின்கட் பொருந்திய உயிர்போல ஒப்ப நிற்ப 
னென்பது பெறப்படு மாகலான் , -அங்கத்து அவயவங்கள் 
கண்போலக் காணா இங்கு உடம்பின்கணுளவாகிய 
( ஐந்திந்திரியங்களினும் உயிரொப்பநிற்பினும் ) ஏனையிந்திரி 
யங்கணான்கும் ( ஒளியால் அவ்வான்ம போதத்தோடும் 
விரவிச் சேய்மைக்கண்ணதாகிய விடயத்தையும் வியாபித் 
தறியுங் ) கண்ணிந்திரியம் போல வியாபித்தறியமாட்டா 
( வாய்த் தம்மாட்டு வந்த விடயங்களை நின்றாங்கு நின்றி 
யைந்தறி வனவே யாமன்றே ) அதுபோல , -ஆன்மா நாம் 
இயம்புந் தத்துவங்களின் வைத்து அறிவது - ஆன்மாவி 
னும் நீ யியம்புந் தத்துவங்களினும் வைத்துப் பார்த்து 
( வேற்றுமை ) அறிந்துகொள்ளப்படும்.- இறை ஞானம் 
தந்து தாள் ஈதல் - ( ஆகலான் அப்பெற்றித்தாகிய உயிர் 
அப்பெற்றித்தாகிய கருவிஞானத்தைக் கைவிட்டு ) இறை 
ஞானந் தந்து திருவடிகளை ஈயப்பெறுதல் , --சுடர் இழந்த 
துங்க விழிச் சோதியும் உட்சோதியும் பெற்றாற்போல் - 
ஒ ழி யிழந்த கண் மாசு நீங்கியவழித் தன்னொளியையும் 
(தனக்குள்ளொளியாய் நின்று செலுத்தும் ) ஆன்மபோதத் 
தையும் ( ஒருங்கே ) பெற்றாற் போலுமாகலின் , - சோதிக் 
குட்சோதியாய்த் தோன்றிடுவன் காணே - ( அவ்வழி 
இறைவன் ) ஆன்மாவின் அறிவுக்கறிவாய்த் தோன்று 
வான் ( அன்றி ஏகதேசமாகிய ஏனைக் கருவி யறிவுக்குள் 
அறிவாய்த் தோன்றுவானல்லன் ) என்க . 


எட்டாஞ்சூத்திரம் 


4931 


எ -து . 


பொழிப்புரை 
உயிர் கரணங்களெல்லாஞ் சிவமயமேயெனின் 
வேற்றுமையின்மையாற் கருவிவழிச்செல்லுஞ் சகலநிலையைக் 
கைவிட்டுத் திருவடிபைத் தலைக்கூட வேண்டாமையானும் , 
அதுபற்றி யெல்லாஞ் சிவமாதலில்லையெனின் எவற்றினும் 
வியாபகமாயுடனின்று செலுத்துவதாகிய வவன திறைமைக்கு 
இழுக்காய் முடியுமாகலானும் , இருவகையுமின்றிக் கலப்பினா 
லுடம்பின்க ணுயிர்போல ஒப்பநிற்பனென்பது பெறப்படுமா 
கலான் , உடம்பின்கணுளவாகிய வைந்திந்திரியங்களினும் 
உயிர் ஒப்ப நிற்பினும் ஏனை யிந்திரியங்கணான்கும் ஒளியாலவ் 
வான்ம போதத்தோடும் விரவிச் சேய்மைக்கண்ணதாகிய 
விடயத்தையும் வியாபித்தறியுங் கண்ணிந்திரியம் போலவியா 
பித்தறியமாட்டாவாய்த் தம்மாட்டு வந்த விடயங்களை நின் 
றாங்குகின்று இயைந்தறிவனவேயாமன்றே , அதுபோலவான் 
மாவினுந் தத்துவங்களினும் வைத்துப் பார்த்து வேற்றுமை 
யறிந்து கொள்ளப்படுமாகலான் , அப்பெற்றித்தாகிய உயிர் 
அப்பெற்றித்தாகிய கருவிஞானத்தைக் கைவிட்டு இறை 
ஞானந்தந்து திருவடிகளையீயப்பெறுதல் , ஒளியிழந்த கண் 
மாசு நீங்கியவழித் தன்னொளியையுந் தனக்கு உள்ளொளி 
யாய் நின்று செலுத்துமான்மபோபத்தையும் ஒருங்கே பெற் 
றாற்போலுமாகலின் , அவ்வழி யிறைவன் ஆன்மாவி னறிவுக் 
கறிவாய்த் தோன்றுவானன்றி ஏகதேசமாகிய வேனைக் கருவி 
யறிவுக்கு ளறிவாய்த் தோன்றுவானல்லனென்பதாம் . 

இறைவ னொப்ப நிற்பினும் ஏகதேசப்பொருள் ஏகதேசப் 
பொருளே வியாபகப்பொருள் வியாபகப்பொருளே யென்பார் , 
உவமை யெடுத்துக் காட்டி ஆன்மாவினும் நாமியம்பந் தத்துவங் 
களினும் இங்கு வைத்தறிவதென்றார் . 


494 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


நாமென்னு முளப்பாட்டுத் தன்மை தாமரை யாமத் 
தென்னோவர் துவைகி நயந்ததுவே ( திருக்கோவையார் , செய் 
யுள் - 87. ) என்றாற்போல ஈண்டிழித்தற் குறிப்புத் தோன்ற 
முன்னிலைக்கண் வந்தது . 


1 


அறிவதென்றது வியங்கோள் , " கொள்ளப்படாதுமறப்பது 
( திருக்கோவையார் , செ- 87. ) என்பதுபோல . 


இங்கென்பது உவமவுருபு தோன்ற நின்றது . 


ஈதல் ஆகுபெயர் . 


இழந்தவென்னும் அன் பெறாத வகரவீற்றுப் பலவறிசொல் 
விழிகளை யுணர்த்திப் பெற்றாற்போலென்னும் பயனிலைகொண்டது . 


மாசுநீக்கக் தோன் றத் துங்கவிழிச் சோதியென்றார் . 


யாண்டுமொப்பநிற்குஞ் சிவத்தினொடும் பொருந்தினவன் மீளி 
னும் அதுபற்றி யிழுக்கென்னை ? யென்னுஞ் சிவாத்துவித சைவரை 
நோக்கி ஒப்ப நிற்கும் வழியும் வேற்றுமை யுண்டென்பது உவமை 
முகத்தா னினிது விளக்கிப் போதான் பின்னை யென்ற தனை 
வலியுறுத்தியவாறு . 

( 38 ) 


பாசிபடு குட்டத்திற் கல்லினைவிட் டெறியப் 

படும்பொழுது நீங்கியது விடும்பொழுதிற் பரக்கு 
மாசுபடு மலமாயை யருங்கன்ம மனைத்து 

மரனடியை யுணரும்போ தகலும்பின் னணுகு 
நேசமொடுந் திருவடிக்கீழ் நீங்காதே தூங்கு 

நினைவுடையோர் நின்றிடுவர் நிலைய துவே யாகி 
யாசையொடு மங்குமிங்கு மாகியல மருவோ 

ரரும்பாச மறுக்கும்வகை யருளின்வழி யுரைப்பாம் . 


எட்டாஞ்சூத்திரம் 


495 


சுப் - பதவுரை 


நேசமொடும் திருவடிக்கீழ் நீங்காதே தூங்கும் நினை 
வுடையோர் - இடையறாத அன்போடு சிவத்தைப் பொரு 
ந்தி அதீதத்தையடையும் இச்சையுடையோர் , - நிலை அது 
வேயாகி நின்றிடுவர் - அச் சுத்தாவத்தை நிலையேயாய் நிற் 
பர் ( ஒரோவழி ) , -- படு குட்டத்தில் கல்லினை விட்டெறியப் 
படும் பொழுது நீங்கி அது விடும் பொழுதில் பரக்கும் பாசி 
பொருந்திய தடாகத்திற் கல்லெறியும்போது நீங்கி அஃ 
தில்லாதபொழுது பரக்கும் ( அந்நீர்ப் ) பாசிபோல , -ஆசு 
படு மலம் மாயை அருங்கன்மம் அனைத்தும் அரன் அடியை 
உணரும்போது அகலும் பின் அணுகும் - குற்றம் பொருந் 
தியமலமும் மாயையும் பெரிய கன்மமுமாகிய வெல்லாம் 
சிவத்தை உணரும்போது நீங்கி ( அதனையுணராத அற்றம் 
பார்த்து வந்து தலைப்படுதலாகிய ) மீட்சி வருமாயின் அது 
வாதனை பற்றி நிகழ்வதாகலின் ) , --ஆசையொடும் அங்கும் 
இங்குமாகி அலமருவோர் அரும்பாசம் அறுக்கும் வகை 
அருளின் வழி உரைப்பாம் - ( அங்ஙனம் ) விருப்பத்தோடு 
சிவத்தின் மாட்டும் கருவிகளின் மாட்டும் மீண்டு சுழல் 
வோர் ( அதற்கேதுவாகிய ) பெரிய மலவாதனையைப் 
போக்கும்வண்ணம் அருளுபாயத்தை முன்னர்க் கூறு 
வாம் ( அதனைக் கடைப்பிடித்துச் செய்து அவ்வாதனை 
நீக்கிக் கோடற் பாற்று ) என்க . 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . சிவத்தைப் பொருந்தியவன் ஒரோவழிக் கருவி 
களின் மீளவருமாயின் அது நீர்ப்பாசிபோல அற்றம் பார்த்து 

* தலைப்படும் வாதனைபற்றி நிகழ்வதாகலின் , அவ் 


வந்து 


496 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


வாதனை முன்னர்க் கூறப்படு முபாயத்தைக் கடைப்பிடித்துச் 
செய்து நீக்கிக்கோடற்பாற்றென்பதாம் . 


இவை மூன்று செய்யுளானும் ‘ அவரினீக்கி மலமகற்றித் தானா 
க்கி மலாடிக்கீழ் வைப்ப னென்ற காலாங்கூற்றுப் பொருள் வலியு 
றுத்தப்பட்டது . 

( 39 ) 


எட்டாஞ்சூத்திரமுடிந்தது . 


ஆகத் திருவிருத்தம் -291 . 


3 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சாதன வியல் 
ஒன்பதாஞ்சூத்திரம் 


திருவிருத்தம் - 12 . 


63 


ஒன்பதாஞ்சூத்திரம் 


மேலைச் சூத்திரத்தாற் பேறுமுதலியவற்றை யுணர்ந்தானுக்கு 
அப்பேறு பயப்பதாகிய சாதனஞ்செய்யுமாறு வகுத்துக் கூறுதற் 
கெழுந்தது ஒன்பதாஞ்சூத்திரம் . 


பாசஞா னத்தாலும் பசுஞானத் தாலும் 

பார்ப்பரிய பரம்பரனைப் பதிஞானத் தாலே 
நேசமொடு முள்ளத்தே நாடிப் பாத 

நீழற்கீழ் நில்லாதே நீங்கிப் போதி 
னாசைதரு முலகமெலா மலகைத்தே ராமென் 

றறிந்தகல வந்நிலையே யாகும் பின்னு 
மோசைதரு மஞ்செழுத்தை விதிப்படியுச் சரிக்க 

வுள்ளத்தே புகுத்தளிப்ப னூனமெலா மோட . 


சுப் - பதவுரை 


பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்ப அரிய 
பரம்பரனை - ( மேற்கூறிய வாற்றால் ) ஏனைப் பாசஞான 
பசுஞானங்களாகிய இருவகை ஞானங்களாலும் 
எய்து தற் கரியனாய பரம்பரனை , - பதிஞானத்தாலே உள் 
ளத்தே நாடி - அவனது திருவடிஞான மொன்றானே தன் 
னறிவின் கண் வைத்தாராய்ந்து , - நேசமொடும் பாதநீழற் 
கீழ் நில்லாதே நீங்கிப்போதின் - நேசமொடுந் திருவடி 
நிழலின்கீழ் நீங்காதே தூங்கப்பெறாதவழி . - ஆசை தரும் 
உலகமெலாம் அலகைத்தேராமென்று அறிந்து அகல 
பற்றுச்செய்தற்கேதுவாகிய எத்திறப்பட்ட பிரபஞ்சமும் 
( நின்றுழி நில்லாது பெயருங் ) கானற்றேரின் இயல்பின 
வாகக் கண்டுகழிப்பவே.- அந்நிலையே ஆகும் - ( அத்திரு 


500 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


- 


வடிஞானம் விளங்கி ) அந்நிலை கைகூடப்பெறும் , - பின் 
னும் உள்ளத்தே புகுந்து அளிப்பன் ஊனமெலாம் ஓட 
அதன் பின்னும் அவ்வாறு உளத்தே ஞானத்தை விளக்கி 
ஞேயமாகிய தன்னை அளிப்பனாதலாற் பாசமுற்று நீங்கி 
வாதனைபற்றிச் சலியாமைப்பொருட்டு , - ஓசை தரும் அஞ் 
செழுத்தை விதிப்படி உச்சரிக்க - அப்பொருள் பயக்குந் 
திருவஞ்செழுத்தை அவ்விதிப்படி ( யறிந்து ) உச்சரிக்க 
என்க, 

சிவ பொழிப்புரை 
எ - து . மேற்கூறியவாற்றால் ஏனையிருவகைஞானங்க 
ளானு மெய்துதற்கரியனாகிய பரம்பரனை அவனது திருவடி 
ஞானமொன்றானே தன்னறிவின்கண் வைத்தாராய்ந்து நேச 
மொடுந் திருவடிக்கீழ் நீங்காதே தூங்கப் பெறாதவழிப் பற்றுச் 
செய்தற்கேதுவாகிய எத்திறப்பட்ட பிரபஞ்சமும் நின்றுழி 
நில்லாது பெயருங் கானற்றேரினியல்பினவாகக் கண்டு கழிப் 
பவே , அத் திருவடி ஞானம் விளங்கி யந்நிலை கைகூடப்பெறும் . 

மவ்வாறு பாசத்தையொருவி ஞானத்தைப் 
பெற்று ஞேயத்தைக் கண்ட காட்சி யொரோவழி வாதனை 
பற்றிச் சலியாமைப்பொருட்டு , அப்பொருள் பயக்குந் திரு 
வஞ்செழுத்தை யவ்விதிப்படி யறிந்து உச்சரிக்க வென் 
பதாம் . 

ஈண்டு ஊனமென்றறது வாதனாமலத்தை . 

நில்லாதே நீங்கிப் போதினெனவே , அவ்வாறு நிற்றலு மனு 
வா தமுகத்தா னீண்டு விதிக்கப்பட்டதாயிற்று . 

ஆகவே இச்செய்யுள் முதனூலொன்பதாஞ் சூத்திரம் போல 
முக்கூற்ற தாயவாறு கண்டுகொள்க . 

( 1 ) 


அதன்பின் 


முதலதிகரணம் 


வேதசாத் திரமிருதி புராணகலை ஞானம் 

விரும்பசபை வைகரியா தித்திறங்கண் மேலா 
நாதமுடி வானவெல்லாம் பாச ஞான 

நணுகியான் மாவிவைகீழ் நாட லாலே 
காதலினா னான்பிரம மென்னு ஞானங் 

கருதுபசு ஞானமிவ னுடலிற் கட்டுண் 
டோதியுணர்ந் தொன்றொன்றா வுணர்ந்திடலாற் பசுவா 
மொன்றாகச் சிவனியல்பி னுணர்ந்திடுவன் காணே . 

சுப் 

பதவுரை 
பாசஞானம் - மேற்கூறிப்போந்த மூவகை ஞானங் 
களுட் ) பாசஞானமாவது , -- வைகரி ஆதித் திறங்கள் 
வேதம் சாத்திரம் மிருதி புராணம் கலைஞானம் விரும்பு 
அசபை - வைகரிமுதலிய நால்வகை வாக்கின் பகுதியவா 
கிய வேதங்களும் சாத்திரங்களும் மிருதிகளும் புராணங் 
களும் மற்றக் கலைஞானங்களும் விரும்புகின்ற அசபையு 
( மாகிய சொற்பிரபஞ்சமும் ) .-- மேலாம் நாதமுடிவான 
வெல்லாம் - ( நிலமுதல் ) மேலாகிய நாதமீறாகிய ( பொருட் 
பிரபஞ்சமு மென்னும் ) இவை ( பற்றி நிகழும் ஏகதேச 
ஞானம் அனைத்துமாம் ) , - கருது பசுஞானம் - கருதுகின்ற 
ஏனைப் பசுஞானமாவது . - நணுகி ( ய ) ஆன்மா இவைகீழ் 
நாடலாலே - ( இவற்றைப் ) பொருந்திய ஆன்மா இவை 
யனைத்துந் தன்கீழ் வியாப்பியமென்றறி ( ந்து நீங்கித் தான் 
அவற்றிற்குமேற்படு ) தலான் . - காதலி னான் நான் பிரம 
மென்னும் ஞானம் - ( அங்ஙனம் அதுபற்றி நிகழ்வதோர் ) 


502 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


செருக்கால் ( அநாதி முத்தனைப் போல முத்த 
னாகிய ) யானும் ( அவ்வாறு ) பிரமமாவேனெனச் ( சடிதி 
யின் மதிக்கவருவதோர் ) சிவசமவாதஞானமாம் ( அற் 
றேல் அறிந்து நீங்குதலின் வேற்றுமையின்மையிற் பசு 
வைச் சமப்பிரம மென்றற் கிழுக்கென்னையெனின் ) , -- 
இவன் உடலில் கட்டுண்டு - இவ்வான்மாத் தூல சூக்கும 
பரதேகங்களாற் கட்டுண்டும் . - ஓதி உணர்ந்து - நூலு 
ணர்வான் உணர்த்தவுணர்ந்தும் , - ஒன்று ஒன்றா உணர்ந் 
திடலால் - ஒவ்வோர் இந்திரியங்களினால் ஒவ்வொரு விட 
யங்களை யுணர்ந்தும் இடையே நீங்கு ) தலான் , - பசு ஆம் 
அப்பசு ( ஆதிமுத்த ) னாம் , - சிவன் - பதி , - இயல்பின் ஒன் 
றாக உணர்ந்திடுவன் காணே - ( ஒருவனுணர்த்த உணர்த 
லின்றித் தானே முழுதும் அறிந்தாங்கறி ( ந்து அநாதியே 
நீங்கிய பேரறிவ ) னாகலின் ( அநாதிமுத்தனாம் ) இவ்வேறு 
பாட்டைத் தெற்றெனவுணர்க என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . மேற்கூறிப்போந்த மூவகைஞானங்களுட் பாச 
ஞானமாவது நால்வகைவாக்கின் பகுதியவாகிய வேதமுதலிய 
சொற்பிரபஞ்சமும் நிலமுததைமீறாகிய பொருட்பிரபஞ்சமு 
மென்னு மிவைபற்றி நிகழு மேகதேசஞானமனைத்துமாமென 
வும் , ஏனைப்பசுஞானமாவது இவற்றைப்பொருந்திய வான்மா 
வையனைத்துந் தன்கீழ் வியாப்பியமென்றறிந்து நீங்கித் 
தானவற்றிற்கு மேற்படு தலான் அங்ஙனமதுபற்றி நிகழ்வ 
தோர் செருக்கால் அநாதிமுத்தனைப்போல முத்தனாகிய 
யானுமவ்வாறு பிரமமாவேனெனச் சடிதியின் மதிக்க வருவ 
தோர் சிவசமவாதஞானமெனவு முணர்கவென்பதாம் . 


ஒன்பதாஞ்சூத்திரம் 


503 


ஞானவேற்றுமை தெரித்துக் கூறியவாறு , அற்றேல், 
அறிந்து நீக்கு தலீன் வேற்றுமை யின்மையாற் சமப்பிரமமென்றற் 
கிழுக்கென்னை ? யென்னு மாசங்கை நீக்கு தற்பொருட்டு அநாதிமுத் 
தனோடு ஆதிமுத் தனிடையறிந்து நீங்கு தலின் வேற்றுமை பெரிதா 
தல் காட்டுவார் , இவனுடலிற் கட்டுண் டோதியுணர்ந் தொன் 
றொன்றா வுணர்ந்திடலாற் பசுவாமொன்றாகச் சிவனியல்பி னுணர்ந் 
திடுவன்காணே யென்றார் . பசுத்துவ நீங்கியவழியு மவ்வாறு மதித் 
தல் பசுத்துவவாதனை பற்றியாகலா னதுபசுஞானமேயாமென்பது , 
நான் பிரமமென்னுஞானம் ஏகான்மவாதம்பற்றி நிகழு ஞான 
மெனினுமாம் . 

நாடலாலெனவும் உணர்ந்திடலாலெனவும் உணர்ந்தி 
னெனவுங் காரியத்தைக் காரணமாக வுபசரித்தார் . 

காதமுடிவான 
வெல்லாமென்றது மது . 

நணுகியவென்னும் பெயரெச்சத்தகரம் விகாரத்தாற்றொக் 
கது ; “ தகுவரியன்பு ” என்றாற்போல . 


ஒன்றாகச் சிவனியல்பி னுணர்ந்திடுவன்காணே யென்றதனாற் 
பதிஞானத்தியல்பு இதுவென்பதூஉம் பெறப்பட்டது . 

அஃதங்கனமாக வைகரியாதித் திறங்களெல்லாம் பாசஞான 
மெனக்கழிப்பின் வைகரியாதித்திறத்துட்பட்ட 

ஞான நூறனை 
யோத லோதுவித்தன் முதலியன ஞானபூசையென மேற்கூறியது 
போலியாய் முடியும்போலுமெனின் , - முடியாது ; பதி ஞானம் 
விளங்குதற்கு ஏதுவாமுகத்தாற் பயன்படுதலுடைமையின் . 

( 2 ) 


ச 


கரணங்கள் கெடவிருக்கை முத்தியா மென்னிற் 

கதியாகுஞ் சினைமுட்டை கருமரத்தி னுயிர்கண் 
மரணங்கொண் டிடவுறங்க மயங்கிமூர்ச் சிக்க 

வாயுத்தம் பனைபண்ண வல்விடத்தை யடையச் 


504 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சரணங்கள் புகுநிழல்போற் றனையடையுஞ் சமாதி 

தவிராது மலமி துவும் பசுஞான மாகு 
மரணங்க ளெரித் கவன்ற னடியையறி விறந்தங் 

கறிந்திடீர் செறிந்ததுக ளகற்றி டீரே . 


சுப் - பதவுரை 


- 


கரணங்கள் கெட இருக்கை முத்தியாமென்னின் 
( அங்ஙனம் நான் பிரமமென நிகழுஞானமேயன்றி ) ஆன் 
மா இவைகீழ் நாடி நீங்குதன் மாத்திரையே முத்தியென் 
னின் , -சினை முட்டை கரு மரத்தின் உயிர்கள் ( மருவ ) க் 
கதி ஆகும் - சினையினும் முட்டையினும் கருப்பாசயத் 
தினும் மரத்தினும் உயிர்கள் பொருந்த முத்தியாதல்வேண் 
டும் ( அங்ஙனமின்மையின் ), - (இதுவும் ) - ( அச்சிவசம 
வாத ஞானத்திற்கு முன்னாக நிகழும் ) இப்பாடாண வாத 
ஞானமும் , -சரணங்கள் புகும் நிழல்போல் தனை அடை 
யும் சமாதி ( முத்தியாமென்னின் ) - ( சேய்மைக்கட்சென்ற ) 
ஒருவனிழல் (உச்சிப் போதின் கண் அங்ஙனஞ் சேற 
லொழிந்து அவன் ) தன் மாட்டு வந்தொன்றி நிராதாரமாய் 
நிற்கு 

மதுவே முத்தியெனின் ,-- மரணங்கொண்டிட 
உறங்க மயங்கி மூர்ச்சிக்க வாயுத்தம்பனை பண்ண வல் 
விடத்தை அடைய( க்கதி ஆகும் ) -மரணமாகிய பத்தாம 
வத்தை அடைந்தவிடத்தும் உறங்கியவிடத்தும் மயக்க 
முற்று மூர்ச்சித்தவிடத்தும் பிராணவாயு இயங்காமற் 
றம்பித்தவிடத்தும் கொடிய நஞ்சம் பொருந்தியவிடத்தும் 
முத்தி யாதல்வேண்டும் ( அங்ஙனமின்மையின் ) .--இதுவும் - 
( பாடாண வாத ஞானத்தின் பின்னாக் நிகழும் ) இப்பேத 
வாத ஞானமும் ( என்னும் இவையும் ) , - பசுஞானமாகும் 
பசுஞானங்களாம் , - அறிவு இறந்து அங்கு அரணங்கள் 


ஒன்பதாஞ்சூத்திரம் 


505 


- 


எ -து . 


எரித்தவன்றன் அடியை அறிந்திடீர் - ( ஆதலால் ) சிவ 
ஞானத்தான் முப்புரங்களைத்தகித்த சிவபிரானை ( யுந் தம்மை 
யும் ) அறியப்பெறுமின் , - செறிந்த துகள் அகற்றிடீரே 
( அறிந்து உம்மைப் ) பந்தித்த மலத்தை நீக்குமின் , - மலம் 
தவிராது - ( மேற் கூறிய பசுஞானங்கட்கேதுவாகிய ) பசுத் 
துவவாதனை ( இச்சிவஞானமுடையார்க்கன்றி ) நீங்காது 
என்க . 

சிவ பொழிப்புரை 

அங்ஙனம் நான்பிரமமென நிகழுஞானமேயன்றி 
ஆன்மா விவைகீழ்நாடி நீங்குதன்மாத்திரையே முத்தியாத 
லமையு மென வதற்கு முன்னாக நிகழும் பாடாணவா தஞான 
மும் , சேய்மைக்கட் சென்ற வொருவனிழல் உச்சிப்போ 
தின்க ணங்ஙனஞ் சேறலொழிந்து அவனடியுள் வந்தொடுங் 
கினாற்போலக் காணங்களிற் சென்ற தன்னறிவு பக்குவம் வந் 
துழி யங்ஙனஞ் சேறலொழிந்து தன்மாட்டு வந்தொன்றி 
நிராதாரமாய் நிற்கு மதுவே முத்தியா தலமையுமெனப் 
பாடாணவாதஞானத்தின் பின்னாக நிகழும் பேதவாதஞான 
முமென்னு மிவையும் பசுஞானமாம் . இவ்வாறு நிகழும் பசு 
ஞானங்களுக்கேதுவாகிய பசுத்துவவாதனை இவற்றைக் கை 
விட்டுச் சிவஞானத்தாற் சிவனையுந் தம்மையு மறியப்பெற் 
றார்க்கன்றி நீங்காதென்பதாம் . 

இதுவும் உம்மை இறந்தது தழீ இயிற்று . 

கதியாகுமென்றது செயவென்னும் வாய்பாட்டு வினையெச் 
சங்களோடு தனித்தனி சென்றியையும் . 

சினை முட்டை கரு மரத்தினுயிர்கண் மருவவென்றுரைக்க . 
மருவவென்பது சொல்லெச்சம் . 

64 


506 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


முத்தியாமென்னினென்பதனைத் தனையடையுஞ்சமாதி 
யென்பதனோடுங் கூட்டுக . ஞாயிற்றைக் காணப்பெறா தார்க்கு 
இருணீங்காதவாறுபோலத் தனையடையுஞ் சமாதி முத்தியென் 
பார் சிவனை யறியப்பெறாமையி னவர்க்கு மலந் தவிராதாயிற் 
றென்பது . 


கதியாகுமெனவுந் தவிராது மலமெனவும் ஈண்டுக் கூறியது , 
மேலைச்செய்யுளின் உணர்ந்திடலாற் பசுவா மொன்றாகச் சிவனி 
யல்பி னுணர்ந் திடுவனென்றாற்போல ஆசங்கைநீக்கி அவை 
ஞானமாதலை வலியுறுத்தற்பொருட்டு. 

( 3 ) 


சிவனையவன் றிருவடிஞா னத்தாற் சேரச் 

செப்புவது செயல்வாக்குச் சிந்தை யெல்லா 
மவனையணு காவென்று மாத லானு 

மவனடியவ் வொளிஞான மாத லானு 
மிவனுமியான் றுவக்குதிர மிறைச்சி மேதை 

யென்புமச்சை சுக்கிலமோ விந்திரியக் கெர்த்தோ 
வவமகல வெனையறியே னெனுடைய மகல 

வடிகாட்டி . யான்மாவைக் காட்ட லானும் . 


- 


சுப் 

பதவுரை 
சிந்தை வாக்குச் செயல் எல்லாம் - (ஈண்டுக் கூறிப் 
போந்த ஞானங்களுண் ) மனவாக்குக்காயமாகிய முப் 
பொறி முதலியன , - அவனை என்றும் அணுகா ஆதலானும் 
- அவனை எஞ்ஞான்றும் அணுகாமையான் ( அவைபற்றி 
ஏகதேசமாய் நிகழுஞ்சுட்டுணர்வாகிய பாச ஞானத் 
திற்) கும் , - இவனும் இவ்வான்மாவும் , - யான் துவக்கு 
உதிரம் இறைச்சி மேதை என்பு மச்சை சுக்கிலமோ இந் 
திரியக்கொத்தோ - யான் தோல் இரத்தம் தசை மேதை 


ஒன்பதாஞ்சூத்திரம் 


507 


அத்தி மச்சை சுக்கிலம் இந்திரியக்கூட்ட முதலியவோ 
வென ( ப்பலதலைப்பட்டு ) , - அவம் அகல எனை அறியேன் 
எனும் ஐயம் ஆதலானும் - குற்ற மகல எனது சொரூபத் 
தையே அறியமாட்டேனென்னும் ஐயமுற்று நிற்றலான் 
( அங்ஙன நிற்கும் பசுஞானத்திற் ) கும் , - அகல அவ்வொளி 
அடிகாட்டி ஆன்மாவைக் காட்டலானும் அவன் அடி 
ஞானம் - அவ் ( ஐயம் ) நீக்கித் தானே தற்பிரகாசமும் 
தன்னையும் விளக்கி ஆன்மாவையும் விளக்கிப் பரப்பிரகாச 
முமாய் நின்று ( எல்லாப்பொருளையும் இனிது விளக்குவதா 
கிய ) பதிஞானம் ( போலவிளக்குமாற்றல் செல்லாமையா ) 
னும் , - அவன் திருவடிஞானத்தால் - அப்பெற்றித்தாகிய 
பதிஞானம் ஒன்றானே , --சிவனைச் சேரச் செப்புவது - 
பதிப்பொருளை அங்ஙனம் அறியற்பாற்றென மேற்கொண் 


டது என்க . 


சிவ பொழிப்புரை 
எ - து . ஈண்டுக் கூறிப்போந்த ஞானங்களுள் முப்பொறி 
முதலியனபற்றி யேகதேசமாய் நிகழுஞ் சுட்டுணர்வாகிய 
பாசஞானத்திற்கும் , தற்சொரூபமே யறியமாட்டாது பல 
தலைப்பட்டையுற்று நிற்பதாகிய பசுஞானத்திற்கும் , தானே 
தற்பிரகாசமும் பரப்பிரகாசமுமா யெல்லாப் பொருளையு 
மினிது விளக்குவதாகிய பதிஞானம்போல , விளக்கு மாற்றல் 
செல்லாமையால் அப்பெற்றித்தாகிய பதிஞானமொன்றானே 
பதிப்பொருளை யங்ஙனமறியற்பாற்றென மேற்கொண்டதென் 
பதாம் . 


சிவஞானத்தாலன் றியறியப்படாமைக்குஏதுக்காட்டியவாறு ; 4 


ஆன்ம சொரூபத்தையும் விளங்கச்செய்து (தனக்கொரு 
508 

சிவஞான சித்தியார் சுபக்கம் 
கண்டிடுங்கண் டனைக்காணா கரணங் காணா 

கரணங்க டமைக்காணா வுயிருங் காணா 
வுண்டியம ருயிர் தானுந் தன்னைக் காணா 

துயிர்க்குயிரா மொருவனையுங் காணா தாகுங் 
கண்டசிவன் றனைக்காட்டி யுயிருங் காட்டிக் 

கண்ணாகிக் கரணங்கள் காணாம னிற்பன் 
கொண்டரனை யுளத்திற்கண் டடிகூடிற் பாசங் 
கூடாது கூடிடினுங் குறித்தடியி னிறுத்தே . 

பதவுரை 
கண்டிடும் கண் தனைக் காணா கரணம் காணா- பரப்பி 
ரகாசமாய் நிற்கின்ற கண்ணானது தன்னியல்பையுங் காண 
மாட்டாது ( தனக்கு முதலாகிய ) அந்தக்கரணங்களையுங் 
காணமாட்டாது , - ( கண்டிடும் ) கரணங்கள் தமைக்காணா 
உயிரும் காணா - பரப்பிரகாசமாய் நிற்கின்ற புத்திமுதலிய 
புறக்கரணமும் வித்தியர்தத்துவமாகிய அகக்கரணமும் 
தம்மியல்பையுங் காணமாட்டா ( தமக்கு விடயங்களைக் 
காட்டி முதலாய் நிற்கும் ) உயிரையுங் காணமாட்டா 
( அவைபோல ).- உண்டி அமர் உயிர்தானும் தன்னை க் 
காணாது உயிர்க்கு உயிராம் ஒருவனையும் காணாதாகும் 
பரப்பிரகாசமாய் நிற்கின்ற ஆன்மாவும் தன்னியல்பையும் 
அறியமாட்டாது தனக்குயிரா யுணர்த்திநிற்கு முதல்வனை 
யுங் காணமாட்டாதாகலின் .-- தனைக்காட்டி உயிரும் 
காட்டிக் கண்டசிவன் - தற்சொரூபத்தையும் விளக்கி 


சுப் 


காட்டின்றி ) அறிந்தாங்கறித்து ( தற்பிரகாசமும் பரப்பிர 
காசமுமாய் நிற்குஞ்) சிவஞானம் . --கண்ணாகிக் கரணங் 
கள் காணாமல் நிற்பன் - காட்டாகித் ( தனக்கொரு ) 


ஒன்பதாஞ்சூத்திரம் 


509 


கரணங்கள் வேண்டாது நிற்குமாகலின் ).- கொண்டு அரனை 
உளத்தில் கண்டு ( அச்சிவஞானத்தைக் காட்டாகக் ) 
கொண்டு முதல்வனை அவ்வறிவினிற் காணப்பெற்று , 
அடிகூடின் பாசம் கூடாது - திருவடியைத்தலைக்கூடிற் 
பாசம்நீங்கும் .-- கூடிடினும் குறித்து அடியின் நிறுத்தே - 
( நீங்காது ) கலந்திடினும் சிவபாவனையை விடாது செய்து 
சிவபிரானை அவன் றிருவடிஞானத்தாற் சேறலே 
பொருத்தமுடைத்து என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . பாசபசுஞானங்கள் பரப்பிரகாசமாய் நிற்பினுந் 
தற்பிரகாசமாய் நிற்றல் செல்லாதென்பது கண்மேல்வைத் 
தறியக் கிடத்தலானும் , ஏனைப்பதிஞானத்திற்குத் தற்பிர 
காசமாய் நிற்றலுஞ் செல்லுமென்பது தானவ்விரண்டற்குங் 
காட்டாய்த் தனக்கொரு காட்டு வேண்டாது நிற்றல்பற்றி 
யறியப்படுதலானும் , சிவனை 

சிவனை அவன் றிருவடிஞானத்தாற் 
சேறலே பொருத்தமுடைத்தென்பதாம் . 

மேலதற்குத் தரிசனங்காட்டியவாறு . 
காணாதென்னுந் துவ்வீறு விகாரத்தாற் றொக்கது . 

கண்டிடுமென்பதனைக் காணங்களென்பதனோடுங் கூட்டு க . 
கண்டிடுதல் ஈண்டுப் பரப்பிரகாசமாதன் ம்ேற்று , உண்டியமர் 
தலுமது . 

எடுத்துக்காட்டுவமை . 
தனைக்காட்டி யுயிருங்காட்டிக் கண்டசிவனெனவியையும் . 
காட்டிக்கண்ட சிவனென்றது அனுவாதம் . 

கண்ணாகியென்பது காட்டாகியென் றவாறு ; சொன்னசிவன் 
கண்ணா வென்றாற்போல . 


510 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


கரணங்களாற் காணாமலென மூன்றாவது விரித்துரைக்க . 

கரணங்களெனவும் உயிரெனவும் சிவனெனவும் அவ்வப் 
பொருண் மேல் வைத்து உபசரித்தார் . 

இரண்டாங்கூற்றுக்குத் தோற்றுவாய் செய்வார் , பாசங்கூடாது 
கூடிடினுக் குறித் தடியி னிறுத்தே யென்றார் . 

இவை நான்கு செய்யுளானும் முதற்கூற்றின் பொருள் 
விளக்கப்பட்டது . 

( 5 ) 


இரண்டாமதிகரணம் 


குறித்தடியி னின்றட்ட குணமெட்டுச் சித்தி 

கோகந்தன் முதல்வாழ்வு குலவுபத மெல்லாம் 
வெறுத்துநெறி யறுவகையு மேலொடுகீ ழடங்க 

வெறும்பொயென நினைந்திருக்க மேலொடுகீ ழில்லா 
னிறுத்துவதோர் குணமில்லான் றன்னையொரு வர்க்கு 

நினைப்பரியா னென்றுமிலா னேர்படவந் துள்ளே 
பொறுப்பரிய பேரன்பை யருளியதன் வழியே 

புகுந் திடுவ னெங்குமிலாப் போகத்தைப் புரிந்தே. 


சுப் 

- பதவுரை 
அடியில் குறித்து நின்று - ( குருவினருளால் அறிவ 
தொரு ) குறியின்கண் உறைத்து நின்றுகொண்டு.-- அட்ட 
குணம் எட்டுச்சித்தி - ( பைசாசபதத்தின் அட்டமாசித் 
தியை நோக்கி ) எண்மடங்கேற்றமாகிய அட்டசித்தியை 
யுடைய , -- கோகந்தன் முதல் வாழ்வு குலவு பதம் எல்லாம் 


ஒன்பதாஞ்சூத்திரம் 


511 


வெறுத்து - பிரமபதமுதலிய திப்பியமகளிரும் அதிவிசித் 
திரமாகிய மாடமுமாளிகையு முதலிய போக்கியப்பொருட் 
சிறப்புக்களான் அழகுபெற்ற பதங்களையுடைய ( காலாக் 
கினி புவனமுதல் அனாசிருத புவனமீறாயுள்ள ) எவ்வகைப் 
பட்ட புவனமும் ( இதற்குமுன் அனுபவித்துக் கழித்தமை 
யிற் கான்ற சோறெனக் கண்டு ) அருவருத்துவிட்டு .- 
அறுவகை நெறியும் மேலொடு கீழ் அடங்க வெறும் 
பொயென நினைந்து இருக்க - அறுவகை அத்துவாவுட் 
பட்ட ( மூவகைப் பிரபஞ்சமும் காரணரூபத்திற் சிறிதுங் 
காணப்படாமையாற் ( பித்திகைவடிவங் காண்பார்க்குக் 
காணப்படாதா யதன் கண் மறைந்த சித்திர வடிவம் 
போல ) முழுப்பொய்யெனக் கண்டு ( அவ்வாறு கண்ட 
காட்சி ) சலியாதிருக்கப்பெறின் , -- மேலொடு கீழ் இல் 
லான் - மேலொடு கீழ் இல்லாதாகியும் , -நிறுத்துவதோர் 
குணம் இல்லான் - குறித்தறிவதொருகுணம் இல்லாதாகி 
யும் , - தன்னை ஒருவர்க்கும் நினைப்ப அரியான் - தான் ஒரு 
வரானும் உணரப்படாதாகியும் , - ஒன்றும் இலான் - ஒரு 
பற்றும் இலா ( தாகியும் உள்ள அப்பிரபஞ்சத்திற்கு விலக் 
கணமான ) ஞான சொரூபம் , - உள்ளே வந்து நேர்பட 
அவ்வறிவின்கண் இனிது விளங்கித் தோன்றும் தோன்ற 
வே .-- பொறுப்ப அரிய பேரன்பை அருளி - (வறியார்க்கு 
நிதிவாய்த் துழிப்போல அதன்கட் ) பொறுத்தற்கரிய 
பெருங்காதல் மீ தூரும் அது மீதூரவே , - அதன் வழியே - 
இன்பி லினிதென்ற லின் றுண்டே லின்றுண்டா - மன்பி 
னிலையே யது ( திருவருட்பயன் , இன்புறு நிலை , செ - 10 ) 
வாகலான் அவ்வன்பின்வழியே , -- எங்கும் இலாப் போகத் 
தைப் புரிந்தே - எவ்விடத்தும் அறிதற்கரிய பேரின்பமய 
மாய் , - புகுந்திடுவன் புகுந்து உயிரின்கண் விளங்கித் 
தோன்றும் ( அந்த ஞானத்திற்கு முதலாகிய ) ஞேயம் என்க . 


512 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ பொழிப்புரை 
எ -து . குருவினருளாலறிவதொரு குறியின்க ணுறைத்து 
நின்றுகொண்டு , காலாக்கினி புவனமுத லநாசிருதபுவனமீறா 
யுள்ள எவ்வகைப்பட்ட புவனமும் இதற்குமுன் னனுபவித் 
துக் கழித்தமையிற் கான்றசோறெனக்கண் டருவருத்து 
விட்டு , அறுவகையத் துவாவுட்பட்ட மூவகைப்பிரபஞ்சமுங் 
காரணரூபத்திற் சிறிதுங் காணப்படாமையாற் பித்திகை 
வடிவங் காண்பார்க்குக் காணப்படாதா யதன்கண் மறைந்த 
சித்திரவடிவம்போல முழுப்பொய்யெனக் கண்டு அவ்வாறு 
கண்ட காட்சி சலியாதிருக்கப்பெறின் , அப்பிரபஞ்சத்திற்கு 
விலக்கணமான ஞானசொரூபம் ஆண்டினிது விளங்கித் 
தோன்றும் ; தோன்றவே , வறியார்க்கு நிதிவாய்த்துழிப்போல 
அதன்கட் பெருங்காதன் மீதூரும் ; அது மீதூரவே இன்பி 
லினிதென்ற லின்று ண்டே லின்றுண்டா - மன்பி னிலை 
யே யது ” வாகலான் அவ்வன்பின்வழியே பேரின்பமயமாய்ப் 
புகுந்து உயிரின்கண் விளங்கித் தோன்றும் அந்தஞானத் 
திற்கு முதலாகிய ஞேயமென்பதாம் . 


அட்டகுண மெட்டுச்சித்தி கோகந் தனென் ற துபைசாசபதத்தி 
னட்டமாசித்தியை நோக்கி எண்மடங்கேற்றமாகிய வட்டசித்தி 
யுடைய பிரமபதமென வதன் பெருமை கூறியவாறு . 


- 


கோகம் தன் ஆகுபெயர் ; ஒற்றுமிகாமை வட நூன்முடிபு. 


வாழ்வுகுலவுபதம் திப்பியமகளிரும் அதி விசித்திரமாகிய 
மாடமுமாளிகையுமுதலிய போக்கியப் பொருட்சிறப்புக்களா னழகு 
பெற்ற பதம் ; ஒற்றுமைபற்றிக் குணங்குணியாக வுபசரிக்கப்பட் 


டது . 


- 


ஒன்பதாஞ்சூத்திரம் 


513 


இதனானே ஆசை தரு முலகமெலா மலகைத்தேரா மென் 
றறிந்தகலுமாறும் அந்நிலையேயாமாறும் வகுத்துணர்த்தி இரண் 
டாங்கூறு வலியுறுத்தப்பட்டது . 

( 6 ) 


மூன்றாமதிகரணம் 


கண்டவிவை பல்லேனா னென்றகன்று காணா 

கழிபரமு நானல்லே னெனக்கருதிக் கசிந்த 
தொண்டினெடு முளத்தவன்றா னின்றகலப் பாலே 

சோகமெனப் பாவிக்கத் தோன்றுவன்வே றின்றி 
விண்டகலு மலங்களெல்லாங் கருட தியா னத்தால் 

விடமொழியு மதுபோல விமலதையு மடையும் 
பண்டைமறை களுமது நா னானே னென்று 

பாவிக்கச் சொல்லுவதிப் பாவகத்தைக் காணே . 


-- 


சுப் 

பதவுரை 
கண்ட இவை நான் அல்லேன் என்று காணாக் கழி 
பரமும் நான் அல்லேன் என அகன்று - (உடம்பேநா 
னென்றும் அது நீங்கியவழிப் பிரமம் நானென்றும் இங் 
ஙனம் விபரீதமாக வுணர்கின்ற உயிராவது ) சுட்டுணர்வுட் 
பட்ட உடம்புமுதலிய தொகுதியாகிய அப்பாசமும் நான் 
அன்றென்றும் சுட்டுணர்விறந்து மேம்பட்டு நின்ற அப் 
பதிப்பொருளும் நான் அன்றென்றும் ( இரண்டற்கும் 
வேறெனக்கண்டு வேறாகிய பாசத்தை மேற்கூறியவாற் 
றால் ) ஒருவி , கசிந்த தொண்டினொடும்உளத்து அவன்றான் 

65 


514 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


நின்ற கலப்பாலே கருதி - ( ஏனைப்பதிப்பொருள் வேறாயி 
னும் வியாப்பிய வியாபக பாவத்தாற் கண்ணொளியும் 
ஞாயிற்றினொளியும் போல வேற்றுமை சிறிதுந் தோன்றா 
தவாறு ஒற்றித்து நிற்றற்குரிய ) தனது கசிந்த தொண்டினை 
யும் உளத்தே இறைவன் நின்ற கலப்பினையும் நோக்கி 
நின்று .-- சோக மெனப் பாவிக்க- ( கருடோகம் பாவனை 
போலச் ) சிவோகம் பாவனை ஒருவன் செய்யப்பெறு 
மாயின் , -- கருடதியானத்தால் விடம் ஒழியுமது போல - 
அக்கருடன் அம்மாந்திரிகனுக்கு வேறாதலின்றி அத்துவித 
மாய்த் தோன்றி விடத்தை நீக்கித் தெளிவுசெய்யுமாறு 
போல ,-வேறு இன்றித் தோன்றுவன் - சிவபிரானும் 
இவனில் வேறாதலின்றி அத்துவிதமாய்த் தோன்றி .--மலங் 
களெல்லாம் விண்டு அகலும் விமலதையும் அடையும் 
மலங்கள் முழுவது நீக்கிச் சுத்தனாகச் செய்வன் , - பண் 
டைமறைகளும் அது நானானேன் என்று பாவிக்கச் 
சொல்லுவது இப்பாவகத்தைக் காணே - பழைய வேதாந் 
தமும் அது நானானேன் என்னப் பாவிக்கச் சொல்லுவதும் 
இப்பாவனையையே என்க . 


சிவ 


- 


வது , 


பொழிப்புரை 
எ - து . உடம்பே நானென்றும் அது நீங்கியவழிப் பிர 
மம் நானென்றும் இங்ஙனம் விபரீதமாகவுணர்கின்ற உயிரா 

சுட்டுணர்வுட்பட்ட வப்பாசமுமன்று சுட்டுணர் 
விறந்துநின்ற வப்பதிப்பொருளுமன்று இரண்டற்கும் வே 
றெனக் கண்டு , வேறாகிய பாசத்தை மேற்கூறியவாற்றா 
லொருவி , ஏனைப்பதிப்பொருள் வேறாயினும் வியாப்பியவியா 
பக பாவகத்தாற் கண்ணொளியும் ஞாயிற்றினொளியும் போல 
வேற்றுமை சிறிதுந் தோன்றாதவாறு ஒற்றித்து நிற்றற்குரிய 


ஒன்பதாஞ்சூத்திரம் 


515 


தனது தொண்டினையும் இறைவன் கலப்பினையும் நோக்கி 
நின்று , கருடோகம்பாவனைபோலச் சிவோகம்பாவனை யொரு 
வன் செய்யப்பெறுமாயின் , அக்கருடனம் மாந்திரிகனுக்கு 
வேறாதலின்றி யத்துவிதமாய்த் தோன்றி விடத்தை நீக்கித் 
தெளிவுசெய்யுமாறுபோல , சிவனுமிவனில் வேறாதலின்றி 
அத்துவிதமாய்த் தோன்றி மலங்களை நீக்கிக் சுத்தனாகச் 
செய்வன் ; வேதாந்த மகாவாக்கியத்திற்கும் இதுவே பொரு 
ளாகக் கொள்கவென்பதாம் . 


இப்பாவனை யின் றியமையாச் சிறப்பிற்றென்ப துணர்த்து 
வார் , பயனுமுடன் கூறினார் . 

பாமுமென்ற வும்மை இறந்தது தழீ இயது 


பாம் அவனெனத் திணை மயங்கிற்று . 


தொண்டாவது சார்ந்த தன் வண்ணமா மியல்புடைய வயிர் கழி 
பரமு கானல்லே னெனக் கருதியவழி முன்போல முனைத்தலின்றி 
ஒங்குணர்வி னுள்ளடங்கி அதன்வழித்தாய் நிற்றல் . முனைத்து 
நின்று செய்யும் உலகத்தொண்டி னீக்குதற்குக் கசிந்ததொண் 
டென விசேடித்தார் . வேறாய வழியுஞ் சோகமெனப் பாவித்தற் 
குரிய வியைபு இருவர்மாட்டு முண்மை விளக்குவார், கசிந்த 
தொண்டினொடு முளத்தவன்றா னின்ற கலப்பாலே யென்றார் , 
கருடபாவனையை யெடுத்துக்காட்டியதும் அதன்கணையநீக்குதற் 
பொருட்டென்பது . எனவே கருடோகமெனப் பாலிக்கு மத்து 
வித பாவனைக்கு மந்திரத்தின தாற்றலும் அவ்வாற்றல்வழிநின்று 
பாவிக்கும் மாந்திரிகன தாற்றலும் ஒரு தலையான் வேண்டப்பட்டு 
ஆண்டைக்கு நிலைபெறுமாறுபோல , சிவோகமெனப் பாவித்து 
நிற்கு மத்துவி தநிலைக்கு இறைவனது கலப்பும் இவனது தொண் 
டும் ஒரு தலையான் வேண்டப்படுமென்பது போந் தமையால் 


516 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அங்ஙனந் தொண்டு செய்தற்குரிய ஆன்மாவினது ஞானக்கிரியை 
களும் , கலத்தற்குரிய இறைவன் ஞானக்கிரியைகளும் , ஆண்டுக் 
கேடின்றி நிலைபெறு மென்பதூஉம் அருத்தாபத்தியா னுணர்ந்து 
கொள்க; “ உன் றன் குலமிரண்டென்குலமிரண்டுங் குறுகிடாவண்ண 
மின்பமாயென்பாற் கூ த்தையுங் கொண்ட தெப்படி தான் ” ( உல 
குடைய நாயனார் கழிநெடிலடியாசிரியவிருத்தம் . செ . 4.)என 
வியந்து கூறிய தூஉம் இவ்வுண்மை நோக்கியென்க . இப்பெற்றித் 
தாகிய சுத்தாத்து வித வுண்மை யுணரமாட்டாதார் , ஒருபொருள் 
மற்றொரு பொருளாதல் யாண்டுமின்மையின் அது நானானேனென்னு 
மொருவார் த்தைப்பொருள் படுமாறு யாங்ஙன ? மென்றாசங்கித்தார்க்கு 
ஒன்று கெட்டு ஒன்றாமெனக்கொண்டு பரிணாமங் கூறுவாரும் , அது 
நானென்னு மிருபெயரும் விட்டுவிடாத வாகுபெயரெனக்கொண்டு 
கேவலாத்துவி தங் கூறுவாரும் , அவற்றுள் ஒன்றனை மாத்திர 
மாகுபெயரெனக் கொண்டு விசிட்டாத்துவி தங் கூறுவாருமாயிடர்ப் 
படுவர் . அங்ஙன மிடர்ப்பட் டுரைப்பனவெல்லாம் பொருளல்ல 
வென்பார் , பண்டைமறைகளு மது . நானானே னென்று பாவிக்கச் 
சொல்லுவதிப் பாவகத்தைக் காணே யென்றார் . எனவே ,வேதாந்த 
மகாவாக்கியமுஞ்சித்தாந்த மகாவாக்கியமும் பொருளானொன் 
றென்பதூஉம் பெறப்பட்டது . ஈண்டுக் கருடனென்றது கருடனுக் 
கதிதெய்வமாகிய மந்திரசொரூபத்தையாகலின் அப்பாவனை மெய் 
யாதற் கிழுக்கின்மையுணர்க . 


இதனானே திருவஞ்செழுத்தை விதிப்படி யுச்சரிப்பார்க்கு 
வேண்டப்படும் பாவனை கூறப்பட்டது . 


அஞ்செழுத்தா லான்மாவை பரனுடைய பரிசு 

மரனுருவு மஞ்செழுத்தா லமைந் தமையு மறிந்திட் 
டஞ்செழுத்தா லங்கர நியாசம் பண்ணி 

யான்மாவி னஞ்செழுத்தா லிதயத் தர்ச்சித் 


ஒன்பதாஞ்சூத்திரம் 


517 


தஞ்செழுத்தாற் குண்டலியி னனலை யோம்பி - 

யணைவரிய கோதண்ட மணைந்தருளின் வழிநின் 
றஞ்செழுத்தை விதிப்படியுச் சரிக்கமதி யருக்க 

னணையரவம் போற்றோன்று மான்மாவி லரனே . 


சுப் - பதவுரை 


மாவை 


- 


( ஆன்மா அரனுக்கு உடைமையாம் பரிசும் ) ஆன் 

அரனுடைய பரிசும் அஞ்செழுத்தால் -- ( அறிந் 
திட்டு ) - ( கசிந்த தொண்டினொடு முளத்தவன்றா னின்ற 
கலப்பாலே சோகமெனப் பாவித்தற்கண் ) ஆன்மாவுஞ் 
சிவமும் அங்ஙனம் உடைமையும் உடையானுமாய் நிற் 
கும் பரிசை ஐந்தெழுத்தோது முறையின் வைத்து உணர் 
ந்து , -அரன் உருவும் அஞ்செழுத்தால் அமைந்தமையும் 
அறிந்திட்டு ( ஆடும்படி கேள் ” உண்மைவிளக்கம் , 
செ - 33 எனவும் சேர்க்குந்துடிசிகரம் செ - 34 
எனவும் ஓதியவாறே ) அவன்றிருமேனி ஐந்தெழுத்தால் 
அமைந்த பரிசும் உணர்ந்து, - அங்க கர நியாசம் அஞ்செ 
ழுத்தாற் பண்ணி - ( அம்முறையே ) அங்க நியாச கரநியா 
சங்களும் அவ்வைந்தெழுத்தாற் செய்துகொண்டு ( இரு 
தயம் உந்தி புருவநடுவென்னு மூன்றும் பூசைத்தானம் 
ஓமத்தானம் தியானத்தானமாகக் கற்பித்துக் 
கொண்டு ) , - இதயத்து ஆன்மாவின் அஞ்செழுத்தால் 
அர்ச்சித்து - இதயத்தில் ஆன்மாவில் அவ்வஞ்செழுத் 
தாற் பூசித்து, - குண்டலியின் அஞ்செழுத்தால் அனலை 
ஒம்பி - உந்தியில் அவ்வஞ்செழுத்தால் ஒ மித்து , -- 
அணைவு அரிய கோதண்டம் அணைந்து - அணைதற்கரிய 
புருவநடுவிற் சேர்ந்து தியானித்து , - அருளின் வழிநின்று 
அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க - அருள்வழித்தாக 


518 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 


நின்று அவ் வஞ்செழுத்தை விதிப்படியே( மாறி 

நெஞ் 
சழுததி ) உச்சரித்தல் செய்க ( இவ்வாறு சிவோகம்பாவனை 
யும் திருவைந்தெழுத்து மந்திரமும் அந்தரியாகக் கிரியையு 
மென்னும் இம்மூன்றானும் ஒருவழிப்பட நின்றுகொண்டு 
அதனைக் கணிக்கப் பெறுவார்க்கு ) , - மதி அருக்கன் அணை 
அரவம் போல் - ( நவக்கோள் களுள் ஏனை யேழும்போல் 
காண்டல்செல்லாத ) இராகு கேதுக்கள் (உபராகத்திற் ) 
சந்திராதித்தர்மாட்டுக் காணப்படுமாறுபோல , - அரனே 
ஆன்மாவில் தோன்றும் - ( முப்பொருள்களுள் யான் இதனை 
அறிந்தேன் அறிகின் றிலேனென்னும் அறிவிற்கு விடய 
மாய்த் தோன்றும் ஏனைப் பசுபாசங்கள் போலப் புலனாகாத 
அப் ) பதிப்பொருள் ( அவ்வுச்சரிப்பின் ) ஆன்மாவின் 
மாட்டு விளங்கித் தோன்றும் என்க . 

பொழிப்புரை 
எ - து . கசிந்ததொண்டினொடு முளத்தவன்றா னின்ற 
கலப்பாலே சோகமெனப் பாவித்தற்கண் ஆன்மாவுஞ் சிவமு 
மங்ஙனம் உடைமையுமுடையானுமாய் நிற்கும் பரிசை ஐந் 
தெழுத்தோதுமுறையின் வைத்துணர்ந்து , “ ஆடும் படி 
கேள் " எனவும் சேர்க்குந் துடி சிகரம் ” எனவுமோதிய 
வாறே அவன் றிருமேனி அஞ்செழுத்தாலமைந்த பரிசுமுணர் 
ந்து , அம்முறையே அங்கநியாச கரநியாசங்களு மவ்வைந் 
தெழுத்தாற் செய்துகொண்டு , இதயமுந்திபுருவநடுவென் 
னும் மூன்றும் பூசைத்தானம் ஓமத்தானந் தியானத்தான 
மாகக் கற்பித்துக்கொண்டு , அங்கனம் வழிபட்டு நின்று 
கொண்டு அவ்வஞ்செழுத்தை விதிப்படியே மாறி நெஞ்ச 
ழுத்தி யுச்சரித்தல் செய்க . இவ்வாறு சிவோகம்பாவனையுந் 
திருவஞ்செழுத்து மந்திரமும் அந்தரியாகக்கிரியையு மென் - 


ஒன்பதாஞ்சூத்திரம் 


519 


னும் இம்மூன்றானும் ஒருவழிப்பட நின்றுகொண்டு அதனைக் 
கணிக்கப்பெறுவார்க்கு , நவக்கோள்களுள் ஏனையேழும் 
போலக் காண்டல் செல்லாத ராகுகேதுக்கள் உபராகத்திற் 
சந்திராதித்தர்மாட்டுக் காணப்படுமாறுபோல , முப்பொருள் 
களுள் யானிதனையறிந்தே னறிகின்றிலேனென்னு மறிவிற்கு 
விடயமாய்த்தோன்று மேனைப் பசுபாசங்கள் போலப் புலனா 
காதவழிப்பதிப்பொருள் அவ்வுச்சரிப்பி லான்மாவின்மாட்டு 
விளங்கித் தோன்று மென்பதாம் . 

அறிந்திட்டென்பதனை மேலுங் கூட்டுக . 

ஆன்மாவை யானுடைய பரிசுமென்ற வும்மையால் ஆன்மா 
அரனுக்குடைமையாம் பரிசுமறிதலினா லறிந்திட்டென்பதூஉம் 
பெற்றாம் . 

அரனுருவமென் றவுப்மை சிறப்பு . 

அரனுருவு மஞ்செழுத்தா லமைந் தமையு மறிதல் இதயத்தி 
லான்மாவில் அவ்வாறு கண்டு அர்ச்சித்தற்பொருட்டென்க . 

இனி உம்மையை எண்ணும்மையாக்கி , அஞ்செழுத்தா லான் 
மாவை யானுடைய பரிசு மரனுருவு மறிந்திட்டெனக் கண்ணழித்து , 
ஆன்மாவையும் அரனுடைய பரிசாகிய திருவருளையுஞ் சிவசொரூ 
பத்தையும் அஞ்செழுத்தா லுணர்ந்தென்றும் , அஞ்செழுத்தா 
லமைந்தமையு மறிந்திட்டென்பது அமைந்தொழிந்த மலங்களையு 
மைந்தெழுத்திலுணர்ந்தென்றும் உண்மை விளக்கஞ் சிவப்பிரகாச 
முதலியவற்றுள் ஓதியவாறுபற்றி யுரைத்தலுமொன்று . இப்பொருட் 
குக் கற்பனவு மினியமையும் (திருவாசகம் ,திருப்புலம்பல் . செ .3 . ) 
என்றாற் போல அமைதல் வேண்டாதொழிதன்மேற்று . மை அஞ் 
சனம் மலம் என்பன ஒருபொருட்கிளவி . ஈண்டு மலமென்றது 
ஆணவ திரோதங்களை.இவை கழிந்தொழிந் தமைபற்றி வேறுவைத் 
தெண்ணப்பட்டன . 


520 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அணைந்து தியானித்தெனற்பாலது அணைந்தென்று உபசரிக் 
கப்பட்டது . அல்லுழிப் பயன்படாமை யுணர்த்துவார் , விதிப்படி 
யென் ஈண்டுக் கூறினார் . 


இதனானே ஆண்டைக்கு வேண்டப்படும் மந்திரமுங் கிரியை 
யுங் கூறப்பட்டன . 

( 8 ) 


நாட்டுமித யந்தானு நாபியினி லடியாய் 

ஞாலமுத றத்துவத்தா லெண்விர னாளத்தாய் 
மூட்டுமோ கிநிசுத்த வித்தைமல ரெட்டாய் 

முழுவிதழெட் டக்கரங்கண் முறைமையினி னுடைத் 
காட்டுகம லாசனமே லீசர்சதா சிவமுங் 

( தாய்க் 
கலாமூர்த்த மாமிவற்றின் கண்ணாகுஞ் சத்தி 
வீட்டையருள் சிவன் மூர்த்தி மானாகிச் சாத்தி 

மேலாகி நிற்பனிந்த விளைவறிந்து போற்றே . 


சுப் - பதவுரை 


நாபியினில் - உந்தியில் , - ஞாலம் அடியாய் - பிருதிவி 
தத்துவம் கிழங்காகவும் , - 

முதல் தத்துவத்தால் எண்விரல் 
நாளத் தாய் - ( அப்பிருதிவியை ) முதலாகவுடைய ( ஏனை 
அப்பு முதலிய இருபத்துமூன்று ) தத்துவங்களும் ( அவ் 
வுந்தியினின்று தோன்றி ) எண்விரலளவைத்தாயுள்ள நாள 
வடிவாகவும் , மூட்டு மோகிநி சுத்தவித்தை மலர் எட் 
டாய் - பொருந்திய அசுத்த மாயையின் காரியமாகிய வித் 
தியா தத்துவங்கள் ஏழும் சுத்தவித்தையுமென்னும் எட் 
டுத் தத்துவங்களும் எட்டி தழ் வடிவாகவும் , -- முழு 
இதழ் எட்டு அக்கரங்கள் முறைமையினில் உடைத்தாய் - 
சிதைவுறாத அவ்விதழ் எட்டும் ( பிரணவாதி எட்டு ) அக் 
கரங்களை முறையே உடையதாகவும் , - ஈசர் சதாசிவம் 


ஒன்பதாஞ்சூத்திரம் 


521 


கலாமூர்த்தமாம் - ஈசுவரம் சதாசிவமென்னும் இரண்டு 
தத்துவமும் அறுபத்து நான்கெனப்படுங் கேசரவடிவாக 
வும் , -- சத்தி இவற்றின் கண்ணாகும் - சத்திதத்துவம் ( அக் 
கேசரங்களுக்கு உள்ளாகிய பொகுட்டு வடிவமாகவும் ) 
அப்பொகுட்டிற் காணப்படும் ஐம்பத்தோர் பீசவடிவ 
மாகவுமுடைய , -- நாட்டும் இதய கமலந் தானும் காட்டு 
ஆசனம் - நாட்டப்படும் இருதய கமலம் விளங்கப்பெற்ற 
ஆசனமாம்.- மேல் சத்திமேலாகி - அதன்மேற்சத்தி 
மூர்த்தியாய் ( நிற்கும் ) , - வீட்டை அருள் சிவன் மூர்த்தி 
மானாகி நிற்பன் - வீடுபேற்றை யருளுகின்ற சிவபிரான் 
மூர்த்திமானாய் நிற்பனாகலின் , - இந்த விளைவு அறிந்து 
போற்றே - இம்முறையை அறிந்து அருச் சிப்பாயாக 
என்க . 


சிவ 

பொழிப்புரை 
எ - து . இதயத்தர்ச்சித்தற்கு , நிலமுதற் சத்திதத்துவ 
மீறாகிய முப்பத்தைந்தினை யுங் கிழங்குமுதற் பீசமீறாகிய அவ 
யவங்களாகவுடைய இதயகமலம் ஆசனமும் , அதன்மேற் 
சத்தி மூர்த்தியும் , சிவன் மூர்த்திமானுமாமென்பதாம் . 

சிவதத்துவஞ் சத்திதத்துவங்கட்குத் தம்முள் வேறுபாடு 
சிறி தாதல் பற்றிச் சிவதத்துவத்தை வேறெண்ணாது சத்திதத்து 
வத்து ளடக்கிக் கூறினார் . 


சத்திமேலாகி யென்ற தனாற் சத்தி மூர்த்தியென்பது உம் 
பெறப்பட்டது . 


அற்றேல் , மேல் ஐந்தெழுத்தா லமைந்தவுருவெனக் கூறி 
அதன்பின் ஆன்மாவிலர்ச்சித்தெனவுங் கூறி ஈண்டுச் சித்தி மூர்த்தி 

66 


522 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


யென் றன் மலைவாம்போலுமெனின் , ஆகாது ; அம்மூன்றும் முதல் 
வனுக்கு முறையே தூலவடிவுஞ் சூக்கும வடிவும் அதிசூக்குமவடிவு 
மெனக்கோடலாலென்பது . அண்டமோரணு வாம் பெருமை 
கொண்டு காரணங்களெல்லாங் கடந்து நின்ற வவ்விறைவனே 
அணுவோரண்டமாஞ் சிறுமைகொண்டு ஆன்மாக்களுய் தற்பொ 
ருட்டு உடம்பினுள்ளு மவ்வாறு நிற்கின்றான் . அதனையறிந்து 
செய்யாதவழிப் பூசையாற் பயனில்லையென்பார் , இந்த விளைவறிந்து 
போற்றேயென்றார் . தன்னின முடித்தலால் ஓமித்தல் தியானித் 
தல்களினும் இவ்வாறேயுணர்ந்து செய்யப்படுமெனக்கொள்க . ( 9 ) 


- 


அந்தரியா கந்தன்னை முத்திசா தனமா 

வறைந்திடுவ ரதுதானு மான்மசுத்தி யாகுங் 
கந்தமலர் புகையொளிமஞ் சனமமுது முதலாக் 

கண்டனவெ லாமனத்தாற் கருதிக் கொண்டு 
சிந்தைதனி லர்ச்சிக்கச் சிவனைஞா னத்தாற் 

சிந்திக்கச் சிந்திக்கத் தர்ப்பணத்தை விளக்க 
வந்திடுமவ் வொளிபோல மருவியா னுளத்தே 
வரவரவந் திடுவன்பின் மலமான தறுமே . 

சுப் 

பதவுரை 
தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வொளி போல - 
கண்ணாடிக்கு ( ப் பொடியிட்டு ) விளக்க ( விளக்க ) ஒளி 
மேலிட்டு மாசு நீங்குமாறுபோல , -- சிந்தை தனில் சிவனை 
ஆன்மாவிற் சிவத்தை, - கந்தம் மலர் புகை ஒளி மஞ் 
சனம் அமுது முதலாக் கண்டனவெலாம் மனத்தால் 
கருதிக்கொண்டு ஞானத்தால் அர்ச்சிக்கச் சிந்திக்கச் சிந் 
திக்க - சந்தனம் புட்பம் தூபம் தீபம் திருமஞ்சனம் திரு 
வமுது முதலியவாகக் காணப்பட்ட பூசாதிரவியங்களெல் 
லாம் மனத்தாற் கற்பித்துக்கொண்டு ஞானத்தால் அருச் 


ஒன்பதாஞ்சூத்திரம் 


523 


| 


- 


சித்தலும் ஓமித்தலுந் தியானித்தலும் ( செய்யச் செய்ய) , - 
அரன் உளத்தே மருவி வரவர வந்திடுவன்- ( ஆண்டு அச் ) 
சிவம் உள்ளத்தின்கண்ணே பொருந்தி மேலிட்டு 
மேலிட்டு வந்து விளங்கித் தோன்றும் ( தோன்றவே ) - பின் 
மலமானது அறுமே பின்பு ஆணவமலந் ( தேய்ந்து 
தேய்ந்து ) பற்றறக் கழியும் , -- அதுதானும் ஆன்ம சுத்தி 
யாகும் அந்தரியாகந் தன்னை முத்திசாதனமா அறைந்திடு 
வர் - ( அங்ஙனம் ) அஃது ஆன்ம சுத்திக் கேதுவாகலான் 
அவ்வந்தரியாகத்தை ( ஒருதலையான் வேண்டப்படும் ) 
முத்திசாதநமென்று அறிகவென்பர் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . கண்ணாடிக்குப்பொடியிட்டு விளக்க விளக்க 
ஒளி மேலிட்டு மாசு நீங்குமாறுபோல , ஆன்மாவிலவ்வாறு 
ஞானத் தாலர்ச்சித்தலும் ஓமித்தலுந்தியானித்தலுஞ் செய் 
யச்செய்ய ஆண்டுச்சிவம் மேலிட்டுமேலிட்டு வந்து விளங்கித் 
தோன்றும் ; தோன்றவே ஆணவமலம் தேய்ந்துதேய்ந்து பற் 
றறக் கழியும் ; அங்ஙன மான்மசுத்திக்கு ஏதுவாகலான் 
அவ்வந்தரியாகம் ஒருதலையான் வேண்டப்படும் முத்திசாதன 
மென்றறிகவென்பதாம் . 

அதுதானு மான்மசுத்தியாகுமென ஒற்றுமைபற்றிக் காரணத் 
தைக் காரியமாக வுபசரித்தார் . 

உம்மை சிறப்பு . 

‘ கந்தமலர் புகையொளி மஞ்சனமமுது முதலாக் கண்டன 
வெலாமனத்தாற் கருதிக்கொண்டு சிந்தை தனிலர்ச்சிக்க வென 
வே , அவற்றை யங்ஙனங் கற்பித்துக்கோடலு மனுவா தமுகத்தாற் 
பெற்றாம் . மனத்தாற் கருதுமாறு " காயமே கோயிலாகக் கடிமன 
மடிமையாக " ( திருநாவுக்கரசுநாயனார் தேவாரம் , தனித்திரு 
நேரிசை , செ - 4 ) என்பது முதலிய திருவாக்குக்களானு ம 

மறிக . 


584 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


ஞானத் தாலென்பதனை அர்ச்சிக்கவென்பதனோடுங் கூட்டுக . 
சிந்திக்க வென்றது முன்னையது ஓமித்தன்மேற்று . 

இவையிரண்டு செய்யுளானும் அந்தரியாகஞ் செய்யுமாறும் 
அஃதாண்டைக் கொருதலையான் வேண்டப்படுவ தென்பதூஉங் 
கூறப்பட்டன . 

( 10 ) 


புறம் பேயு மரன்கழல்கள் பூசிக்க வேண்டிற் 

பூமரத்தின் கீழுதிர்ந்த போதுகளுங் கொண்டு 
சிறந்தாருஞ் சீர்ச்சிவனை ஞானத்தா லங்குச் 

சிந்திக்கும் படியிங்குச் சிந்தித்துப் போற்றி 
யறம்பாவங் கட்குநா மென்கடவே மென்று 

மாண்ட வனைக் கண்டக்கா லகம்புறமென் னாதே 
திறம்பாதே பணிசெய்து நிற்கை யன்றோ 

சீரடியார் தம்முடைய செய்தி தானே . 


சுப் 


-- 


பதவுரை 


- 


ஆண்டவனைக் கண்டக்கால் - ( அகத்தாதல் புறத்தா 
தல் ஒரு குறியின் கண் ) இறைவனைக் காணப்பெறின் . 
அறம் பாவங்கட்கு நாம் என்கடவேம் என்றும் - ( அகம் 
புறமென் றிரண்டால் அர்ச்சனைபுரியும் இந்தச் சகம்போ 
லப் ) புண்ணிய பாவங்கட்கு யாம் என்செயக்கடவமெனக் 
குறித்தலும் (இன்றி ).- அகம் புறம் என்னாதே திறம்பாதே 
பணிசெய்து நிற்கை அன்றோ- அதுவேறு இதுவேறெனப் 
பிரித்துக் காண்டலுமின்றி ( யாண்டும் ) ஒரு பெற்றியராய் 
இட்டபணி செய்து நிற்றலன் றோ : -சீர் அடியார் தம் 
முடைய செய்தி தானே - மெய்யடியார் செய்தி ( யாக 
லான் ).--சிறந்து ஆரூம் சீர்ச் சிவனை - சிறந்து விளங்கு 
கின்ற புகழையுடைய முதல்வனை , - ஞானத்தால் அங்குச் 


ஒன்பதாஞ்சூத்திரம் 


525 


- 


- 


சிவ 


- 


சிந்திக்கும்படி ஞா நத்தால் அகத்தே காணும்படி , 
புறம்பேயும் இங்குச் சிந்தித்து - புறத்தேயும் ஒரு குறியிற் 
கண்டு .-- வேண்டின் பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் 
கொண்டு ( உபகரணம் ) வேண்டுமாயின் ( முயன்று 
வருந்துதலும் பிறவுயிர்களை வருத்துதலும் ஆகாமையாற் ) 
பொலிவாகிய மரத்தின்கீழ் உதிர்ந்த பூக்களும் ( யாறு குள் 
முதலியவற்றின் உளதாகிய நீரும் அயாசகமாய் வந்த 
அமுது முதலாயினவும் ) கொண்டு , - அரன் கழல்கள் 
போற்றிப் பூசிக்க - அம்முதல்வன் றிருவடிகளை வழிபட் 
டுப் பூசிக்கக்கடவர் என்க . 

பொழிப்புரை 
எ - து . அகத்தாதல் புறத்தாதல் ஒருகுறியின்க ணிறை 
வனைக் காணப்பெறின் , அகம்புறமென்றிரண்டா லர்ச்சனை 
புரியுமிந்தச் சகம்போலப் புண்ணியபாவங்களைக் குறித்த 
லின்றி அதுவேறிதுவேறனப் பிரித்துக் காண்டலுமின்றி 
யாண்டுமொருபெற்றியராய் இட்டபணி செய்து நிற்றலே 
மெய்யடியார் செய்தியாகலான் , அகத்தே காணும்படி புறத் 
தேயு மொரு குறியிற்கண்டு அரன்கழல் பூசிக்கற்பாற்று ; 
அதற்குபகரணம் வேண்டுமாயின் , முயன்று வருந்துதலும் 
பிறவுயிர்களை வருத்துதலுமாகாமையான் , மர 

மரத்தின் கீ 
ழுதிர்ந்த பூக்களும் ஆறுகுள முதலியவற்றினுள தாகிய நீரும் 
அயாசகமாய் வந்த அமுதுமுதலாயினவுமே ஆண்டைக்க 
மையுமென்பதாம் 


போற்றிப் பூசிக்கவென வியையும் . 
புறம்பேயுமென்ற உம்மை இறந்தது தழீ இயிற்று . 
போதுகளுமென்றவும்மை எதிரது தழீ இயது . 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


- 


இதனானே புறப்பூசையும் ஆண்டைக்கு அங்கமாதல் கூறப்பட் 

( 11 ) 
இந்தனத்தி னெரிபாலி னெப்பழத்தி னிரத 

மெள்ளின்கணெண்ணெயும் போலெங்குமுளனிறைவன் 
வந்தனைசெய் தெவ்விடத்தும் வழிபடவே யருளு 

மலமறுப்போ ரான்மாவின் மலரடிஞா னத்தாற் 
சிந்தனை செய் தர்ச்சிக்க சிவனுளத்தே தோன்றித் 

தீயிரும்பைச் செய்வதுபோற் சீவன் றன்னைப் 
பந்தனையை யறுத்துத்தா னாக்கித்தன் னுருவப் 
பரப்பெல்லாங் கொடுபோந்து பதிப்பனிவன் பாலே . 

சுப் பதவுரை 
இந்தனத்தின் எரி ( போல் ) - விறகிற்றீப்போல ( உல 
கத்தார்க்குச் சிறிதுந் தோன்றாதவாறு மறைந்துடனாயும் ) 
பாலின் நெய் ( போல் ) - பாலினெய்போல ( மந்ததர மலபா 
கமுடையார்க்கு ஒருவாற்றாற் றோன்றியுந் தோன்றாது 
மறைந்துடனாயும் ) .-- பழத்தின் இரதம் ( போல் ) -பழத்தின் 

தம்போல ( மந்தமலபாகமுடையார்க்கு உய்த்துணரும் 
வழி விளங்கித் தோன்றுவதாயுடனாயும் ) , - எள்ளின் கண் 
எண்ணெயும் போல் - எள்ளின் கண் எண்ணெய்போலத் 
தீவிரமல்பாக முடையார்க்கு இனிது விளங்கித் தோன் 
றினும் பிரித்தறியப்படாதுடனாயும் ) , - இறைவன் 
எங்கும் உளன் - இறைவன் ( அகம் புறமென்னும் 
பிரிவின்றி ) யாங்கணுமுளனாகலான் .- எவ்விடத்தும் வந்தனை 
செய்து வழிபடவே அருளும் - ( மேற்கூறியபடி ) அகத்தா 
தல் புறத்தாதல் யாண்டு வந்தித்து வழிபடினும் அனுக்கிர 
கிக்கு ( மென்பதே தேற்றம் , -- மலம் அறுப்போர் - ( அங் 
ஙனமாயினும் ) வாதனாமலம் நீக்கலுறுவார்க்கு , - மலர் 


ஒன்பதாஞ்சூத்திரம் 


527 


அடி ஞானத்தால் ஆன்மாவில் சிந்தனை செய்து அர்ச்சிக்க 
செங்கமல மலர் போலுந் திருவடிஞானத்தால் ஆன்மா 
வின் மாட்டு ( அவ்வாறு வழிபடுதலாகிய ) அகப்பூசை ஒரு 
தலையான் வேண்டும் ( இங்ஙனம் விசேட வியைபுடைய 
உரிமையால் ) , --சிவன் தோன்றிப் பந்தனையை அறுத்து - 
இறைவன் விளங்கித் தோன்றி வாசனையைப் பற்றறத் 
துடைத்து , -தீ இரும்பைச் செய்வது போல் சீவன்றன் 
னைத்தானாக்கி - தீ இரும்பைச் செய்வதுபோல உயிரைத் 
தன் வண்ணமாக்கி , - தன் உருவப் பரப்பெல்லாம் கொடு 
போந்து இவன்பாலே உளத்தே பதிப்பன் - தனது பேரா 
னந்தப் பெருஞ்செல்வமுழுவதும் அருளி இவனதாகச் 
செய்தருளுவன் என்க . 

சிவ 

பொழிப்புரை 
இறைவன் அகம்புறமென்னும் பிரிவின்றி யாங் 
கணுமுளனாகலான் , மேற்கூறியபடி அகத்தாதல் புறத்தாதல் 
யாண்டு வழிபடினும் அனுக்கிரகிக்குமென்பதே தேற்றம் . 
அங்ஙனமாயினும் ஆன்மாவின் கண்ணதாகிய வாதனாமல . 
நீக்கலுறுவார்க்கு அகப்பூசையாலவ்வாறு வழிபடுத லொரு 
தலையான் வேண்டும் ; இறைவன் விளங்கித் தோன்றி வாசனை 
யைப் பற்றறத் துடைத்தற்குந் தன்வண்ணமாக்கித் தனது 
பேரானந்தப்பெருஞ்செல்வமுழுவதும் இவனதாகச்செய்தற் 
கும் உரிமையுடைய விசேடவியைபு ஆண்டையதாகலா 
னென்பதாம் . 


எ- து 


இந் தனத்தினெரி உலகத்தார்க்குச் சிறிதுந் தோன்றாதவாறு 
மறைந்து உடனாய் நிற்றற்கும் , பாலினெய் மந்ததரமலபாக முடை 
யார்க்கு ஒருவாற்றாற் றோன்றியுந் தோன்றாது மறைந்து உடனாய் 
நிற்றற்கும் , பழத்தினிரதம் மந்தமலபாகமுடையார்க்கு உய்த்துண 
ரும்வழி விளங்கித்தோன்றுவதாய் உடனாய் நிற்றற்கும் , எள்ளின்க 


528 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


ணெண்ணெய் தீவிரமலபாகமுடையார்க்கு இனிது விளங்கித் 
தோன்றினும் பிரித்தறியப்படாது உடனாய் நிற்றற்கும் , உவமை 
யாயின . 

எங்குமுளனிறைவ னென்றது எவ்விடத்தும் வழிபடவே 
யருளுதற்குரிய வியைபு விளங்கு தற்கும் , மலமறுப்போரென்ற துந் 
தோன் றியறுத்தாக்கிப் பதிப்பனென் றதும் ஆன்மாவிற் சிந்தனை 
செய் தர்ச்சித்தற்குரிய விசேட வியைபு விளங்கு தற்கும் , ஏதுவாய் 


நின்றன . 


தன்னுருவப்பரப்பெல்லா மிவன்பாலே பதி தலாவது , தீ 
இரும்பைச் செய்வதுபோல இறைவனுக்குரிய முற்றுணர்வு 
முதலிய எண் குணங்களும் படிகம்போலச் சார்ந்ததின் வண்ணமா 
மியல்புடைய ஆன்மாவுக்குரிய குணமாம்படி அத்துவித வியை 
பானே இவன்மாட்டு விளங்கித்தோன்றுதல் . அதுவே சிவானந்த 
மேலிடு தலென்பது . 


அர்ச்சிக்கவென்றது வியங்கோள் ; முடிவு வேறாகலிற் பால் 
வழுவின்மையுணர்க . அர்ச்சிக்கவென்பதனை எச்சமாகக்கொண்டு 
பாடமோதுவார் பால்வழுவா தலையும் நோக்கிற்றிலர்போலும் . 

மேல் அந்தரியாகந் தன்னையென்ற செய்யுளிற் பெறப்பட்ட 
தனை ஈண்டுங் கூறுதல் கூறியது கூறலாம்போலு மெனமலையற்க, 
வேண்டாது கூறி வேண்டியது முடித்தற் கெழுந் தவிச்செய்யுளாக 
லின் . இதனானே யப்புறப் பூசையி லகப்பூசை விசேடமுடைத் 
தென அதன் பெருமை கூறப்பட்டது . 

இவை யாறுசெய்யுளானும் மூன்றாங்கூற்றின் பொருளைத் 
தெரித்துணர்த்தியவாறு . 

( 12 ) 
ஒன்பதாஞ்சூத்திரமுடிந்தது . 
ஆகத்திருவிருத்தம் - 303 . 


உ 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


வஞான சித்தியார் சுபக்கம் 


பயனியல் 
பத்தாஞ்சூத்திரம் 


திருவிருத்தம் 


6 . 


61 


பயனியல் 


பத்தாஞ் சூத்திரம் 


இங்ஙனம் வேண்டுஞ்செய்தி முறைமைகள் மூன்று சூத்திரத் 
தால் வகுத்தோதிய வாசிரியர் , நிறுத்தமுறையானே அச்சாதனத் 
தாற் பெறப்படும் பெத்தநீக்கமும் முத்திப்பேறுமாகிய பயனியல்பு 
மூன்று சூத்திரத்தாற் கூறுவான் றொடங்கினார் . அவ்விருவகைப் 
பயனுள் அப்பெத்த நீக்கமாமாறு கூறுதற்கெழுந்தது பத்தாஞ் 
சூத்திரம் . 


இவனுலகி லி தமகிதஞ் செய்த வெல்லா 

மிதமகித மிவனுக்குச் செய்தார்பா லிசையு 
மவனிவனாய் நின்றமுறை யேக னாகி 

யரன்பணியி னின்றிடவு மகலுங் குற்றஞ் 
சிவனுமிவன் செய்தியெல்லா மென் செய்தி யென்றுஞ் 

செய்ததெனக் கிவனுக்குச் செய்த தென்றும் 
பவமகல வுடனாகி நின்றுகொள்வன் பரிவாற் 

பாதகத்தைச் செய்திடினும் பணியாக்கி விடுமே . 


சுப் 


பதவுரை 


அவன் இவனாய் நின்ற முறை- ( பதிஞானத்தால் அங் 
ஙனங் காணப்பட்ட ) இறைவன் ( பெத்தநிலையில் உடனாய் 
நிற்பினும் வேறு காணப்படுமாறின்றி ) ஆன்மாவேயாய் 
( ஒற்றுமைப்பட்டு ஆன்மாவின் வழி ) நின்ற முறைமை 
போல ,-ஏகனாகி அரன்பணியின் நின்றிடவும் 

( ஈண் 
டான்மா அம்முதல்வனோடுடனாய் நின்றறியினும் ) 


532 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


தானென வேறுகாணப்படாதவாறு அவனோடொற்று 
மைப்பட்டு அவ்விறைபணியின் வழுவாது நிற்கப்பெறின் 
( அங்ஙனம் ஏ.கனாகி நிற்றலான் யானெனதென் னுஞ் 
செருக்கு அறுதலின் ) , --சிவனும் இவன் செய்தியெல்லாம் 
என் செய்தி என்றும் ( உடனாகி நின்று கொள்வன் ) - அவ் 
விறைவனும் இவன் செய்யும் இதமகி தங்களெல்லாம் 
யான் செய்யும் இதமகிதங்களென உடனாய்நின் றேன் று 
கொள்வன் ( அரன்பணியினிற்றலான் இந்திரியங்களின் 
வசமாய் நிற்கும் பர தந்திரியம் ஒழிதலின் ) , - இவனுக்குச் 
செய்தது எனக்குச் செய்ததென்றும் பவம் அகல உடனாக 
நின்றுகொள்வன்- ( அவ்விறைவனும் ) இவனுக்கு ( இன்ப 
துன்ப நுகர்ச்சியாமாறு ) பிறர்செய்யு மிதமகிதங்களெல் 
லாம் எனக்கு ( நுகர்ச்சியாமாறு செய்தனவேயாமெனப் 
பிறவி நீங்க உடனாய் நின்று என்று கொள்வன் , - பரிவால் 
பாதகத்தைச் செய்திடினும் ( புண்ணியத்தைச் செய்திடி 
னும் )பணி ஆக்கிவிடுமே - ( இவ்விருதிறத்தானும் முறை 
யே ) அன்பொடும் இவன் செய்யும் இதமகிதங்கள் இவனு 
க்குப் பணியாய் முடியும் , உலகில் இவனுக்கு இதம் 
அகிதம் செய்தார்பால் இவன் செய்த இதம் அகிதமெல் 
லாம் இசையும் - உலகத்தின்கண் இவனுக்கு இதமகிதஞ் 
செய்தார்மாட்டு ( அவ்விதமகிதங்கள் அவ்வளவினன்றி 
மிகுதிப்படுதற்கு ) இவன்செய்த இதமகிதம் ( முறையே 
துணைக்காரணமாக ) இயையும் , - குற்றம் அகலும் - (இங் 
ஙனம் ஆர்ச்சிப்பும் நுகர்ச்சியும் இவனைப் பந்தியா தொழிய 
வே ) ஏனைச்சஞ்சிதவினையும் மாயையும் ஆணவமுமாகிய 
குற்றங்கள் மூன்றும் ( இவனைப் பந்திக்கமாட்டாவாய் ) 
விண்டொழியும் என்க . 


பத்தாஞ்சூத்திரம் 


533 


எ - து 


சிவ பொழிப்புரை 

பதிஞானத்தா லங்கனங் காணப்பட்ட விறை 
வன் . பெத்தநிலையி லுடனாய் நிற்பினும் வேறு காணப்படு 
மாறின்றி ஆன்மாவேயா பொற்றுமைப்பட்டு ஆன்மாவின் 
வழிநின்ற முறைமைபோல , ஈண்டான்மா அம்முதல்வனோ 
டுடனாய் நின்றறியினுந் தானென வேறு காணப்படாதவாறு 
அவனோடொற்றுமைப்பட்டு அவ் விறைபணியின் வழுவாது 
நிற்கப்பெறின் , அங்ஙனமேககிை நிற்றலான் யானென தென் 
னுஞ் செருக்கறுதலின் அவ்விறைவனும் இவன் செய்யு மித 
மகிதங்களெல்லாம் யான் செய்யு மிதமகிதங்களென உடனாய் 
நின்று ஏன்று கொள்வன் . அான்பணியினிற்றலான் இந்திரியங் 
களின் வசமாய் நிற்கும் பரதந்திரியமொழிதலின் அவ்விறை 
வனும் இவனுக்கின்பத்துன்ப நுகர்ச்சியாமாறு பிறர் செய்யு 
மிதமகிதங்களெல்லாம் எனக்கு நுகர்ச்சியாமாறு செய்தனவே 
யாமென உடனாய் நின்று ஏன்றுகொள்வன் . இவ்விருதிறத் 
தானும் முறையே , இவன் செய்யுமிதமகிதங்கள் இவனுக்குப் 
பணியாய் முடியும் , இவனுக்கு இதமகிதஞ்செய்தார்மாட்டு 
அவ்விதமகிதங்கள் அவ்வளவினன்றி மிகுதிப்படுதற்கு 
முறையே துணைக்காரணமா யிபையும் . இங்கனம் ஆர்ச்சிப் 
பும் நுகர்ச்சியும் இவனைப் பந்தியாதொழியவே , ஏனைச்சஞ் 
சிதவினையு மாபையு மாணவமுமாகிய குற்றங்கண் மூன்றும் 
இவனைப் பந்திக்க மாட்டாவாய் விண்டொழியு மென்பதாம் . 

நின்றிடவென்பதனை ஈரிடத்துங்கூட்டி நிரனிறையாக 
வைத்து , என்றென்னு மெச்சங்களைக் கொள்வனென்பதனோடுந் 
தனித்தனி கூட்டி , இவனுலகி லென்னுமுதலடியைப் ‘ பா தகத் 
தைச்செய்திடினும் பணியாக்கிவிடுமே யென்ற தன் பின்னாக வைத் 
துரைத்துக்கொள்க . 


534 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


நின் றிடவு மென் றவும்மை சிறப்பு . 


பாதகத்தைச் செய்திடினு மென் றவும்மையாற் புண்ணியத் 
தைச் செய்திடிற் பணியாக்கிவிடுதல் கூறவேண்டாவாயிற்று . 


அவை மிகுதிப்படுதற்குத் துணைக்காரணமாயியையுமென்பது 
ஆற்றலாற்பெற்றாம் . அது அவர் தாஞ் செய்வினை தன்னா னலமு 
டனே பிறர்செய்வினை யூட்டியொழிப்பானாயென முன் வருகின்ற 
வாற்றான றிக . அச்செய்யுளின் கருத்துமுணராது இவன் செய்த 
இதமகி தங்களை இவன்மாட்டுச் செய்தார்க் கியையுமென்றுரைப்பின் 
இவன்மாட்டுச் செய்தவருடைய இதமகி தங்கள் வேறென்னாய் 
முடியுமெனக் கடாயினார்க்கு விடையின்மையும் , நியதி தப்புதலும் 
சிவஞானச்செயலுடையோர் கையிற்றானந் திலமளவே செய்திடினு 
மத்தானமே நிலமலைபோற் றிகழுமென்றாற் போல்வனவற்றோடு 
முரணு தலுமாகிய குற்றங்களுளவாமா றுணர்க . 


உலகத்தார் பார்வைக்கு இவன் செய்தனவாகவும் அச்செயல் 
இதமகி தமாகவும் தோன் றப்படுவன மாத்திரையே யன்றிப் பிறி 
தில்லை யென்பார்உலகிலென்றார் . 


அவனென்பதும் இவனென்பதும் மகாவாக்கிய வழக்கு . 

இவ்வாறன்றி , நின்றிடவென்னுமெச்சத்தை அகலுமென்பத 
னோடு முடியவைத்துரைப்பார்க்கு , ஏனையன தம்முளவாய்நின்று 
ஒருபொருண்மேல் வருவனவல்லவாய் முடி தலின் , முதனூலோ 
டொத்து ஒரு பொருணு தலிய சூத்திரமாதற் கேலாமையறிக . 


இச்செய்யுளிற் கூறப்படும் முக்கூற்றுள் , ஒருவாற்றானீண்டு 
வலியுறுக்கப்படுமிறுதிக்கூறு பதினொன்றாஞ்சூத்திரத்தில் இயைபு 
பற்றி யெடுத்துக்கொண்டு தடைவிடைகளாற் சாதிக்க நின்றமை 
யின் , முன்னையிருகூறுமே வேறெடுத்துக்கொண் டோதப்படுவன 
வெனக் கொள்க . 

( 1 ) 


முதலதிகரணம் 


யான் செய்தேன் பிறாசெய்தா ரென்ன தியா னென்னு 

மிக்கோணை ஞானவெரி யால்வெதுப்பி நிமிர்த்துத் 
தான் செவ்வே நின்றிடவத் தத்துவன்றா னேரே 

தனையளித்து முன்னிற்கும் வினையொளித்திட் டோடு 
நான் செய்தே னெனுமவர்க்குத் தானங் கின்றி 

நண்ணுவிக்கும் போகத்தைப் பண்ணுவிக்குங் கன்ம 
மூன்செய்யா ஞானந்தா னுதிப்பி னல்லா 
லொருவருக்கும் யானென திங் கொழியா தன்றே . 

சுப் 

பதவுரை 
யான் செய்தேன் பிறர் செய்தார் யான் என்னது என் 
னும் இக்கோணை - யான் செய்தேன் பிறர்செய்தார் யான் 
எனதென்னும் ( அகங்கார மமகாரங்களாகிய செருக்கு 
விளைதற்கு ஏதுவாகிய ) மலக்கோணை , -- ஞான எ ரியால் 
வெதுப்பி நிமிர்த்து - ஏகனாகி நிற்கும் ஞானாக்கினியி 
னாலே காய்ச்சி அக்கோணைத்தீர்த்து , - தான் செவ்வே 
நின் றிட - தான் முதல்வன் வழித்தாக நிற்கவே , -- அத்தத் 
துவன்றான் தனை அளித்து நேரே முன் நிற்கும் - அம்முதல் 
வன் தற்சொரூபத்தை விளக்கி நேராக வெளிப்பட்டுத் 
தோன்றுமாகலின் , - வினை ஒளித்திட்டு ஓடும் - (புண்ணிய 
பாவமாகிய ) வினைகள் ( இவனைப் ) பொருந்தாமல் ( இவ 
னுக்குப் பணியாய் இவனுக்கு இதமகிதஞ் செய்தார் பால் 
அவைமிகுதற்குத் துணைக்காரணமா ) யியையும் , - நான் 
செய்தேன் எனுமவர்க்கு - ( மேற்கூறிய ) யான்செய்தே 
னென்பது முதலிய நினைவுடையாருக்கு , - தான் அங்கு 
இன்றிப் போகத்தை நண்ணுவிக்கும் - முதல்வன் விளங்கித் 


536 


பத்தாஞ்சூத்திரம் 


சிவ 


- 


எ -து 


தோன்றுதலின்றிக் கன்மத்துக் கீடாக ) ப் போகத்தைப் 
புசிப்பித்து , - கன்மம் பண்ணுவிக்கும் - ( அங்ஙனம் புசிக்கு 
மிடத்து :) ஆகாமியவினையை ஏறச் செய்யுமாகலின் , - ஊன் 
செய்யா ஞானந்தான் உதிப்பின் அல்லால் - மாயாகருவி 
களைப் பொருந்தியறிகிற சிற்றறிவினின்று நீங்கி ஏகனாகி 
நிற்கு ஞானம் பெற்றாலன்றி , -- ஒருவருக்கும் யான் எனது 
இங்கு ஒழியாது அன்றே - யாவர்க்கும் யானெனதென் 
னுஞ் செருக்கு ஒழிதலின்று என்க . 

பொழிப்புரை 
யானெனதென்னுஞ் செருக்கற்றாலன்றி , இறை 
வனுடனாய்நின்று கோடலும் அது பற்றி வினை நுகர்ச்சியு 
மார்ச்சிப்பும் இவனுக்கில்லா தாதலும் அதுபற்றிக்குற்றமகலு 
தலுமாகியவிவை முறையே நிகழ்தல் செல்லாமையால் 
அச்செருக்கறுதியைப் 

பயப்பதூ உம் அவனிவனாய்நின்ற 
முறை யேகனாகிநிற்கு ஞானமொன் றேயன்றிப் பிறிதின்மை 
யின் , அச்செருக்கறுதியின் பொருட்டு அவ்வாறு நிற்கு 
ஞானம் ஒருதலையான் வேண்டற்பாற்றென்பதாம் . 

வலியுறுத்தற்பொருட்டு உடம்பாட்டு முகத்தானும் எதிர்மறை 
முகத்தானுக் கூறினார் . உருவகஞ்செய்ததும் அதனை யின்றியமை 
யாமை விளக்கு தற்பொருட்டு . 

ஞானமென்றது ஈண்டு ஏற்புழிக்கோடலால் ஏகனாகிரிற்கு 
ஞானத்தின் மேற்றாயிற்று . 

இதனானே மேலைச்சூத்திரத்தோதியவாறு ஞா திருவு ஞானமு 
ஞேயமுமாக நின்று காணுங் காட்சியே யமையும் அதன்மேலும் 
எகனாகிநிற்றல் எற்றுக் ? கென்பாரைநோக்கி , அவ்வாறு நின்றாலன்றி 
யானெனதென்னுஞ் செருக்கறு தன் முதலியன முறையே நிகழ்ந்து 
முத்தியைத் தலைக்கூடுதல் செல்லாதென முதற்கூறு வலியுறுத்தப் 


பட்டது . 


( 2 ) 


இரண்டாமதிகரணம் 


இந்திரிய மெனைப்பற்றி நின்றேயென் வசத்தி 

னிசையாதே தன்வசத்தே யெனையீர்ப்ப திவற்றைத் 
தந்தவன்ற னணைவழி நின் றிடலா லென்றுந் 

தானறிந்திட் டிவற்றினெடுந் தனையுடையான் றாள்கள் 
வந்தனை செய் திவற்றின் வலி யருளினால் வாட்டி 

வாட்டமின்றி யிருந்திடவும் வருஞ்செயல்களுண்டேன் 
முந்தனுடைச் செயலென்று முடித்தொழுக வினைகண் 
மூளாவங் காளாகி மீளா னன்றே. 

சுப் 

பதவுரை 
(உலகத்துப்பாடிகாவலராயினார் பிழைசெய்துள்ளா 
ரைத் தம்முளடக்கித் தாம் ஈர்த்தவாறெல்லாம் பரதந்திர 
மாய்க் கிடப்பச்செய்வது தம்மை அவ்வாறு செய்விக்கும் 
அரசன தாணைவழி நிற்கும் அவ்வாற்றல் கொண்டன்றிப் 
பிறிதின்மையின் அதனையறிந்து அப்பாடிகாவலர்க்குந் 
தமக்கும் இறைவனாகிய அவ்வரசனைத் தலைக்கூடப்பெற்று 
அவன் கருத்தின் வழி யொழுகவல்லராயவழி அவர் அப் 
பரதந்திரநீங்கி அரசன தருளாற் பாடிகாவலரையுந் தம் 
மாணைவழியினிற்பித்துக் கொள்ளவல்ல சுதந்திரராவர் 
அதுபோல ) இந்திரியம் எனைப்பற்றி நின்றே என் வசத்தின் 
இசையாதே எனைத் தன்வசத்தே ஈர்ப்பது- ( வினைசெய்தமை 
பற்றி ) இந்திரியங்கள் என்னைப்பற்றி நின்றே என்வசத் 
தவாய் நில்லாமல் என்னைத் தம்முளடக்கி ஈர் ( த்தவழியெல் 
லாம் பரதந்திரப்பட்டுக் கிட ) ப்பச்செய்வதும் , - இவற் 
றைத் தந்தவன்றன் ஆணைவழி நின்றிடலால் என்றும் 
தான் அறிந்திட்டு - அவற்றை அவ்வாறு செய்விக்கும் 

68 


538 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


முதல்வன தாணைவழி அவைநிற்றலான் ( அவ் வீர்த்தலை 
மாற்றுதற்கு உபாயமாவது யாமும் அவ்வாணைவழி நிற்ற 
லென்றும் அவ்வாற்றல் கொண்டன்றிப் பிறிதில்லை ) யென் 
றும் இவ்வாறுணர்ந்து , - இவற்றினொடு தனைஉடையான் 
தாள்கள் வந்தனை செய்து - அவ்விந்திரியங்களையுந் தன்னை 
யும் உடையானாகிய அம்முதல்வன்றாள் ( களைத் தலைக் 
கூடப் பெற்று அவன் )பணியினின்றொழுக ஒருவன் பெறு 
மாயின் , - அருளினால் இவற்றின் வலிவாட்டி வாட்டம் 
இன்றி இருந்திடவும் - ( அவன் அம்முதல்வன் ) திருவரு 
ளால் அவ்விந்திரியங்களைத் தன்னாணைவழி நிற்பித்து ( க் 
கொள்ளவல்ல சுதந்திரனாவன் அவ்வாறு முதல்வன்வழி 
யின் )உறைத்து நிற்புழியும் , - வரும் செயல்கள் உண்டேல் 
முந்தன் உடைச்செயல் என்று முடித்து ஒழுக - ( பயிற்சி 
பற்றி ஒரோவழி அவ்விந்திரியங்களின் ) குறும்பு நிகழுமா 
யின் ( இந்திரியங்கட்கும் எனக்கும் ஒரு சுதந்திரமின்மை 
யின் அதுவு ) முதல்வன் செயலேயென்று வரைசெய்து 
பணியின் வழுவாதொழுகவே.- வினைகள் மூளா - ( அது 
வாயிலாகப் புகுந்து கூடித் தொடக்கவல்ல ) வினைகள் 
( அங்ஙனம் ஆகமாட்டாவாய் ) மடங்கியொழியுமாகலான் , 
-அங்கு ஆளாகி மீளான் அன்றே - ( அவ்வாறு ) அடி 
மைத்திறத்து நின்றோன் மறித்துப் பொறிகளின் வழிப் 
பட்டுப் பரதந்திரனாவானல்ல னென்க . 

பொழிப்புரை 
எ - து 

உலகத்துப் பாடிகாவலாாயினர் பிழை செய் 
துள்ளாரைத் தம்முளடக்கித் தாமீர்த்தவாறெல்லாம் பரதந் 
திரமாய்க் கிடப்பச்செய்வது தம்மையவ்வாறு செய்விக்கு 
மரசன தாணைவழி நிற்குமவ்வாற்றல் கொண்டன்றிப் பிறிதின் 
மையின் , அதனையறிந்து அப்பாடிகாவலர்க்குந் தமக் 


சிவ 


கு 


பத்தாஞ்சூத்திரம் 


539 


மிறைவனாகியவவ் வரசனைத் தலைக்கூடப்பெற்று அவன் கருத் 
தின்வழி யொழுகவல்லராயவழி , அவரப் பரதந்திரநீங்கி 
யரசனருளாற் பாடிகா வலரையுந் தம்மாணைவழி நிற்பித்துக் 
கொள்ளவல்ல சுதந்திரராவர் . அது போல , வினைசெய்தமை 
பற்றி இந்திரியங்களென்னைத் தம்முளடக்கி யீர்த்தவழியெல் 
லாம் பரதந்திரப்பட்டுக் கிடப்பச் செய்வதும் அவற்றை யவ் 
வாறு செய்விக்கு முதல்வன தாணைவழி - யவைநிற்றலான் , 
அவ்வாற்றல் கொண்டன்றிப் பிறிதில்லையென் றிவ்வா றுணர் 
ந்து அவ்விந்திரியங்களையுந் தன்னையுமுடையனாகியவம் முதல் 
வன்றாள் களைத் தலைக்கூடப்பெற்று அவன் பணியினின்றொ 
ழுக வொருவன் பெறுமாயின் , அவன் அம்முதல்வன் றிரு 
வருளால் அவ்விந்திரியங்களைத் தன்னாணைவழி நிற்பித்துக் 
கொள்ளவல்ல சுதந்திரனாவன் . அவ்வாறு முதல்வன் வழியி 
னுறைத்து நிற்புழியும் பயிற்சிபற்றி யொரோவழியல்விந்திரி 
யங்களின் குறும்புநிகழுமாயின் , இந்திரியங்களுக்குமெனக்கு 
மொரு சுதந்திரமின்மையின் அதுவும் முதல்வன் செயலே 
பென்று வரைசெய்து பணியின் வழுவாதொழுகவே , அது 
வாயிலாகப் புகுந்து கூடித் துடக்கவல்ல வினைகள் அங்ஙன 
மாகமாட்டாவாய் 

மடங்கியொழியுமாகலான் , அவ்வாறடி 
மைத்திறத்தி னின் றோன் மறித்துப் பொறிகளின் வழிப்பட் 
டுப் பரதந்திரனாவா னல்லனென்பதாம் . 


குறிப்புருவகம் . 


ஏகனாகிநிற்றலேயமையும் அதன் மேலுமான்பணியினிற்றலெத் 
றுக் ? கென்பாரைநோக்கி , எகனாகிநிற்பினுந் தன்பணி மடங்கினா 
லன்றி வினைத் துடக்குறுதற் கேதுவாய் இந்திரியங்களின் வழிப் 
பட்டுச் செல்லும் பர தந்திர நீங்காமையின் , அது நீங்குமாறு தான் 


540 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பணியை நீத்தற்பொருட்டு அரன்பணியினிற்றலு மொருதலையான் 
வேண்டப்படுமென்றுணர்த்தியவாறு , 

நின் றிடலா லீர்ப்பதென்றறிந் திட்டென வியையும் . தான் 
அசை . ஈர்ப்பதென்பது அத்தொழின்மேனின்றது . என்று 
மென்னுமும்மை அவ்வீர்த்தலை மாற்று தற்கு உபாயமாவது யாமு 
மவ்வாணைவழி நிற்றலென்றுமறிந்தென எதிரது தழீ இயிற்று . 

இவற்றினொடுந் தனையுடையானென் றது குறிப்பேதுவாய் 
நின்ற பெயர் . 

வந்தனை செய்தல் ஈண்டு அரன்பணியினிற் றன் மேற்று . 
வருஞ்செயல்களுண்டேலென்பது ஒருமைப்பன்மை மயக்கம் . 

வாட்டமின்றி யிருந் திடவும் வருஞ்செயல்களுண்டேன் முந்த 
னுடைச்செயலென முடித்தொழுகுதல் , “ யானுமதுவே வேண்டி 
னல்லால் 

வேண்டும்பரிசொன் றுண்டென்னி னதுவுமுன் றன் 
விருப்பன்றே ( திருவாசகம் , குழைத்தபத்து , செ- 7 ) என்ற திரு 
வாக்கினுமறிக . 

அவ்வாறு முடித்தொழுகவும் வருஞ்செயல்களுளவாம் போலு 
மென்பாரை நோக்கி அங்ஙனம் வரம்பின்றி அநவத்தை யாதலில்லை 
யென்பார் , ஆளாகி மீளா னென்றுங் கூறினார் . 

( 3 ) 


- 


சலமிலனாய் ஞானத்தாற் றனையடைந்தார் தம்மைத் 

தானாக்கித் தலைவனவர் தாஞ்செய்வினை தன்னா 
னலமுடனே பிறர் செய்வினை யூட்டிபொழிப் பானாய் 

நணுகாமல் வினையவரை நாடிக் காப்ப 
னுலகினிலென் செயலெல்லா முன்விதியே நீயே 

யுண்ணின்றுஞ் செய்வித்துஞ் செய்கின்றா பென்று 
நிலவுவதோர் செயலெனக்கின் றுன்செயலே யென்று 

நினைவார்க்கு வினைகளெல்லா நீங்குந் தானே . 


பத்தாஞ்சூத்திரம் 


541 


சுப்- பதவுரை 


- 


நீயே உள் நின்றும் ( செய்கின்றாய் ) - நீயே எனக் 
குண்ணின்று செய்கின்றாயாகலின் . - உலகினில் நிலவுவ 
தோர் செயல் எனக்கு இன்று என் செயலெல்லாம் உன் 
விதியே என்றும் - உலகின்கண் விளங்குவதோர் செயல் 
எனக்கின்று என்னாற் செய்யப்படும் இதமகிதமெல்லாம் 
நீசெய்யுஞ் செயலே யென்றும் , --செய்வித்தும் செய்கின் 
றாய் - (நீயே பிறரைக்கொண்டு ) செய்வித்துஞ் செய்கின் 
றாயாகலின் , - உன் செயலே என்றும்- ( பிறரால் எனக்கு 
வரும் ( இதமகிதங்களும் ) நீசெய்யுஞ் செயலே ( பிறிதில்லை ) 
யென் றும் , -- நினைவார்க்கு வினைகளெல்லாம் நீங்குந்தானே - 
( இங்ஙனம் ) அவனருளை யல்ல தொன் றனையுங் கருதாராய்த் 
தம்மையிழந்து நிற்கப்பெறுவார் மாட்டு அஞ்ஞானகன் 
மம் பிரவேசிக்கமாட்டாதாய் ஒழிந்துவிடுமாகலான் , 
ஆய் ஞானத்தால் தனை அடைந்தார் தம்மை - ( அப்பெற் 
றித்தாகிய ) மெய்யுணர்வாற் றன்னை அடைக்கலம்புக்கா 
ரை , - தானாக்கிக் காப்பன்- தன்னைப்போலச் சுத்தராகச் 
செய்து பாதுகாப்பவனும் .--நாடி ( யும் ) அவரை நணுகாமல் 
வினை - ( மந்திர வலியான் அடங்கி இரை நுகரப் பெறாது 
கிடக்கும் பாந்தள் யாதானும் ஓரிலக்கு வந்து வாய்த்துழி 
வறிது கிடவாதவாறுபோல ) அவர் மாட்டெழுந்தும் 
அவரைச் சாரமாட்டா தொழிந்துகிடந்த அவ்வாகாமிய 
வினை ( அவர்க்கு இதமாகிதங்களைச் செய்வார் பிறருளராய 
வழி அவ்வியைபுபற்றி ஆண்டவ் விதமகிதங்கட்குத் துணை 
யாய்த் தலைக்கூடற்பாலதாகலின் ) , - அவர் தாம் செய் 
வினை தன்னால் பிறர் செய்வினை நலமுடனே ஊட்டி ஒழிப் 
பானாய் - அதனை அவ்வாறு செலுத்திப் பிறர் செய்யும் அவ் 
விதமகிதங்களை ( மிகுவித்து நன்மை போடு ) நுகர்வித் 


542 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


தொழித்தல் செய்பவனுமாகியும் , - தலைவன் சலம் இலன் . 
( அது பற்றி ) இறைவன் சலமுடையனாவா னல்லனென்க . 

பொழிப்புரை 


சிவ 


எ - து . நீயே எனக்குண்ணின்று செய்கின்றா யாகலின் 
என்னாற் செய்யப்படு மிதமகிதமெல்லாம் நீ செய்யுஞ் செயலே 
யென்றும் , நீயே பிறரைக்கொண்டு செய்வித் துஞ் செய்கின் 
றாயாகலிற் பிறராலெனக்கு வருமிதமகிதங்களும் நீ செய்யுஞ் 
செயலே பிறிதில்லையென்றும் , இங்கனம் அவனருளையல்லது 
ஒன்றனையுங் கருதாராய்த் தம்மை யிழந்து நிற்கப்பெறுவார் 
மாட்டு , அஞ்ஞானகன்மம் பிரவேசிக்கமாட்டாதா யொழிந்து 
விடுமாகலான் , அப்பெற்றித் தாகிய மெய்யுணர்வான் அடைக் 
கலம்புக்காரைத் தன்னைப்போலச் சுத்தராகச் செய்து பாது 
காத்தலும் , மந்திரவலிபானடங்கி இரை நுகரப்பெறாது கிடக் 
கும் பாந்தள் யாதானு மோரிலக்கு வந்து வாய்த்துழி வறிது 
கிடவா தவாறு போல , அவர்மாட்டெழுந்தும் அவரைச் சார 
மாட்டாதொழிந்து கிடந்தவ் வாகாமிய வினை , அவர்க்கு 
இதமகிதங்களைச் செய்வார் பிறருளராயவழி அவ்வியைபு 
பற்றி ஆண்டவ் விதமகி தங்களுக்குத் துணை யாய்த் தலைக் 
கூடற்பாலதாகலின் , அதனை யவ்வாறு செலுத்திப் பிறர் 
செய்யுமவ் விதமகிதங்களை மிகுவித்து நுகர்வித்தொதாழித் 
கலுஞ்செய்வனாகலான் , அதுபற்றியிறைவன் சலமுடைய 
னாவானல்லனென்பதாம் : 


ஆக்கிக்காப்பனென வியையும் . 


பிறரை யூட்டியொழித்தலே யவரை வினைநணுகாமற் காப்ப 
தெனக் கொள்க . 


பத்தாஞ்சூத்திரம் 


543 


பிறரை யங்கனமூட்டுதலுங் கருணையேயாமென்பார் , ஊட்டி 
யென்றொழியாது ஒழிப்பானாயென்றும் நலமுடனேயென்றுங் கூ றி 
னார் . 

உலகினிலென்செயலெல்லா முன்வி தியே நீயே யுண்ணின் 
றுஞ் செய்வித் துஞ் செய்கின்றாயென்று , நிலவுவதோர் செயலெனக் 
கின் றுன்செயலேயென்று நினைவார்க் கென்ற தனால் , அரன்பணி 
யினின்றிடலாவது இதுவெனத் தெரித்துக் கூறிய தூஉமாயிற்று . 


இறைபணியினிற்கு மிவன் பாதகத்தைச் செய்திடினும் பணி 
யாக்கிவிட்டு இவனுலகிலி தமகி தஞ் செய்தவெல்லா மி தமகி த 
மிவனுக்குச் செய்தார்பாலிசையச் செய்தல் இறைவனுக்குச்சலமாய் 
முடியும்போலு மென்பாரை நோக்கி , அதனைத் தெரித்துணர்த்திச் 
சலமின்மை காட்டியவாறு . 

( 4 ) 


நாடுகளிற் புக்குழன்றுங் காடுகளிற் சரித்து 

நாகமுழை புக்கிருந்துந் தாகமுத றவிர்ந்து 
நீடுபல காலங்க ணித்தரா யிருந்து 

நின்மலஞா னத்தையில்லார் நிகழ்ந்திடுவர் பிறப்பி 
லேடுதரு மலர்க்குழலார் முலைத்தலைக்கே யிடைக்கே 

யெறிவிழியின் படுகடைக்கே கிடந்துமிறை ஞானங் 
கூடுமவர் கூடரிய வீடுங் கூடிக் 
குஞ்சித்த சேவடியுங் கும்பிட்டே யிருப்பர் . 

சுப் 

பதவுரை 
நாடுகளில் புக்குஉழன்றும் - புண்ணியதேயங்களிற் 
சென்று புண்ணியதல புண்ணிய தீர்த்தங்களைத் தரிசித்தும் 
ஆடியும் , - காடுகளில் சரித்தும் - வனத்திலே சென்று கந்த 
மூல பலாதிகளை அயின்றும் , நாக முழை புக்கு இருந்தும் 
மலையினுள்ள குகையில் யோகத்திருந்தும் , - தாகமுதல் 


-- 


544 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


தவிர்ந்தும் - ( அவ் யோகப்பயிற்சி வலியினாற் ) பசி நீர் 
வேட்கை முதலியன வொழிந்தும் , - நீடு பல காலங்கள் 
நித்தராயிருந்தும் - நெடுங்கால மரணமில்லாதிருந்தும் .- 
நின்மல ஞானத்தை இல்லார் - நிருமலமான ( இறைபணியி 
னிற்றலாகிய மெய்த்தொண்டு செய்யும் ) ஞானமில்லாதார் .- 
பிறப்பில் நிகழ்ந்திடுவர் - சனனத்துட்படுவர் , -- ஏடுதரும் 
மலர்க்குழலார் முலைத்தலைக்கே இடைக்கே எறிபடுவிழி 
யின் கடைக்கே கிடந்தும் - இதழ் பொருந்திய மலர்மாலை 
யணிந்த கூந்தலையுடைய மங்கையர் கொங்கையிடம் அல் 
குல் வீசப்பெற்றகட்கடைமுதலிய அவயவங்களைத் 
தோயப் பெறினும் , - இறை ஞானம் கூடுமவர் - அரன் பணி 
யினிற்றலாகிய ஞானத்தைப் பெற்றோர் ,-கூட அரிய 
வீடும் கூடிக் குஞ்சித்தசேவடியும் கும்பிட்டேயிருப்பர் 
பெறுதற்கரிய வீட்டினைத் தலைக்கூடிச் சிவந்த குஞ் சித 
பாதத்தின் கண் அடங்கிநிற்பர் என்க . 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . 


ஏனைப் பெரும்பேறெல்லாங் கொடுக்க வல்லன 
வாய எத்துணை நன்மைகளும் , இங்ஙனம் அரன் பணியினிற்ற 
லாகிய மெய்த்தொண்டு செய்யும் ஞானத்தாற்றப்படும் 
பேற்றைக் கொடுக்கவல்லுவனவல்ல , எல்லாப்பெரும்பேற் 
றையுங் கொடுக்கவல்லனவாய எத்துணைத் தீமைகளும் , இத 
னாற்றப்படும் பெரும்பேற்றைக் கெடுக்கவல்லனவுமல்ல ; 
அத்துணைப்பெரியதோர் சிறப்பிற்று இவ்விறைபணி நிற்கு 
ஞானமென்பதாம் . 


அரன்பணிநிற்றலது ஆற்றல் கூறியவாறு . 


பத்தாஞ்சூத்திரம் - 


545 


சாக்கிரத்தே யதீதத்தை யென்னுஞ் செய்யுளில் , சாக்கிரத்தே 
ய தீதத்தைப் புரிந்தவர்கள் சாக்கிரத்தி னிற்றலொப்புமை - மாத் 
திரையேப்பற்றி அவரை யெல்லாரோடு மொப்பவைத் திகழற்கவென 
வ்வரது பெருமையுணர்த்துவார் , ஆக்குமுடிகவித் தரசாண்டு நுங் 
கிடாவேயென ஆண்டுக்கூறினார் ; அதனையே - அரன்பணியினிற் 
றலா னாகற்பால தன்கண் மற்றொன்றாற் செய்யக்கடவதொன்றா 
றில்லை யென அத்தொண்டின் பெருமையுணர்த்துவார் , ஈண்டு 
மெடுத் தோதினார் . இங்ஙனங் கருத்துவகையாற் பொருள் வேறு 
பாடுண்மையிற் கூறியது கூறலாகாமை கண்டு கொள்க... ( 5 ) 


அங்கித்தம் பனைவல்லார்க் கனல்சுடா தாகு 

மௌடதமந் திரமுடையார்க் கருவிடங்க ளேறா 
வெங்கித்தைக் கன்மமெலாஞ் செய்தாலு ஞானிக் 

கிருவினைகள் சென்றணையா முற்செய்வினை யிங்குத் 
தங்கிப்போம் பாத்திரமுங் குலாலன்வினை தவிர்ந்த 

சக்கரமுங் கந்தித்துச் சுழலு மாபோன் 
மங்கிப்போய் வா தனையா லுழல்விக்கு மெல்லா 

மலங்களும்பின் காயமொடு மாயு மன்றே . 


சுப் 

- பதவுரை 


அங்கித்தம்பனை வல்லார்க்கு அனல் சுடாதாகும் - 
( சுடுதற்கேதுவாகிய ) அங்கியைத் தம்பனஞ்செய்யவல்லார் 
அவ்வங்கி ( யுண்மூழ்கிக் கிடப்பினும் அது பற்றி யவர் 
மாட்டு ) ச் சூடுநிகழாதவாறும் , - மந்திரம் ஒளடதம் 
உடையார்க்கு அருவிடங்கள் ஏறா - (கொலைத் தொழிற் 
கேதுவாகிய விடங்களைத் தடுக்கவல்ல ) மந்திர மருந்து 
களைப் பெற்றுடையார் அவ்வரியவிட ( ங்களையெல்லாம் 
நிறையப்பருகினும் அதுபற்றி அவர்மாட்டு ) க் கொலைத் 

69 


546 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


தொழில் நிகழாதவாறும் போல . -- ஞானிக்கு எங்கித்தை 
( நின்று ) கன்மமெலாம் செய்தாலும் - ( விருப்பு வெறுப் 
புக்கள் நிகழ்தற் கேதுவாகிய இந்திரியங்களை மேற்கூறிய 
முறையினின்று தம்வழிப்படுத்தவல்ல ) ஞானிகள் எவ்விந் 
திரியங்களினின்று எத்தொழிலைச் செய்தாராயினும் - இரு 
வினைகள் சென்றணையா - ( அதுபற்றி அவர்மாட்டு ) விருப்பு 
வெறுப்பு நிகழ்ந்து மேலைக்கு வித்தாதல் செல்லாமையா 
னும் , - முன் செய்வினை மங்கிப்போய் வாதனையால் உழல் 
விக்கும் - ஏனைப் பிராரத்தவினையும் ( தற்பணி நீத்தவவர் 
மாட்டுத் தலைக்கூடமாட்டாது வெந்தபடம்போலச் ) 
சத்திகெட்டேபோய் வாதனைமாத்திரையாய் நின்று சிறிதே 
தாக்கும் ( அவ்வளவேயன்றி வாதனையாற் செய்யக்கடவது 
பிறிதில்லையாதல் ) , -- இங்குத் தங்கிப்போம் பாத்திரமும் 
கந்தித்து - காயம் இருந்தொழிந்த பாத்திரத்தில் ( அவ்வா 
சனைகிடந்து ) கந்தித்தும் ( ஒருகறிக்கு உபயோகமாத 
லின்மையும் ) ,- குலாலன் வினைதவிர்ந்த சக்கரமும் சுழலுமா 
போல் - குயவனாவான் ( குடத்தை வனையுமளவும் சுழற்றி 
விட்ட )திகிரியில் அவ்வாதனைகிடந்து தன்வேகமுள்ளவள் 
வும் அதனை மெலிதாகச் சுழல்வித்து ( மற்றொன் றனை வனை 
தற்கு உபயோகமாதலின்மையும் ) போலுமாகலானும் , 
எல்லா மலங்களும் பின் காயமொடுமாயும் அன்றே- ( வா 
தனைமாத்திரைக்குத் துணையாய் நின்ற ) ஏனைமலவாசனை 
களும் பின் அவ்வுடம்பு ( மாயுங்காலத்து வேறொரு பற்றின் 
மையான் அதனோடு மாய்ந்தொழியும் என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . சுடுதற்கேதுவாகிய அங்கியைத் தம்பனஞ்செய்ய 
வல்லார் அவ்வங்கியுண் முழுகிக்கிடப்பினும் அதுபற்றி யவர் 
மாட்டுச் சூடு நிகழாதவாறும் , கொலைத்தொழிற்கேதுவாகிய 


பத்தாஞ்சூத்திரம் 


547 


விடங்களைத் தடுக்கவல்ல மந்திரமருந்துகளைப் பெற்றுடை 
யார் அவ்விடங்களையெல்லாம் நிறையப்பருகினும் அது 
பற்றியவர்மாட்டுக் கொலைத்தொழி னிகழாதவாறும்போல , 
விருப்பு வெறுப்புக்க ணிகழ்தற்கேதுவாகிய இந்திரியங்களை 
மேற்கூறிய முறையினின்று தம்வழிப்படுத்த வல்ல ஞானி 
கள் எவ்விந்திரியங்களினின்று எத்தொழிலைச் செய்தார்களா 
யினும் அதுபற்றி யவர்மாட்டு விருப்பு வெறுப்பு நிகழ்ந்து 
மேலைக்கு வித்தாதல் செல்லாமையானும் , ஏனைப் பிராரத்த 
வினையுந் தற்பணிநீத்தவவர்மாட்டுத் தலைக்கூடமாட்டாது 
வெந்தபடம்போலச் சத்திகெட்டேபோய் வாசனைமாத்திரை 
யாய்நின்று சிறிதே தாக்குமவ்வளவேயன்றி வாதனையாற் செய் 
யக்கடவது பிறிதில்லையாதல் , காயமிருந்தொழிந்த பாத்திரத் 
தில் அவ்வாதனை கிடந்து கந்தித்தும் ஒருகறிக்குபயோக 
மாதலின்மையுங் குயவனாவான் குடத்தை வனையுமளவுஞ் 
சுழற்றிவிட்ட திகிரியில் அவ்வாதனை கிடந்து தன்வேகமுள் 
ளவளவு 

மதனை மெலிதாகச் சுழல்வித்து மற்றொன்றனை 
வனை தற்கு உபயோகமாதலின்மையும்போலுமாகலானும் , 
வாதனைமாத்திரைக்குத் துணையாய்நின்ற ஏனை மலவாத 
களும் அவ்வுடம்பு மாயுங் காலத்து வேறொருபற்றின்மை 
யான் அதனோடு மாய்ந்தொழியுமென்பதாம் . 

இங்குத் தங்கிப்போம் பாத்திரம் தீவிரவாதனைக்கும் , வினை 
தவிர்ந்த சக்கரம் மந்தவாதனைக்கு முவமையாயின . 

எங்கென்பது எங்கித்தையென மரீஇயிற்று . 
நின்றென்பது சொல்லெச்சம் . 

கந்தித்தென்னும் வினையெச்சம் எச்சப்பொருடாராது செவ் 
வெண்மாத்திரையே குறித்து நின்றது ; பயந்துகாத் தழிக்கு 


548 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


மற்றை மூவர் ” ( திருவாசகம் , திருச்சி தகம் , செ - 30) என்றாற் 
போல . .... 

--மங்கியென் மொழியாது போயென்றார் , வலியுறுத்து தற்கு 
உவமையெடுத்துக்காட்டியதும் அதனைத் தெளிவித்த பொருட்டு : 


ச்செய்யுள் மேல் ஒருவாற்றான் வலியுறுத்தப்பட்ட மூன்றாம் 
கூந்றை வருஞ்சூத்திரத்தி : னியைபுபற்றி யெடுத்துக்கொண்டு 
தடைவிடைகளாற் சாதித்தற்பொருட்டு ஈண்டுத்தோற்றுவாய் 
செய்துகொள்ளுமுகத்தானே , மேலைச்செய்யுளின் எறி விழியின் 
படுகடைக்கேகிடந்துங் கும்பிட்டேயிருப்ப ரென்ற தனை உவமை 
களின் வைத்துணர்த்தி யினிது விளக்கியவாறு , 


இவை கான்கு செய்யுளானும் இரண்டாங்கூற்றின்கட் படுமா 
றெல்லாம் வகுத்துக் கூறப்பட்டன . 


பத்தாஞ்சூத்திரமுடிந்தது . 
ஆக்த்திருவிருத்தம் - 309 . 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


{ 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பயனியல் 
பதினொராஞ்சூத்திரம் 


1 


திருவிருத்தம் - 12 . 


பதினொராஞ்சூத்திரம் 


இங்கனம் பத்தாஞ்சூத்திரத்தாற் பெத்தத்தினின்று நீங்கப் 
பெற்றார்க்கு முத்திப்பயன் பெறுமாறு வகுத்துக் கூறுதற்கெழுந்தது 
பதினொராஞ்சூத்திரம் . முத்தியென்றது ஈண்டுத் தலைமைபற்றிச் 
சிவப்பேற்றின் மேனின்றது . 


காயமொழிந் தாற்சுத்த னாகி யான்மாக் 

காட்டக்கண் டிடுந்தன்மை யுடைய கண்ணு 
கேயுமுயிர் காட்டிக்கண் டிடுமா போல 

வீசனுயிர்க் குக்காட்டிக் கண்டிடுவ னித்தை 
யாயுமறி வுடையனா யன்பு செய்ய 

வந்நிலைமை யிந்நிலையி லடைந்த முறையாலே 
மாபமெலா நீங்கியரன் மலரடிக்கீ ழிருப்பன் 

மாறாத சிவாநுபவ மருவிக் கொண்டே . 


சுப் 


பதவுரை 


காட்டக் கண்டிடும் தன்மை உடைய கண்ணுக்கு 
காட்டக்காணுந்தன்மையுடைய கண்ணிந்திரியத்துக்கு 
( ஓர் உருவத்தைக் காணும்படி ) , - ஏயும் உயிர் காட்டிக் 
கண்டிடுமாபோல - பொருந்திய உயிர் ( அத்துடனாய் 
நின்று ) காட்டு தன் மாத்திரையேயன்றி ( அக்கண்ணொளி 
யோடு கூடச்சென்று அவ்வுருவத்தை ) க் காணுதலுஞ் 
செய்து உபகரிக்குமாறுபோல.-- 

உயிர்க்கு - உயிர்க்கு ( ஓர் 
விடயத்தை அறியும்படி ) , - ஈசன் காட்டிக்கண் 
டிடுவன் - முதல்வன் (உடனின்று ) அறிவித்தன் மாத்திரை 
யேயன்றி ( அவ்வுயிருணர்வோடு கூட அத்து விதமாய்ச் 
சென்று அவ்விடயத்தை ) அறிதலுஞ்செய்து உபகரித்து 


552 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


வருமாகலான் . - காயம் ஒழிந்தால் சுத்தனாகி ஆன்மா 
( எல்லா மலங்களும் பின்காயமொடு மாயுமென மேலைச் 
சூத்திரத்து இறுதியிற் கூறியவாற்றாற் ) காயம் ஒழிந்தான் 
( மும்மலங்களும் நீங்கப்பெற்றுச் ) சுத்தனாவோனாகிய 
ஆன்மா ,-இத்தை ஆயும் அறிவு உடையனாய் - ( முதல் 
வன் ) இங்ங்னம் அத்துவிதமாய் நின்று உபகரித்து வரு 
முரிமையைக் கடைப்பிடித்தறிந்துகொண்டு நிற்கப்பெ 
றின் , -- அன்பு செய்ய - ( அத்தொடர்பு பற்றிய அம்முதல் 
வன் றிருவடிகளைத் தலைப்படுதற்கண் ) இச்சை இடையறாது 
நிகழும் அங்ஙனம் அறிவிச்சைகள் இரண்டும் பிறிதொன் 
றிற் சேறலின்றி அவ்வத்துவித நிலையொன்றேபற்றி முதல் 
வன் திருவடிக்கண்ணவாய் ஒருங்குநிகழவே.- அந்நிலைமை 
இந்நிலையில் அடைந்தமுறையாலே - காயம் ஒழிந்தபின் 
மலநீங்கிச் சுத்தனாய்நிற்குமுறைமை காயத்தோடு நிற் 
புழித்தானே கைகூடப்பெறுதலால் , -- மாயமெலாம் நீங்கி 
( ஏனைக்கிரியையுமே ) எல்லா மலங்களையும் (இம்மையே ) நீத் 
தொழித்து ( அவ்வறிவிச்சைகளோடொப்ப ஒரு வழிக் 
கொண்டு) , -- அரன் மலர் அடிக்கீழ் மாறாத சிவா நுப 
வம் மருவிக்கொண்டே இருப்பன் - அம்முதல்வனது 
செங்கமலமலர்போலுந் திருவடியைத் தலைக்கூடப்பெற்று 
மாறுபடாத சிவாநுபூதியே சுவாநுபூதியாகக் கொண்டு 
வாழ்வன் என்க . 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . கண்ணிந்திரியம் ஓருருவத்தைக் காணும்படி 
உயிரத்துடனாய் நின்று காட்டு தன்மாத்திரையேயன்றி அக் 
கண்ணொளியோடு கூடச் சென்று , அவ்வுருவத்தைக் காணு 
தலுஞ்செய் துபகரிக்குமது போல , உயிரொரு விடயத்தை 


பதினெராஞ்சூத்திரம் 


553 


. 


பறியும்படி முதல்வ னுடனின்றறிவித்தன்மாத்திரையே 
யன்றி அவ்வுயிருணர்வோடு கூட அத்துவிதமாய்ச் சென்று 
அவ்விடயத்தை பறிதலுஞ்செய் துபகரித்து வரு மாகலான் , 
எல்லாமலங்களும் பின்காயமொடு மாயுமென மேலைச் 
சூத்திரத்திறுதியிற் கூறியவாற்றாற் காயமொழிந்தான் மும் 
மலங்களும் நீங்கப்பெற்றுச் சுத்தனாவோனாகிய வான்மா, 
முதல்வனிங்கனம் அத்துவிதமாய்நின்று உபகரித்துவரு 
முரிமையைக் கடைப்பிடித் தறிந்து கொண்டு நிற்கப்பெறின் , 
அத்தொடர்புபற்றிய வம்முதல்வன் றிருவடிகளைத் தலைப்படு 
தற்கண் இச்சையிடையறாது நிகழும் ; அங்ஙனம் மறிவிச்சை 
களிரண்டும் பிறிதொன்றிற் சேறலின்றி அவ்வத் துவிதநிலை 
பொன்றேபற்றி முதல்வன்றிருவடிக்கண்ணவாய் ஒருங்கு 
நிகழவே , காயமொழிந்தபின் மல நீங்கிச் சுத்தனாய் நிற்கு 
முறைமை காயத்தோடு நிற்புழித்தானே கைகூடப்பெறுத 
லால் , ஏனைக்கிரியையுமே எல்லாமலங்களையு மிம்மையே நீத் 
தொழித்து அவ்வறிவிச்சைகளோடொப்ப வொருவழிக் 
கொண்டு அம்முதல்வன் றிருவடியைத் தலைக்கூடப்பெற்று , 
சிவானு பூ தியே சுவானுபூதியாகக்கொண்டு வாழ்வனென் 
பதாம் . 


அத்துவிதநிலை விளக்குவதாகிய காணுமுபகார மாத்திரையே 
மீண்டுக்கூறப் புகுந்தார் , இனிது விளங்குதற்பொருட்டு ஐந் 
தாஞ்சூத்திரத்துட் கூறிப்போந்த காட்டுமுபகாரத்தையு மனுவதித் 
துடன் கூறினார் . ஈண்டுக்காணு முபகாரமாத்திரையே கூறுதல் கருத் 
தென்பது முதனூலின் “உள்ளத்தைக்கண்டு காட்டல் என்பதற்கு 
(சிவஞானபோதம் பதினொசாஞ்சூத்திரம் .) அவனுமவற்றதுவிட 
யத்தையுணருமென்றது ” எனக் காணுமுபகாரமாத்திரையே வேறெ 
டுத்துக்கொண்டுரைத்த கண்ணழிப்புரையானு முணர்க . காட்டு முப் 

70 


554 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அகச் 


காரமாத்திரையே யன்றி அதன் பின்னாக வுடனின்று காணுமுபகார 
மும் வேண்டப்படுமென்பது . எவ்விடத்து மென்னுஞ்செய்யுளின் 
விளங்கக் காட்டுதும் ; ஆண்டுக்காண்க . 

காயமொழிந்தாற் சுத்தனாகியான்மா இத்தையாயு மறிவடை 
யனாயெனவியையும் . 

ஆகியென்றது பெயர் . 

அந்நிலையென்பதற்கு வேறுவேறுரைப்பாருமுளர் . 
சுட்டு அடுக்கநின் ற தனை யொழித்து வேமென் றனைச் சுட்டுதல் 
செல்லாமையும் பிறவும் அவர் நோக்கிலர் . 

இருவகைப்பயனு மொருங்கே சேரவைத்து விளக்குவாராய் , 
மேலைச்சூத்திரத்து வேறுகூறாக வையாது ஒருவாறு வலியுறுக்கப் 
படு மூன்றாங்கூற்றைக் காயமொழிந்தாற் சுத்தனாகியெனவும் , அந் 
நிலைமை யிந்நிலையிலடைந்தமுறையாலே மாயமெலா நீங்கியெனவும் , 
அதெனொழிப்பாக ஈண்டெடுத்துக் கொண்டாராகலின் , அதனோடுளப் 
பட இச்செய்யுள் முக்கூற்ற தாயவாறு கண்டுகொள்க . ( 1 ) 
பரஞானத் தாற்பரத்தைத் தரிசித்தோர் பரமே 

பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் பார்க்க 
வருஞானம் பலஞான மஞ்ஞான விகற்பம் 

வாச்சியவா சகஞானம் வயிந்தவத்தின் கலக்கந் 
தருஞானம் போகஞா திருஞான ஞேயந் 

தங்கியஞா னஞ்சங்கற் பனைஞான மாகுந் 
திருஞான மிவையெல்லாங் கடந்தசிவ 

ந்தசிவ ஞான 
மாதலாற் சீவன் முத்தர் சிவமேகண் டிருப்பர் . 

சுப் 

பதவுரை 
பரஞானத்தால் பரத்தைத் தரிசித்தோர் - இத்தையாயு 
மறிவெனப்பட்ட பரஞானத்தால் அச்சிவத்தை ( த் 


- 


-- 
உபட்ட 


தனை 


தானம் பலஞானம் 
பதினொராஞ்சூத்திரம் 

555 
தெளிய ) நோக்கி அன்பு செய்யப்பெற்றார் , - பரமே பார்த் 
திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் - அவ்வொன் றனையே 
உணர்ந்து கொண்டு நிற்பரன்றி ( மேற்கூறிய பிராரத்தவா 

தாக்குதற்குரிய ஏனை ) ப்பதார்த்தங்களை ( ச் சிறிதுங் ) 
ஞானவிகற்பம் ( அவற்றைக் காணவருஞானங்களா 
வன ( கருவிகளைப்பற்றி நின்றறியுங் காட்சி அனுமானம் 
உரையெனப் ) பலவகைப்பட்ட ( அளவை ) ஞானங்கள் 
( அவையெல்லாஞ் ) சுட்டுணர்வின் பேதமாகலானும் , 
வாச்சிய வாசக ஞானம் கலக்கந்தரு வயிந்தவத்தின் 
ஞானம் - ( ஏனைக்கேட்டலின்கண்ணதாகிய ) சாத்திரஞானம் 
ஐயந்தருவதாய் ( நால்வகைவாக்கைப்பற்றி நிகழும் ) 
விந்து ஞானமேயாகலானும் , -- போகத்தங்கிய ஞாதிரு 
ஞான ஞேயஞானம் சங்கற்பனை ஞானமாகும் ( அக் 
கலக்கந்தருஞானம் ) போம்படி (சிந்தித்துத் தெளிதற் 
கண்ணதாய்த் ) தங்கிய பேதஞானமும் பாவனைஞானமாத 
லேயன்றி ( அனுபூதி ) ஞானமாகாமையானும்.-- இவை 
யெல்லாங்கடந்த சிவஞானம் திருஞானம் - இவையனைத் 
திற்கு மேலாய் ( ஈண்டுக்கூறப்பட்ட இச் ) சிவஞானம் 
( ஒன்றே பதார்த்தங்களைப் பார்க்கவாராத ) சிறப்புடைய 
ஞானம் , - ஆதலால் சீவன் முத்தர் சிவமேகண்டிருப்பர் 
ஆகலான் ( இதனைப்பெற்ற ) சீவன்முத்தர் சிவமொன்றே 
கண்டிருப்பர் ( அன்றி ஏனைப்பதார்த்தங்களை நோக்கிப் 
பிராரத்தவாதனையிற் படுவாரல்லர் ) என்க , 

பொழிப்புரை 
எ - து . 

இத்தையாயுமறிவெனப்பட்ட பரஞானத்தால் 
அதனைத் தெளிய நோக்கி அன்பு செய்யப்பெற்றார் , அவ் 
வொன்றனையே யுணர்ந்துகொண்டு நிற்பரன்றி மேற்கூறிய 


சிவ 


556 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பிராரத்தவாதனை தாக்குதற்குரிய ஏனைப்பதார்த்தங்களைச் 
சிறிதுங் காண்பாரல்லர் ; அவற்றைக் காணவரு ஞானங்களா 
வன ; கருவிகளைப் பற்றிநின்றறியுங் காட்சி யநுமான முரை 
யெனப் பலவகைப்பட்ட அளவைஞானங்கள் ; அவையெல் 
லாஞ் சுட்டுணர்வின் பேதமாகலானும் , ஏனைக் கேட்டலின்கண் 
ணதாகிய சாத்திரஞானம் நால்வகைவாக்கைப்பற்றி நிகழும் 
விந்து ஞானமேயாகலானும் , சிந்தித்துத் தெளிதற்கண்ண 
தாகிய பேதஞானமும் பாவனைஞானமாதலேயன்றி அனுபூதி 
ஞானமாகாமையானும் , இவையனைத்திற்கும் மேலாய் ஈண்டுக் 
கூறப்பட்டவிச் சிவஞானமொன்றே பதார்த்தங்களைப் பார்க்க 
வாராத சிறப்புடைய ஞானமாகலான் , இதனைப் பெற்ற சீவன் 
முத்தர் சிவமொன்றே கண்டிருப்பரன்றி ஏனைப் பதார்த்தங் 
களை நோக்கிப் பிராரத்தவாதனையிற் படுவாரல்லரென்பதாம் . 


சிவமே கண்டிருப்பரென்றது முடிந்தது முடித்தல் , ஏகாரம் 
பிரிநிலை, 


ஈண்டு அஞ்ஞானமென்றது சுட்டுணர்வின்மேற்று , 


கலக்கம் ஐயம் . கேட்டலறிவு மேற் சிந்தித்துத் தெளியும்படி 
ஐயத்தை விளைத்தல்பற்றி , அதனைக் கலக்கந் தரு ஞானமென்றார் .. 
போகத் தங்கியஞானமென்றது அக்கலக்கந் தருஞானம் போம்படி 
யவ்வாறு தங்கிய ஞானமென் றவாறு . 


சீவன்முத்தர் பிறிதொன்றனைப் பாராரென வற்புறுத்தோதிய 
விதனானே , பிராரத் தவினை மங்கிப்போயவழியும் மங்காது நின்று 
ழல்விப்பதாகிய அதன்வாதனை பற்றறக் கழியுமாறு சாதிக்கப்பட் 

( 2 ) 


பதினொராஞ்சூத்திரம் 


557 


அநாதியுட லொன்றினைவிட் டொன்று பற்றிக் கன்மா 

லாயழிந்து வருதலா லந்த மில்லை 
பினதியருள் பெற்றவர்க ணித்தவுரு வத்தைப் 

பெற்றிருக்கை முத்தியெனிற் பெறும்பதமே யிதுவு 
மினாதுநிலை யிதுதானுங் காய முண்டே 

லிருங்கன்ம மாயைமல மெல்லா முண்டா 
மனாதிதரு முடலாதி காரியத்தா லநாதி 

மலமறுக்கு மருந்தற்றா லுடன்மாயுங் காணே . 


சுப் 


- 


பதவுரை 


உடல் அநாதி ஒன்றினைவிட்டு ஒன்றுபற்றிக் கன் 
மால் ஆய்ப் பின் அழிந்து வருதலால் அந்தம் இல்லை 
உடம்பாவது அநாதியாய் (உயிரைப்பற்றி நீரோட்டம் 
போல ) த் தொடர்ச்சியாய்க் கன்மத்திற்கேற்ப ஆகியும் 
பின்னர் அழிந்தும் வருவதாகலான் அதற்கொரு முடிவு 
கூறுதல் பொருந்தாமையின் , - ஆதி அருள் பெற்றவர்கள் 
நித்த உருவத்தைப் பெற்றிருக்கை முத்தியெனில் - ( உரு 
வசிவசமவாதிகள் ) முதல்வனருளைப் பெற்றவர்கள் 
( இவைபோலன்றி ) நித்திய சுத்த மங்கள மயமான திப்பிய 
சரீரத்தைப் பெற்றிருத்தல் முத்தியென்பரெனின் , - காயம் 
உண்டேல் மாயை இருங்கன்மம் மலம் எல்லாம் உண்டாம் 
- உடம்புள தாகவே ( அதற்குக் காரணமாகிய ) மாயையும் 
( அதன்கணிகழும் உண்டிவினைகட் கேதுவாகிய ) மிக்க 
கன்மமும் ( அதனையியைவிப்பதாகிய ) ஆணவமலமுமாகிய 
அனைத்தும் விட்டு நீங்குதலில்லை.- இதுதானும் இனாதுநிலை 
- அதுவும் இன்னாமையைப் பயக்கும் நிலையேயாம்.- இது 
வும் பதமே பெறும்- ( ஆகவே ) அதனை ( முத்தியென்பதற் 
குத்தாற்பரியம் )பதமுத்தியென்பதேயாம்.- மனாதி தரும் 


558 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


உடல் காரியத்தால் ஆதி - மனமுதலிய புரியட்டக வுடம் 
பினின் றுந் தோன்றுவதாகிய இவ்வுடம்பு அக்காரியப் 
பாட்டால் ஆதியாய் , -அநாதி மலம் அறுக்கும் மருந்து 
அற்றால் உடன் மாயும் காணே - அநாதியாகிய மலநோய் 
தீர்தற்கு மருந்தாய் ( வரும் இஃது அக்காரண நீங்கிய வழித் ) 
தானு முடனீங்குவதாம் ( ஆகலான் அது பொருந்தாது ) 
என்க . 


எ -து . 


சிவ 

பொழிப்புரை 
உடம்பாவது அநாதியாயுயிரைப்பற்றி நீரோட் 
டம்போலத் தொடர்ச்சியாய் வருவதாகலான் அதற்கொரு 
முடிபு கூறுதல் பொருந்தாமையின் முத்தியினும் இவை 
போலன்றி நித்தியசுத்தமங்கள மயமான திப்பிய சரீரமுண் 
டென்னும் உருவசிவசமவா திகண் மதமடாது உடம்புள தா 
கவே அதற்குக்காரணமாகிய மாயையும் அதன்கணிகழு 
முண்டி வினைகட்கேதுவாகிய கன்மமும் அதனை யியைவிப்பதா 
கிய வாணவமலமும் விட்டு நீங்குகலின்மையின் அதுவு மின் 
னாமையைப் பயக்கு நிலைபை பேயாகலானும் , ஆகவே யதனை 
முத்தியென்பதற்குத் தாற்பரியம் பதமுத்தியென்பதேயாமா 
கலானும் , மனமுதலிய புரியட்ட கவுடம்பினின்றுந் தோன்று 
வதாகிய விவ்வுடம்பு அக்காரியப்பாட்டா லாதியாய் அநாதி 
யாகிய மலநோய் தீர்தற்குமருந்தாய்வரும் , இஃது அக்காரண 
நீங்கியவழித் தானுமுடனீங்குவதன்றி நிற்றற்கோ ரியைபின் 
மையான் அந்த மாதற்க ணாசங்கையின்மையானு மென் 
பதாம் . 


இதனானே மாயாமலம் பற்றறக்கழியுமாறு தடைவிடைகளாற் 
சாதிக்கப்பட்டது . 

( 3 ) 


பதினொராஞ்சூத்திரம் 


559 


தெரிவரிய மெய்ஞ்ஞானஞ் சேர்ந்த வாறே 

சிவம்பிரகா சிக்குமிங்கே சீவன்முத்த னாகு 
முரியமல் மௌடதத்தாற் றடுப்புண்ட விட 

மொள்ளெரியி னொளிமுன்ன ரிருளுந் தேற்றின் 
வருபரல்சேர் நீர்மருவு கலங்கலும் போலாகி 

மாயாதே தன்சத்தி மாய்ந்து காயந் 
திரியுமள வும்முள தாய்ப் பின்பு காயஞ் 

சேராத வகைதானுந் தேயு மன்றே . 


சுப் 


பதவுரை 


தெரிவு அரிய மெய்ஞ்ஞானம் சேர்ந்தவாறே - ( மேற் 
கூறிய ) தெரிதற்கரிய மெய்ஞ்ஞானத்தைப் பெற்றவழி 
யும் ) , -சிவம் பிரகாசிக்கும் - ( அதனால் ) சிவம் பிரகாசித்த 
வழியும் , - இங்கே சீவன் முத்தனாகும்- ( அதனால் ) ஈண்டுச் 
சீவன்முத்தராயவழியும் ( முறையே ), -- தேற்றின் வருபரல் 
சேர் நீர் மருவு கலங்கலும் தேற்றாமரத்துண்டாகிய 
வித்தினாற்றேற்றப்பட்ட நீரின் மருவிய கலங்கலும் , -- ஒள் 
எரியின் ஒளிமுன்னர் இருளும் - மிக்க அக்கினிப்பிரகா 
சத்திற்கு முன்னர் இருளும் , - ஒளடதத்தால் தடுப்புண்ட 
விடமும் போலாகி - மருந்தினாற்றடைப்பட்ட நஞ்சமும் 
போல , - உரிய மலம் மாயாதே தன்சத்தி மாய்ந்து காயம் 
திரியும் அளவும் உளதாய் - சகசமாகிய ஆணவ மலங் 
கெடாது தனது சத்திகெட்டு ( வாதனைமாத்திரையாய் ) 
அவ்வுடம்புள்ள அளவு நின்று , - பின்பு காயம் சேராத 
வகைதானும் தேயும் அன்றே - மற்றொரு பிறவிக் கேது 
வாதலின்றி அதனோடு கழிந்தொழியும் என்க , 


560 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . மேற்கூறிய மெய்ஞ்ஞானத்தைப் பெற்றவழியும் , 
அதனாற் சிவம் பிரகாசித்த வழியும் , அதனாற் சீவன் முத்த 
ராயவழியும் , முறையே தேற்றின் வருபரல்சேர் நீர் மருவுகலங் 
கன்முதலிய மூன்றும் போல ஆணவமலந் தனது சத்திகெட்டு 
வாதனை மாத்திரையா பவ்வுடம்புள்ளவளவு நின்று , மற்றொரு 
பிறவிக்கு ஏதுவாதலின்றி அதனோடு கழிந்தொழியுமென் 
பதாம் . 


தேற்றின் வருபால்சேர் நீர் மருவு கலங்கல் பாஞானஞ் சோப் 
பெற்றார் மாட்டு மாய்ந்து கிடக்கு மலசத்தி ஒருகாரணத்தான் மேற் 
படினு மொட்டின்றி யங்ஙனம் விண்டொழிதற்கும் , சிவம்பிரகாசித் 
தார்மாட்டு ஒள்ளெரியினொளிமுன் னிருன் அஃதாண்டைக்குச் 
சிறி தாயினும் இயைபின்றியுஞ் சேய்மைக்கண்ணுள்ளதுபோலத் 
தோன்று தற்கும் , ஒளடதத்தாற் றடுப்புண்டவிடம் சீவன் முத்த 
ராகப் பெற்றார் மாட்டு ஒருவாற்றானு மியைபின்றியும் அந்நிலையின் 
மெலிவு பார்த்திருத்தற்கும் உவமையாயின . எதிர்நிரனிறையாக 
வைத்துக் கண்டுகொள்க . 


ஒள்ளெரியென விசேடித்ததனால் விளக்குமுதலிய அற்ப 
வெரியினொளிகள் நீக்கப்பட்டன . 


இதனானே ஆணவமலம் பற்றறக்கழியுமாறு கூறப்பட்டது . ( 4 ) 


ஆணவந்தா னநாதியந்த மடையா தாகு 

மடையினந்த வான்மாவு மழியுமெனிற் செம்பிற் 
காணலுறுங் களிம்பிரத் குளிகைபரி சிக்கக் 

கழியுஞ்செம் புருநிற்கக் கண்டோ மன்றே 


பதினொராஞ்சூத்திரம் 


5611 


தாணுவின்றன் கழலணையத் தவிருமலந் தவிர்ந்தாற் 

றான்சுத்த யிைருக்கை முத்தியரன் றாளைப் 
பூணவேண் டுவதொன்று மில்லையெனி னருக்கன் 
புகுதவிருள் போமடியிற் பொருந்தமலம் போமே . 

சுப் - பதவுரை 
ஆணவந்தான் அநாதி அந்தம் அடையாதாகும் 
( முற்கூறப்பட்ட ) ஆணவமலம் அநாதி ( நித்தமாதலால் ) 
நாசமடைவதின்று , -- அடையின் அந்த ஆன்மாவும் 
அழியு மெனின் - நாசமுறுமாயின் அவ்வான்மாவும் அழியு 
( மெனப்பட்டு நித்தமர் தற்கிழுக்காய் முடியு ) மெனின் 
( அற்றன்று ) , -- இரதகுளிகை பரிசிக்கச் செம்பில் காண 
லுறு களிம்பு கழியும் - இரதகுளிகை பரிசித்த மாத்தி 
ரையே செம்போடு சகசமாய் நின்ற களிம்பு நீங்கும் ( நீங் 
கவே ) , - செம்பு உரு நிற்கக் கண்டோம் அன்றே - செம் 
புரு வேறுநிற்றல் கண்டாமாகலின் ( அதுபோல ) .- தாணு 
வின் றன் கழல் அணைய மலம் தவிரும் - அரன்றிருவடியா 
கிய மெய்ஞ்ஞானஞ் சார்ந்த மாத்திரையே (உயிரோடுசக 
சமாய்நின்ற ) ஆணவமலம் நசிக்கும் , - தவிர்ந்தால் தான் 
சுத்தனாய் இருக்கை முத்தி - நசித்தவழி உயிர் வேறாய் 
நிற்றல் முத்தி ( என்றற்கோரிழுக்கின்மையான் முத்தி 
நிலையினுஞ் சகசமல நீங்குமாறில்லையென்னும் பாடாண 
வாதசைவர்மதமும் ) .-- அரன் தாளைப் பூணவேண்டுவது 
ஒன்றும் இல்லையெனின் – ( மெய்ஞ்ஞானஞ் சேர்ந்த மாத் 
திரையே மலநீங்கப்பெறுமது வே முத்தியாதல் அமையும் 
அதன் மேலும் ) அரன்றிருவடியைக் கலத்தல் வேண்டா 
வெனப் பேதவாதசைவர் கூறுவரெனின் , - அருக்கன் 
புகுத இருள்போம் - அருக்கனொளி மேவியவழி ( அருக் 
கனோடு கண்ணொளி கலந்தாலே ) இருள்பற்றறக்கழியும் 

71 


562 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


( அதுபோல ) , --அடியில் பொருந்தவே மலம்போம் - 
( மெய்ஞ்ஞானஞ் சேரினும் சிவம் பிரகாசித்துத் ) திருவடி 
யை (உயிர் ) பொருந்தினாலே ஆணவமலம் பற்றறக்கழியும் 
( ஆதலால் அவர் மதமும் அடா ) என்க . 

சிவ பொழிப்புரை 
எ - து . இரதகுளிகை பரிசித்தமாத்திரையே செம் 
போடு சகசமாய் நின்ற களிம்பு நீங்கச் செம்புரு வேறுநிற்றல் 
கண்டாமாகலின் , அதுபோல மெய்ஞ்ஞானஞ் சார்ந்த மாத்தி 
ரையே உயிர் வேறாய் நிற்ப உயிரோடு சகசமாய் நின்ற ஆணவ 
மலம் நசிக்குமென் றற்கோ ரிழுக்கின்மையான் , முத்தியினுஞ் 
சகசமல நீங்குமாறில்லையென்னும் பாடாணவாதசைவர் மத 
மும் , அருக்கெனொளி மேவினும் அருக்கெனொடு கண்ணொளி 
கலந்தாலன்றி இருள் பற்றறக் கழியாதவாறுபோல மெய்ஞ் 
ஞானஞ் சேரினுஞ் சிவம் பிரகாசித்துத் திருவடியை உயிர் 
பொருந்தினாலன்றி ஆணவமலம் பற்றறக் கழியுமாறின் 
மையின் , மெய்ஞ்ஞானஞ்சேர்ந்தமாத்திரையே மலநீங்கப் 
பெறும் அதுவே முத்தியாதலமையும் அதன்மேலுந் திரு 
வடியைக் கலத்தல் வேண்டாவென்னும் பேதவாத சைவர்மத 
மும் அடாவென்பதாம் . 


இதனானே தடைவிடைகளான் மேலது சாதிக்கப்பட்டது . 5 


நெல்லினுக்குத் தவிடுமிக ள நாதி யாயே 

நெல்லைவிட்டு நீங்கும்வகை நின்றநிலை நிகழ்த் தீர் 
சொல்லியிடிற் றுகளற்ற வரிசியின்பா லில்லை 

தொக்கிருந்து மற்றொருநெற் றோன்றி டாவா 


பதினொராஞ்சூத்திரம் 


563 


மெல்லவிவை விடுமறவே யிவை போல வணுவை 

மேவுமல முடல்கன்ம மநாதிவிட்டே நீங்கு 
நல்லசிவ முத்தியின்கட் பெத்தான் மாவை 

நணுகிநிற்கு மாதலா னசமுமின் றாமே . 


சுப் 


பதவுரை 


நெல்லினுக்கு அநாதியாயே முளை தவிடு உமிகள் 
நெல்லைவிட்டு நீங்கும் வகை நின்ற நிலை நிகழ்த்தீர் - அரிசி 
யொடுஞ் சகசமாய் நின்ற முளை தவிடு உமிகள் அவ்வரிசி 
யைவிட்டுக் கெட்டொழிய அரிசி கேடின்றி நிலைபெறு 
தல் ( கண்டாம் அவ்வியல்பு ) கூ று வீராக (எனின் ) , 
தொக்கு இருந்தும் மற்று ஒரு நெல் தோன்றிடாவாம் 
( அம்முளை முதலியன ) அடங்கிநிற்குமேனும் ( அவ்வரிசி 
முன் போல ) வேறொரு நெல்லுத் தோன்றுதற்குக் காரண 
மாதல் செல்லா வாம் ( அங்ஙனஞ்செல்லாமையான் ) . 
சொல்லியிடின் துகள் அற்ற அரிசியின் பால் இல்லை மெல்ல 
இவை அறவே விடும் இவைபோல - ( அவை ) சொல்லு 
மிடத்துக் குற்றமற்ற ( அவ் ) வரிசியின் கண் அடங்கி நிற்கு 
மென்றற்கோரியைபின்மையின் மெல்ல ( மெல்ல நீங்கி ) 
அவை ஆண்டில்லை யென்பதே தேற்றம் அவைபோல , 
அநாதி அணுவை மேவு மலம்உடல்கன்மம் நல்ல சிவ 
முத்தியின் கண் விட்டே நீங்கும் - அநாதியே உயிர்களோடு 
சகசமாய் நின்ற மல மாயை கன்மங்களாகிய மும்மலங் 
களும் நல்ல சிவமுத்தி நிலைக்கண் விண்டொழியுமென்றே 
கொள்க, - பெத்தான்மாவை நணுகி நிற்கும் ஆதலால் 
நாசமும் இன்றாமே - ( ஆண்டு விண்டொழியினும் ஏனைப் ) 
பெத்தரிடத்துக் காணப்படுதலால் அவை நித்தப்பொரு 
ளாதற்கும் இழுக்கில்லை என்க. 


564 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ பொழிப்புரை 
எ - து . அரிசியொடுஞ் சகசமாய் நின்ற முளை தவிடுமி 
கள் கெட்டொழிய அரிசி கேடின்றி நிலைபெறுதல் கண்டாம் ; 
அவ்வரிசி முன்போல வேறொரு நெல்லுத் தோன்றுதற்குக் 
காரணமாதல் செல்லாமையான் அவை யவ்வரிசியின்கண 
டங்கி நிற்குமென்றற்கு ஓரியைபின்மையின் , அவை ஆண் 
டில்லையென்பதே தேற்றம் . அவைபோல அநாதிபேயுயிர்க 
ளோடு சகசமாய்நின்ற மும்மலங்களும் முத்திநிலைக்கண் விண 
டொழியுமென்றே கொள்க . ஆண்டு விண்டொழியினும் 
ஏனைப் பெத்தரிடத்துக் காணப்படுதலால் அவை நித்தப் 
பொருளாதற்கும் இழுக்கில்லையென்பதாம் . 

இத்தைவிளைவித் தன்மலம் (உண்மை விளக்கம் , செ . 51 ) 
என்பதூஉமறிக. 

மெய்ஞ்ஞானஞ் சேர்ந்தமாத்திரையே மலம் பற்றறக்கழியு 
மென்பாரையும் ஈண்டுமறுப்பார் , மெல்லவிவைவிடுமறவே யென்றுங் 
கூறினார் . ஏகாரந் தேற்றம் . 

இனம்பற்றியும் உவமேயம்பற்றியும் முளையுமுடன் வைத்து 
ரைக்கப்பட்டது 


இதனானே இர தகுளிகை பரிசித்த செம்பிலுங் களிம்பு 
தொக்கிருக்குமெனக் கோடுமென்பாரைநோக்கித் தொக்கிருத்தல் 
செல்லாமை அநுபலத்தியேது வின் வைத்த ணர்த்தற்பொருட்டு ,, 
வேறுமோருவமை கூறுமுகத்தான் அம்மூன்று மொருங்கே வலி 
யுறுத்தப்பட்டன . 

இவையைந் துசெய்யுளும் மேலைச்சூத்திரத்தின் அகலுங்குற்ற 
மென்ற இறுதிக்கூற்றினொழிபாய் இயைபுபற்றி யீண்டுவைக்கப் 
பட்டன . 

( 6 ) 


முதலதிகரணம் 


- 


எவ்விடத்து மிறையடியை யின்றியமைந் தொன்றை 

யறிந்தியற்றி டாவுயிர்க ளீசன் றானுஞ் 
செவ்விதினி னுளம்புகுந்து செய்திபெலா முணர்ந்து 

சேட்டிப்பித் தெங்குமாய்ச் செறிந்து நிற்ப 
னிவ்வுயிர்க டோற்றும்போ தவனையின்றித் தோற்றா 

விவற்றினுக்கம் முதலெழுத்துக் கெல்லாமாய் நிற்கு 
மவ்வுயிர்போ னின்றிடுவ னாத லானா 
மானடியை யகன்று நிற்ப தெங்கே யாமே . 

சுப் பதவுரை 
எவ்விடத்தும் இறை அடியை இன்றி உயிர்கள் 
அமைந்திடா - பெத்தமுத்தியிரண்டினும் இறைவன் றிரு 
வடியையின்றி ஆன்மாக்கட்கு ( அறிவு செயல்கள் விளங் 
குதலும் விளங்கியபின் விடயத்திற் சென்று பற்றுதலும் ) 
அமைய மாட்டா ) அதுபற்றி ).-ஈசன்றானும் - இறைவனும் , - 
அம்முதலெழுத்துக்கெல்லாமாய் நிற்கும் அவ்வுயிர்போல் 
இவ்வுயிர்கள் தோற்றும்போது அவனையின்றித்தோற்றா 
இவற்றினுக்கு நின்றிடுவன் - அக்கரங்களை இயக்குதற் 
பொருட்டு அவற்றுடனிற்கும் அகரம்போல அவ்வான் 
மாக்கட்கு அறிவு செயல்கள் விளங்குங்கால் அவனையின்றி 
விளங்காமையின் அவை விளங்குதற்பொருட்டு அவ்வுயிர் 
களோடு கலந்து நிற்பன் -- ஒன்றை அறிந்து இயற்ற - 
( அங்ஙனம் விளங்கிய அறிவு செயல்கள் ) ஒருவிடயத்திற் 
சென்று பற்றுதற்பொருட்டு , --செவ்விதினின் உளம் 
புகுந்து செய்தியெலாம் உணர்ந்து சேட்டிப்பித்து எங்கு 
மாய்ச்செறிந்து நிற்பன் - அவ்வுயிர்களை அ திட்டி த்துக் 


566 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


கொண்டு அவைசெல்லுமாறெல்லாம் அறிந்து செலுத்தி 
அவ்விடயங்களினும் உடனாகக் கலந்து நிற்பன் , -ஆதலால் 
நாம் அரன் அடியை அகன்று நிற்பது எங்கே யாமே 
ஆகலான் (ஆணவமலத்தினீங்கி வேறுநின்ற ) வுயிர்கள் 
( அதுபோல ) இறைவனைவிட்டுத் தனித்து நிற்றல் ஓரிடத்தினு 
மில்லை என்க . 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . ஆன்மாவுக்கு அறிவுசெயல்கள் விளங்குதலும் 
விளங்கியபின் விடயத்திற் சென்று பற்றுதலும் இறைவன் 
றிருவடியையின்றியமையமாட்டா ; அதுபற்றி யிறைவனும் , 
அக்கரங்களை யியக்குதற்பொருட்டு அவற்றுடனிற்கும் 
அகரம்போல . அறிவுசெயல்கள் விளங்குதற் பொருட்டு 
உயிர்களோடுங் கலந்து நிற்பன் . அங்ஙனம் விளங்கிய அறிவு 
செயல்கள் பின் விடயத்திற்சென்று பற்றுதற்பொருட்டு 
அவ்வுயிர்களைய திட்டித்துக்கொண்டு அவை செல்லுமா 
றெல்லா மறிந்து செலுத்தி அவ்விடயங்களினு முடனாகக் 
கலந்து நிற்பனாகலால் ஆணவமலத்தினீங்கி வேறு நின்ற 
வுயிர்கள் அதுபோல இறைவனைவிட்டுத் தனித்து நிற்றல் 
ஒரிடத்துமில்லையென்பதாம் . 


எவ்விடத்தும் பெத்தமுத்தி யிரண்டினுமென்க . 


இதனுள் உயிர்க ளறிந் தியற்றியிடாவெனவும் ஈசன்றானுஞ் 
செறிந்து நிற்பனெனவுங் கூறியது ஆன்மாவி னறிவுசெயல்கள் 
விடயித்தற்கட்படு மியல்பிற்கும் , தோற்றும்போ தவனையின்றித் 
தோற்றாவெனவும் ஈசனவ்வுயிர்போ னின்றிடுவனெனவுங் கூறியது 
அவை விளங்குதற்கட்படு மியல்பிற்கு மெனக்கொள்க . 


பதினொராஞ்சூத்திரம் 


567 


இவ்விருதிறத்துள் உயிரிற் கலந்து நின்று அறிவு செயல்களை 
விளக்கு தலே காட்டு முபகாரமெனவும் , அவ்வுயிரை ய திட்டித்துக் 
கொண்டு சென்று விடயத்திற் கலந்து நிற்றலே காணுமுபகார 
மெனவுங்கொள்க . 


உயிர் ஒன்றனைவிடயித்தல் இறைவனவ் விடயத்துமுடன் 
சென்று கலந்தாலன்றி உயிரிற் கலத் தன்மாத்திரையா லமையா 
தென்பது , கண்ணொளிவிளக்கின் சோதியோடு கலந்தும் , விளக் 
கொளி கலந்தவற்றையன்றிக் காண்டல் செல்லாமையின் வைத் 
துணர்ந்துகொள்க . “ அறிவானுந் தானே யறிவிப்பான் றானே 
( அற்புதத் திருவந்தாதி , செ - 20. ) என் றபின் அறிவாயறி 
கின்றான்றானே என்ற அம்மை திருவந்தாதியுமிது . 


இதனானே அநாதி யுடனின்றவாணமலத்தை விட்டு நீங்கி , 
இறைவனோடு கூடுமாயின் அம்முறைபற்றி இறைவனையு மொரோ 
வழிவிட்டு நீங்கப்பெறும்போலு மென்னுமவ் வாதிகளை நோக்கி , 
அது கூடாமைக்கு எதுக்கூறுமுகத்தான் ஈசனுயிர்க்குக் காட்டிக் 
கண்டிடுவனென்ற முதற்கூறு தெரித்துணர்த்தி வலியுறுத்தப்பட் 

( 7 ) 


இரண்டாமதிகரணம் 


எங்குந்தா னிறைந்து சிவ னின்றா னாகி 

லெல்லாருங் காணவே வேண்டுந்தா னென்னி 
லிங்குந்தா னந்தகருக் கிரவியிரு ளாகு 

மீசனருட் கண்ணில்லார்க் கொளியாயே யிருளாம் 


568 


சிவஞான சித்தியார். சுபக்கம் 


பங்கந்தா னெழும்பதுமம் பக்குவத்தை யடையப் 

பரிதியலர்த் திடுவதுபோற் பருவஞ்சே ருயிர்க்குக் 
துங்கவரன் ஞானக்கண் கொடுத்தருளி னாலே 

சோதிக்குட் சோதியாய்த் தோன் றிடுவன் காணே . 


சுப் 


பதவுரை 


சிவன் எங்குந் தான் நிறைந்து நின்றானாகில் - முதல் 
வன் ( அத்துணைக்கலப்புடையனாய் ) எங்குஞ்செறிந்து 
நின் 

று உபகரித்துவரின் , - எல்லாருங் காணவே வேண்டுந் 
தான் என்னில் - யாவரும் அறிய வேண்டுமெனின் , -- 
இங்குந்தான் இரவி அந்தகருக்கு இருளாகும் - இவ்விடத் 
தே ஆதித்தன் (விளக்கமாயிருந்தும் ) அந்தகருக்கு இரு 
ளாயே நின்றாற்போல , - ஈசன் ஒளியாயே அருட்கண் 
இல்லார்க்கு இருளாம் - முதல்வன் உபகாரம் விளக்க 
மாயிருந்தும் ( அஃது ) அருட்கண்ணுடையார்க்கன்றி 
அறியவாராது.-- பங்கந்தான் எழும் பதுமம் பக்குவத்தை 
அடையப் பரிதி அலர்த்திடுவதுபோல் சேற்றிற்றோன்றிய 
பக்குவமுடைய தாமரைமலரை ஆதித்தன் அலர்வித்திடு 
தல்போல , -பருவம் சேர் உயிர்க்கு- ( அவ்வருட்கண்ணும் ) 
பக்குவமுடையார்க்கன் றி ( க் கிடைக்கப்பெறாது அப்பே 
றும் முதல்வனையின்றி அமையாது ) .-- ஞானக்கண் அரன் 
துங்க அருளினாலே கொடுத்து - ( ஆகலான் அப்பெற்றித் 
தாகிய ) அருட்கண்ணை முதல்வன் பெருங்கருணையாற் 
(பருவம்பார்த்திருந்து ). கொடுக்க ( அதனைப் பெற்றுமை 
யார்க்கே ) , - சோதிக்குள் சோதியாய்த் தோன்றிடுவன் 
காணே - அவன் அறிவுக்கறிவாய் நின்று அவ்வா றுபக்ரித் 
து வரும் ( அத்துவிதநிலை ) இனிது விளங்கும் என்க , 


பதினொராஞ்சூத்திரம் 


569 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . முதல்வன் அத்துணைக் கலப்புடையனா யெங் 
குஞ் செறிந்து நின்று உபகரித்துவரினும் , அஃதருட்கண் 
ணுடையார்க்கன்றி அறியவாராது ; அவ்வருட்கண்ணும் பக் 
குவமுடையார்க்கன்றிக் கிடைக்கப்பெறாது ; அப்பேறும் 
முதல்வனையின்றி யமையாது ; ஆகலான் அப்பெற்றித்தாகிய 
வருட்கண்னை முதல்வன் பருவம் பார்த்திருந்து கொடுக்கப் 
பெற்றுடையார்க்கே அவனறிவுக்கறிவாய்நின்று 
அவ்வாறுபகரித்துவருமத்துவிதநிலை இனிது விளங்குமென் 
பதாம் . 

இத்தையாயு மறிவுடையனாதற்கு உரிமை கூறியவாறு . 

பருவமெய்தாததூஉம் ஓரிடத் தொருக்கு காட்டுவார் , பங்கக் 
தானெழும் பதுமமென வேறுவமை கூறினார் . 

( 8 ) 
சென்றணையு நிழல்போலச் சிவனிற்ப னென்னிற் 

சென்றணையு மவன் முதலி சிவத்தையணைந் தொன்றாய் 
நின்றதுயிர் கெட்டென்னிற் கெட்டதணை வின்றா 

நிற்றதேற் கேடில்லை யணைந்து கெட்ட தென்னிற் 
பொன்றினதேன் முத்தியினைப் பெற்றவரார் புகனீ 

பொன்றுகைபே முத்தியெனிற் புருடனித்த னன்றா 
மொன்றியிடு நீரொடுநீர் சேர்ந்தாற்போ லென்னி 
னொருபொருளாமதிபதியோடுயிர்பொருளொன்றன்றே. 

சுப் பதவுரை 
சென்றணையும் நிழல்போலச் சிவன் நிற்பனென்னின் 
( அரன் கொடுத்துத் தோன்றுவானெனல் வேண்டா ) பதி 
கராற் சென்றணையப்படு மர நிழல்போல முதல்வன் ( விகார 

72 


570 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


மின்றி ) நிற்ப (உயிர்தானே பருவஞ்சேர்ந்தவழி ஞானக் 
கண்ணைப்பெற்று அரனைத்தலைக்கூடுதல் அமையு ) மென 
ஈசுரவவிகாரவாதி மதம் பற்றிக்கூறின் .--சென்றணை யு 
மவன் முதலி - ( மர நிழலுக்குச் சுதந்திரமின்றிச் சென் 
றணை வார்க்கு அச்சுதந்திர மாமாறுபோல முதல்வனுக்குச் 
சுதந்திரமில்லை ) அவனைத் தலைக்கூடுவதாயுள்ள வுயிருக்கே 
சுதந்திரம் ( எனப்பட்டு வழுவாம் ) .-- உயிர் கெட்டுச் 
சிவத்தை அணைந்து ஒன்றாய் நின்றதென்னின் - இனிப் 
பரிணாமவாதிகள் உயிர்கெட்டுக் கூடி அரனடியில் ஒன் 
றாய்ப்போ மன்பரெனின் , - கெட்டது அணைவு இன்றாம் 
கெட்டாற் கூடுமாறின்மையானும் , -- நின்றதேல் - ( கெ 
டாது ) நின்று கூடுமெனின் ,-கேடு இல்லை - ( அவ்வாறு 
கூடியவழிக் கேடின்மையின் ( ஒன்றாதல் பெறப்படாமை 
யானும் ) , - அணைந்து கெட்டதென்னின் - கூடியபின் 
கட்டதெனின் , - பொன்றின தேல் முத்தியினைப் பெற்ற 
வர் ஆர் நீ புகல் - கெட்டவழி ( முத்திபெறுவதொன் 
றின்மையானும் ) அம்முத்தியினைப்பெற்றவர் யாவர் நீ 
கூறுவாயாக - பொன் றுகையே முத்தியெனின் - கேடே 
முத்தியெனின் , -- புருடன் நித்தன் அன்றாம் - உயிர் நித்த 
மாதல் செல்லாமையானும் ( அதுவும் வழுவாம் ) , - நீரொடு 
நீர் சேர்ந்தாற்போல் ஒன்றியிடும் என்னின் - இனி அயிக்க 
வாதிகள் நீரிலே நீர்சேர்ந்தாற்போல ( உயிர் அரனடியைச் 
சேர்ந்து ) ஒன்றாமென்பரெனின்.-- ஒருபொருளாம் அதி 
பதியோடு உயிர் பொருள் ஒன்று அன்றே ( நீருநீரும் 
போல ) ஒப்பற்ற பொருளாகிய முதல்வனும் உயிரும் 
( தம்முட் ) சமப்பொருளாதல் செல்லாமையின் ( அவர் 
மதமும் அடாது ) என்க . 


பதினொராஞ்சூத்திரம் 


571 


சிவ பொழிப்புரை 
எ - து . அரன் கொடுத்துத் தோன்றுவானெனல் 
வேண்டா , பதிகராற் சென்றணையப்படும் மரநிழல்போல 
முதல்வன் விகாரமின்றி நிற்ப உயிர் தானே பருவஞ்சேர்ந்த 
வழி ஞானக்கண்ணைப் பெற்று அரனைத் தலைக்கூடுமென 
வமையுமென ஈசுரவவிகாரவாதிமதம்பற்றிக் கூறின் , மரநிழ 
லுக்குச் சுதந்திரமின்றிச் சென்றணைவாருக்கு அச்சுத ந் 
திரமாமாறுபோல , முதல்வனுக்குச் சுதந்திரமில்லை அவனைத் 
தலைக்கூடுவதாகிய வுயிர்க்கே சுதந்திரமெனப்பட்டு வழுவாம் 
இனிப் பரிணாமவாதிகள் உயிர் கெட்டுக் கூடி அரனடியி 
லொன்றாய்ப் போமென்பர் . கெட்டாற் கூடுமாறின்மையா 
யானும் , கெடாது நின்று கூடுமெனின் அவ்வாறு நின்று கூடிய 
வழிக் கேடின்மையின் ஒன்றாதல் பெறப்படாமையானும் , 
கூடியபின் கெட்டதெனிற் கெட்டவழி முத்தி பெறுவ 
தொன்றின்மையானும் , கேடே முத்தியெனின் உயிர் நித்தமா 
தல் செல்லாமையானும் , அதுவும் வழுவாம் . இனி ஐக்கவாதி 
கள் நீரிலே நீர் சேர்ந்தாற்போல உயிரரனடியைச் சேர்ந் 
தொன்றா மென்பர் . நீருநீரும்போல முதல்வனுமுயிருந் தம் 
முட் சமமாதல் செல்லாமையின் அவர் மதமும் அடாதென் 
பதாம் . 

அரன்மலாடிக்கீ ழிருக்குமியல்பு வேறுவேறாகக் கூறுமவ் 
வம்ம தங்களைப் பரிகரித்தவாறு , 

( 9 ) 
செம்பிரத குளிகையினாற் களிம்பற்றுப் பொன்னாய்ச் 

செம்பொனுடன் சேருமலஞ் சிதைந்தாற் சீவ 
னம்பனுடன் கூடுமெனிற் பொன்போ லல்ல 

னற்குளிகை போலவர னணுகுமலம் போக்கி 


572 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பம்பொனடிக் கீழ்வைப்ப னருங்களங்க மறுக்கு 

மக்குளிகை தானும்பொன் னாகா தாகு 
மும்பர்பிரா னுற்பத்தி யாதிகளுக் குரிய 

னுயிர்தானுஞ் சிவானுபவ மொன்றினுக்கு முரித்தே . 


சுப் பதவுரை 


செம்பு இரதகுளிகையினால் களிம்பு அற்றுப் பொன் 
னாய்ச் செம்பொனுடன் சேரும் - ( களிம்புள்ளளவும் ) 
செம்பு ( பொன்னுடன் ஒத்தொன்றாமாறில்லையாயினும் )) 
இரதகுளிகையினாற் களிம்பு நீங்கியவழிப் பொன்னாய்ச் 
செம்பொன் னுடன் ஒத்தொன்றாதல் செல்லும் ( அது 
போல ) , - மலஞ்சிதைந்தால் சீவன் நம்பனுடன் கூடுமே 
னின் - மலநீங்கியவழி உயிர் முதல்வனோடு ஒத்தொன்றா 
மெனின் ( அஃதும் அடாது ) .-- நற்குளிகைபோல அரன் 
பொன்போல் அல்லன் - (உயிர்க்கு மலத்தை நீக்கும் 
ஆற்றலுடைய முதல்வனைச் செம்பிற்குக் களிம்பு நீக்கும் 
ஆற்றலுடைய ) நன்மையாய இரதகுளிகைகளோடு 
ப்புறுத்தலன்றி ( அவ்வாற்றலில்லாத ) பொன் 
ஒப்புறுத்துதல் ஈண்டைக்கேலாமையானும் , - நணுகும் 
மலம் போக்கி அம் பொன் அடிக்கீழ் வைப்பன்- ( முதல் 
வன் ) பொருந்திய மலத்தை நீக்கிப் பொன் போலுந் திரு 
வடிக்கீழ் (உயிரை) வைப்பனாயின்.- அருங்களங்கம் 
அறுக்கும் அக்குளிகை பொன்றானும் ஆகாது மிக்க 
களிம்பை ஒளித்த அக்குளிகைகளாகப் பொன்னாகாது 
( அதுபோல ) , - உயிர்தானும் சிவாநுபவம் ஒன்றினுக்குமே 
உரித்து - ( மலநீங்கியவழியும் ) உயிர் சிவா நுபவம் ஒன் 
றற்கே . சுதந்திரமாம் . - உற்பத்தி ஆதிகளுக்கு உம்பர் 
பிரான் உரியனாகும் ஐந்தொழிலெல்லாவற்றிற்கும் 


ை 


- 


- 


பதினொராஞ்சூத்திரம் 


573 


சிவ 


முதல்வனே சுதந்திரனாவன் ( ஆகலின் உயிர் முதல்வனோடு 
ஒத்தொன்றாதல் செல்லாமையானும் ) என்க , 

பொழிப்புரை 
எ -து களிம்புள்ளளவுஞ் செம்பு பொன்னுடனொத்து 
ஒன்றாமாறில்லை.பாயினுங் களிம்பு நீங்கியவழி ஒத்தொன்றா 
தல் செல்லுமென்பது மடாது . உயிர்க்கு மலத்தை நீக்கு 
மாற்றலையுடைய முதல்வனைச் செம்பிற்குக் களிம்பு நீக்கு 
மாற்றலுடைய இரதகுளிகைகளோ 

டொப்புறுத்துத 
லன்றி அவ்வாற்றலில்லாத பொன்னோ டொப்புறுத்துதல் 
ஈண்டைக்கேலாமையானும் , மலநீங்கியவழியுஞ் சிவானுபவ 
மொன்றற்கே சுதந்திரமாயவுயிர் ஐந்தொழிலெல்லாவற்றிற் 
குஞ் சுதந்திரனாகிய முதல்வனோ டொத்தொன்றாதல் 
செல்லாமையானுமென்பதாம் . 


ஒன்றினுக்குமென்னுமும்மை முற்றும்மை . 


" சிவானுபவ மொன்றினுக்கு முரித்தே யென்றவி தனானே , 
சிவானுபவத்திற்கு முரித் தன்றென்னுஞ் சுத்தசைவர்ம தமு 
மறுக்கப்பட்டது . 

( 10 ) 


சிவன் சீவ னென்றிரண்டுஞ் சித்தொன்றா மென்னிற் 

சிவனருட்சித் திவனருளைச் சேருஞ்சித் தவன்றான் 
பவங்கேடு புத்திமுத்தி பண்ணுஞ்சித் தவற்றிற் 

படியுஞ்சித் தறிவிக்கப் படுஞ்சித்து மிவன்றா 
னவன்றானே யறியுஞ்சித் தாதலினா லிரண்டு 

மணைந்தாலு மொன்றாகா தநந்நியமா யிருக்கு 
மிவன்றானும் புத்தியுஞ்சித் திவனாமோ புத்தி 

யிதுவசித்தென் றிடிலவனுக் கிவனுமசித் தாமே . 


574 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சுப்- பதவுரை 


- 


சிவன் சீவன் என்ற இரண்டும் சித்து ஒன்றாமென் 
னின் - முதல்வன் உயிரென்கிற - இருபொருளும் சித்தே 
யாகலான் ஒத்தொன்றா (மென்றலே அமைவுடைத்தன்றி 
உயிர்தானுஞ் சிவானுபவ மொன்றினுக்கு முரித்தேயென 
வேற்றுமைப்படுத்துக் கூறுதல் ஆண்டைக் கமையாதா ) 
லெனின் ( அற்றன்று ) , --சிவன் அருட்சித்து இவன் அரு 
ளைச்சேரும் சித்து - முதல்வன் அருளாகிய சித்தாம் உயிர் 
அவ்வருளைச் சேரும் சித்தாம் ,-அவன்றான் பவம் கேடு 
புத்தி முத்தி பண்ணும் சித்து ( இவன் ) அவற்றின் படியும் 
சித்து - முதல்வன் பவத்தினைக் கெடுத்துப் புத்தி முத்தி 
யளிக்குஞ் சித்தாம் உயிர் அவைகளில் அழுந்துஞ்சித் 
தாம் .-- அவன் தானே அறியும் சித்து இவன்றான் அறிவிக் 
கப்படும் சித்தும் முதல்வன் தானே யறியும் சித்தாம் 
உயிர் அறிவிக்க அறியுஞ் சித்தாம்.- இரண்டும் அணைந் 
தாலும் அநந்நியமாய் இருக்கும் ஒன்றாகாது ஆதலினால் - 
( ஒளியென்னும் பொதுமையால் ஒத்தொன்றாமாயினும் 
வியஞ்சகத்தையின்றி அமையாதாய் அதுவதுவாய் முந்திக் 
காணுங் கண்ணொளிக்கும் அதுபோலத் தனக்கொரு 
வியஞ்சகம் வேண்டாது தானே வியஞ்சகமாய் எல்லா 
வற்றையும் ஒருங்கே விளக்கிநிற்கு ஞாயிற்றினொளிக்கும் 
தம்முள் வேற்றுமை பெரிதாயினாற்போல இங்ஙனஞ் சித் 
திரண்டிற்கும் தம்முள் அந்தரங்க வேற்றுமை பெரிது 
முண்மையான் ) அவ்விருபொருளுந் தம்முட் கூடியவழி 
யும் அத்துவிதமாய் நிற்றலேயன்றி ஒன்றாய்ப்போமா 
றில்லை யாகலான் , --- இவன்றானும் புத்தியும் சித்து புத்தி 
இவனாமோ உயிரும் புத்தி தத்துவமுஞ் சித்தெனக் 
கூறப்படினும் புத்தி தத்துவம் உயிராதலில்லை , - இது 


பதினொராஞ்சூத்திரம் 


575 


சிவ 


அசித்தென்றிடில் அவனுக்கு இவனும் அசித்தாமே 
புத்திதத்துவஞ் சடமென்றிடின் ( ஏனைத்தத்துவங்களை 
நோக்க உயிர் சித்தேயாயினும் ) முதல்வனை நோக்க உயிர் 
அசித்தேயாம் என்க , 

பொழிப்புரை 
எ - து . இருபொருளுஞ் சித்தேயாகலான் ஒத்தொன்றா 
மென்றலே பமைவுடைத்தன்றி , உயிர்தானுஞ் சிவானுபவ 
மொன்றினுக்குமுரித்தேயெனவேற்றுமைப்படுத்துக்கூறுதல் 
ஆண்டைக்கமையாதாலெனின் , - அற்றன்று ; ஒளியென்னும் 
பொதுமையால் ஒத்தொன்றாமாயினும் வியஞ்சகத்தையின்றி 
யமையாதா யதுவதுவாய் முந்திக் காணுங் கண்ணொளிக்கும் 
அதுபோலத் தனக்கொரு வியஞ்சகம் வேண்டாது தானே 
வியஞ்சகமாய் எல்லாவற்றையு மொருங்கே விளக்கிநிற்கு 
ஞாயிற்றினெளிக்குந் தம்முள் வேற்றுமை பெரிதாயினற 
போல , சித்திரண்டற்குந் தம்மு ளந்தரங்கவேற்றுமை 
பெரிதுமுண்மையான் , அவ்விருபொருளுந் தம்முட் கூடிய 
| ழி யும் அத்துவிதமாய் நிற்றலேயன்றி ஒன்றாய்ப்போ 
மாறில்லையென்பதாம் . 


நீருநீரும்போல ஒத்தொன்றாய் நிற்குமென்னும் ஐக்கவாதிகளை 
மறுத்தற்கெழுந்த விவ்விரண்டு செய்யுளும் , ஒத்து வேறாய் நிற்கு 
மென்னும் அருவ சிவசமவாதிகளை மறுத்தற்குமுரியவாறு காண்க . 

( 11 ) 
இரும்பைக்காந் தம்வலித்தாற் போலியைந்தங் குயிரை 

யெரியிரும்பைச் செய்வதுபோ லிவனைத்தா னாக்கி 
யரும்பித்திந் தனத்தையன லழிப்பதுபோன் மலத்தை 

யறுத்தமல னப்பணைந்த வுப்பேபோ லணைந்து 


576 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


விரும்பிப்பொன் னினைக்குளிகை யொளிப்பதுபோ லடங்கி 

மேளித்துத் தானெல்லாம் வேதிப்பா னாகிக் 
கரும்பைத்தே னைப்பாலைக் கனியமுதைக் கண்டைக் 

கட்டிபையொத் திருப்பனந்த முத்தியினிற் கலந்தே . 


சுப் - பதவுரை 


காந்தம் இரும்பை வலித்தாற்போல் ( அமலன் ) அங்கு 
உயிரை இயைந்து - காந்தம் ( விகாரமின்றி நின் றே ) 
இரும்பை வலிப்பவுங்கண்டாம் அதுபோல இறைவனும் 
( விகாரமின்றியே ) உயிரைத் தன்வழிப்படுத்து நிற்பனாக 
லாற் (சென்றணையு நிழல்போலச் சிவனில்லாமை பற்றிச் 
சிவனிருவிகாரியாதற் கிழுக்கில்லை ). - எரி இரும்பைச் செய் 
வதுபோல் அனல் இத்து அரும்பு இந்தனத்தை அழிப்பது 
போல் ( அமலன் ) இவனைத் தானாக்கி மலத்தை அறுத்து - 
எரி இரும்பை ( க்கெடுத்தலின்றி ) த் தன் வண்ணமாக்கி ( த் 
தன்வண்ணமாக்குதற் குரித்தாகாது ) அவ்விரும்பின் கண் 
உடன் றோன்றி நிற்குங் கறைமாத்திரங்கெடச் செய்யும் 
அதுபோல இறைவனும் உயிரைத் தன்வண்ணமாகச் 
செய்து ( தன் வண்ணமாக்குதற் குரித்தாகாது அவ்வுயி 
ரின்கண் உடன்றோன்றி நிற்கு ) மலமாத்திரங்கெடச் செய்யு 
மாகலாற் ( பொன்றுகை முத்தியாகாமை பற்றி ஒன்றாதற் 
கிழுக்கில்லை ).- அப்பு அணைந்த உப்பே போல் விரும்பி 
அமலன் அணைந்து - நீரோடு சேர்ந்தவுப்புத் ( தன்சுவை 
முழுதும் அந்நீர்க்காக்கித் தன்னோடொப்பச் சமன்செய்து 
நிற்கும் அது ) போலவிரும்பி (உயிரைச் சேர்ந்த ) விறைவ 
னும் தனக்குரிய எண்குணங்களையும் அவ்வுயிரின்கட் 
பதிப்பித்துத் தன்னோடொப்பச்செய்து நிற்பனாகலான் 
( நீரொடு நீர் சேர்ந்தாற்போ லல்லாமைபற்றிச் சிவசம 


பதினொராஞ்சூத்திரம் 


577 


அடக்கி 


மாதற்கிழுக்கில்லை ), - குளிகை ( மேளித்துப் ) பொன்னினை 
ஒளிப்பதுபோல் தான் எல்லாம் மேளித்து வேதிப்பானாகி 

இரதகுளிகை ( செம்பையுருக்கித்) தன்னோடு 
கூட்டி ( வேதித்துப் பொன்னாகச்செய்தும் ) பொன்னியல் 
பைக் காட்டாது தன்னுளடக்கி நிற்குமாறுபோல இறை 
வன் (உயிரை ) அவ்வாறெல்லாஞ் செய்தும் ( அதனியல்பு 
சிறிதுந் தோன்றாது அறிவிறந்து நிற்குமாறு ) தனது வியா 
பகத்து ளடக்கிநிற்கு மாகலான் ( அப்பணைந்தவுப்புப்போ 
லணைந் தொப்பச்செய்தமைபற்றி உம்பர் பிரானொருவனே 
யுற்பத்தியாதிகளுக் குரியனாதற் கிழுக்கில்லை ) .--கரும் 
பைத் தேனைப் பாலைக் கனியமுதைக் கண்டைக் கட்டி 
யைக் கலந்தே ஒத்து ( அமலன் ) அந்தமுத்தியினில் இருப் 

கருப்பஞ்சாறு தேன் பால் கனி யிரதம் கற்கண்டு 
சருக்கரை முதலிய சுவைப்பொருளெல்லாம் ஒன்றாகக் 
கலந்தவழி ( யுள தாகிய சுவை இவ்வியல்பிற்றெனப் பிரித் 
தறியவாராமைபோல ) இறைவனும் பரமுத்தியில் ( உயிரின் 
கண் அங்ஙனங் கலந்தவழி இவ்வியல்பிற்றெனப் பிரித்தறிய 
வாராத ஆனந்தசொரூபமாய் ) நிற்பனாகலான் ( அறிவிறந்து 
நிற்றல்பற்றி உயிர்தானுஞ் சிவானுபவ மொன்றினுக்கு 
முரித்தாதற் கிழுக்கில்லை ) என்.க. 


பன் 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . காந்தம் விகாரமின்றி நின்றே இரும்பை வலிப் 
பவுங்கண்டாம் ; அதுபோல இறைவனும் விகாரமின்றியே 
உயிரைத்தன்வழிப்படுத்து நிற்பனாகலாற் சென்றணை யுநிழல் 
போலச் சிவனில்லாமைபற்றிச் சிவன் நிருவிகாரியாதற் கிழுக் 
கில்லை . எரி இரும்பைக் கெடுத்தலின்றித் தன் வண்ணமாக்கித் 

73 


578 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


தன்வண்ணமாக்குதற்குரித்தாகாது இவ்விரும்பின்கணுடன் 
றோன்றிநிற்குங் கறைமாத்திரங் கெடச் செய்யும் ; அதுபோல 
இறைவனும் உயிரைத் தன்வண்ணமாகச் செய்து தன்வண்ண 
மாக்குதற் குரித்தாகாது அவ்வுயிரின்கண்ணுடன்றோன்றி 
நிற்கு மலமாத்திரங் கெடச் செய்யுமாகலால் , பொன்றுகை 
முத்தியாகாமையற்றிபொன்றாதற் கிழுக்கில்லை. நீரோடு சேர்ந் 
தவுப்புத்தன் சுவை முழுவதுமந் நீர்க்காக்கித் தன்னோடொப் 
பச்சமஞ் செய்து நிற்கும் . அதுபோல உயிரைச் சேர்ந்தவிறை 
வனுந் தனக்குரிய எண்குணங்களையும் அவ்வுயிரின்கட்பதிப் 
பித்துத்தன்னோடொப்பச் செய்து நிற்பனாகலான் , நீரொடுநீர் 
சேர்ந்தாற்போ லல்லாமைபற்றிச்சிவசமமாதற் கிழுக்கில்லை. 
இரத குளிகை செம்பையுருக்கித் தன்னொடு கூட்டி வேதித் 
துப் பொன்னாகச் செய்தும் பொன்னியல்பைக் காட்டாது 
தன்னு ளடக்கி நிற்குமாறுபோல , இறைவன் உயிரையவ் 
வாறெல்லாஞ் செய்தும் அதனியல்பு சிறிதுந் தோன்றா தறி 
விறந்து நிற்குமாறு தனது வியாபகத்துளடக்கி நிற்குமா 
கலான் , அப்பணைந்தவுப்பே போலணைந்து ஒப்பச் செய்தமை 
பற்றி உம்பர் பிரானொருவனே உற்பத்தியாதிகளுக் குரியனா 
தற் கிழுக்கில்லை. கருப்பஞ்சாறு முதலிய சுவைப்பொருளெல் 
லாம் ஒன்றாகக் கலந்தவழியுள தாகிய சுவை இவ்வியல்பிற் 
றெனப் பிரித்தறிய வாராமைபோல , இறைவனுமுயிரின்க 
ணங்ஙனங் கலந்தவழி இவ்வியல்பிற்றெனப் பிரித்தறி 
வாராது ஆனந்த சொரூபமாய் நிற்பன் ஆகலான் அறிவிறந்து 
நிற்றல்பற்றி உயிர் தானுஞ் சிவானுபவ மொன்றினுக்கு 
முரித்தாதற்கு இழுக்கில்லையென்பதாம் . 

சென்றணையு நிழல்போலச் சிவனிற்பனென்பது முதலாகக் 
கூறுமவ் வாதிகளை மேலேமறுத்தவழி அவர் கூறுமாசங்கைகளை 


பதினொராஞ்சூத்திரம் 


579 


முறையேபரிகரித்துச் சித்தாந்தம் வலியுறுத்தற்பொருட்டு , இங்ங 
னம் வெவ்வேறுவமைகளின் வைத்துக்காட்டி ஒருங்கு கூறியவாறு . 

மலரடிக்கீழ்வைப்பனெனவும் , பாத நிழற்கீழ் நிற்கவெனவும் 
ஏகனாகிநின் றிடவெனவும் , அரன் மலரடிக்கீழிருப்பனெனவுங் கூ றிய 
இந் நான்கு சூத்திரக்கட்குந் தம்முட் பொருள் வேற்றுமை யில்லை 
போலுமென மயங்காமைப்பொருட்டு இறுதிக்கண்ணவற்றைத் 
தொகுத்தெடுத்துக்கொண்டு சிவரூபமுதலிய நான்காக வகுத்து 
வைத்துணர்த்தியவாறுமாம் . 

நின்மல சாக்கிர முதலிய ஐந்தவத்தையும் தெரித்துக்கூறிய 
வாறென்றலுமொன்று . 

ம தங்கத்துட் கூறப்படு மெழுவகை முத்திகளை வகுத்துக் 
கூறியதென் றுரைப்பாருமுளர் . 

இத்தரும்பிந் தனமெனவும் ஆகியடக்கியெனவும் கலந்தொத் 
தெனவு மியையும் . 

இத்தென்புழி அன்சாரியையும் இல்லுருபும் விகாரத்தாற் 
சொக்கன . 

அனலா னழிக்கப்படுத லொப்புமைபற்றி இரும்பின் கறையை 
இந் தனமாக வருவகஞ்செய்தார் . 

அணைந்தெனக்காரியத்தைக் காரணமாக வுபசரித்தார் . 
மேளித்தல் கூட்டுதல் . 
ஆகியுமெனச் சிறப்பும்மை விரித்துரைக்க . 
கலந்தவழியென்பது கலந்தெனத் திரிந்து நின்றது . 

அரும்பித்திந்தன த்தை அனலழிப்பதுபோலென்பதற்கு இவ் 
வாறுரைக்க வறியாது விறகின் மேல்வைத்து உரைப்பாருமுளர் ; 
விறகை யழித்தற்கட்படும் விசேடமின்மையானும் , ஏனைய போல 
உயிரோ டியை புடைத்தாதற்குரிய வுவமையன்மையானும் , அரும் 


580 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பித்தென வொரு சொல்லின்மையானும் , அவ்வுரை போலியென் 
றொழிக . அல்லதூஉம் , தீ இரும்பைச்செய்வதுபோற் சீவன் றன் 
னைப் பந்தனையை யறுத்துத்தானாக்கியென அறுத்தல் ஆக்குத 
லிரண்டும் இரும்பின் மேல்வைத்தே மேற்கூறிய வாசிரியர்க்கு , 
ஈண்டுமதுவே கருத்தாதலுணர்ந்து கொள்க : 


மேளித்துத் தானெல்லாம் வேதிப்பானாகியென் றதனை அடக்கி 
யென்பதனோடியையாது வேறுவைத்துரைப்பின் , ஏனையவற்றிற் 
கெல்லாம் உவமை தனித் தனி யெடுத்துக்காட்டி இது மாத்திரைக் 
குவமை கூறாமை குன்றக்கூறலாய் முடியுமென்றொழிக. 


இவையைந்து செய்யுளானும் இரண்டாங்கூற்றிற்கு அவ்வம் 
மதம் பற்றி நிகழுமாசங்கைகளைப் பரிகரிக்குமுகத்தாற் சித்தாந்தங் 
கூறப்பட்டது . 

( 12 ) 
பதினொராஞ்சூத்திரமுடிந்தது . 

ஆகத்திருவிருத்தம் - 321 . 


இட 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பயனியல் 
பன்னிரண்டாஞ்சூத்திரம் 


திருவிருத்தம் - 7 . 


பன்னிரண்டாஞ்சூத்திரம் 


இவ்வாறு பத்தாஞ்சூத்திரத்தானும் பதினொராஞ்சூத்திரத் 
தானும் முறையே பாசநீக்கமுஞ் சிவப்பேறுமாகிய பயன் பெற்றார்க் 
குச் சீவன் முத்திநிலைக்க ணிகழுமியல்பு வகுத்துக் கூறு தற்கெழுந் 
தது பன்னிரண்டாஞ்சூத்திரம் . 


செங்கமலத் தாளிணைகள் சேர லொட்டாத் 

திரிமலங்க ளறுத்தீச னேசரொடுஞ் செறிந் திட் 
டங்கவர்தந் திருவேட மாலயங்க ளெல்லா 

மரனெனவே தொழுதிறைஞ்சி யாடிப் பாடி 
யெங்குமியா மொருவர்க்கு மெளியோ மல்லோம் 

யாவர்க்கு மேலானோ மென்றிறுமாப் பெய்தித் 
திங்கண்முடி யாரடியா ரடியோ மென்று 

திரிந்திடுவர் சிவஞானச் செய்தியுடை யோரே . 


சுப் 


பதவுரை 


செங்கமலத் தாள் இணைகள் சேரல் ஒட்டாத் திரிமலங் 
கள் அறுத்து - செந்தாமரை மலர்போலுந் திருவடிகளை 
அணையவொட்டர் ( து அயர்த்தலைச் செய்விக்கும் பற்றறக் 
கழிந்த) மும்மலங்கள் (விளக்கற்றம் பார்க்கும் 
இருள் போல அறிவற்றம்பார்த்து நிற்பனவாகலான் 
அவற்றை யஞ்சிப் ) பரிகரித்து , - ஈசன் நேச ரொடும் 
செறிந்திட்டு - ( பரிகரித்தற்குத் துணையாகிய ) சிவபிரா 
னுடைய மெய்யன்பரோடு பயின்று , - அங்கு அவர்தம் 
திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரனெனவே தொழுது 
இறைஞ்சி ஆடிப் பாடி - ( அப்பயிற்சி நிலைபெறும்படி ) 


584 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அவரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் அரனெனக் 
கண்டு வழிபாடியற்றி ( ஆனந்தமேலீட்டால் ) ஆடல் 
பாடல்களைச் செய்து, -- எங்கும் ஒருவர்க்கும் யாம் எளி 
யோம் அல்லோம் யாவர்க்கும் மேலானோமென்று இறு 
மாப்பு எய்தி - ( இப்பேறு பெறமாட்டாரது சிறுமையை 
நோக்கி ) எவ்விடத்துமுள்ள ஒருவர்க்கும் யாம் எளிய 
ராதலின்றி ( த் திருவடியைத் தலைக்கூடப்பெற்றமை 
யான் ) யாவர்க்கு மேலானோமெனக் களித்து , -- திங்கள் 
முடியார் அடியார் அடியோமென்று திரிந்திடுவர் - பிறை 
யினை யணிந்த திருமுடியையுடைய சிவபிரான் றிருவடி 
யைத் தலைக்கூடப்பெற்றா ( ரது பெருமையை நோக்கி 
அவ ) ர்க்கடிமையென வாழ்வர் , - சிவஞானச் செய்தி 
யுடையோரே - ( இச்செய்கையை இயல்பாகவுடையார் ) 
சீவன்முத்தர் என்க , 

சிவ பொழிப்புரை 
எ- து . பற்றறக் கழிந்த மும்மலங்கள் , விளக்கற்றம் 
பார்க்கு மிருள் போல , அறிவற்றம் பார்த்து நிற்பனவாகலான் , 
அவற்றை யஞ்சிப்பரிகரித்தலும் , பரிகரித்கற்குத் துணை 
யாகிய மெய்யன்பரொடு பயிறலும் , பயிற்சி நிலைபெறும்படி 
அவரது திருவேடத்தையுஞ் சிவாலயத்தையும் அரனெனக் 
கண்டு வழிபடுதலுமுடையராய் , இப்பேறு பெறமாட்டாரது 
சிறுமையும் பெற்றாரது பெருமையும் நோக்கிக் களித்து 
வாழ்தல் , சீவன்முத்தர்க்குரிய வியல்பென்பதாம் . 
ஒட்டாவென்னும் 

பெயரெச்சமறை எதுப்பெயர்கொண்டு 
முடிந்தது . 

இச்செய்யுள் முதனூல் பன்னிரண்டாஞ் சூத்திரம் போல முக் 
கூற்ற தாமாறு கண்டுகொள்க . 

( 1 ) 


இரண்டாமதிகரணம் 


ஈசனுக்கன் பில்லா ரடியவர்க்கன் பில்லா 

ரெவ்வுயிர்க்கு மன்பில்லார் தமக்குமன் பில்லார் 
பேசுவதென் னறிவில்லாப் பிணங்களை நா மிணங்கிற் 

பிறப்பினிலு மிறப்பினிலும் பிணங்கிடுவர் விடுநீ 
யாசையொடு மரனடியா ரடியாரை யடைந்திட் 

டவர்கரும முன்கரும மாகச் செய்து 
கூசிமொழிந் தருண்ஞானக் குறியி னின்று 

கும்பிட்டுத் தட்டமிட்டுக் கூத்தாடித் திரியே . 


.. 


சுப் 


பதவுரை 


( காமுகனாவானொருவன் ஒரு வனிதையிடத்து அன்பு 
டையனென்பது அவளொக்கலைக் கண்டுழி நிகழும் அன் 
பினளவுபற்றியே தெளியப்படும் அதுபோல ஈசனுக்கன் 
புடைமை அவனடியவரைக் கண்டுழி நிகழும் அன்பினளவு 
பற்றியே தெளியப்படுமாகலான் ) அடியவர்க்கு அன்பு 
இல்லார் ஈசனுக்கு அன்பு இல்லார் - அடியவர் மாட் டன் 
பில்லாதார் ஈசன்மாட்டும் அன்பில்லாதாரே ( அங்ஙனம் 
ஈசனுக் கன்புடையார்போல் ஒழுகுதல் நாடகமாத்திரை 
யே பிறிதில்லை ) : - எவ்வுயிர்க்கும் அன்பு இல்லார் - ( எவ் 
வுயிர்க்கண்ணுமுளனாகிய ஈசனிடத் தன்புடையார்க்கே 
அத்தொடர்பு பற்றி எவ்வுயிர்க்கு மன்புடையராதல் கூடும் 
அங்ஙனம் ஈசனிடத் தன்பில்வழி ) எவ்வுயிர்க்கு மன்பில்லா 
தாரேயாவர் , -தமக்கும் அன்பு இல்லார் நாம் பேசுவது 
என் -- ( இவ்விடங்களின் அன்பில்லாதார் ) தம்முயிர்க்கு 
உறுதிசெய்து கொள்ளுவாரல்லராகலின் ( அதனை ) நாஞ் 

74 


586 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சொல்லுவதென்னை ( கழிகாமத்தராயினார்க்கு அத்தொடர் 
புடையார திணக்கம் அக்காமப்பைங்கூழை வளர்க்கு நீரா 
தல்பற்றி அதன்கட் கழிபேருவகை யாமாறுபோல ), -- நீ 
அரன் அடியார் அடியாரை அடைந்திட்டு அவர்கருமம் 
உன் கருமமாக அருண்ஞானக் குறியில் நின்று ஆசை 
யொடும் செய்து ( மாறாத சிவாநுபவ மருவிக்கொண்டு 
அரன் மலரடிக்கீழிருக்கப்பெற்ற ) நீ ( அதனை வளர்க்கு 
நீர்மையராகிய ) அத்தொடர்புடையாரோ டிணங்கி அவர் 
பணியை உன் பணியாகவே தற்போத முனைத்தலின்றி 
உவகை மிகுதியுடன் செய்து காமுகரல்லாதா ரிணக்கம் 
அக்காமப் பைங்கூழைப் பாறச்செய்யுங் களையாதல்பற்றி 
அதன்கண் வெறுப்பு மிகுதியாமாறுபோல ) , - அறிவில் 
லாப்பிணங்களை இணங்கில் பிறப்பினிலும் இறப்பினிலும் 
பிணங்கிடுவர் விடு - ( அச்சிவா நுபவத்தைக் கெடுக்கு 
நீர்மையராகிய ) அறிவில்லாப் பிணம் போன்றவரோடு 
இணங்கிற் பிறப்பிறப்பிற்படுத்துவராதலின் ( அதன்கண் 
வெறுப்பு மிகுதியால் அதனை ) விட்டு நீங்கி , கூசிமொழிந்து 
= ( அடியார துயர்வும் உன திழிவுநோக்கிக்) கூசி நயமொழி 
கூறி , -- கும்பிட்டுத் தட்டமிட்டுக் கூத்தாடித் திரியே-(உவ 
கைமிகுதியாற் ) கும்பிட்டுக் கைகொட்டிக் கூத்துமாடித் 
திரிவாயாக என்க , 


சிவ 


பொழிப்புரை 


- 


எ - து . கழிகாமத்தரர்யினார்க்கு , அத்தொடர்புடை 
யார திணக்கம் அக்காமப்பைங்கூழை வளர்க்கு நீராதல் பற்றி 
அதன்கட் கழிபேருவகையும் , அல்லாரதிணக்கம் அதனைப் 
பாறச் செய்யுங் களையாதல் பற்றி அதன்கண் வெறுப்புமிகுதி 
யும் , உளவாமாறு போல , மாறாத சிவானுபவ மருவிக்கொண்டு 


பன்னிரண்டாஞ்சூத்திரம் 


587 


அரன்மலரடிக்கீ ழிருக்கப்பெற்றார்க்கு , அதனை வளர்க்கு 
நீர்மையராகிய வத்தொடர்புடையாரோ டிணங்குதற்கண் 
உவகை மிகுதியும் , அதனைக் கெடுக்கு நீர்மையராகிய பிற 
ரோடிணங்குதற்கண் வெறுப்புமிகுதியும் , இயல்பா னுளவா 
மென்பதாம் . 


வி திமுகத்தாற் கூறினார் , சுவைப்பொருட் டுண்ணப்படும்பால் 
மருந்துமாமாறு போலச் சாதனமு மாமாறுணர்த்துதற்கு . முன் 
வருவனவற்றிற்கு மிஃதொக்கும் . 


காமுகனாவானொருவன் ஒருவனிதையிடத் தன் புடையனென் 
பது , அவளொக்கலைக் கண்டுழி நிகழுமன் பினளவுபற்றியே தெளி 
யப்படும் ; அதுபோல ஈசனுக்கன்புடைமை அவனடியவரைக் கண் 
குழி நிகழுமன்பினளவு பற்றியே தெளியப்படுமாகலான் , அடியவர்க் 
கன்பில்வழி ஈசனுக்கன் புடையார் போலொழுகு தல் நாடகமாத்தி 
ரையே பிறிதில்லை யென்பார் , அடியவர்க்கன்பில்லாரீசனுக் கன் 
பில்லாரென்றும் , எவ்வயிர்க்கண்ணு முளனாகிய வீசனிடத்து அன் 
புடையார்க்கே அத்தொடர்புபற்றி எவ்வுயிர்க்கு மன்புடையராதல் 
கூடுமென்பார் , ஈசனுக்கன் பில்லா செவ்வுயிர்க்கு மன்பில்லாரென் 
றும் , இவ்விடங்களிலன் பில்லா தார் தம்முயிர்க்குறுதி - செய்து 
கொள்ளுவா ரல்லரென்பார் , தமக்குமன்பில்லாரென்றுங்கூறினார் . 
அன்பிலா ரெல்லாந் தமக்குரியர் ( திருக்குறள் , அன்புடைமை , 
செ - 2. ) என்புழித் தம்மென்றது உடம்பை நோக்கியாகலின் , அஃ 
தீண்டைக்கு முரணாமையறிக . இதெனெதிர்மறைமுகத்தால் அடிய 
வர்க்கன்புடையாரது பெருமையுங் கண்டுகொள்க . அவர்கரும முன் 
கருமமாகச் செய்தலுந் தற்போத முனைத்து நின்று செய்யிற் குற் 
றமாமென்பார் , அருண்ஞானக் குறியினென்றார் . 


கூசுதல் அவருயர்வுந் தன்னிழிபும் நோக்கி நிகழ்வது . 


588 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


கும்பிடுதலுந் தட்டமிடுதலுங் கூத்தாடுதலும் உவகைமிகுதி 
யினிகழுமெய்ப்பாடு . 


இதனானே இரண்டாங் கூறு தெரித்துணர்த்தப்பட்டது . 


முதற்கூறு செங்கமலத் தாளிணைகள் சேரலொட்டாத் திரி 
மலங்களென ஆண்டே யுடம்பொடு புணர்த்தோதி வலியுறுத் தமை 
யின் , வேறு கூறிற்றிலர் . 

( 2 ) 


மூன்றாமதிகரணம் 


அறிவரியான் றனையறிய யாக்கை யாக்கி 

யங்கங்கே யுயிர்க்குயிரா யறிவு கொடுத் தருளாற் 
செறி தலினாற் றிருவேடஞ் சிவனுருவே யாகுஞ் 

சிவோகம்பா விக்குமத்தாற் சிவனு மாவர் 
குறியதனா லிதயத்தே பரனைக் கூடுங் 

கொள்கையினா லானாவர் குறியொடுதா மழியு 
நெறியதனாற் சிவமேயாய் நின்றிடுவ ரென்றா 

னேசத்தாற் றொழுதிடுநீ பாசத்தார் விடவே . 


சுப் 


பதவுரை 


அறிவு அரியான் - அசிந்திதனாய் நின்ற பரம்பொருள் . --- 
தனை அறிய - (உலகத்துள்ளார் )தன்னை அறிதற்பொருட்டு , 
யாக்கை ஆக்கி - திருநீறு கண்டிகைமுதலிய திருவேட 
மாகிய தனது வடிவத்தைத் தன்னன்பர்க்கு அளித்து , -- 
அங்கு அங்கே உயிர்க்கு உயிராய் அறிவு கொடுத்து - யாங் 


பன்னிரண்டாஞ்சூத்திரம் 


589 


. 


கணும் உயிர்க்குயிராய் அறிவினை விளக்கி , - அருளாற் 
செறிதலினால் - அருளாற்கலத்தலானும் , - திருவேடம் 
சிவன் உருவே ஆகும் - அத்திருவேடமுடைய மெய்யன் 
பர் சிவமேயாதல் தெளியக்கிடத்தலின் .--சிவோகம் பாவிக் 
குமத்தால் - சிவோகம் பாவனையானும் , சிவனும் ஆவர் - 
சிவமேயாதல் தெளியக்கிடத்தலின் , -இதயத்தே குறியத 
னால் அரனைக் கூடுங்கொள்கையினால் - இருதயத்தானத்தில் 
ஒரு குறியின் கண் வைத்து முதல்வனைக்கூடுஞ் செயலா 
னும் , - அரன் ஆவர் -சிவமேயாதல் தெளியக்கிடத்தலின் , 
குறியொடு தாம் அழியும் நெறியதனால் - குறியுடனே 
தாமென்பதொன்று இன்றாகிய தன்மையானும் , - சிவமே 
யாய் நின்றிடுவர் என்றால் நேசத்தால் நீ தொழுதிடு -சிவமே 
யாதல் தெளியக்கிடத்தலின் ( அதுபற்றி அவரை அரனெ 
னவே தேறி ) அன்பொடு நீ வழிபடுக , - பாசத்தார் விடவே 
ஏனைப் பாசப்பற்றுடையாரது பற்று விட்டொழிதற் 
பொருட்டு என்க . 

சிவ பொழிப்புரை 
எ- து . 

வேடத்தானும் பாவனையானுஞ் செயலானுந் 
தன்மையானுந் திருவேடமுடைய மெய்யன்பர் சிவமேயாதல் 
தெளியக்கிடத்தலின் , அதுபற்றி யவரை அரனெனவே 
தேறி வழிபடுக , ஏனைய பாசப்பற்றுடையாரது பற்று 
விட்டொழிதற்பொருட்டென்பதாம் . 

சிவமாதல் தெளிந்து கோட்ற்குவேடமுதலியவற்றுளொன்றே 
யமையுமென்பார் , சிவமாதலை யவற்றோடு தனித்தனி கூட்டிக் 
கூறினார் . 

அவ்வேடமுடையாரென் றெடுத்துக்கொண்டுரைக்க . 
பாசத்தார் ஆகுபெயர் . 

( 3 ) 


590 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


திருக்கோயி லுள்ளிருக்குந் திருமேனி தன்னைச் 

சிவனெனவே கண்டவர்க்குச் சிவனுறைவ னங்கே 
யுருக்கோலி மந்திரத்தா லெனநினையு மவர்க்கு 

முளனெங்கு மிலனிங்கு முளனென் பார்க்கும் 
விருப்பாய வடிவாகி யிந்தனத்தி னெரிபோன் 

மந்திரத்தில் வந்துதித்து மிகுஞ்சுரபிக் கெங்கு 
முருக்காண வொண்ணாத பான்முலைப்பால் விம்மி 

பொழுகுவது போல்வெளிப்பட் டருளுவனன் பர்க்கே . 


சுப் - பதவுரை 


திருக்கோயிலுள் இருக்கும் திருமேனி தன்னையே - 
(பகுத்துணர்தலின்றித் ) திருவாலயத்துள் எழுந்தருளியிருக் 
கும் சிவலிங்க முதலிய திருமேனிகளையே , --சிவனெனக் 
கண்டவருக்கு சிவமெனக்கண்டு வழிபடுஞ்சரியையா 
ளர்க்கு .--சிவன் அங்கே உறைவன் - சிவபிரான் ஆண்டு 
வெளிப்படாது நின்று அருள்செய்வன் , - மந்திரத்தால் 
உருக்கோலியென நினையுமவர்க்கும் - ( அருவப்பொருளா 
கிய சிவபிரான் ) ஈசானாதிமந்திரங்களாற் சிவலிங்கமுதலிய 
திருவுருக்கோலினா னெனக்கருதி (மந்திரநியாசத்தால் ) வழி 
படுங் கிரியையாளர்க்கும் . - உளன் எங்கும் இலன் இங் 
கும் உளன் என் பார்க்கும் - ( யோகிகள் ) உள்ள மெங்க 
ணும் இல்லமாக வாழுஞ்சிவபிரான் இத்திருமேனியிலும் 
வீற்றிருந்து பூசைகொண்டருளுவ னெனக்கருதி ( ச் சாத் 
தியமந்திரங்களால் ) வழிபடும் யோகிகட்கும் , - இந்தனத் 
தின் எரிபோல் மந்திரத்தில் விருப்பாய வடிவாகி ( அங்கே ) 
வந்து உதித்தும் - ( முறையே ) விறகைக் கடைந்தவழித் 
தோன்றும் எரி ( யும் கறந்தவழித்தோன்றும்பாலும் ) போல் 
அவ்வம்மந்திரங்களால் அவரவர் விரும்பியவடிவாய் அத் 


பன்னிரண்டாஞ்சூத்திரம் 


591 


சிவ 


எ - து 


திருமேனிகளில் ( அப்போதப்போது ) தோன்றி நின்று 
அருள் செய்வன் , - அன்பர்க்கே ( அவர்போல் ஏகதேச 
மாய்க் குறித்தலின்றி அன்பு மாத்திரையான் ஆண்டுவழி 
படு ) ஞானிகட்கு , - மிகும் உரு எங்கும் காண ஒண்ணாத 
பால் சுரபிக்கு முலைப்பால் விம்மி ஒழுகுவது போல் 
( அங்கே ) வெளிப்பட்டு அருளுவன் - மேம்பட்ட வடிவ 
மெங்கணுங் காணப்படாதபால் ( கன்றை நினைந்த ) புனிற் 
றாவின் முலையின் விம்மியொழுகுவதுபோல (க்கருணை 
மிகுதியால் அவ்வன் பேதானாய் எப்போதும் ) ஆண்டு 
வெளிப்பட்டு நின்று அருள் செய்வன் ( ஆகலான் அஃ 
தறிந்து வழிபடுக ) என்க . 

பொழிப்புரை 
பகுத்துணர்தலின்றிச் சிவலிங்கமுதலிய திரு 
மேனியே சிவமெனக் கண்டு வழிபடுஞ் சரியையாளர்க்குச் 
சிவன் ஆண்டுவெளிப்படாது நின்று 

அருள் செய்வன் . 
அருவப்பொருளாகிய சிவன் ஈசானா 
பாகிய சிவன் ஈசானாதி மந்திரங்களாற் 

சிவ 
லிங்கமுதலிய திருவுருக் கோலினானெனக் கருதி மந்திர 
நியாசத்தால் வழிபடுங் கிரியையாளர்க்கும் , யோகிகளுள் 
மெங்கணு மில்லமாக வாழுஞ் சிவன் இத்திருமேனியிலு 
மிருந்து பூசைகொண்டருளுவனெனக் கருதிச் சாத்திய 
மந்திரங்களால் வழிபடும் யோகிகட்கும் , கடைந்தவழித் 
தோன்றுமெரியுங் கறந் தவழித் தோன்றும் பாலும் போல் 
அவ்வமந்திரங்களா லவரவர் விரும்பிய வடிவாய் அத்திரு 
மேனிகளில் அப்போதப்போது தோன்றி நின்று அருள்செய் 
வன் . அவர்போலேகதேசமாய்க் குறித்தலின்றி அன்புமாத் 
திரையா னாண்டு வழிபடு ஞானிகட்கு , கன்றை நினைந்த 
புனிற்றாவின் முலைப்பால்போல , கருணைமிகுதியால் அவ் 


592 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


வன்பே தானாய் எப்போது மாண்டு வெளிப்பட்டுநின்று 
அருள் செய்வன் ; ஆகலான் அஃதறிந்து வழிபடுகவென்பதாம் 

ஆகலானஃதறிந்து வழிபடுக வென்பது குறிப்பெச்சம் . 

அங்கேயென்பது யாண்டுஞ் சென்றியையும் . மந்திரத்தால் 
உருக்கோலியெனமாறுக . கோலியென்பது பெயர் . 

உளன் உள்ளம் . 

இலனென்பது இல்லெனு மிடப்பெயாடியாகப் பிறந்த குறிப்பு 
வினைமுற்று . 

இங்குமென்னுமும்மை இறந்தது தழீஇயிற்று . 

அன்பர்க்கு விம்மி யொழுகுவது போலெனவே யோகிகட்குக் 
கறக்க வொழுகும் பால்போலென்பது பெறப்பட்டது . 
அன்பரென்றது ஈண்டு ஞானிகண்மேற்று , அன்பரொடு 

(சிவஞான போதம் , பன்னிரண்டாஞ்சூத்திரம் ) என்புழிப் 
போல . 

திருவேடஞ் சிவனெனத் தெளியுமாறு தொழப்படுவாரது 
கருத்துவகைபற்றிக் கூறினார் , சிவாலயத்தைச் சிவனெனத் தெளியு 
மாறு தொழுவாரதுகருத்து வகைபற்றிக் கூறினாரென வுணர்க . ( 4 ) 
ஞானயோ கக்கிரியா சரியை நான்கு 

நாதன்றன் பணிஞானி நாலினுக்கு முரிய 
ஊனமிலா யோகமுதன் மூன்றினுக்கு முரியன் 

யோகிகிரி யாவான்றா னெண்கிரியை யாதி 
யானவிரண் டினுக்குரியன் சரியையினி னின்றோ 

னச்சரியைக் கேயுரிய னாகலினால் யார்க்கு 
மீனமிலா ஞானகுரு வேகுருவு மிவனே 

யீசனிவன் றானென்று மிறைஞ்சி யேத்தே . 


பன்னிரண்டாஞ்சூத்திரம் 


593 


( மேலைச் செய்யுளிற்கூறிய நால்வகைக்கருத்தும் அவ 
ரவர் மாத்திரைக்கே உரித்தாயிருக்கச் சரியையாளரைப் 
போல ஞானிவழிபடுதல் எற்றுக் கெனின் ) ஞானயோகக் 
கிரியா சரியை நான்கும் நாதன் றன்பணி - ஞானயோகக் 
கிரியா சரியையென்னும் நான்கு பாதத்தினிகழுங் கிரியை 
யெல்லாங் கருத்தாவினது உண்மைப்பணியாகலான் ( உல 
கின் மருவாத இன்பத்துள் வைத்த குருவினுபகாரத்தைக் 
கருதி நால்வகைத் தொழிலும் ஞானிசெய்தலே கடப்பா 
டென்பது உட்டொழில் செய்வார் புறத்தொழிற்கு முரிய 
ரென்னு முறைமைபற்றி ) , -- ஞானி நாலினுக்கும் உரிபன் 
அந்தஞானி ஞான முதல் நான்கினுக்கு முரியனென்றும் 
( ஏனையோர் தத்தந்தொழிற்கே யுரியரென்பது புறத்தொ 
ழில்செய்வார் உட்டொழிற்குரியரல்ல ரென்னு முறைமை 
பற்றி ).-- யோகி ஊனம் இலா யோகமுதல் மூன்றினுக்கும் 
உரியன் - யோகி குற்றமில்லாத யோகமுதல் மூன்றினுக்கு 
முரியனென்றும் , - கிரியா வான்றான் ஒண்கிரியை ஆதி 
ஆன இரண்டினுக்கு உரியன் கிரியா வான் ஒள்ளிய 
கிரியை முதலிய இரண்டினுக்கு முரியனென்றும் , 
சரியையினில் நின்றோன் அச்சரியைக்கே உரியன் - சரியா 
வான் அச்சரியையொன்றிற்கே யுரியனென்றும் (உணர்ந்து 
கொள்ளப்படுவன ) , -- ஆகலினால் யார்க்கும் ஈனம் இலா 
ஞானகுருவே குருவும் - ஆகலினால் ( இனி அந்நால்வகைப் 
பாதத்தினிற்கு மாணாக்கர்க்கு ஆசிரியன்மார் உபதேசித் 
தற்கட்படும் உரிமையும் இவ்வாறே வைத்துணர்ந்து ) 
எல்லார்க்கும் (உபதேசித்தற்குரிய ) குறைவில்லாத ஞான 
குருவே தலையாயகுருவென்றும் , - ஈசனிவன்றான் இவனே 
என்றும் இறைஞ்சி ஏத்தே - ஈ ( ண்டுக்கூறிய ) தாபர ( சங்கம ) 
ங்களும் இக்குருவடிவின் வேறல்லவென்றுந் ( தேறி அவ் 
விரண்டினும் ) வழிபடுக என்க . 

75 


- 


594 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . மேலைச் செய்யுளிற் கூறிய நால்வகைக்கருத்தும் 
அவரவர் மாத்திரைக்கே யுரித்தாயிருக்கச் சரியையாளரைப் 
போல ஞானி வழிபடுத லெற்றுக்கெனின் , - நாலுபாதத்தி 
னிகழுங் கிரியையெல்லாங் கத்தாவின துண்மைப்பணியாக 
லால் , உலகின் மருவாதவின்பத்துள் வைத்த குருவினுப 
காரத்தைக் கருதி நால்வகைத் தொழிலும் ஞானி செய்தலே 
கடப்பாடென்பது உட்டொழில் செய்வார் புறத்தொழிற்கு 
முரியரென்னு முறைபற்றியும் , ஏனையோர் தத்தந்தொழிற்கே 
யுரியரென்பது புறத்தொழில் செய்வார் உட்டொழிற் குரிய 
ரல்லரென்னு முறைபற்றியு முணர்ந்து கொள்ளப்படுவன . 
இனி யந்நால்வகைப் பாதத்தினிற்கு மாணாக்கர்க்கு ஆசிரி 
யன்மார் உபதேசித்தற்கட்படு முரிமையும் இவ்வாறே வைத் 
துணர்ந்து , எல்லார்க்குமுபதேசித்தற்குரிய ஞானகுருவே 
தலையாய குருவென்றும் , ஈண்டுக் கூறிய தாபாசங்கமங்களும் 
இக்குருவடிவின் வேறல்லவென்றுந் தேறி , அவ்விரண்டினும் 
வழிபடுகவென்பதாம் . 


மேற்கூறிய கால்வகைக் கருத்துக்கு முரியராவாரைக் கூறு 
வார் , அவற்றை யுள்ளடக்கி நிற்கும் ஞானமுதலியவற்றை 
யுடையாரது இயல்பின்மேல்வைத்துக் கூறினார் . 


சொற்பல்காது மாட்டேற்றின்மேல் வைத்துணர்ந்து கோடற் 
பொருட்டு , ஆகலினாலிறைஞ்சியேத்தே யென்பதனையும் ஈண்டுடன் 
கூறினார் . 


திருவேடமாலயங்களெல்லா மரனெனவே தொழுதிறைஞ் 
சுதற்கட்படும் விசேடங்கூறியவாறு . 


பன்னிரண்டாஞ்சூத்திரம் 


595 


ஈசனிவனென்புழி இவனென்பது பகுதிப்பொருள் விகுதி . 
ஈண்டு ஈசனென்றது திருக்கோயிலுள்ளிருக்குந் திருமேனியை , 


என்றுமென்னு மும்மையை எதிரது தழீ இயிற்றாக்கித் திரு 
வேடமுமிவனேயென் றிறைஞ்சி யேத்தெனவு முரைத்துக் 
கொள்க . 


இவை மூன்று செய்யுளானும் மூன்றாங்கூறுதெரித்துணர்த்தி 
வலியுறுத்தப்பட்டது . 


( 5 ) 


மந்திரத்தான் மருந்துகளால் வாய்த்தவியோ கத்தான் 

மணியிரத குளிகையினான் மற்று மற்றுந் 
தந்திரத்தே சொன்னமுறை செய்ய வேத 

சகலகலை ஞானங்க டிரிகால ஞான 
மந்தமிலா வணிமாதி ஞானங்க ளெல்லா 

மடைந்திடுமா சானருளா லடிசேர் ஞானம் 
வந்திடுமற் றொன்றாலும் வாரா தாகு 

மற்றவையு மவனருளான் மருவு மன்ரேறே . 


சுப் 


- 


பதவுரை 


மந்திரத்தால் - மந்திரங்களாலும் ,-மருந்துகளால் - 
மருந்துகளாலும் , -வாய்த்த யோகத்தால் - சிறந்தயோகத் 
தாலும் , -- மணி இரத குளிகையினால் - மணியாகிய இரச 
குளிகையினாலும் , -- மற்றும் மற்றும் தந்திரத்தே சொன்ன 
முறைசெய்ய - வேறுவேறு சாத்திரங்களிலே கூறியபடி 
செய்தலாலும் ( வருஞ்சித்திஞானங்களும் ) , - வேதம் 
சகலகலைஞானங்கள் - வேதாகமமுதலிய கலை ஞானங் 
களும் , - திரிகாலஞானம் - திரிகாலஞானங்களும் , - அந் 
தம் இலா அணிமாதிஞானங்கள் எல்லாம் - முடிவில்லாத 


596 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


அணிமாமுதலிய ஞானங்களுமாகிய அனைத்தும் , - அடைந் 
திடும் - ( ஆசிரியனையின்றியும் ) அமையும்.- அடிசேர் 
ஞானம் ஆசான் அருளால் வந்திடும் மற்றொன்றாலும் 
வாராதாகும் பொருந்திய திருவடிஞானம் ஆசிரியன் 
அருளான் அமைதலேயன்றி ஒருவாற்றானும் ( அவனை 
யின்றி ) அமையப்பெறாது , - அவன் அருளால் மற்றவை 
யும் மருவும் அன்றே - அக்குருவருளால் முற்கூறியனவும் 
அமையப்பெறும் ( ஆகலால் இவனே யீசனிவன்றானென்று 
மிறைஞ்சி யேத்து ) என்க . 


சிவ 


பொழிப்புரை 


எ - து . 


ஏனைஞானங்களெல்லாம் ஆசிரியனையின்றியும 
மையும் , திருவடிஞானம் ஒருவாற்றானு மாசிரியனையின்றி 
யமையாது ; ஆகலால் இவனேயீசனிவன்றானென்றுமிறைஞ்சி 
யேத்தென்பதாம் . 


ஆகலாலிவனேயீச னிவன்றானென்று மிறைஞ்சியேத்தென் 
பது குறிப்பெச்சம் . 


அவ்வாறேத்து தற்குரிய பெருமை கூறியவாறு . 


மற்றவையுமவனருளான் மருவுமென்றது இயைபின்மை நீக்கு 
தற் பொருட்டு. 

( 6 ) 


பரம்பிரம மிவனென்றும் பரசிவன்றா னென்றும் 

பரஞான மிவனென்றும் பராபரன்றா னென்று 
மரன்றருஞ்சீர் நிலையெல்லா மிவனே யென்று 

மருட்குருவை வழிபடவே பவனிவன்றா னாயே 


பன்னிரண்டாஞ்சூத்திரம் 


597 


யிரங்கியவா ரணம்பாமை மீனண்டஞ் சினையை 

யியல்பினொடும் பரிசித்து நினைந்தும் பார்த்தும் 
பரிந்திவைதா மாக்குமா போற்சிவமே யாக்கும் 

பரிசித்துஞ் சிந்தித்தும் பார்த்துந் தானே . 


சுப் 


- 


பதவுரை 


பரம்பிரமம் இவனென்றும் - சொரூபசிவமுங் குரு 
மூர்த்தமே யெனவும் . - பரசிவன்றான் ( இவன் ) என்றும் 
தடத்த சிவமுங் குருமூர்த்தமேயெனவும் , -பர ஞானம் 
இவன் என்றும் - பரஞானத்தை யுடையாருங் குருமூர்த் 
தமேயெனவும் , --பராபரன்றான் ( இவன் ) என்றும் - ஏனைத் 
தாபரமூர்த்தங்களும் குருமூர்த்தமே யெனவும், - அரன் 
தருஞ்சீர் நிலையெல்லாம் இவனே யென்றும் - அறுபத்து 
மும்மை நாயன்மார் முதலிய சிவபத்தர் பொருட்டாக 
ஆண்டாண்டு வெளிப்பட்டருளி மறையு மூர்த்தங்களெல் 
லாங் குரு மூர்த்தமே யெனவுந் ( தேறி ) , - அருட் குருவை 
வழிபடவே - ஞானாசாரியனை ( வழிபடுக அங்ஙனம் ) வழி 
படப்பெறின் , - அவன் இவன்றானாயே -சிவபிரான் இக் 
குருவை யாவேசித்து நின்று , - இரங்கிய வாரணம் யாமை 
மீன் இவை - இரக்கமுற்ற கோழியாமை மீனாகிய இவை 
கள் , - அண்டஞ்சினையை இயல்பினொடும் பரிசித்தும் 
நினைந்தும் பார்த்தும் பரிந்து தாமாக்குமா போல் 
( முறையே ) அண்டமாகிய முட்டையை இயல்பாகத் 
தீண்டியும் கருதியும் நோக்கியும் பரிவுற்றுத் தம்வண்ண 
மாகச்செய்யுமாறுபோல , -- பரிசித்தும் சிந்தித்தும் பார்த் 
தும் சிவமே யாக்குந்தானே - ( நாடோறுஞ்செய்யும் ) பரி 
சமுதலிய மூன்றானும் ( அவ்வுயிரைத் ) தன்வண்ணமாகச் 
செய்தருளுவன் என்க . 


- 


598 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


சிவ பொழிப்புரை 
எ - து . சிவபேதமனைத்துங் குருமூர்த்தமேயெனத் தேறி 
ஞானாசாரியனை வழிபடுக ; அங்ஙனம் வழிபடப்பெறின் சிவன் 
இக்குருவை யாவேசித்து நின்று நாடோறுஞ்செய்யும் பரிச 
முதலிய மூன்றானும் அவ்வுயிரைத் தன் வண்ணமாகச் செய் 
தருளுவனென்பதாம் . 


அவ்வாறேத்தினார்க்கு வரும் பயன் கூறியவாறு . 


பரம்பிரமமென்றது சொரூபசிவத்தையெனவும் , பாசிவ 
னென்றது தடத்தசிவத்தையெனவும் , பரஞானமென்றது 
பெயரான் அதனையுடையாரையெனவும் , பராபானென்றது ஏனைத் 
தாபர மூர்த்தத்தை யெனவும் , அரன் றருஞ்சீர்நிலையென்றது அறு 
பத்து மும்மை நாயன்மார் முதலிய சிவபத்தர்பொருட்டாக ஆண் 
டாண்டு வெளிப்பட்டருளி மறையும் மூர்த்தங்கள் எல்லாவற்றினையு 
மெனவும் கொள்க . 


பாஞானமிவனென்றும் பராபான்றானென்றும் வழிபடு தலதி 
காரப்பட்டமையின் ஏனையவுமுடன் கூறினார் . 

( 7 ) 


பன்னிரண்டாஞ்சூத்திரமுடிந்தது . 

ஆகத் திருவிருத்தம் - 328 . 
சிவஞானசித்தியார் சுபக்கமுற்றியது . 


ஸ்ரீ மெய்கண்டதேவர் திருவடி வாழ்க , 
ஸ்ரீ மாதவச் சிவஞானயோகிகள் திருவடி வாழ்க , 

திருச்சிற்றம்பலம் . 


செய்யுள் முதற்குறிப்பகராதி 


சிவஞான சித்தியார் 
செய்யுள் முதற்குறிப்பகராதி 


எண் 


- 


பக்க எண் . 


அகலியை 
அங்கித்தம் 
அசித்தரு 
அசித்தெனி 
அஞ்செழுத் 
அண்டசஞ் 
அத்துவா 
அநாதியுட 
அநாதியே 
அந்தரியா 
அந்நியமிலா 
அயனரி 
அயன் றனை 
அரசனுஞ் 
அரனடிக் 
அரன்விதி 
அரிசனம் 
அருந்தின்பத் 
அருமறையா 
அருவமோ 
அருவவிகா 
அருவினிலு 
அருவுருவீ 
அருவுருவெ 


232 
545 
339 
332 
516 
292 
145 
557 

41 
522 
400 
320 
150 
216 
212 
241 
299 

31 
441 
117 
331 

98 
100 
329 


அருளது 
அருளினாலா 
அருளினாலு 
அவ்வவ 
அவ்வுடனு 
அழிந்தபி 
அழிப்பிளை 
அழிவிலா 
அளவை 
அறி தரு 
அறிந்திடுமா 
அறிந்திடும் 
அறிபொரு 
அறியாமை 
அறிவதைம் 
அறிவறியா 
அறிவிக்க 
அறிவிச்சை 
அறிவில 
அறிவுடல் 
அறிவுறும் 
அறுவகைச் 
அனைத்துஞ் 
அன்னியசா 


385 

16 
218 
234 
318 

72 
115 
426 

21 
361 
376 
310 
397 
474 
308 
588 
411 
323 
365 
352 
389 

7 
405 
27 


ii 


சார 


உணராத 


உணாவன 


ஆங்கா 
ஆணவந்தா 
ஆணையா 
ஆாணமாக 
ஆவதா 
ஆன்மா 
இங்குதா 
இதமகித 
இந்தனத்தி 
இந்திரிய 


இந்நிலைதா 


இம்மையின் 
இம்மையே 
இயல்புகா 
இரந்தரமாகி 
இரும்பை 
இருவகை 
இருவினைச் ... கா 
இருவினை ... கள் 
இருவினைய 
இருவினையின்ப 
இருவினையெ 
இவனுலகி 
இறுதியாங் 
இறைவனா 
இறைவனிங் 
இறைவனே 
இறைவன் 
ஈசனுக்க 
ஈண்டுபக் 
உடலியா 
உடலினி 
உடலின்வே 
உடல்விடா 
உடற்செய 


253 
560 
215 
130 
391 
322 
207 
190 
526 
537 
482 
181 
437 

57 
261 
575 
359 
182 
369 
228 
178 
180 
531 
112 
448 
191 
375 
381 
585 

43 
349 
334 
307 
223 
186 


உதிப்பது 
உயிரவை 
உயிரினை 
உயிரினோ 
உயிரென 
உருமேனி 
உருவருள் 
உருவினி 
உருவினை 
உருவுயி 
உருவொடு 
உரை தரு 
உரைத்த 
உலகமே 
உலகினிற் 
உலகினை 
உலகுடல் 
உலகெலா 
உள்ள துமில 
உள்ளுண 
எங்குந்தானி 
எங்குந் தானெ 
எங்குந்தான் 
எல்லாமாய் 
எவ்விடத்து 
எழுமுடல் 
என்னுடல் 
என்னையிப் 
ஏதுமூன்றா 
ஐந்து சாக் 
ஐந்துசுத்த 
ஒருகோட் 
ஒருபுலனுக 


393 
315 

55 
107 
333 

29 
305 
144 
132 
335 
367 
327 
176 
417 
110 
383 
125 
134 
201 
173 
63 
88 
567 
491 
336 
279 
565 
243 
347 
10 


36 


362 
265 

1 
297 


ஒருபொரு 
ஒருவனே 
ஒருவனோ 
ஒழுக்கமன் 
ஒன்ற தாயநேக 
ஒன்ற தாயிச்சா 
ஒன்றென 
ஒன்றெனு 
ஒன்றொ 
ஓசைகற் 
ஓதியுணர்ந் 
ஓது சமய 
ஓரிடமழிய 
கண்டபொரு 
கண்டவிவை 
கண்டிடுங் 
கண்டுணர் 
கண்ணு தல் 
காணங்க 
கருதுகாரண 
கருவிகழிந் 
கருவியாமன 
கருவியாற் 
கருவியும் 
கருவினுள 
கற்ற நூற் 
காண்டல்வா 
காண்பவன் 
காயத்தினழி 
காயமொழி 
காரணவணு 
காரியகாரண 
காரியமென்ப 
காலமேகடவு 


64 
164 

53 
202 
281 
156 
175 
401 . 
137 
258 
424 
439 ) 
69 
24 
513 
508 
354 
140 
503 

78 
487 
317 
378 
389 
296 
106 

26 
2009 

67 
551 
73 
82 
74 
70 
324 


குறிகள்வச் 
குறித் தடியி 
குறித்ததொன் 
கேட்டலு 
கேவலசகல 
சகமார்க்கம் 
சங்கமந் 
சத்தசத் 
சத்தி தன் வடி 
சத்தி தானாத 
சத்தி தான் 
சத்தியாய் 
சத்தியுஞ் 
சத்தியேவடி 
சந்திரன் வடிவு 
சந்நிதிகுண 
சலமிலனாய் 
சன்மார் சகமார் 
சன்மா சகல 
சாக்கிரத்தே 
சாக்கிரமுப் 
சாந்தியா 
சார்பினிற் 
சாற்றிய 
சித்தமா 
சித்தாந்தத் 
சிவஞானச் 
சிவஞ்சத்தி தன் 
சிவஞ்சத்திநாத 
சிவனருவரு 
சிவனையவ 
சிவன்சீவ 
சீலமோ 
சீவனுமிச்சா 
சுத்த தத்துவ 


263 
510 
129 
460 
364 
454 
229 
408 
154 
275 
153 
274 
167 ) 
123 
330 
326 
540 
450 
456 
485 
358 
430 

61 
260 
251 
446 
464 
277 
273 
169 
506 
573 
104 
158 
264 


குணங்களை 


iy 


சுத்தமாமா 
சுத்தமாம் 
சுத்தமெய்ஞ் 
சூக்குமம் 
சூக்கும தேகி 
சூக்குமவா 
சூக்குமவுரு 
சூரியகாந்த 
செங்கமல 
செப்பினாய் 
செம்பிரத 
செயல்களே 
செய்க்கிடுந் 
செய்தவர் 
சென்றணையு 
சொன்னவித் 
ஞாலமதின் 
ஞானத்தா 
ஞான நூ றனை 
ஞானமேயான 
ஞானயோ 
தத்துவஞ் 
தத்துவமெண் 
தத்துவரூப 
தந்தை தாய் 
தனுகாண 
தன்மமோ 
தன்னியல் 
தாதமார்க்க 
தாபரசங்க 
தானஞ்செ 
தானமியா 
திரவியமுவ 
திருக்கோயி 
தூலமாமு 


338 
147 
409 
236 
342 

90 
328 
469 
583 
233 
571 
194 
194 
198 
569 
113 
479 
466 
458 
160 
592 
395 
268 
267 , 
193 
278 
226 
180 
452 
211 
199 
463 
196 
590 
239 


தெரிந்து 
தெரிவரிய 
தேசவிட 
தேரினொரு 
தோற்பாவைக் 
தோற்றமு 
தோற்றுவித் 
நண்ணிடு 
கரர்களாய் 
நரர்பயிறேய 
நற்செவி 
காடுகளிற் 
நாட்டுமித 
நாயகன் 
நிகழ்ந்திடு 
நிக்கிரகங் 
நித்தமாயரு 
நியதியின் 
நிலம்புன 
நெல்லினுக் 
பக்கமூன்றின் 
படைகொடு 
படைப்பாதி 
பண்டைம் 

டமற் 
பந்தமும் 
பரஞான 
பரம்பிரம 
பரிதியை 
பலவி தமா 
பன்னக 
பன்னி றங் 
பாசஞான 
பாசிபடு 
பாலரொடு 
பாவிப்ப 


384 
559 
481 
135 
346 

75 . 
109 
118 
230 
293 
255 
543 
520 
139 

93 
192 
244 
247 

59 
562 

33 
357 
141 

12 
127 
554 
596 
283 
419 
225 
489 
499 
* 494 / 
422 
399 


V 


மாசறுகா 
மாயை தான் 
மாயையிற் 
மாயையினுள் 
மாயையின்கா 
மாயையின் வயி 
மாயையே 
மாறியிவ் 
மானுடப்பிற 


மிக்கதொரு 


மும்மலதெல் 
முற்செயல் 
மூவகை 
மூன்றுதிறத் 
மூன்றுபக் 
மேலைக்கு 


பிணத்தினை 
புகையா 
புண்ணியமே 
புத்திமற் 
புத்திரமார்க் 
புந்தியை 
புருடனே 
புருடன் றன் 
புறச்சமய 
புறம்பேயு 
பூதனாசரீரம் 
பேறிழவின் 
பொறிபுலன் 
பொன்மை 
பொன்னணி 
போகியா 
போதகாரி 
போதுநா 
மண்டனில் 
மண்ணினிற் 
மண்ணுளே 
மண்புன 
மந்திரங்க 
மந்திரத்தா 
மந்திரம தனி 
மந்திரமத்து 
மருத்துவ 
மருவானக் 
மலமாயை 
மலமென 
மறைகளீச 
மை றயினா 
மனமதுதைச 
மனமது நினை 
மன்னவன் 


300 

38 
476 

80 
453 
351 
355 
286 
435 
524 
222 
184 
373 
165 
348 
136 
285 

39 
392 
102 
220 
262 
428 
595 
148 
146 
219 
343 
291 
282 
213 

13 
254 
204 
415 


மொய் தரு 
யாதொரு 


22 
1211 
246 

77 
289 
341 
283 
235 
295 
471 
287 
187 

96 
432 

34 
189 
271 
206 
535 
231 
249 
256 
257 
293 
248 
238 
119 

95 
429 
162 

83 
501 
444 
89 
86 


யான்செய்தே 
வண்டுக 
வருங்குண 
வாக்கொடு 
வாயாதி 
வாழ்வெனு 
விச்சையி 
விதிப்படி 
வித்தக 
வித்தைகள் 
வித்தையின் 
வித்தையோ 
விந்துவின் 
வேதசாத் 
வேத நூல் 
வேற்றுமைப் 
வைகரி 


1. அரும்பதமுதலியவற்றின் அகராதி 

( எண் - பக்க எண் ) 


அகரமும் அன்சாரியையும் 

விகாரத்தாற்றொக்கது +69 
அகறல் - நீங்குதல் 123 
அகற்றி பெயர் ; நான்கனுருபு 

விகாரத்தால் தொகல் 205 
அங்கம் தலைக்குறை 443 
அங்கித்தம்பனை ஔட தமந்திர 
முடையார் 

545 
அசத்துச்சீவன் முன் முனைத்து 

நிற்றல் 409 
அசிந்தி தன் உரையளவை 136 
அசிந் தன் வடசொல் 136 
அடக்குதல் - சொப்பனாவத்தை 

யிற் செலுத்து தல் 316 
அடைவு - இலக்கணம் 87 
அணுக்களுக்கும் அவயவ 

முண்டு 75 
அண்டத்தின் வைத் தறிதல் 
பிண்டத்தின் வைத்தறிதல் 
484 
அதிசூக்கும வைந்தொழிற்குப் 

பயன் 385 
அதிசூக்குமவைந்தொழில் 381 
அதிட்டித்தல் 

148 
அத்துவசுத்திச்சிறப்பு 435 
அத்துவ நியாசம் 150 
அத்துவிதநிலை 

515 
அத்துலி தவியைபுடைமை 398 


அதவத்தையின்றாமாறு 381 , 

540 
அநிருவசனீயம் 395 , 397 
அநுபலத்தியேது 564 
அந்தக்கரணங்கள் கருத்தா 

வல்ல 318 
அந்தரியாகம் 

518 
அமிழ்தவண்டி கடவளருண்டி 

484 
அம்முக்கெட்டுருபேற்றல் 

156 , 165 
அராகா திகுணம் 

367 
அரிது - இன்மை குறித்தல் 340 
அருத்தவாதம் புனைந்துரை 

24 
அருத்தாபத்தி 

516 
அருவம் - அதிசூக்குமமாதல் 

340 
அருள் இறைவனுக்கணிகல 

மாதல் 386 
அவசித்தாந்தம் 

98 
அவாய்நிலை 

220 , 226 , 407 
அவுத்திரி ஹுதம் - ஓமம் 421 
அளவு - அனுமானப்பிரமாணம் 

15 
அறிவது வியங்கோள் 

494 
அறிவு- தக்கனவும் தகா தனவும் 
பகுத்தறி தல் 204 


த 


சிவஞானசித்தியார் சுபக்கம் 


ஆய்தம் விகாரத்தாற் றொக் 


கது 310 


ஆர் இழித்தற்குறிப்பு 

324 
ஆறனுருபு காரகப் பொரு 

ண்மை 81 
ஆறாவது செயப்படுபொருண் 
மைக்கண்ணும் வினைமுத் , 

ற் 
பொருண்மைக்கண்ணும் 
வந்த காரகம் 484 
ஆற்றுதல் - வல்லுதல் 261 
ஆனந்தமய கோசம் 345 
ஆனு ரு பு விகாரத்தாற்றொக் 

320 

உடனிகழ்ச்சிப்பொருட் 
கண் வந்தது 471 
ஆன்மசுத்தி 

523 
ஆன்மா கருத்தா வென்னுந் 

துணையாய் நிற்றல் 318 
ஆன்மா வியாபியெனும் வழக் 
குடையனா 

யனாதல் 347 
ஆன்மாவுக்கிலக்கணம் 316 
ஆன்ற முறை - பக்குவமான 


ஆகம் 


- 


அறுவகைக்குணம் 

9 
அறுவகை வினையெச்சம் 

9 
அறை -உத்தாம் 

443 
அனுமான அளவைக் குற்றம்4-4 
அன்பெறாத அகரவீற்றுப் பல 

வறிசொல் 118 
அன்மொழித்தொகை 133 
அனுமான விசேடம் 43 
அனுவாதம் 64 . S7 , 103 , 120 , 

123 ] 48 , 196. 360 , 509 , 
அன்றி யென்னும் வாய்பாட்டு 

வினையெச்சக்குறிப்பு 298 
அன்று தல் 

125 

152 
ஆகி - பெயர் 

54 , 554 
ஆகுபெயர் 4 , 31 , 54 , 226 , 

289 , 298 , 306 ; 310 , 340 , 
342 , 368 , 376 , 379 , 382 , 
384 , 428 , 484 494 , 512 , 
589 
ஆக்கச்சொல் 
ஆக்கச்சொல் உவமப்பொருள் 

குறித்து நிற்றல் 474 
ஆக்கச்சொல் வருவித் துரைத் 

தல் 337 
ஆக்கு தல் - சாக்கிராவத்தையிற் 

செலுத்துதல் 316 
ஆணவமலத்தா னாகிய பொல் 

லாமை 292 
ஆணவமலம் முதலியன ஞான 

முதலியவற்றால் 
ஒழியற்பாலன 434 
ஆதல் -உண்டாதல் 469 
ஆதிசத்தி 

149 


ஆன் 


முறை 434 


இகந்துபடாமைக்காத்தல் 56 
இசையெச்சம் 

3 
இடப்பெயரடியாகப் பிறந்த 

குறிப்பு வினைமுற்று 592 
இடைப்பிறவரல் 

458 
இதயகமலம் 

521 

2 , 3 
இதழித்துணர் 

3 
இந்தனத்தினெரி முதலியன 
527 


யாதல் 


519 


அரும்பதமுதலியவற்றின் அகராதி 

ங . 
இந்திரசாலமுதலியன உவமை உடம்பாடு , எதிர்மறை முகத் 

393 

தாற் கூறல் 536 
இரட்டுற மொழிதல் 89 , 126 , உடலினுயிருண்டென்பது 311 
438 

உடையர் 

செல்வர் 183 
இராகு கேதுக்கள் சந்திரா உணர்தல் - துயிலெழுதல் 355 
தித்தர் மாட்டுக் காணப்படுதல் உணர்வோர் 

2 
உண்மைஞானம் 

462 
இராகுவினது தலை 348 உண்மை தலைக்குறை 379 
இருபெயரொட்டுப் பண்புத் உந்துதல் - செலுத்து தல் 363 

தொகை 133 , 240 உந்துதல் - பொருந்து தல் 364 
இருமை எண்ணின் மேல் நின் 

உபசரித்தல் 97 , 320 , 321 , 

165 401 , 510 
இருவகை ய நுமானம் 34 உபசாரம் 9 , 15 , 31 , 97 , 126 , 
இருவினையின் சொரூபம் 229 133 , 165 , 185 , 217 
இருவினையுண்மை காரியவேது உபசாரவழக்கு 

11 
வின் வைத்துச் சாதித்தல் உபலக்கணம் 15 , 105 , 200 , 
183 

353 , 367 
இலேசு 

62 , 105 

உம்மை இழிவுசிறப்பு 220 , 
இழித்தற்கண் வந்த குறிப்பு 39 ) 
மொழி 

124 , 199 , 299 உம்மை இறந்ததது ழீ இயது 54 , 
இழித்தற் குறிப்புத் தோன்ற 105 , 193 , 20 252 , 417 , 

முன்னிலைக்கண் வந்தது 49-4 505 , 515 , 525 , 59 :2 
இழிவு - சாக்காடு 185 

உம்மை எதிரதி தழீ இயது 
இழிவு சிறப்பும்மை 220 115 , 224 , 525 , 54 {) 
இறந்தது தழீஇய எச்சவும்மை உம்மை எதிர் மறைக்கண் வந் 
விகாரத்தால் தொகல் 298 

தது 286 , 393 
இறைவன் - வல்லவன் 450 உம்மை சிறப்பு 165,176,310 , 
இறைவன் ஐந்தொழில் சங்கற்ப 474 , 482 , 519 , 523 , 531 
மாத்திரையாற்செய்தல் 384 

உம்மை விகாரத்தாற்றொக்கது 
றைவனுக்கு விகாரமில்லை 77 , 443 
384 

உயர் திணைக்கண் சிறுபான்மை 
இன் சாரியை பெற்ற வகா வீற் ளகரம் திரிதல் 105 
றுப் பலவறிசொல் 348 உயிரவை 

109 
இன்ன தற்காக இது பயனாக உயிர் பருவமடைதல் 

434 
என்னும் இரண்டுகாரகம் 202 உருகோட்டன்பு 

2 


. 


உருத்திரன் - மாசங்காரக்கடவு 

ளாகிய பரமசிவன் 161 
உருபுமயக்கம் 57 , 109 , 198 
உருபேற்ற சுட்டுப்பெயர் வரு 

வித்துரைத்தல் 398 
உருவகம் 

342 , 579 
உரைபோலியாதல் 69 , 580 
உரையளவை மூன் றனியல்பு 43 
உரையனுமானம் 

40 
உலகம் உயிர்கள் 174 
உவகைமிகுதியின் நிகழும் 
மெய்ப்பாடு 588 
வுருபு 

11 
உவமவுருபு விகாரத்தாற் றொக் 


கது 159 


பாமை 50 


உவமைத்தொகை 3 , 152 , 194 
உளன் உள்ளம் 

59 ) 
உன்னல் - விரும்புதல் 358 
ஊனம் - வாதனாமலம் 

5001 
எடுத்துக்காட்டுவமை -186,239 

488 , 509 
எண்ணலங்காரம் 

4 
எண்ணும்மை 17 , 115 , 143 , 

247 , 519 
எதிர்நிரனிறை 61 , 107 , 128 , 

315 , 320 , 
என்னை என்னும் வினா இன் 

மை குறித்து நிற்றல் 181 
என்னென்பது 

வேண்டாமை 
குறித்தல் 

356 
ஏகதேசவறிவு வியாபகவறிவு 

385 
ஏகதேசவுருவகம் 

219 , 243 
ஏகாரம் தேற்றம் 81 , 100 ; 


சிவஞானசித்தியார் சுபக்கம் 

165 , 166 , 193,216 , 274 , 
544 
ஏகாரம் பிரிநிலை 54 , 73 , 76 , 
100 , 152. 281,469,474 , 
556 
ஏகான்மவாதம் 

503 
எது - எற்றுக்கு 

109 
எதுப்பெயர் 

89 
ஏதுப்பெயரோடு முடிந்த 
வினைத்தொகை 

217 
ஏதுப்பொருட்கண் வந்த ஐந்தா 
முருபு 

489 
எது மூன்று 

37 
ஏதுப்பொருட்கண் வரும் இன் 
னுருபு 

270 
ஏதுப்போலியெனப்படா 
ஏற்புழிக்கோடல் 87 , 165 ,, 

270 , 471 , 536 
ஐ - அழகு ; ஆகுபெயர் 152 
ஐ - சாரியை 

177 
ஐங்கோசங்களை ஐந்து பறவை 
யாக வேதத்துள் உருவகஞ் 
செய்தல் 345 
ஐம்பொறிச்சுழலிற்படுதல் 417 
ஒடுக்கம் - சுழுத்தி 

355 
ஒட்டென்னுமலங்காரம் 216 
ஒத்தொவ்வாமை 

168 
ஒப்புமைபற்றியுடன் கூறல் 320 
ஒருபொருட்கிளவி 81 , 113 , 

160 , 161 
ஒருமைப்பன்மைமயக்கம் 158 . 

276 , 396 , 540 
ஒழுக்கம் - உலகத்தோடொட்ட 
வொழுகுதல் 

204 
ஒளி - சத்தி 

174 


ரு 


குணம் 


பட்டது 


அரும்பதமுதலியவற்றின் அகராதி 
ஒன்றும் 

81 காரியானுமானத்தின் வைத் 
ஓகாரம் சிறப்பு 105 , 123 , 

துண ல் 

356 
ஓகாரம் எதிர்மறை 

கிடத்தல் 

78 
ஒர்க்கும் 

7 கிரியை - வியாபாரம் 156 
ஓரத்தல் - ஆராய்தல் 

133 
ஓவாதே 

2 

குணம் குணியாக உபசரித்தல் 
கட்டுரைக்கண் வந்த அசைநிலை 512 
489 

குணவினை குணிமேலேற்றப் 
கண்ட நூல் 12 , 13 

342 
கண்ணொளி ஞாயிற்றினொளி 

குழீ இக்கொண்டு 
412 

வேழத்தைத் தை வருதல் 
கதி - ஞானம் ; வடமொழிமதம் 440 
242 

குறிப்புருவகம் - 11 , 539 
கதித்தல் 

132 குறிப்புவினைத்தொகை 87 
கருடன் 

516 குறிப்பெச்சம் 202 , 276 , 352 , 
கருடோகம்பாவனை சிவோகம் 592 , 596 
பாவனை 

515 குறிப்பேது 55 , 307 , 316 , 
கருத்து 

107 குறிப்பேதுவாய் நின்ற பெயர் 
கருமம் - வியாபாரபேதம் 163 

540 
கருவி பொருள் காட்டு காலம் குன்றக்கூறல் 

580 
கருமம் உரு அளவை நூல் கூசுதல் - அவருயர்வும் தன் 

379 

இழிபும் நோக்கி நிகழ்வது 
கலையித்திரி 

163 587 
கலையில் வியாத்தி 432 கூறியதுகூறல் 61 , 103 , 109 , 
கன்மம் - முயற்சி 

186 

450 
கன்னிகை காமா தங் காணாள் கூறியது கூறலாகாமை 545 
487 

கேட்டலறிவு முறுகுதலின்றி 
காண்டல் 

103 

அஃகி நிகழுதல் 473 
காரணகாரியப் பொருட்டு 291 , கேவலத்திற் சூக்குமவைந் 
474 

தொழில் 

380 
காரணத்தைக் காரியமாக உப கோலி பெயர் 

592 
சரித்தல் 186 , 316 , 356 , சீகமார்க்கம் - தோழதெறி 454 
376 , 398 , 523 

சகலத்திற்கேவலம் சகலத்திற் 
காரியத்தைக் காரணமாக வுப சகலம் சகலத்திற் சுத்தம் 
சரித்தல் 294 , 579 

361 


முதலியன 


சிவஞானசித்தியார் சுபக்கம் 


மூலம் 


சத்திநிபாதத்திற்கு 
மலபரிபாகம் , இருவினை 
யொப்புக்கு மூலம் சிவபுண் 
ணியம் 370 
சத்து - சிவம் 

390 
சபீசதீக்கை 

426 
சமுத்திரகலசநயம் -111 442 
சற்காரியவாதம் 

185 
சனனஞ்சார் தல் - ஏறுதல் 361 
சன்மார்க்கம் - நன்னெறி 455 
சன்மார்க்கர் - ஞானிகள் 13 
சாக்கிராதீதம் புரிந்தவர் 485 
சாதி 

29 
சாதாரதீக்கை நிராதார தீக்கை 

419 , 
சாதார தீக்கையின் வகை 

- இயல்பு 426 
சாதியொருமை 306 , 347 
சாமுசித்தர் 

12 13 
சாம்பவ தீக்கை 

421 
சாரியையும் உருபும் விகாரத் 
தாற்றொகல் 

312 
சார்ந்த 

165 
சாலுதல் - அமை தல் 241 
சிறப்பும்மை 54 , 62 , 217 , 

227 , 278 , 579 
சித்தம் - அறிவு 

10 
சித்தசித்து - தமிழ் நூலின் 
முடிபு 

265 
சித்தத்தயர்வு 

109 
சிந்தனை - விபரீ தவுணர்வு 165 
சிநதை - அறிவு 

2 , 16 
சிவம் - சுத்தம் 

241 
சிவம் அதிசூக்குமசித்து உயிர் 
தூலசித்து 

410 


சிவாகமம் - வேதம் 457 
சிவாகம நூற்றுணிபு 471 
சிவானந்தமேலீடு 

528 
சிவானுபவம் சுவாநுபூதிகம் 

483 
சீலம் 

3 , 105 
சுக துக்க மோகங்களைப் பித் 

தெனல் 165 
சுட்டுவருவித்துரைத்தல் 458 
சுதத்துவம் பரதத்துவம் 29 
சுதந்திரவடிவம் 

163 
சுத்தமாயையிற்றோன் றுங் காரி 

யம் 98 
சுவைப்பொருட்டு உண்னப் 

படும்பால் மருந்துமாம் 587 
சூக்குமவுடம்பு முதற்காரணமா 

மாறு 239 
சூசி கடாக நயம் 

29 
சூரியகாந்தக்கல் 

469 
சைவத்திறம் --சித்தாந்த 

சைவம் 436 
செவ்வெண்டொகை விகாரத் 

தால் தொக்கது 274 
செயவெனெச்சத் திரிபு 220 , 

223 
செய்யுமென்வாய்பாட்டுப் பெய 

ரெச்சம் 59 
சென்னி - சிரத்தானம் 11 
சொல்லிரண்டு 

38 
சொல்லெச்சம் 103,167,226 , 
255 , 321 , 390 , 457 , 505 , 
547 
சோமசம்புபத்ததி வருணபத் 


ததி 428 


ஞானகாண்டமூவகை 


43 


பா 


எ 


மை 481 


ல்பு 261 


அரும்பதமுதலியவற்றின் அகராதி 
ஞான திரோதகம் 353 தாப்பிசைப்பொருள்கோள் 
ஞானம் - சத்திக்குப் பரியாயப் 361 
பெயர் 161 

தார்க்கிகர் மதம் அடாது 29 
ஞானம் - ஞான சாத்திரம் 458 தாமரையைப் பங்கயம் என்றது 
ஞானநிட்டை 

479 

135 
ஞானபூசை 

477 தாழ்தல் - இழிதல் 361 
ஞானவதி கிரியாவதி 426 தானந்தோறும் 

363 
ஞானிகள் அரனடியை அகலா 

திணைமயங்கிற்று 

515 
திணைவழுவின்மை 

390 
தடத்தலக்கணம் பாது 

2 

திருகு - மலக்கோண் 
வியல்பு 316 

திருவைந்தெழுத்தை உச்சரித் 
தடையிலாஞானம் 

தல் 500 

156 
தண்டத் துரைசெய்தல் 

திரோதானகரி வடசொல் 290 
217 

திரோதானசத்தியி னியல்பை 
தத்துவ தாத்துவிகங்களி னிய 

உபசாரத்தால் சிவன்மேலே 

ற்றிக் கூறுதல் 374 
தத்துவங்களுக்குத் தொகை 

துயில் - கனவு 

306 
அவற்ற தியல்பு 265 

துரியாதீதத்தி லுயிருண்டென் 
தந்திரம் - ஆகமம் 149 
கடத்தல் 179 

துறவு - ஆண்டகைமை 204 
தரணி - மருத்துவன் 179 

தூலவருந்த திகயம் 417 
தருகோட்டம் பிறை 2 , 3 

துலாருந்ததி நியாயம் 458 
தருதல் - விளக்குதல் 390 

தெள்ளுதல் 

89 
தருக்கங்கூறி வலியுறுத்தல் 78 தே - சிவமாந் தன்மைப் பெரு 
தருக்கமெடுத்தோதல் 356 

வாழ்வு 2 
தலைக்குறை 

24 , 78 தேயம் 

139 
தற்பாம் 

279 

தேளுக்கஞ்சிப் பாந்தள் வாயின் 
தன்வே தனைக்காட்சி , யோகக் 

விழுதல் 

152 
காட்சி 32 

தொண்டாவது 

515 
தன்னின முடித்தல் 522 தோல்வித்தானம் 

49 
தன்னை உள்ளபடி காண்டல் 92 

நயப்பு 

139 
தா தமார்க்க முதலியன 450 நயன தீக்கை முதலிய ஆறு 421 
தாதமார்க்கம் - சரியை 452 நலம் - மேம்பாடு 

61 
தாதான்மியம் - நீங்காது நிற்றல் 

- உபாயம் 

158 
276 

நாடுதல் - சிந்தித்தல் 458 


பது 307 


தாணம் 


நன்மை - 


அ 


நிரனிறை 


நாயகநாயகிபாவம் 

276 
நால்வகை வாக்கும் ஐவகைப் 
படுதல் 95 

238 , 316 
நிர்ப்பீசதீக்கை 

423 
நின் றல் விகாரம் 

138 
நீங்காமை - தாதான்மியம் 174 
நீட்டும் வழிநீட்டல் 291 , 432 
நீர்மை - இயல்பு 

194 
நுதலிய பொருண்முதலியன 13 
கேரியன் பரியன் 

471 
பகுதிப்பொருள் விகுதி 86 
பக்கமூன்று 

35 
பசுத்துவ வாதனை 505 
பசு புண்ணியம் சிவபுண்ணியம் 

செய்வார் கருத்து வகை 209 
பஞ்சசத்திகள் 

156 
பண்பு 

தன்மை 159 
பண்புத்தொகை 

1-18 
பதம் 

128 
பதிகர் 

569 
பதிஞானத்தியல்பு 503 
பதிஞானம் விளங்கு தற்கு ஏது 


சிவஞானசித்தியார் சுபக்கம் 
பாவிப்பார்த்தல் - புடைபட 
வொற்றியாராய்தல் 

198 
பராவு தல் - சஞ்சரித்தல் 486 
பரிக்கிரகவிபூதி 

243 
பரிணாமம் இருவகை 95 
பரிணாமம் விருத்தி 

94 
பற்றிபெயர் 

133 
பன்னகம் முதலிய நான்கும் 
உவமையாதல் 

226 
பாசஞானம் பசுஞானம் சிவசம 
வாதஞானம் 

501 
பாய் தல் 

139 
பாரிசேடப் பிரமாணம் 398 
பாரிசேடம் 22 , 81 , 379,405 , 

407 
பாலர் . உன்மத்தர் , பிசாசர் 

480 
பால்வழுவின்மை 

207 
பாவப்பயன் புண்ணியப்பயன் 

224 
பாவம் பாவகம் நாடகம் 400 
பாவி வடசொல் 

159 
பானீற்று வினையெச்சம் 143 
பிணி - துன்பம் 

185 
பித்தாந்தம் - பித்த முடி பு ; 
பெரும்பித்து 

448 

252 
பிரணவமாகலின் உள்ள வாறே 

வெளிப்படக் கூறாமை 320 
பிரமாணம் அறுவகை 

22 
பிரமேயம் 

28 
பிராகபாவம் 

366 
பிராகிருதர் 

12 , 13 
பிராமாணியம் 

28 
பிரித்துக்கூட்டல் 

143 


குணம் 


- 


503 . 


பதிபசுபாசந்தெரித்தல் 458 
பதிப்பொருள் ஆன்மாவின் 
மாட்டு விளங்கித்தோன்று 
தல் 519 
பயத்தல் 

152 
பரகாயப்பிரவேசம் 347 
பாசரீரம் மூவகைப்படும் 342 
பாசிவனைக்காட்டல் 458 
பரமபந்தம் 

97) 
பரமானந்தமேலீடு 480 


போலியுரை 


தல் 


துதல் 


அரும்பதமுதலியவற்றின் அகராதி 
பிரிநிலையேகாரம் 152 , 161 

252 , 463 
பிரேரித்தல் 

148 மகாவாக்கிய வழக்கு 534 
பிறி தினியை புநீக்கல் 152 

குடாகமம் 
பின்னு தல் - அத்து விதமாயியை மங்கலவாழ்த்துக்கு இலக்கணம் 

458 9 
புத்திரமார்க்கம் - கிரியை 453 மயக்கம் - விபரீ தவுணர்வு 161 , 
புரிதல் -விரும்புதல் 473 246 
புருடதத்துவம் 

249 மயங்கு தல் - பரிணமித்தல் 165 , 
புருட தத்துவத்தைச் செலுத் 252 

320 மரங்கண் முதலியவற்றிற்குச் 
புருடன் அஃறிணைச் சொல் 

சூக்கும முயற்சியுளவாதல் 
92 

188 
புரைத்தல் 

111 மருவுவித்தல் 

55 
பூசைத்தானம் , ஓமத்தானம் , 

மலமுதிர் தல் 

434 
தியானத்தானம் 518 

மலம் 

ஆணவ திரோதங்கள் 
பூருவபக்க நூல் 

442 519 
பெயரடியிற்பிறந்த பெயரெச்ச 

மறை - மொழி 
வினை 143 

மற்று வினை மாற்று 207 
பெயரெச்சம் ஏதுப்பெயர் 

மன்னுமருள் - இறப்பில் தவம் 
கொண்டது 

241 

417 
பெயரெச்சத்தகாம் தொகல் 

மாத்திரை- தலைக்குறை 259 
111 , 308 , 503 
பெயரெச்சவீறு விகாரத்தால் 

மாயாவாதி 395 , 397 

மாயாள் - பெண்பால் ; வட 
138 333 

மொழிமதம் -உருவகம் 169 , 
பெயரெச்சமறை ஏதுப்பெயர் 

258 
கொண்டு முடிதல் 584 
பேணி 

மான தக்காட்சி வாயிற்காட்சி 

31 
பேதவாத ஞானம் 

505 . 
பேரீசன் - மகேசன் 161 

முக்கூற்றுப் புறச்சமயம் 8 

229 
போகத்தின் முகமாகிய உயிரே 

முடிந்தது முடித்தல் 
புருடதத்துவம் 

163 

முதலவத்தை யடை தருமிடம் 
போகபோக்கியம் 

368 

362 
போக்கிய காண்டக் கருவிகள் முதல்வன் சிவம் சத்தி பதி 
367 

எனப்பெயர்பெறல் 174 
போத்திருத்துவம் 282 

முதற்காரணமூன்று 86 


216 


165 


2 


க 0 

சிவஞானசித்தியார் சுபக்கம் 
முதனிலைத் தொழிற்பெயர் வரம்பின்றியோடல் 187 
107 , 367 , 374 

வலித்தல் 

111 
முத்தியந்தம் முத்தாந்தம் என வறியார்க்கு நிதிவாய்த்துழிப் 
மரீஇயிற்று 

448) போல 512 
முப்பத்தாறு தத்துவமும் வன்னம் - படிகநிறம் 166 
மூவினமாதல் 

267 வாக்காயம் தொகைச் சொல் 
முயற்சிக்குப்பயனிது 190 வட நூன் முடிபு 

296 
முரணு தற்குற்றம் 534 வாயிற்காட்சிமுதலியன 27,31 
ளை விடுமி உவமையாதல் வாரணம் - வாரண முகத்தான் 2 
289 

வாழ்க்கை 

168 
முறைசெயல் 376 வாழ்வாவன 

294 
முற்றும்மை 573 வாழ்வுகுலவுபதம் 

512 
முற்றெச்சம் 211 , 220 , 337 , வாளாபெயராய்நின் றது 168 
351 , 356 

விகாரத்தால் தொகல் 266 
முனைத்திடாமை 

407 விஞ்ஞானமய கோசம் முதலி 
முன்பின்னாகத் தொக்க இரு யன உயிரின் வேறாதல் 351 
பெயரொட்டுப் பண்புத் விடயம் - காரியம் 

261 
தொகை 

149 

விட்டுவிடாதவாகுபெயர் 516 
முன்னிலையேவல் 484 

விதி - சாபவருள் கண் மேற்று 
மூப்பு - உயர்ச்சி 

185 234 
மூன்றவத்தை 8 விபாகம் 

90 
மெய்த்திடும் பலம் 196 வியங்கோள் 

528 
மேளித்தல் 

579 

வியஞ்சகம்- துணை 411 , 574 
மையல் - செருக்கு 294 

விருத்தி 

95 
யாதனாசரீரம் 

223 

விவ்விகுதி விகாரத்தாற் 
யோகாவத்தையை ஞானாவத் 

றொக்கது 

220 
தை போலுமெனமயக்கு தல் 
361 

விளியுருபேற்றபெயர் 382 

விளைதல் 
யோக்கியம் - ஒக்கியம் , மரீ இ 

237 வினைத்தொகை 31 , 35 , 89 , 
வகரவீற்றுப்பலவறிசொல் 235 

92 , 125 133 , 438 , 458 
வடசொன்முடிபு 

81 வினை முதலும் செயப்படு 
வட நூன் முடிபு 

83 பொருளும் ஒன்றாதல் 
வந்தித்தல் வணங்கல் 

யாண்டு மின்ன 

59 
சித்தல் 

204 வினை முதற்காரகம் 166 , 254 


87 


மை 


தல் 


அரும்பதமுதலியவற்றின் அகராதி 

கக 
வினையெச்சத்தகாம் தொகல் வெந்தபடம் , காயமிருந்தபாண் 
109 

டம் , குலாலன்வினை தவிர்ந்த 
வினையெச்சத்திகரம் உகரமா சக்கரம் முதலியன 545 

94 வேடருட்பட்ட மன்னவர் 
வினையெச்சம் எச்சப்பொருள் குமாரன் 415 , 416 

செவ்வெண்மாத் வேண்டாத கூறி வேண்டியது 
திரையாதல் 547 

முடித்தல் 

528 
வினையெச்சமுடிபு 

வேதமும் ஆகமமெனல் 42 
காரியப் பொருட்டாய் நிற் வேதம் - கருமகாண்டம் 457 
றல் 

342 வேதாந் தமகாவாக்கியமும் சித் 
வீடுபேறெய்து தற்குச் சன் தாந்த மகாவாக்கியமும் 
மார்க்கம் இன்றியமையாதது பொருளானொன்றா தல் 516 
-166 

வேள் விஐந்து 

460 


காரண 


ஸ்ரீமாதவச்சிவஞான யோகிகள் 
பொழிப்புரை முதலியவைகளில் காணக்கிடக்கும் 
2. அரும்பதக் குறிப்பகராதி முதலியன 


அநுகூலம் 


அகம் - உயிர் , மனம் . 
அச்சு - மெய்ப் பொருளாகிய 
சிவம் . அது அச்சுப்போல 
ஆன்மாவை மலவாசனைபற் 
றிப் பிறழவிடாமையின் அங் 
நனம் உருவகம் செய்யப்பட் 
டது ; உடம்பு . 
அங்கி அங்க முடையது . 

அக்கினி . 
அங்கம் அவயவம் . 
அங்குரம் முளை . 
அஞ்சனம் - இருளாயிருப்பது . 
அடங்குதல் உள்ளமை தல் . 

கூடாது . 
அடிப்பாடு - அமைவு . 
அடுக்க 
அடப்படுதல் -சமைக்கப்படுதல் 
அடைவு முறைமை 
அணு 

சூக்குமவுடம்பு. 
வணை வரம்பு 
அண்டன் 
அதிகம் - மிகுதி . 
அதிகாணம் 

நிலைக்களம் . 
அதிகாரம் - தலைப்பாடு . 
அதிகாரி -- கேட்டற்கேற்ற 
பக்குவமுடையோன் , சம்ப 

த முடையோன் . 
அ தீதம் - துரியாதீதாவத்தை , 


அத்தன் - இறைவன் . 
அத்துவா -- வழி , அவை மந்தி 

ராத்துவா முதலியன . 
அநர்த்தம் - கேடு . 
அநாதி - தொடக்கமில்லாதது . 

இணக்கம் . 
அநுக்கிரகம் -- அருள் . 
அநுபவம் - அறிந்தபொருளில் 
அழுந்துதல் , அநுபூதி , 
புசிப்பு , 
அநுபூதி - பிறபொருளின் துணை 
யின்றி இயற்கையால் எல்லா 
வற்றையும் அளந் தறியும் 
அறிவு . 
அந்தகாரம் - இருள் . 
அந்தரம் -- ஆகாயம் . 
அந்த தரம் - தீவிரதரத்தில் 
தீவிர தரமான சித்தி பொ 
தம் , சித்தம் . 
அந்தம் - நான்காஞ்சத்திநிபா 


சமீபமாக 


முதல்வன் , 


அந்நியம் 


வேற்றுமை . 
அந்நியமின்மை - ஆன்மாவுக்கும் 
முதல்வனுக்குமுள்ள பிரிக்க 
முடியாது நிற்கும் சம்பந்தம் . 
அது அத்துவித சம்பந்த 
மென்பர் . 
அபகரித்தல் - கவர் தல் . 


நமபமாட 


- 


அன்பு 


- 


- 


அரும்பதக்குறிப்பகராதி முதலியன 

கங் 
அபாவம் -- இன்மை , 

அளவை 

பிரமாணம் , அளத் 
அபேதம் - பேதமின்மை . 

தற்கருவி . 
அப்பிரமேயம் அளவையான் 

அறிவு - ஆன்மஞானம் , ஞாதா . 
அளக்கப்படாதது 

அற்புதம் - சூனியம் . 
அமைச்சு அமைச்சன் . 

அற்று - அவ்வியல்பிற்று . 
அமைச்சர் மந்திரிகள் . 

இச்சை மிகுதி . 
அமை தல் இருத்தல் 

அன்மை உடைமைக்கு மறு 
அமையும் - போதும் . 

தலை . 
அமையாமை -பூரணமாகாமை . அன்றல் - மாறுபடுதல் . 
அயராமை -மறவாமை . 

அன்று 

அநாதி . 
அரக்கு - மெழுகு. 

அன்னர் 

அத்தன்மையினர் . 
அரசு அரசன் . 

ஆக்குதல் - படைத்தல் . 
அரு - சூக்குமம் . 

ஆக்கியோன் - செய்தோன் , 
அருளுதல் - கருணைமீக்கூர்தல் . ஆசங்கை - வினா . 
அருள் -- இரக்கம் , திரோதான ஆசங்கித்தல் - ஆட்சேபித்தல் , 

ஆசரித்தல் - அநுட்டித்தல் . 
அல்லன் 

ஆசாரம் - ஒழுக்கம் . 
அவசித்தாந்தம் - தோல்வித் ஆணவம் - வியாபகவுயிர் அணுத் 
தானங்களுள் ஒன்று , அது தன்மைப்படச்செய்வது 
தன் சித்தாந்தத்திற்கு 

கட்டளை . 
இணங்கா தவைகளைச்சொல் ச்சிரவம் பொறிவழிச் 
லிச் சித்தாந்தம் தாபித்தல் . சேறல் , கன்மத்தொடர்ச்சி . 
அவதாம் - அவகாசம் . 

தி - தொடக்கமுடையது , 
அவதரித்தல் --- பிறத்தல் . 

முதற்கடவுள் . 
அவத்தி தன் - அவத்தையுற்ற ஆகந்தம் -- இன்பம் . 
வன் . 

ஆமா 

காட்டுப்பசு . 
அவயவம் தனித் தனிபிரிக் ஆரவாரம் - வெற்றொலி . 

கப்படும் தகுதியுடையன . ஆராய்ச்சி - விசாரித்தல், 
அவயவி 

அவயவமுடையது , ஆயுள் 
அவிச்சை - அஞ்ஞானம் , ஆண ஆய்தல் - ஆராய்ந்தறிதல் , நிச்ச 
வம் 

யித்தல் , நுணுகு தல் . 
அவித்தை - அஞ்ஞானம் செய் ஆவிருதி - ஆன்மாவின் அறிவு 

இச்சை செயல்களை மறைப் 
அழுந்து தல் - அமிழ்ந்து தால் , 
நன்றாய்ப்பதி தல் . 

ஆவேசித்தல் - வெளிப்படுதல் . 


வேறு . 


ஆணை 


வயசு . 


வது . 


பது . 


--- 


சிவஞானசித்தியார் சுபக்கம் 


--- 


ஆள் 


- . 


தல் 


ஆனாமை 


- 


ஆளுதல் - ஆட்சி செய்தல் . 

அடிமை . 
ஆற்றல் - சொற்குப்பொரு 

ளோடு உளதாகிய சம்பந்தம் . 
ஆனந்தரீயம் 

இவையாய்ந்த 
பின் இது கேட்கற்பாற்று 
என்னும் யாப்பு . 

நீங்காமை . 
அன்பா - வியாபகம் .சித்தசித்து 
ஆன்றோர் -- பெரியோர் . 
இகலல் 

பகைத்தல் . 
இகல் - முரண் . 
இடர்ப்படுத்தல் - ஆற்றலைக் 

குறைத்தல் . 
இடுதல் - வைத்தல் , கொடுத்தல் . 
இதழ் - தளம் . 
இந்திரியம் - பொறி . 

பொறி. 
இப்பி - சிப்பி , 
இயங்கல் - தொழிற்படுதல் 
இயல்பு - இயற்கை , இயல்பா 

யுள்ளது , தன்மை . 
இருதயம் - நெஞ்சு 
இலக்கு - அவகாசம் . 
இலாடம் - நெற்றி . 
இழுக்கு - குற்றம் . 
இறுதி - சங்காரம் . 
இறுவாய் - இறுதி . 
இறை 
இறைவன் தலைவன் . 
இன்மை -உண்மைக்குமறு தலை . 
ஈமு தல் - சங்காரப்படுதல் , 
உச்சரித்தல் - உச்சாரணம் 

செய்தல் . 
உடங்கு - ஒருங்கு . 
உடைமை -உடையராந் தன்மை 


உடையான் 

பொருளைத் தன 
தாகக் கொண்டிருப்பவன் . 
வடநூலார் உடையானை 
சுவாமி என்பர் . 
உணர் 

பாவித்தல் . 
உணர்த்தல் அறிவுறுத்தல் , 
உணர்வது அநுபவிப்பது . 
உண்ணுதல் விடயத்தில் 

அழுந்துதல் . 
உண்மை உள தாந் தன்மை , 

சிறப்பு 
உதவி உபகாரம் . 
உதாரணம் - எடுத்துக் காட்டு , 
உத்தியுத்தர் - விந்துவின் காரி 

மங்களில் முயன் றவர் . 
உத்தேசம் -- பெயர்மாத்திரை 

யான் எடுத்தோதல் . 
உபகரித்தல் 

உதவு சல் 
உபதேசம் - போதித்தல் 
உபதேசி - அறிவிக்க அறியும் 

தன்மைத்து , 
உபாயம் - கிட்டிய வழி . 
உயிர்த்தல் - சுவாசித்தல் . 
உரிமை 

சம்பந்தம் 
வமேயம் உவமானத்தால் 
வருணிக்கப்படுவது . 
உவர்ப்பு - வெறுப்பு , 
உழப்பு - முயற்சி . 
உளம் - உயிர் , ஆன்மா , ஆன்ம 
போதம் , 

நட்பு 
உற்பத்தி - தோற்றம் . 
உன்மத்தர் -சித்தமயக்கமுடை 
யோர் . 

பரிசம் . 


விடை . 


- 


உறவு 


- 


ஊறு 


ஊட 


பட்டது . 


- 


ஏலாமை 


அரும்பதக்குறிப்பகராதி முதலியன 

கடு 
ஊட்டல் நுகர்வித்தல் , 

கண்ணல் - கருதல் . 
எதிரது வருவது 

கதி - பிறப்பு. 
எய்தல் அடைதல் 

கதிர் - ஒளி . 
எழுப்புதல் - பிரகாசிப்பித்தல் , கந்தித்தல் - நாறுதல் . 
ஏகாரம் - முதலையே என்புழி கரணம் - மனமுதலியகருவி . 
மற்றைய முதல்வரிலே கரு - கருப்பம் . 
இயையாது பிரித்தலும் , சங் கருத்தா - செய்பவன் , 
காரகாரணனாகிய முதலிலே கருத்து - தாற்பரியம் , கருதப் 
இயையாமையைப் பிரித்த 
லும் அறிக . இயைபின்மை கலக்குதல் - கலங்கச்செய்தல் , 
நீக்குதல் 

- இயைவித்தல் . குழப்புதல் . 
பிறி தினியைபு - மற்றொன் கலை - ஒரு தத்துவம் . 
றிற்போய்ப் பொருந்து தல் . களிம்பு செம்புமுதலியவற் 
காரணம் . 

றில் இருக்கும் காளிதம் . 
இயையாமை . 

களைகண் ஆதாரம் , பற்றுக் 
ஐயப்பாடு - சந்தேகம் , துணிவு 
பிறவாமை 

அக்கினி . 
ஒடுங்குதல் -- மறைதல் , 

கனவு 

சொப்பனம் . 
ஒருங்கு - ஒருசேர 

காட்சி 

பார்வை . 
நிச்சயம் 

காட்டம் - விறகு . 
ஒருவுதல் - நீங்கு தல் . 

காட்டிற்றை - காட்டினதை, 
ஒற்றுமை இயைபு. 

காட்டு -- காண்பிப்பது , காட் 
ஒத்து - ஓதப்பட்டவிதி . 

டாயகருவிகள் , வியஞ்சகம் . 
ஓமித்தல் - ஓமஞ்செய்தல் . காணார் உணர் தலைச் 
கஞ்சுகம் - சட்டை , 

யார் . 
கடல் - நீர்க்கு இடம் கொடுத்து காண்டல் ஐயுறவின்றித் 
நிற்கும் ஆகாயம் . 

தெளில் , 
கடா - வினா . 

காமிகம் - சைவாகமம் இருபத் 
கடைப்பிடித்தல் உறுதியா தெட்டனுள் ஒன்று . 
கக் கொள்ளுதல் . 

காமுகர் - காமமுடையவர் . 
கட்டு - தொடக்கு . 

கான்மியம் கன்மமலம் . 
கணித்தல் மான தமாகச் 

LO 
செபித்தல் , 

குணமுடையது . 
கண் - அறிவு . 

குண்டலி - குண்டலித்தானமா 
கண் கூ..டு - பிரத்தியட்சம் . 

கிய நாபி . 


கனல் 


ஒரு தலை 


- 


பண்பு . 


குண 
குணி 


கசு 


சிவஞானசித்தியார் சுபக்கம் 


குரம்பை கூடு . 
குறி இலிங்கம் . 

இன்றியமையாப் 
பொருள் 
கூட்டாவு - கூட்டம் . 
கூவல் 
கேசரம் - தாமரைப்பொகுட் 
டின் புறத்தே தொங் 


- 


கிணறு . 


மவை . 


கேட்டல் உண்மைஞானம் 
நான்கனுள் ஒன்று , அது குரு 
முகமாக ஆகமப்பொருளைச் 
செவிமடுத்தல் . 
கேவலம் 

ஆன்மா அறிவு 
செயல் குறி குணம் ஒன்று 
மின்றித் தனியே ஆணவ 
மலத்தான் மறைந்து நிற் 


சட்ட செப்பம் . 
சதுரப்பாடு - சாமர்த்தியம் . 
சத்தன் - விந்துவின் காரியங் 

களை ஒடுக்கியிருப்பவன் 
சத்து - உள்ளது ; சத்தாகிய 

சிவம் ; நிலையு தலுடையது . 
சந்நிதி - முன்னிலை . 
சமயம் மார்க்கம் . 
சமவாயம் -- அவயவம் முதலிய 
வற்றிற்கு அவயவி முதலிய 
வற்றோடு நீக்கமின்றி உள 
தாகிய இயைபு , நீக்கமில் 
லாமை , ஒற்றுமை . 
சமுதாயம் 

கூட்டம் . 
சி மு வரம் 

பொறிவழிச் 
செல்லாது தடுத்து முத்திக் 
குக் காரணமாவது . 
சம்பவம் உண்மை . 
சலம் - வஞ்சனை , கோட்டம் . 
சாக்கிரம் - சாக்கிராவத்தை 
சாங்கியர் - கபிலமுனிவரால் 
செய்யப்பட்ட சாங்கிய நூலை 
அதுசரிப்போர் . 
சாதகம் - கருவி 
சாதனம் - தொழிலைப்பயப்பிக் 
கும் முக்கியகாரணம் , முடிப் 


கும் நிலை . 


- 


கோடல் - கொள்ளுதல் . 
கோடும் கொள்ளு தும் , 

கொள்பகுதி , தும்விகுதி . 
கோட்டம் - ஒரு பாற்சாய்தல் , 


சகம் - நிலவுலகம் . 
சகலம் - ஆன்மாச் சரீரம் முத 
லியவற்றைப் பெற்று நிற்கும் 
நிலை . 
சங்கற்பித்தல் 

எண்ணு தல் . 
சங்கமம் - இயங்கியற் பொருள் 
சக்கிரமித்தல் - கலத்தல் . 
சங்கே தம் - சொந்தம் பொருட் 
கும் உளதாகிய நியம 
ஆற்றல் . 
சங்கை - சந்தேகம் . 
சீடிதி - சீக்கிரம் . 


சாதி - ஒரு நிகரனவாகிய பல 
பொருளுக்குள்ள பொதுவா 
ந் தன்மை , குலம் . 
சாதித்தல் சாதனத்தால் 

நிறத்து தல் 
சார் தல் - அடைதல் . 
சார்பு - ஆதாரம் . 
சாலுதல் அமைதல் . 


சான்று 


தல , 


- 


புண்ணீர் . 


அரும்பதக்குறிப்பகராதி முதலியன 

கஎ 
சாட்சி . 

செய்வோர் 

வினை நிகழ்த்து 
சித்தம் - அந்தக்கரணங்களுள் 

வோர் . 
ஒன்று . 

செல்லாது - சித்தியாது . 
சித்து - அறிவுடைப்பொருள் . செவ்விது - வருத்தமின்றி . 
சிந்தித்தல் - உண்மை ஞானம் 

சேடம் . குறை . யாதொன்று 
நான்கனுள் ஒன்று , 

யாதொன் றன் பொருட் 
குரு முகமாகக் கேட்ட டாய்த் தனக்கெனச் சுதந் 
பொருளை மனனம் செய்து திரமின்றி நிற்கும் அஃது 
தோஷம் நீங்குமாறு ஆராய் அதற்குச் சேடம் எனப் 
தல் . 

படும் . 
சிறுமைப்படுதல் - கீழ்மைப்படு சேடன் 

அடிமை . 

சேட்டித்தல் - செயற்படுதல் . 
சிறை - தடை . 

சேய்மை தூரம் . 

சேர்வை சேர்ச்சி . 
சுதந்திரம்- தன் வயமுடைமை . சேறல் - செல்லுதல் . 
சுத்தம் இருவினையொப்பு மல சை தன்னியம் - ஆன்மா , அறிவு . 
பரிபாகம் பெற்றுச் சிவனை சோகம் - கூம்பு தல் , 
யடைந்து நிற்கும் நிலை . 

சோதகம் - ஏவுவது . 
சுருதி வேறொ 

ன் ற 

னை சோதிட்டோமம் - ஓர்யாகம் . 
அவாவாது தான் கருதிய 

-தண்டம் - ஒறுத்தல் , 
பொருளைத் தானே தெரி தத்துவம் - உள்ளது . 
விப்பது . 

தமி -- தனிமுதற்பொருள் . 
அந்தக்கரணங் தருக்கம் - புத்தியினால் சாதிக் 
களுள்ளே சித்த மாத்திரத் கப்படும் ஆராய்ச்சி . 
தோடு கூ டிய நித்திரா 

தருமி 

தருமமுடையது . 
வத்தை . 

தருமம் - பண்பு 

4 . 
சூக்குமம் - நுண்மை . 

தர்ப்பணம் 
சூழ் - சூழ்ச்சி , உபதேசமொழி . தலை - இடம் . 
சூனியம் - பாழ் . 

தலைப்படுதல் - கூடுதல் . 

மேம்பாடு , 
செயற்கை - 

தலைமைப்பாடு 
டைய லே 

முதன்மை . 
தோன்றியது 

தலைவர் - உத்தமர் . 
செய் விளைநிலம் . 

தனி - வேறு 
செய்தி - தொழில். 

தன்மை - சொரூபம் .. 
செய்பவர் - உழவர் . 

தாக்காது - விகாரமின்றி . 


- 


கண்ணாடி . 


- 


- 


3 


சிவஞானசித்தியார் சுபக்கம் 
தாக்குதல் - உறுத்தல் 

துழனி - ஆரவாரம் . 
தாரகம் - தாங்குவது . 

துறக்கம் - சுவர்க்கம் . 
தாரை 

- நெகிழ்ச்சிப் பொரு துனை - அதிவேகம் . 
ளின்கண் உள்ள இடையறா துன்னல் - செறிதல் , 

. 
வொழுக்கு . 

தூலம் - பெரியது . 
தார்க்கிகர் - தர்க்க ஏற் தெரிதல் - நிச்சயித்தல் . 
கொள்கையுடையோர் , தர்க்க தெரித்தல் - அறிவித்தல் . 
சம்பந்த முடையோர் . 

தெருளுதல் - தெளிதல் ,, 
தாவாம் - நிலையியற்பொருள் . தெளிதல் உண்மை ஞானம் 
தாற்பரியம் சொல்ல விரும்பிய நான்கனுள் ஒன்று . 
கருத்து . 

கேட்டபின் ஆராய்ந்து இது 
திதி - உள்பொருள் . 

வே கொளற்பாலது என்று 
திரவியம் - பொருள் . 

நிச்சயித்தல் . 
திரிவு - வேறுபாடு . 

தைவம் 

தேவன துடைமை . 
திருவருள் - ஈண்டுத் திசோ தொகுதல் - அடங்குதல் . 
தானசத்தி . 

தாடு தல் - தோண்டுதல் , 
திவ்வியம் - தெய்வத்தன்மை . தொழும்பு - அடிமை 
திறம் - வகை , கூறு 

தொன்மையே - அன்றே . 
திறல் - வெற்றிப்பாடு . 

தோற்றம் - தோன்று தல் . 
தீக்கை - ஒருகற்கிரியை , அது தோற்றப்பட்ட - உண்டாக்கப் 
பாசத்தைக் கெடுத்து பட்ட 
மோட்சத்தை கொடுப்பது . நசித்தல் - கெடுதல் , நாசமடை 
தீ - கொடுத்தல் . க்ஷா - கெடுத் 

நட்டோர் நண்பர் . 
துணிதல் - அறி தற்பொருட்டு . நண்ணல் 
அளவு . 

நண்ணு தல் - தலைப்படுதல் . 
துமி தல் - கெடுதல் , 

நத்தம் - நிறை தல் 
துரத்தல் - ஓட்டுதல் , உந்தித் 

நயம் - பயன் , நியாயம் . 
தள்ளுதல் . 

கலி தல் - வருந்தல். 
துரியம் இருவ கைக்கருவி நல்கூர் தல் - வறுமையடைதல் . 
களின் பிரவிருத்தியின்றி நல்லார் - கேட்டுச்சிந்தித்துத் 
யிருக்கும் அறிவுநிலை . 

தெளிந்த முதியோர் . 
தராசு . 

நள் • நடு , 
துவ்வாமை அநுபவிக்கமாட் கனவு - சாக்கிரம் , விழிப்பு. 

நன்னெறி - ஞானம் . 


தல் . 


தல் , 


புகுதல் . 


துணை 


- 


பாமை . 


- 


குதல் . 


நிட்டை 


பண் 


பண்பு 


- 


அரும்பதக்குறிப்பகராதி முதலியன 

ககூ 
நாடி - ஆராய்ந் தறிக . 

பக்கம் துணிபொருளிருக்கு 
நாத்திகர் - கடவுளும் , சுவர்க்க மிடம் . 
நரகங்களும் , மறு பிறப்பும் பக்குவம் - பருவம் , முதிர்ச்சி . 
இல்லை என்பவர் . 

பசாசம் - இரும்பு . 
நாதம் - சிவதத்துவம் 

பசுத்துவம் - பசுவின் தன்மை . 
நாபி - உந்தி , கொப்பூழ் . 

பாசக்கட்டுடையது . 
நாளம் தண்டு . 

பச் - கட்டு . 
நிகழ்ச்சி - உண்டாதல் . 

பஞ்ச - ஐந்து . 
நிகழ்தல் - உண்டாதல் , நடத் படர் தல் - பாத்தல் . 
தல் , ஐயந்திரிபின்றி விளங் படலம் 

காசபடலம் . 

படிகம் - பளிங்கு . 
உண் மை ஞானம் பணி தொண்டு . 
நான்கனுள் ஒன்று , 

பண்ணப்படும்கதிகள் . 
கேட்டுச் சிந்தித்துத் துணி பண்டு - அநாதி . 
ந்தபொருளுடன் பிரிவின்றி பண்ணு தல் - கதிப்பித்தல் . 
உறுதியாக நிற்றல் . 

உவமைகள் . 
நித்தம் - நித்தியம் . 

பதி - முதல்வன் , ஊர் , இடம் . 
நிமித்தம் - காரணம் . 

பந்தம் கட்டு , 
நியமம் நிச்சயம் . 

பயப்பித்தல் - பெறுவித்தல் . 
நியாயம் முறை . 

பயன் 

பேறு . 
நிரயம் - நரகம் . 

பயிலல் - கற்றல் . 
நிரூபித்தல் - ஆராய்தல் . 

பயிற்சி பழக்கம் , வாசனை , 
நிலை - ஆச்சிரமம் , நிற்றல் . 

அழுத்தம் . 
நீக்கம் - பிரிவு . 

பரம் - பரம்பொருள் . 
நீதி - நடத்துவது . 

பரவல் - எல்லார்க்கும் புலனா 
நுகர்தல் - அநுபவித்தல் . 

மாறு மிக்குநிகழ்தல் , 
நுட்பம் - நுண்மை . 

பரிகரித்தல் - களைதல் . 
நுணுகுதல் - சிறுத்தல் . 

பரிசம் - தீண்டுதல் . 
நுதலல் - கருதல் , 

பரிசனம் - பரிவாரம் 
நுழைதல் - பிரவேசித்தல் . பரிணாமம் - இயற்கையினின்றுந் 

திரிதல் . 
கேர் - ஒப்பு . 

பரிதல் - இரங்கு தல் 
கொடித்தல் - அழித்தல் . 

பரிபவம் 

அவமானம் . 
நோக்குதல் - காத்தல் . 

பரிபாகம் - உத்தமமானபக்கு 
நோன்றல் - பொறுத்தல் . 

வம் . 


உ 0 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பரியாயம் - ஒத்தபொருளுடை 


உரை , 


பவம் - உண்மை , பிறவி . 
பல்குதல் - பெருகுதல் , 

விரிதல் . 
பாகதம் - பிராகிருதச்சொல் . 
பாகம் - பக்குவம் . 
பாகுபாடு - பிரிவ . 
பாசத்தார் - பாசக்கட் 

யார் . 
பாடம் - படிக்கப்பட்டசுலோகம் 
பாடியம் 
பாவகம் - எண்ணம் , மனம் முத 
லிய வற்றோடு கூடி நின்று 
பாவிப்பது . பாவனை என்ப 
தும் அது . 
பாவம் 

உண்மை . 
பாழ் - சூனியம் . 
பிணங்கல் - மாறுபடுதல் 
பிணிப்புண்ணு தல் - கட்டுண்ணு 
தல் 

ஒருசொல்நீர்மைத்து. 
பித்தி - சுவர் . 
பிரகாசம் -சித்து , விளங்குதல் , 
பிரபஞ்சம் - உலகம் , விஸ்தார 
முடையது என்னும் பொரு 
ளது . உயிரும் பாசமுமே பிர 
பஞ்சம் எனப்படும் . 
பிரமாதா - அளந்து கொள்பவன் 
பிரமாணம் 

அளத்தல் . 
பிரமிதி - அளவையால்உணர்ந்த 

மெய்யுணர்வு . 
பிரமேயம் 

அளவையால் 
அளந்து கெ.ள்ளப்படுவது : 
இவை நான்கும் பிரமாண 


நெறிக்கு இன்றியமையா தன 
என்பர் அளவை நூ 

லோர் . 
பிரயோகம் - வழங்கும் முறை . 
பிரயோசனம் பயன் . 
பிரவிருத்தன் - விந்துவின் காரி 

யங்களைத் தொடங்கினவன் . 
பிராமாணியம் 

பிரமாணமுள 
தாம் தன்மை . 
பிறழ்தல் - மாறுபடுதல் . 
பீசம் - வித்து . 
புணர்தல் - தலைப்படல் , 
புத்தி - ஒரு தத்துவம் , அஃது 
இது இன்னதென நிச்சயித் 
தறிவது . 
புரிதல் - எப்பொழுதும் மேற் 

கோடல் 
புலப்படுத்தல் - அறிவித்தல் . 
புவனம் - உடம்புக்கு ஆதார 

மாகியவுலகம் . 
புறம் - புறம்பு . 
புறம்பு - வெளி . 
புறன் - புறம்பு , புறச்சமயம் 
பற்றி இகழ்ந் துரைக்கும் 
மொழி , புறங்கூற்று மொழி . 
புனை தல் - அடங்கி நிற்றல் . 
புனைந்துகோடல் - சூடு தல்.ஒரு 

சொல் நீர்மைத்து . 
பூரித்தல் - நிறைத்தல் 
பெயர்த்து - மாறி . 
பெறுதல் - அடைதல் . 
பெற்றி - தன்மை . 
பெற்றிமை - சாதி . 
பேதம் - வேறுபாடு . 
பேதை - மடவோன் . 
பேராமல் - பிறழாமல் . 


- 


- 


குளம் 


அநுபவம் . 


மாசு 


- 


அரும்பதக்குறிப்பகராதி முதலியன 
பொகுட்டு - காய் . 

மறைப்புண்ணு தல் - மறைக்கப் 
பொய் --பொதுவியல்பு , செயற் படுதல் , 
கைச் சுட்டுணர்வு . 

மனம் - ஒரு தத்துவம் அஃது 
பொய்கை 

ஒன்றை இஃது இன்னது 
பொருள் - உவமேயம் . 

ஆகற்பாற்று என்று சங்கற்ப 
பொறி - இந்திரியம் . 

விகற்பம் 

செய்வ தறிவது . 
பொற்பு - பொலிவு. 

பசுஞானம் . 
போகம் 

அழுக்கு , காசப்படலம் . 
போக்கு - இறத்தல் , 

மாட்டாமை இயலாமை . 
போதல் - வருதல் 

மாணாமை வியாபகவுணர் 
போ தரும் - புலப்படும் . 

விற்கு விடயம் 

பமாகாமை . 
போதித்தல் - அறிவித்தல் . மாந்திரிகன் - மந்திரவாதி . 
போது - புட்பம் . 

மாயேயம் 

மாயாகாரியமாகிய 
போந்தது - வந்தது . 

தநு முதலாயின . 
போழ்தல் - பிளத்தல் . 

உடம்பு . 
பௌதிகம் - பிருதிவிமுதலிய மாறு - முரண் . 
பூதசம்பந்தமுடையது . மாறுதல் - இறத்தல் . 

பெரியோன் . 
மடக்கி - திருப்பி . 

மிகுதிப்பாடு - அதிகம் . 
மடங்கு தல் - முனை த்தெழா மிகை - வேண்டுமளவின்மிகு 

திப்பாடு . 
மடவோன் 

அறியாமையுடை மிக்கு - அதிகம் . 
யோன் . 

மிச்சிரம் - கலந்தது . 
மணத்தல் - சேர் தல் . 

மிருதி - முனிவரால் நினைத்துச் 
மதம் - கொள்கை , உடன்பட் 

செய்யப்பட்ட தருமசாத்தி 


மகவு.- பிள்ளை . 


மான் 


மை . 


- 


. 


- 


மிருத்தியு 


மாணத்தைச்செய் 


மதுகை 

வலி . 
மந்திரம் - 

நினைப்பவனைக் காப் 
பது . மந் - நினைத்தல் . திர 
காத்தல் , 
மயக்கம் - தெளிவுபிறவாமை . 
மயர்வு மயக்கவாசனை , 
மலம் - அழுக்கு . 
மலையற்க - மயங்கற்க . 
மறு தலை எதிர் . 


மீட்சி - மீளுதல் 
மீமாஞ்சகர் - மீமாஞ்சை என் 
னும் நூற்கொள்கையை அநு 
சரிப்போர் . 
மீன் - நாண்மீன் . 
முகத்தல் - அள்ளுதல் . 
முத்தர் - மலம் நீங்கினவர் . 


சிவஞானசித்தியார் சுபக்கம் 
முரணுதல் - மாறுபடுதல் . 

கம் . சுருதியும் இலிங்க மு 
முழக்கு தல் - ஆரவாரித்தல் . மின்றிச் சொற்றொடர்பு 
முறுகுதல் - நன்கு முதிர் தல் , பற்றிப் பொருளுணர வரு 
முனைத்தல் - முற்படுதல் . 

வது . 
முன் - அறிவாயாக . 

வாக்கு நால்வகை வாக்குக் 
மயக்கத்தைச் கள் . அவை சூக்குமை , பை 
செய்வது , அறிவை 

மயக் 

சந்தி , மத்திமை , வைகரி 
குவது . 

என்பன . வாக்காகிய 

காத 
மெய் - உயிர் , சிறப்பியல்பு , முடிவான பாசஞானம் . 
இயற்கையுணர்வு , 

வாணிகம் வியாபாரம் . 
மோகினி 

அசுத்தமாயாதத் வாதிகள் - தங்கொள்கையை 
துவம் . 

நிறுத்திப் பேசுவோர் . 
யாத்தல் - கட்டுதல் , 

வாதித்தல் - வருத்துதல் . 
யாப்பு - இந்நூல் கேட்டபின் வாய் தல் - கிடைத்தல் 
இந் நூல் கேட்கற்பாற்று வார்த்திகம் - காண்டிகையுரை . 
என்னும் இயைபு . 

வார்த்தை - சொல் , 
யாப்புறுத்தல் - வலியாக்கல் 

விகாரம் - வேறுபாடு . 
கூறுபாடு . 

விசித்திரம் - ஆச்சரியம் . 
வசீகரித்தல் - வசப்படுத்தல் . விசேடம் 

சிறப்பு, ஒரு 
வரம்பு எல்லை 

பொருட்கே உரிய தன்மை . 
வருக்கம் - ஓரினமான கூட்டம் . விசேடித்தது - அடைகொடுத் 
வருணம் - சாதி . 

துக் கூறியது . 
வல்லி 

விடயம் பற்றப்படுவது , 
வல்லுதல் - வலிமையுடைத்தா பொருள் . 
தல் . 

விடயித்தல் - பற்றுதல் . 
வல்லுநர் - இயலுநர் . 

விடை - உத்தரம் , 
வழக்கு - பிரசித்தி . 

விண் - துறக்கம் . 
வழக்கு தல் - கடைபெறுதல் . வித்தகம் - விசித்திரம் . 
வழி - நூல்வந்தவழி . 
வளி காற்று . 

விந்து - சுத்தமாயை , 
வறிது சும்மா . 

விபவம் - செல்வம் . 
வன்னம் - நிறம் . 

விபரீதம் - திரிவு . 
வாக்கியம் - அவாய்நிலை , தகுதி விம்முதல் - சுரத்தல் , 
அண்மை என்னும் மூன்று வியவகாரம் - வழக்கம் . 
முடைய சொற்களின் சமூ வியாக்கியானம் 

உரை . 


வகை 


- 


மாயை . 


விதை . 


அரும்பதக்குறிப்பகராதி முதலியன 

உங 
வியாபகம் - நிறைவது . 

வினைமை 

வினையுடைமை . 
வியாபரித்தல் - தொழிற்படு வீயாத - கேடில்லாத . 
படுதல் . 

வெகுளல் - கோபித்தல் . 
வியாப்பியம் வியாபிக்கப்படு வெரிந் 
வது . 

வெளி - ஒளி, 
வியூகம் - வகுப்பு . 

வேகம் கதி . 
விரவுதல் - கலத்தல் . 

வேட்கை 

அவா . 
தொழிற்பாடு , வேட்டுவன் வேட்டை 
டைவாளி , 
விரிவு . 

இதனை ஒருவகைவண்டு என் 
விளக்கு - காட்டு . 

றும் புழு என்றும் கூறுவர் . 
விளித்தல் - அழைத்தல் . 

வேள்வி - யாகம் . 
விளையாது 

உளதாதலின்றி . வேறு - மாறு , அந்நியம் . 
விளைவிக்கப்படுதல் 

உண் 
டாக்கப்படுதல் . 


- 


- 


- 


- 


3. அருந்தொடர் அகராதி . 


அ தீ தாவத்தை 


- 


துரியாதீத 


அதுவது வாய் நின்றறிதல் 
சார்ந்ததன் வண்ணமாய் 
நின் றறி தல் . 
அதோமாயை கீழேயுள்ளமா 


மாயை . 


அகண்டாகாரம் கண்டிக்கப் 

படாத வடிவம் . 
அகத்தொண்டர் உட்பணி 

செய்வோர் . 
அகவிருள் - அஞ்ஞானம் . 
அங்கித்தம்பனை - அக்கினியின் 

சூட்டைத் தடுத்தல் . 
அ சித்தன் - சிந்திக்கப்படாத 

வன் . 
அசிபதம் - ஆனாய் என்னும் 

பொருளுடைய பதம் . 
அணுபரிமாணம் - அணுவளவு ; 
பாஞ்சராத்திரிகள் ஆன்மா 
உடம்பிலே அணுவளவாய் 
நிற்குமென்பர் . 
அணைந்தோர் தன்மை சீவன் 

முத்தரியல்பு. 
அதிகார தத்துவம் - சுத்த வித் 

தை , ஈசுரம் என்பன . 
அதிகாராவத்தை - பிரபஞ்சத் 

தைப் படைக்கும் நிலை . 
அதிசூக்குமம் - மிக்க நுண்மை . 
அதிட்டிக்கப்படுதல் - நிலைக் 
களமாகக்கொண்டு செலுத் 
தப்படுதல் . 
அதி தீவிரம் - மிக்க தீவிரம் . 
அதிதெய்வம் - மேலான தெய் 

வம் . 
அதிபரிபக்குவம் மிகுந் தபரி 
பக்குவம் . 


அத்தாணிமண்டபம்- அரசிருக் 

கை மண்டபம் . 
அத்தியாச வாதம் - இட்பியை 
வெள்ளி யென்ப 

பது போல 
ஒன்றை மற்றொன்றாகக் 
கூறும் விபரீத வாதம் . 
அத்துவசுத்தி ஆறத்துவாக் 
களினும் கட்டுப்பட்டிருக்கும் 
போகங்கள் எல்லாவற்றை 
யும் ஏககாலத்திலே புசிப் 
பித்துத் தொலைத்து முத்தி 
கொடுத்தல் . 
அத்துவித நிலை - ஏகமாயநிலை . 
அநந்நிய பாவனை - அத்துவித 

பாவனை . 
அநந்நியம் - வேறாகாமை 
அநாதிசித்தன் - அநாதியே 

யுள்ளவன் 
அநாதிநித்தம் - அநாதியாயிருக் 

கும் நித்தியம் 
அநாதிபந்தம் - அநாதியாயுள்ள 
பாசக்கட்டு 


மை . 


. 


- 


அருந்தொடரகராதி முதலியன 
அநாதி : முத்தத் தன்மை அதா வும் சிவமும் முத்தியில் ஐக் 
தியே மலத்தினீங்கிய தன் கமாகும் வாதம் . 

அருஞ்சுரம் - செல்லுதற்கரிய 
அநித்தியானந்தம் - அழிவுள்ள பாலைநிலம் . 

ஆனந்தம் : அது சிற்றின்பம் . அருண்மயம் - கருணைவடிவம் 
அநிர்வசனம் - சொல்லொணா அருவப்பிரபஞ்சம் - சேதனப் 

பிரபஞ்சம் . 
அநுமானவளவை அநுமானப் அவயவப் பகுப்பு - உறுப்பு 
பிரமாணம் 

உறுப்பாய்ப் பிரிக்கப்படுதல் , 
அநுமித்தறி தல் - கருதியறி அவாந்தா காரணம் - இடைப் 
தல் , 

பட்டகாரணம் . 
அநேகாந்தவாதி - அநேகமுடி அவாய்நிலை 

ஒரு சொல் 
பைச் சொல்லுபவன் . 

தனக்கு எச்சொல்லின்றி 
அநேகேச்சுரவாதி 

பலகடவு 

வாக்கியப் பொருளுணர்ச்சி 
ளர் உண்டு என்போன் . 

கூடாதோ அச்சொல்லை 
அந்தக்கரணம் உட்கருவி அவாவி நிற்றல் . 
அவை மனம் புத்தி சித்தம் அவிச்சைக்காலம் -அஞ்ஞானத் 
அகங்காரம் என்பன . 

தையுடைய காலம் . 
அந்தப்புரம் - அரசன்தேவியர் அவிப்பாகம் - தேவருணவின் 
உறைவிடம் . 

பங்கு . 
அந்தரியாகம் - உட்பூசை . அவிநாபாவம் -நீக்கமின்றியிருப் 
அந்தரியாமி உள்ளே 

பது ( அ - இன்மை , விநா 
நடத்துவோன் . 

நீக்கம் பாவம் - இருத்தல் ) 
அந்நியசாதி - வேற்றுச்சாதி . 

பிரிவில தாய் உட 
அபரசாதி 

குறைவுடையவை வதாம் . 
களிலே தோன்றுவது . 

அவையடக்கம் 
அபரமுத்தி - பாமுத்தியல்லா 

அடக்குதல் . 
தது அதுப தமுத்தி . 

அவ்வளவில் அவன் மகிழ்தல் - 
அபிமுக மாத்திரை - சந்நிதி 

நியாயம் , பெற்றது 
மாத்திரை . 

கொண்டு பெரிதும்மகிழ்தல் 
அபுத்திபூருவம் - அறியப்படா அழி தன் மாலைய - அழியுந் தன் 

மையை யுடையன . 
அயிக்கியவாதம் - நீரும் நீரும் அளவிலாற்றல் - அளவி 
சேர்ந்தாற்போல ஆன்மா 

படாத வலிமை . 


நின்று 


னிகழ 


- 


ச பையை 


4 


உசு 


சிவஞானசித்தியார் சுபக்கம் 


அளவை நூல்- தருக்கசாத்திரம் 
அறிவற்றம் - அறிவின்சோர்வு 
அறிவுத் திரிவு உணர்வு வேறு 

படுதல் . 
அறிவுறுத்தல்- நன்குணர்த்தல் 
அனந்ததேவர் - அட்ட வித் 
தியேசுரருள்ளே தலைவர் ; 
அசுத்தமாயா காரியங்களைச் 
செய்பவர். அழிவில்லாத 
தேவர் என்பது பதப்பொரு 
ளாம் என்பர் . 
ஆகமவளவை ஆகமப்பிரமா 


கூடிய சேதனம் வாயிலாக 
வருவது . 
ஆயுள் வேதம் - எல்லாம் அநுட் 
டித்தற்குச் சாதன மான 
யாக்கையை நோயின்றி நிலை 
பெறச்செய்வது . 
ஆலய விஞ்ஞானம் இலயபரி 
யர் தம் நிற்கும் ஓர் விசேட 


வுணர்ச்சி . 


ணம் . 


ஆவேசவாதி காபாலசமயி ; 
சிவன் 

த்தலால் 
சிவன் குணங்கள் முத்தான் 
மாவிடத்தில் தோன்றும் 
என்று சொல்லுபவன் . 
ஆவேசித்தல்வெளிப்படுதல் , 
ஆறு கோடி மாயாசத்திகள் 
ஆறு பேதமான மாயாசத்தி 
கள் . அவை காமம் , குரோ 
தம் , உலோபம் , மோகம் , 
மதம் , மாற்சரியம் என்பன . 
ஆன்மசுத்தி - ஆன்மாத் தன்னி 
யல்பு கெட்டு ஞானமயமாய் 
நிற்றல் . 
ஆன்ம தரிசனம் - பசுகாணம் 
ஒன்றும் தோன்றாது சுட் 
டறிவும் நீங்கித் தன்னை 
உள்ளவாறு காண்டல் . 
ஆன்மபோதம் - உயிருணர்வு 
ஆன்மப்பிரகாசம் - ஆன்மாவின் 

விளக்கம் . 
ஆன்மலாபம் -ஆன்மாவாலடை 

யப்படுதல் 
இடத் திரிவு தானம் வேறு 

படுதல் . 
இடையீடு - இடைவிடல் . 


ஆகாமியவினை பிராரத்தம் 
புசிக்கும்போது வந்து கூடும் 
வினை . 
ஆக்கச்சொல் - செயற்கையை 
யுணர்த்தும் சொல் , ஆதலை 
யுணர்த்தும் சொல் , 
ஆசான்மூர்த்தி - குருமூர்த்தி . 
ஆடூஉவறிசொல் - ஆண்பாலை 

யுணர்த்தும்சொல் . 
ஆணவமலபரிபாகம் 

ஆன 
மலம் தநுகரண முதலிய 
மாயாமலத்தோடு சேர்ந்தா 
ற்றான் பக்குவப்படும் . சிரு 
ட்டி செய்வது அதன் பொ 
ருட்டே . 
ஆதிதைவிகம் 

ஒரு வாயிலா 
னன்றித் தெய்வந் 
காரணமாக வருவது . 
ஆதிபௌதிகம் சிடம் வாயி 

வருவது . 
ஆத்தியான்மிகம் - சடத்தோடு 


ணவ 


னே 


- 


லாக வ 


லுதல் 


தல் . 


உடை 


அருந்தொடரகராதி முதலியன 

உஎ 
இடையூறு - விக்கினம் . 

உச்சரித்தன் மாத்திரை - உச் 
இதஞ்செய்தல் - பற்றுச்செய் 

சரித்தவளவு . 
தல் , 

உடம்பொடுபுணர்த்தல் ஓர் 
இந்திரசாலம் இலலதை 

உத்தி . அஃது ஒரு பொரு 
உள்ளது போலக் காட்டும் ளைச் சொல்லத்தொடங்கிய 
ஒருவித்தை. 

தொடரிலே பின்னும் ஒரு 
இயற்று முதியோன் - செய்யும் பொருள் தோன்றச்சொல் 

முதியோன் . 
இயைபின்மை நீக்குதல் - சம் உடலூழ் - உடம்பினுகர்ச்சி . 
பந் தமின்மையை நீக்குதல் , 

உடல்வினை - பிராரத்தம் . 

உடற்றிரிவு - சரீரம் வேறுபடு 
இரட்டுறக்காண்டல் - ஐயக் 

உடனிகழ்ச்சி - கூட நிகழ்தல் . 
இரட்டுறமொழிதல் - ஒரு வாக் 

உடைத்தாதல் செல்லாது 
கியத்தை இரண்டு பொருள் 
படச்சொல்லுவது . 

டத்தாகாது . செல்லல் 

ஒரு துணைவினை . செல்லாது 
இரணியகருப்பமதம் பிரமா 

நிகழாது எனினுமாம் . 
வையே பரம் என்று கூறும் உட்பேதம் - அகவேறுபாடு . 
மதம் . 

உரைக்காணல் - விளங்க அறி 
இருதிறன் - இரண்டு கூறுபாடு தல் . 
இருவகை அஞ்சவத்தை- மேல் உண்மையாற் சுட்டப்படுதல் - 
கீழ் என்னும் இருவகையான உள்பொருளாகச்சுட்டப்படு 
அஞ்சவத்தை . 

தல் , 
இருவகையியல்பு இருவகை உபதேசமொழி - உபதேசி 
இலக்கணம் . 

வாக்கியம் . 
இலய தத்துவம் - சிவதத்துவம் உயர் திணை - உயர்வாகியசாதி . 
சத்தி தத்துவம் என்பன . 

அஃறிணை - உயர்வல்லாத 
இலயாவத்தை - பிரபஞ்சத்தை சாதி . 
ஒடுக்கும் நிலை , 

உயிரூழ் - உயிர் நுகர்ச்சி . 
இல்பொருள் - ஒருகாலத்து உய்த்துணர்தல் - ஒருபொருளை 
மில்லாத பொருள் . 

ஆராய்ந் தறி தல் . போதந் 
இல்லாவரு - புலப்படாத அரு துணர் தல் : 

போ தந்து - 
வம் . 

கொண்டுபோய் . 
இன்றியமையாமை 

இல்லா 

உருவப்பிரபஞ்சம் - அசேதனப் 
மல் முடியாமை . 

பிரபஞ்சம் . 


ணம் . 


சிவஞானசித்தியார் சுபக்கம் 
உரைச்செய்யுள் உரையாகிய 

ஏகனாகி - ஒற்றுமைப்பட்டு , 
செய்யுள் . 

ஏகான்மவாதம் சீவான்மா 
உரைய வை ஆகமப்பிரமா என்றும் பாமா என்றும் 

இரண்டில்லை 

ஆன்மா 
உலகானந்தம் - சிற்றின்பம் . 

ஒன்றே என்னும் வாதம் . 
உள தாகச்சுட்டப்படு தல்-திரிவு ஏவுமுதியோன் - தொழிற்படுத் 
ஐயங்களானன்றி மெய்யாகச் 

தும் முதியோன் . 
சுட்டப்படுதல் . 

ஏற்புழிக்கோடல் - ஓர் உத்தி . 
உள் பொருள் - உள்ள பொருள் அத இயையும் இடமறிந்து 
உறைத்துநிற்றல் - அழுந்தி பொருள் கொள்ளல் 
நிற்றல் . 

ஐந்துகந் தம் - உருவம் , வேதனை 
உற்பத்திவாதி - மாவிரதசமயி ; குறிப்பு , பாவனை , விஞ்ஞா 
சிவனுடைய குணங்கள் னம் என்னும் ஐந்தன் சமூ 
முத்தான்மாவிடத்தில் கம் . கந்தம் - சமூகம் என்னும் 
தோன்றுமென்று சொல்லு பொருட்டு 
பவன் . 

ஐவகைச்சத்தி - தான சுத்தி , 
உற்றுழி - ஆபத்து வந்தவிடத்து பூதசுத்தி , திரவியசுத்தி , பந் 
ஊர்த்துவமாயை 

மேல்நோக் திரசுத்தி , இலிங்கசுத்தி 
கிய மாயை . 

என்பன . 
ஊனக்கண் பசு அறிவு . 

ஒருசரான ஒருபகு தியன . 
எஞ்சாப்பொருண்மை மிஞ் 

ஒருபுடையுவமை கருத்தாவா 
சாமையாகிய பொருள் . தலாகிய பொதுத்தன்மை 
ஈண்டுமைவிகுதி தன்மைப் 

பற்றி உவமையாதலன்றிச் 
பொருளுணர்த்தாது நின் செய்யும் வகைபற்றி 
றது . 

மையாகாமையின் ஒருபுடை 
எண்ணியறிதல் - ஆராய்ந் தறி யுவமையாயிற்று . செய்யும் 
தல் . 

வகையாவன முதல்வன் சங் 
எதிர்மறைமுகம் - எதிர்மறுத் கற்பத்தாற் செய்தலும் , குய 
தலாகிய வாயில் . முகம் - வன் தண்டு சக்கர முதலிய 
வாயில் 

கருவிகளாற் செய்தலுமாம் . 
எரிசேர்ந்தவித்து - வறுத்த ஒரோவொன்று - ஒவ்வொன்று 
வித்து . 

ஒவ்வொருகாலவிசேடம் - ஒவ் 
எகதேசப்பொருள் - ஒரு பகுதி வொருபருவம் . 
யாகிய பொருள் . 

கட்புலன் கண்ணறிவு . 
ஏகதேசவுணர்வு - சிற்றறிவு . கண்டுணர் தல் - ஆராய்ந்தறிதல் 


- 


- 


போல . 


கூறு 


- 


அருந்தொடரகராதி முதலியன 

உக 
கணபங்கம் 

கணந்தோறும் கழிபேருவகை மிகப் பெரிய 
தோன்றியழிதல் , 

மகிழ்ச்சி . 
கணபக்கவாதி - பிரபஞ்சம் கழிப்பித்தகாரணம் - நீங்கிய 
கணந்தோறும் தோன் றியழி எது , கழிப்பித்தல் தன் வினை ; 
யும் என்று சொல்லுபவன் . காட்டியவுள்ளம் என் சாற் 
கண் கூடு - பிரத்தியட்சம் . 
கண்ணழித்துரைத்தல் - பதச் கறங்கோலை - காற்றாடி . 
சேதம் செய்து உரை 

கறைமிடறு காளகண்டம் . 
தல். கண் -கணு , அழித்தல் காட்சிப் பொருள் - காணப் 
- சேதம் செய்தல் , கணு - படும் பொருள் . 
சொற்களின் சந்தி . 

காட்சியளவை - பிரத்தியட்சப் 
கருட தியானம் - கருடனாகத் பிரமாணம் . 
தன்னை நினைத்தல் . 

காட்சிவாதி - உலோகாய தன் ; 
கருணைமறம் நிக்கிரகமாகிய பிரத்தியட்சமே பிரமாண 
கருணை , 

மென்று சொல்லுபவன் . 
கருமகாண்டம் - கிரியைகளைக் காமக்கிழத்தியர் - இன்பத் 
கூறும் பாகம் . 

திற்கு உரிமையுடையோர் . 
கருமபேதவியல் 

இரியை 

காமநூல் - இன்பநூல் . 
களின் வேறு பாட்டைக் காமியப்பயன் - விரும்பியபேறு . 
கூறுமியல் . 

காரணக்குறி - காரணப்பெயர் . 
கருமமலம் பரிபாகமாதல் - கன் காரணமாதற்பொதுமை - பிற 
மம் தூலமாய் ஆகாமியம் 

வற்றால் வேறுபடினும் 
எனப்பெயர் பெற்றுச் 

காரண மா தன் மாத்திரை 
காலத்தில் மாயை யாகிய பொதுமை . 
யிலே புத்தி தத்துவம் பற் காரணவவத்தை காரியத் 
றுக்கோடாகக் கிடந்து பின் திற்கு முற்பட்டநிலை . 
பிராரத்தமாகப் பக்குவப் காரணவாக்கியம் 

விண்டு 
படும் . சிங்காரத்தாலே தான் முதலியோரை நிமித்தகார 
பக்குவம் வரும் . 

என்று சொல்லும் 
கலாதிகள் - கலை , காலம் , வித் வசனம் . 
தை , இராகம் , நியதி , புரு காரியரூபப்பிரபஞ்சம் 
டன் என்பன . 

யப்பிரபஞ்சம் . 
கல்லால் 

காரியாவத்தை - உண்டாக்கப் 
இங்கு ஞ " னமயமான விருட் பட்டநிலை . 
சம் என்க . 

காலவிசேடம் - விசேடகாலம் 


கார 


- 


ணர் 


ஆலமரவிசேடம் 


ஞ 0 


சிவஞானசித்தியார் சுபக்கம் 


கிரியாசத்தி 


தொழில் வடி 


- 


கிரீடாப்பிரமவாதம் - கிரீடை 
யையுடைய 

பிரமம் 

நான் 
என்று சொல்லுவது . 
கிளந்தெடுத்துரைத்தல் - வித 

ந்து கூறுதல் . 
கீழ்தாடல் வியாப்பியமாகக் 

கருதல் . 
குடாகாயம் - குடத்துள்வெளி 
குண தத்துவம் - முக்குணங் 
களும் வெளிப்பட்டிருக்கும் 
தத்துவம் . 
குணிப்பொருள் - குணியாகிய 
பொருள் . குணி - குணமுடை 


குணிருத்திரன் குணதத்து 
வத்தில் வைகும் உருத்தி 
ரன் . 
குண்டலித்தானம் 

மூலாதா 
ரம் . 
குறிப்பேது வெளிப்படலின் 
றிக் குறிப்பாக ஏதுப்பொ 
ருள் பட நிற்பத , 
கேவலஞானம் 

ஞானமாத் 
திரை , 
கைமுதிகநியாயம் - ‘பூஞைக்கு 
இத்துணை அஞ்சுவானாயின் , 
புலிக்கு அஞ்சுதல் எத்துணை 
என்பது சொல்லவேண்டிய 
தில்லை என்பது போன்ற 
ஒரு நெறி . “ துன்னியார் 
குற்றமுந் துற்றும்மரபினார் 
என்னைகொல் ஏ திலார் 
மாட்டு ” என்னும் திருக் 


குறளும் இதற்கு உதாரண 
மாகும் . இது கிமுத ( எவ் 
வளவு ) என்பதினின்று தத் 
தி தம் பெற்றுக் கைமுதிகம் 
என்றாயிற்று என்பர் . மேற் 
குறித்த குறளில் உள்ள 
என்னைகொல் என்பது 
கிமுத என்பதற்குச் சமம் 
ஆகும் . 
கோசரமா தல் - விடயமாதல் . 
சகமார்க்கம் - தோழவுரிமைக் 

குரிய நெறி . 
சகலநிலை 

கலை முதலியவற் 
றோடு கூடிய நிலை . 
சகள நிட்களம் - அருவுருவம் . 
சங்கமவடிவ சிவபத்தர் வடி 

வம் . 
சங்கமவேடம் - அடியார் திரு 

வேடம் . 
சங்கிராந்தவாதி - பாசுபதசமயி 
சச்சிதானந்தம் - உண்மையறி 

வானந்தம். 
சத்த தாது - உடற்கணுள்ள 
ஏழு தாதுக்கள் , அவை 
இரசம் , இரத்தம் . சுக்கிலம் , 
மூளை , தசை , 

எலும்பு 
தோல் என்பன . 
சத்தப்பிரமவாதம் - சத்தமே 

பிரமமென்று சொல்லுவது 
சத்திசங்கற்பம் சத்தியாய் 
இஃது இங்கனமாகுக என்று 
எண்ணு தல் . 
சத்திமடங்கல் - வலிகுன் றல் 
சத்தியப்பொருள் - உள் 
பொருள் . 


அருந்தொடரகராதி முதலியன 

கூக 
சத்திவடிவு வெளிப்படாத வது சார்ந்த தன் தன்மை 
வுரு . 

யாய் நிற்றல் , 
சமய தீக்கை- சமயப்பிரவேசத் சலியாது நிலைபெறு தல் - அசை 
தைப்பயக்கும் தீக்கை . 

யாதுநிற்றல் 
சமயவாதிகள் - தத்தஞ்சமயங் சவிகற்பம் - விகற்பத்தோடு 
களே மெய்ச்சமயம் என்று 

கூடியது பெயர் 
சொல்லுவோர் . 

முதலியவற்றோடு கூ டிய 
சமவியாபகம் 

ஒத்தவியாப 
கம் . 

சாதாரம் -- ஆதாரத்தோடு கூடி 
சமுதாயவாதி - புறச்சமுதா 
யமும் அகச்சமுதாயமுமே சாதியொருமை 

ஒருசொல் 
சகம் என்று சொல்லுபவன் ஒருமையீறு தோன்றியா 
புறச்சமுதாயம் பிருதிவி , வது தோன்றா மலாவது 
அப்பு , தேயு , வாயு , ஆகாயம் நின்று பன்மைப் பொருளை 
என்பன . அகச்சமுதாயம் உணர்த்துவது . 
உருவம் , வேதனை , குறிப்பு , 

சாமுசித்தராவார் சாமான்ய 
பாவனை , விஞ்ஞானம் என் 

மான இஷ்டாபூர்த் தாதி 
பன . சமுதாயம் - கூட்டம் . 

தருமங்களுக்குப் பரமான 
சம்பந்தப்படுத்தல் தொடர் விசிஷ்ட சிவ தருமமாகிய 
புண்டாக்கல் , 

சரியை கிரியாயோகமியற்றி 
சம்பந்தவிசேடம் - ஒருவகைச் அதனால் நின்மல அந்தக்கா 
சம்பந்தம் . 

ணராய் அந்தத் தேகம் விட் 
சரியை முதலிய மூன்று பாதப் டும் அந்தஞானம் கெடாமல் 
பொருள் சரியாபாதப் மீளவும்ஜனிக்கும்பொழுதும் 
பொருள் , கிரியாபாதப் அந்த ஞானத்துடனே 
பொருள் , யோகபாதப் ஜனித்து சிவபாவனைபண் 
பொருள் என்பன . பாதம் - 

ணுமவர் . 
நான்கிலொன்று . 

சாந்தரூபம் - பொறுமையா 
சரீர சரீரி பாவம் 

சரீரமும் 

யிருக்கும் தன்மை . 
சரீரமுடையனுமாந் தன்மை . சார்ந்த தன் வண்ணம் சேர்ந்த 
சருவ வியாபி 

எங்கும் பொருளின் தன்மை . 
நிறைந் தவன் . 

சாலம்பயோகம் 

ஆதாரத் 
சர்வே தர்ம - எல்லாக்குணங் தோடு கூடிய யோகம் . 
களையுமுடையது , 

அஃதா சிங்கநோக்கு - முன்னும் பின் 


- 


ங உ 


சிவஞானசித்தியார் சுபக்கம் 


டைய 


- 


லும் பார்க்கின்ற சிங்கத் 
தின் பார்வை . 
சித்தபுருடர் - சித்தியுடைய 

ராகிய புருடர் . 
சித்தார் தசைவர் - சித்தாந்த 
மாகிய சைவத்தை அனு 
சரிப்போர் . 
சித்தாந்த மகாவாக்கியம் 

சிவத்து வமசி . 
சித்தாந்த முடிபு - ஆகமத் 

தின் முடிந்த பொருள் 
சித்தின்பம் - ஞானானந் தம் . 
சித்தாந்ததெறி - சித்தாந்த 

சைவநெறி . 
சித்தாந்தம் - முடிந் தமுடிவ 
சிந்தித்தல் உண்மை ஞானம் 
நான்கனுள் ஒன்று 
குருமுகமாகக் கேட்ட 
பொருளை மனனஞ் செய்து 
தோஷம் நீங்குமாறு , 
சிவசங்கிராந்த வாதி - சிவன் 
தன் குணங்களை முத்தான் 
மாக்களிடத்துப் பற்றச் 
செய்வன் என்று சொல்லு 
பவன் . 
சிவசத்து - சித்தாகிய உள 

பொருள் 
சிவசமவாதி - முத்தியிலே 
சிவமும் ஆன்மாவும் சமம் 
என்று வாதிப்போன் . 
சிவ தரிசனம் பரமசுகமாகிய 
பேரின்பத்திற் சேர்ந்து 
சிவத்தினையே காண்டல் , 
சிவபோகம் பேரின்பமாய் 
வாழ்ந்திருந்தல் . 


சிவப்பேறு சிவமாந் தன்மை 

யைப் பெறுதல் . 
சிவமயம் - சிவமாந் தன்மை . 
சிவரூபம் 

முத்தொழில்களை 
யுஞ் செய்து பக்குவம் வரு 
வித்துக் குருவாய் நின்று 
அருள்பவனாகிய 

தன்மையைத் தன் 
அறிவிலே காண்டல் , 
சிவஞானம் - பாஞானம் . 
சிவன் தாள் - சிவனருள் . 
சிவாநந்த போகம் சிவானந் 

தானுபவம் . 
சிவா நுபவம் - சிவானந்தத்தை 

அதுபவித்தல் . 
சிவார்ப்பணம் சிவனிடத் 

தொப்பித்தல் , 
சிவோகம் பாவனை சிவனே 

நான் என்று பாவித்தல் . 
சிறப்படையாளம் விசேட 

சின்னம் . 
சிறப்பியல்பு சிறப்பிலக் 

கணம் 
சிறப்புத் திருநாமம் சிறப்புப் 

பெயர் . 
சிறப்புப்பாயிரம் இருவகைப் 
பாயிரத்துள் ஒன்று . அது 
ஒன் றற்கே உரியதாய் 
ஆக்கியோன் பெயர் முதலிய 
எட்டனையம் 
கூ று வ த . 
காலம் , களன் , காரணம் 
என்னும் மூன்றையும் 
சேர்த்துப் பதினொன் றனை 
யும் கூறுவது என்பாரும் 
உளர் . 


- 


- 


- 


அருந்தொடரகராதி முதலியன 

நங 
சிறப்புவகையானறிவு நிகழ்தல் சு தந்திரவடிவம் சுவாதீன 

சவிகற்பமாயறிவுண்டாதல் . சரீரம் . 
சிறுபான்மை - ஏகதேசம் . சுத்தசத்தை - விசேடிக்கப் 
சிறுமையுறுத்தல் - தாழ்மைப் படா தசத்தை . சத்தை 
படுத்தல் , 

உண்மைத் தன்மையாகிய 
சிற்சத்தி - ஞானசத்தி . 

சாதி . 
சீகண்டருத்திரன் - பிரளயா சுத்த தத்துவ புவனம் - சுத்த 
கலருள்ளே பக்குவமு -ை தத்துவங்களில் இருக்கும் 
யோனாய்ப் பாசநீங்கிச் சிவ புவனங்கள் . சுத்ததத்துவங் 
னுக்குரிய தாமாதிகளைப்பெற் கள் சிவதத்துவம் சத்திதத் 
றுச் சைவாகமங்களை அறிவு துவம் சதாசிவதத்துவம் 
றுக்கும் குரவன் . சீ - நஞ்சு. ஈசுரதத்துவம் சுத்த வித் 
கண்டம் - கழுத்து . 

தியா தத்துவம் என்பன . 
சீவன்முத்தன் - சீ விக்கும் சுத்தமாயை சுத்தப்பிரபஞ் 
பொழுதே 

பாசத்தினின் சத்திற்குக்காரணமான 
றும் விடப்பட்டவன் . 

மாயை . 
சீவான்மா - தேகத்தையபிமா சுத்தமாய் நிற்றல் - விசேடிக் 
னிக்கும் உயிர் . 

கப் படாது நிற்றல் . 
சீற்றமிக்கெரிதல் சுவாலித் சுத்தாத்துவா சுத்தமாயை 
தெரிதல் . 

யிற்றோன்றிய மந்திர முத 
சுகப்பிரபை சுகத்தின் விளக் 

லிய ஆறத்துவாக்கள் . 
கம் . 

சுத்தாவத்தை - பாசம் நீங்கிய 
சுகரூபம் மகிழ்ச்சியாயிருக் 

சுபக்கம் -- தன்பக்கம் . 
கும் தன்மை . 

சுயம்பு மூர்த்தி - தானே தோன் 
சுட்டியறிதல் ஏகதேசமா 

றிய மூர்த்தத்தை யுடை 
யறிதல் , 

யோன் . மூர்த்தம் - திரு 
சுட்டியறியப்படுவது 

மேனி . 
பொன் இதுமண் என்றாற் சுருக்குச் சுருவம் நெய்த் 
போல ஆன்மபோதத்தால் 

துடுப்புக்கள் . 
ஒவ்வொன்றாகக் குறித்தறி 

சூக்கும தேகம் காரண தன் 
யப்படுவது . 

மாத்திரைகள் ஐந்தும் சித்த 
சுட்டிறந்து நின் நறியப்படுதல் மொழிந்த அந்தக்கரணம் 
அத்து விதமாய் நின்றறியப் மூன்றுமாகிய எட்டினாலும் 
படுதல் , 

ஆக்கப்பட்ட வுடம்பு . 


நிலை . 


- 


ங ச 


சிவஞானசித்தியார் சுபக்கம் 


சூக்கும பஞ்சாக்கரம் 


பிரண 


-- 


வம் . 


- 


சோபான முறை 


சொப்பனத்தானம் கண்டம் . 
சொரூபலக்கணம் 

சிறப்பி 
லக்கணம் . அஃதாவது 
இயற்கையாய் உள்ள இலக் 
கணம் . 

ஸ்வரூபம் சொரூ 
பம் என்றாயிற்று . இஃதுஉண் 
மை எனவும் பெயர் பெறும் . 
சொல்லினண்மை - சொற்கள் 
அடுத்து நிற்றல் . 

படி.முறை . 
ஞானகாண்டம் ஞானத்தைக் 

கூறும் பாகம் . 
ஞானக்கண் 

அருட்கண் , 
திருவடி ஞானம் . 
ஞானசத்தி - அறிவுவடிவாகிய 

சத்தி . 
ஞான திரோதகம் அறிவை 

மறைப்பது . 
ஞானாபாவம் 

ஞானத்தினின் 


சூக்குமபூதம் - தன்மாத்திரை . 
சூத்திரப்பாவை - கயிற்றிற் 

கட்டி ஆட்டப்படும்பாவை , 
சூரியகாந்தம் - சூரியன் ஒளி 

யில் தீயைக் கக்கும் கல் . 
சூனியவாதி - எல்லாம் சூனி 

யம் என்று சொல்லுபவன் . 
சூழ்ச்சித்துணைவர் - ஆலோ 
சனைக்குத் துணையாய் உள் 
ளவர் . 
செம்பொருள்- வெளிப்படைப் 

பொருள் . 
செவியறிவுறுத்தல் - உபதே 

சித்தல் . 
செறிந்தறிதல் 

அழுந்தியறி 
தல் . 
சேதனப்பிரபஞ்சம் சித்துப் 
பிரபஞ்சம் . அஃது உயிர் 
வர்க்கம் . 
சையுத்த சமவாயம் - சையோக 
சம்பந்தம் உடையதில் ஒற் 
றுமை யுடையது . சையோக 
சம்பந்தமுடையது குடம் , 
அதில் ஒற்றுமையுடையது 
குடவுருவம் . 
சையுத்த சமவேத சமவாயம் 
சையோக சம்பந்தமுடைய 
தோடு கூடிய தன்கண் ஒற் 
றுமை யுடையது . சை 

சையோக 
சம்பந்தமுடையது குடம் 
அதனோடுகூ.டியது குடவுரு 
வம் அதன்கண் ஒற்றுமை 
யுடையது அதன் தன்மை . 


- 


- 


மை . 


தடத்தலக்கணம் - இலக்கண 
வகையுள் ஒன்று ; 
பிறிதொரு பொருளின் 
சார்புபற்றி இலக்கியப் 
பொருளில் இருப்பது . தடத் 
தமாகிய இலக்கணம் என 
விரியும் . தடத்தம் - அய 
லிடத் திருப்பது . 
ணம்- இயல்பு . இது பொது 
வியல்பு எனவும் பெயர் 
பெறும் . 
தத்துவஞானம் - மெய்யுணர்வு . 
தருமிவாசகம் பண்பியாகிய 
சொல் . 


இலக்க 


- 


விபரீதக் 


- 


வது . 


அருந்தொடரகராதி முதலியன 

ங ( ரு ) 
தற்பதம் - அது என்னும் திரியக்காண்டல் 

பொருளை உணர்த்தும்பதம் . காட்சி . 
தற்பரம் - ஆன்மாவுக்கு அதீத திரிவு புலன் - திரிவுகாட்சி . 

. 
மாகிய சிவம் . 

திரோதான சத்தி - மறைக் 
தற்பொருட்டுப்பொருள் - தனக் குஞ்சத்தி . 

காக என்னும் பொருள் . தினைத்துணை தினையளவு . 
தற்போதம் - ஆன்மபோதம் . இது மிகச் சிறுமைக்குக் 
தற்றருமம் - அதன் குணம் . 

காட்டப்படும் பிரமாணம் . 
தன்மையின் வைத்தோதல் - 

துணிந்ததாகவைத்து துணி 
பொருளாற் கூறாது அதன் 
தன்மையிலேற்றிக் கூறுதல் 

துணைக்காரணம் 

முதற்கார 
அது மூவினை என்னாது 

ணத்துக்குத்துணையாய் அது 
மூவினைமை என் றது . 

காரியப்படுமளவும் உடனிகழ் 
தன் வயம் - பிற துணை வேண் 
டாது தானாக எல்லாஞ்செய் 

துரியநிலை - அருணிலை . 
யும் தலைமை . 

துவம்பதம் நீ என்னும் 
தனவே தனைக்காட்சி 

இன் 

பொருளை யுணர்த்தும் பதம் . 
பத்துன்பங்களை அராகம் 
முதலிய ஐந்து தத்துவங்க 

துவாதசாந்தம் - பிரமரந்திரத் 
ளாலும் உயிரினோடு உணர்வு 

திலிருந்து பன்னிரண்டங் 
தெரிதல் . 

குலத்தின் முடிவிடம் . 
தன்னியல்பு - சிறப்பிலக்கணம் . திவி தபாவனை - இரண்டாகப் 
தா தமார்க்கம் அடிமையுரி 

பாவித்தல் . 
மைக்குரிய நெறி . 

துறவறம் - உலகப்பற்றைத் 
தாதான்மிய சத்தி - எக்கா 

துறந் தவருக்கு உரிய அறம் . 
லத்தும் விட்டுநீங்காதசத்தி . 

தூலபூதம் - பிருதிவி முதலிய 
தாவரவுரு சிவலிங்கத்திரு 

ஐம்பூதம் . 
மேனி . 

தூலவுடம்பு -பஞ்சபூத பரிணாம 
தான்பணியை நீத்தல் - தனக் 

மாகிய உடம்பு . 
கொரு செயலுண்டு என் 

அ ஃது 
பதை நீக்குதல் . 

தெளியக்காண்டல் - நிச்சயக் 
எல்லாம் சிவன் செயல் எனக் 

காட்சி , 
கொள்ளுதல் . 

தெளிவு புலன் - நிச்சயக்காட்சி . 
திதியின் பக்கத்து திதியி 

தொகுத்துணர்த்தல் - சுருக்கி 
னிடத்து . 

விளக்குதல் . 


- 


நசா 

சிவஞானசித்தியார் சுபக்கம் 
தொகை நிலைச்சொல் - உருபு நிரனிறையிடம் முறைமை 
முதலியன தொக்குநிற்குஞ் யாக நிறுத்தப்பட்ட இடம் . 
சொல் . 

நிராதாரம்- ஆதாரமில்லாதது . 
தொகைப்பொருள் பிண்டப் நிராலம்பம் - ஆதாரமில்லாதது . 
பொருள் . 

நிருவாண தீக்கை- முத்தியைப் 
தொழிற்படுஞ்சொல் ஏவும் பயக்கும் தீக்கை. நிருவா 
வாக்கியம் . 

ணம் - முத்தி . 
தொன்றுதொட்டுவருதல் - முன் நிருவிகற்பம் - விகற்பமில்லா 
தொடங்கிவருதல் . 

தது ; பெயர் சாதிமுதலியன 
தோற்றப்பட்ட உண்டாக் அறியப்படாதது . 
கப்பட்ட , 

நிருவிகாரி 

விகாரமில்லாத 
நண்பகல் - மத்தியானம் . 

வன் . 
நற்சார்பு - நல்லினம் , உயர் நிர்க்குணன் - முக்குணங்களுள் 
குலம் . 

ஒன்றாக அறியப்படா தவன் . 
நாண்மீன் - அசுவினி முதலிய 

மாயா குணங்களில்லாதவன் 

என்க . 
இருபத்தேழு நட்சத்திரம் . 

நிலைக்களம் - நிற்றற்குரிய 
நால்வகை வாக்கு - நான்குவித 

இடம் . 
மான வாக்கு . அவை சூக் 

நீக்கமின்றி நிற்றல் - சிமவேத 
குமை , பைசந்தி , மத்திமை , 

மாய் நிற்றல் , 
வைகரி என்பன . 

ஏன் முகம் - நூலின் ஆரம்பம் , 
நாற்பாதத்துள் வைத்து - சரி 

நூலின் முன்னிடம் . 
யை முதலிய நான்கு பாதத் 

பகுதிப்பொருள் விகுதி - பகு 
துள் . 

திக்குரிய பொருளன்றி 
கலையற்றது , அரு வேறு பொருளில்லாத 
வம் . 

விகுதி . 
நித்தப்பொருள் - என்றுமுள்ள பக்கிசைத்தல் - பிரிந்திசைத் 
பொருள் . 

தல் , 
நித்தியானந்தம் அழியாத பக்குவவிசேடம் - சிறந்த பக் 
இன்பம் . 

குவம் . 
நிமித் தகாரணம் - வினைமுதற் பங்கயம் - சேற்றிற்பிறந்தது . 
காரணம் . 

பசுபதி ஆன்மாக்களுக்குத் 
நிரதிசயகுணம்- மிகமேலாகிய 

தலைவன் . 
குணம் . 

பசுஞானம் - நான்பிரமம் என் 
நிரயத்துன்பம் - நகாவே தனை . னும் ஞானம் . 


சை 


அருந்தொடரகராதி முதலியன 

ங எ 
பசுநீகாரம் --பசுவை மறைப்பது . 

பரிதியக்கடவுள் 

சூரியன் . 
பசுவர்க்கம் விஞ்ஞானகலர் 

பரிதியாகிய கடவுள் என 
பிரளயாகலர் சகலர் என் 

விரியும் . 
னும் உயிர் வருக்கம் . 

பரியாயப்பெயர் ஒத்தபொரு - 
படல விசேடம் - ஒருவகைப் 

ளுடைய பெயர் . 
படலம் : காசப்டலம் . 

பலசாங்கியம் 

பல எண்ணு 
பட்டாசாரியன் மதம் 

டையது . 
மினி முனிவனுடைய சீட பழமொழி - முதுமொழி . 
னாகிய பட்டாசாரியன் பறவாக்குளவி - மலைப்பச்சை , 
மீமாஞ்சையை அது சரித் மலை மல்லிகை . 
துச் செய்த ஒரும தம் . 

பற்றுக்கோடு - கொழுகொம்பு . 
பதமுத்தி - சாலோகம் , சாமீ பன்னிருபடலம் - தொல்காப் 
பம் , சாரூபம் என்பன . 

பியர் முதலிய பன்னிருவ 
பதார்த்தம் - பதத்தாற் பெய ரால் பன்னிரு படலமாகச் 
ரிட்டு வழங்கற்பாடுடையது . 

செய்யப்பட்ட ஒரு புறப் 
பயனிலை - பொருண்முடிவு . 

பொருளிலக்கண நூல் . 
பரகாயம் - வேற்றுடம்பு . பாகடை - பாக்கும் வெற்றிலை 

அதிகமானவை யும் 
களிலே தோன்றுவது . 

பாசஞானம் - பாச அறிவு . அது 
பரதந்திரம் - பிறன்வசமுற்று வேத சாத்திரமுதலியன 
அவனைத் தலைமையாகக் பற்றி நிகழும் ஏகதேசக் 
கொண்டு நிற்றல் . 

காட்சி . பாசம் வாயிலாக 
பரபக்கம் - பிறர்பக்கம் . 

ஆன்மாவின்கண் நிகழும் 
பரமசுகம் மேலான இன்பம் . 

ஞானம் . 
பரமாணு மிகநுண்மையான பாச்செய்யுள் - பாவாகிய செய் 

யுள் 
பரம்பரை - ஒன் றன்பின் ஒன் பாஞ்சராத்திரி - விஷ்ணுவே 
முக வருதல் , 

முத்தொழிலுக்கும் கர்த்தா 
பரமான்மா - பரம்பொருள் . எனக்கூறும் பாஞ்சராத்திர 
பாவுடம்பு - காரணசரீரம் . 

நூலை அனுசரிப்போன் . அந் 
பரிக்கிரகசத்தி - தொழிற்குக் நூல் ஐந்து இரவில் செய்யப் 
காரணமாய் நிற்கும் கிரியா பட்டமையால் பாஞ்சராத் 

வேண்டுழி திரம் எனப் பெயராயிற்று 
உபகாரமாவது . 

என்பர் . பாஞ்சராத்திரம் 
வைப்புச்சத்தி என்பர் . 

இது தத்தி தாந்தபதம் . 


- 


மானய 


சிவஞான சித்தியார் சுபக்கம் 


பிராணவாயு 


- 


பொன் , 


“ அஞ்சலினவர் புகழ் எனக் 
கந்தபுராணத்து வருவது 
காண்க . 
பாடிகாவல் 

களைகணாவான் 
ஒருவனைக்கொண்டு வே ; 
தன் செய்விப்பதொரு தண் 
டத்தொழில் விசேடம் . 
பாயாவேங்கை 

வேங்கைமரம் . 
பாவனாதீதம் பாவனையைக் 

கடந்தது . 
பிடக நூல் - பௌத்தம தசாத் 

திரம் . 
பிண்டப்பொழிப்பு - பதச்சேத 
- மின்றிப் பொருளைத் திரட் 

டிக்கூறுவது , 
பிரகாசரூபம் . - 

மறைவின்றி 
யிருக்குந் தன்மை . 
பிரகாசிக்கவேண்டுவது - அறி 

யப்படவேண்டுவது . 
பிரகிருதி புவனாந்தம் 
கிருதி தத்துவத்திலுள்ள 
புவனம் வரை . 
பிரமகாண்டம் 

ஞானகாண் 
டம் , 
பிரமக்கொலை பிராமணனைக் 

கொல்லுதல் . 
பிரவாகாநாதி - நீர்ப்பிரவாகம் 

போன்ற அநாதி . 
பிரவிருத்திரூபம் தொழில் 

வடிவம் . 
பிராகிருதராவார் பூமியில் 
ஜனித்தபின் சொப்பனத் 
தின் ஞானம்போல் அறிந் 
தறியாமலும் , கிளிஞ்சியை 


வெள்ளி யென்று அறிவது 
போல விபரீத ஞானியுமாய் 
அதனாலே தேகா திகளை 
ஆன்மா என்றும் , பிரகிருதி 
ஜந்நிய வஸ்துக்களையே பா 
மென்றும் எண்ணுமவர் . 
பிராணாயாமம் 

வைத் தடுத்தல். 
பிராந்திஞானம் 

விபரீத 
வுணர்வு . 
பிராரத்தலினை - இப்பொழுது 
அநுபவிக்கப்படும் முன்னை 
வினை . 
பிரோகவவத்தை - ஏவுநிலை . 
பிள்ளைத் திருநாமம் - பிள்ளைப் 

பருவத்திலிட்ட திருப்பெயர் . 
பிறிதினியைபு நீக்குதல் - மற் 
றொன் றன் சம்பந்தத்தை 
நீக்கல் , 
புத்தி தத்துவம் - முப்பத்தாறு 
தத்துவங்களுள் ஒன்று . 
அஃது உயிர்களின் புண்ணிய 
பாவங்களுக்குப் பற்றுக்கோ 
டாயும் , பொருளை நிச்சயிப்ப 
தாயும , சுகதுக்கமோகரூப 
மாய்ப் பரிணமித்து விடய 
மாயும் இருப்பது . 
புத்திபூருவம் - அறியப்பட்டது . 
புத்திரமார்க்கம் - புத்திரவுரி 

மைக்குரியநெறி , 
புத்திவிருத்தி --மனத்தின் 

தொழில் . 
புருடதத்துவம் - ஆன்மா . 
புலப்படக்காண்டல் - வெளிப் 
பட்டுத்தோன் றக்காண்டல் . 


ஙகூ 


1 


பொரு 


- 


அருந்தொடரகராதி முதலியன 
புலனுணர்வு கருவிகளானாய 

பொதுநீக்கல் - ஒருவர்க்கே 
பாசஞானம் . 

உரிமையாக்கல் . 
புறவிருள் - வெளியிற் காணப் பொதுவகையானறிவு நிகழ்தல் - 
- படும் பூ தவிருள் . 

நிருவிகற்பமாயறிவுண்டா 
புனருற்பவம் - மீளப்பிறத்தல் . தல் , 
புனைந்துரை -- விதியை வழங்கு பொதுவியல்பு - பொதுவிலக்க 
வித்தற் பொருட்டு விதிப் ணம் . 
பயனை உள்ள தனாலும் இல் பொருட்டன்மை 
லதனாலும் வ ணி 

ளியல்பு . 
கூறுவது . இதனை வடநூலார் பொருளியல்புகூறும் வாக்கியங் 
அர்த்தவாதம் என்பர் . 

கள் -- பொருள்களின் இலக் 
பூதக்கூட்டாவு பூதங்களின் 

கணம்கூறும் தொடர்மொழி 
கலப்பு . 

கள் . 
பூதசாரவுடம் பஞ்சபூதங் பொருளியல்புரைத்தல் - வரு 
களின் சாரங்களால் ஆக்கப் பொருளுரைத்தல் . இது 
பட்டதேகம் . 

மூவகை வாழ்த்துள் ஒன்று . 

பொருள் படா -உண்மையாகா . 
பூதமயம் - பூதவடிவம் . 

போக தத்துவம் - சதாசிவதத்து 
பூரண நிலை -- எங்கும் நிறைந்த வம் . 
நிலை . 

போகரூபம் - அநுபவவடிவம் . 
பூருவபக்கம் - விடயமும் பிறவு போகாவத்தை - பிரபஞ்சத் 
மாகச் சித்தாந்த விரோத தைக்காக்கும் நிலை , பிரபஞ் 
மாய்ப் பிறரால் கூறப்பட்ட சத்தைப் படைக்க முயன்ற 
வாக்கியம் . 

நிலை . 
பெத்தகாலம் - மலப்பிணிப் போக்கியரூபம் - அநுபவிக்கப் 
புண்டு நிற்கும் காலம் . 

படும் பொருள் வடிவம் . 
பெறுவிக்கப்பட்ட - தோற்று போந்தபயன் பெறப்பட்ட 
விக்கப்பட்ட . 

பயன் . 
போருள் - பெருங்கருணை . மகாகாயம் -- பெருவெளி. 
பைமறியாப் பார்த்தல் - மறிக் மகாருத்திரன் - பரமசிவன் . 

கப்பட்ட பைபோலப் பார்த் மகேசுரமூர்த்தி - மகேசுர மூர்த் 
+ தல் . மறித்தல் - உள்வெளி 

தம் ; சந்திரசேகரர் , உமா 
யாகத் திருப்பு தல் , 

மகேசர் , இடபாரூடர் முத 
பொதிந்து கொள்ளுதல் -அடக் லிய இருபத்தைந்து கேவல 
கிக் கொள்ளுதல் . 

வடிவம் . 


சரீரம் . 


சிவஞானசித்தியார் சுபக்கம் 


- 


மங்கலவாழ்த்து - நன்மைபயக் 

கும் வாழ்த்து . 
மங்கிப்போதல் - குறைந்து 

போதல் . 
மந்த தரம் - அதிகமந்தம் . 
மந்தவுணர்வு - கூர்மையில்லாத 

புத்தி . 
மந்திரசாந்நித்தியம் - மந்திரத் 

தின் அண்மை . 
மந்திர மகேசர் - விஞ்ஞான 
கலருள்ளே மலபரிபாகத் 
திற்கேற்பச் சதாசிவ மூர்த் 
தியாலே மந்திரருக்குத் தலை 
வராக நியமிக்கப்பட்டுச் சுத் 
தாத்துவாவில் இருப்போர் . 
மயக்கவாசனை - திரிபறிவு . 
மலவாசனை 

மலப்பயிற்சி . 
மனவெழுச்சி -உள்ளக்கிளர்ச்சி 
மனோவிகற்பம் - மனவேறுபாடு . 
மாட்டெறிதல் - ஓர்உத்தி , அது 
ஒன் றற்குச் சொல்லப்பட்ட 
இலக்கணத்தை அதனைப் 
பெறுதற்குரிய மற்றொன் 
றற்கும் மாட்டிவிடுதல் . 
மாயாகாரியம் 

அசித்துப் பிர 
பஞ்சம் . 
மாறுகோளுரை 

முன் பின் 
முரணும் வசனம் . 
மான தக்காட்சி - மனத்தா 

லுணரும் காட்சி . 
மிக்குவழங்குதல் - பரந்து நிகழ் 

தல், 
மித்தையுணர்வு - பொய்யறிவு . 
முகந்துகொள்ளுதல்- அள்ளிக் 
கொள்ளுதல் , 


முடிவினை - பிராரத் தவினை . 
முதற்காரணம் - காரியத்தோ 
டொற்றுமைப்பட்டு நிற்கும் 
காரணம் . 
முதுவேனில் - முதிர்ந்த வெய் 
யிற்காலம் . அஃது ஆனி ஆடி 
மாதங்கள் . 
முத்திறத்தைந்தவத்தை - 
கேவலாதி முத்திறமுடைய 
ஐந்தவத்தை. 
முப்பொருள் - பதிபசுபாசம் , 
மும்மையணு - மூன்று சேர்ந்த 

ஓர் அணு . 
முற்பக்கம் - பூருவபக்கம் . 
முற்றுணர்வு எல்லாவற்றையும் 

தடையின்றி அறியும் அறிவு . 
முனிகணம் முனிவர் கூட் 
டம் . அவர் 

அவர் சனற்குமாரர் 
முதலாயினோர் . 
மூடரூபம் 

மூடமாயிருக்கும் 
தன்மை . 
மூலகாரணம் - முதற்காரணம் . 
மூலப்பகுதி - பிரகிருதி . இரு 
பத்து நான்காம் 

தத்துவமா 
யுள்ளது . இது அசுத்த 
மாயையினின்றும் தோன்றி 
அசுத்தப் பிரபஞ்சத்திற்குக் 
காரணமாய் இருப்பது . 
மூவகைப்பிரபஞ்சம் சுத்தப் 
பிரபஞ்சம் , மிச்சிரப்பிரபஞ் 
சம் , அசுத்தப் பிரபஞ்சம் 

மிச்சிரம் - சுத் 
தம் அசுத்தம் இரண்டின் 
கலப்பு . 


என்பன . 


தாக்கல் 


அருந்தொடரகராதி முதலியன 
மூவகைப் புறச்சமயம் - புறப் வரைந்து வைத்தல் - முடிவு 
புறச்சமயம் , புறச்சமயம் , பண்ணு தல் . 
அகப்புறச்சமயம் என்பன . 

வரையறை எல்லைப்படுத்தல். 
மூன்றவத்தை - கேவலம் சக வலியுறுத்துதல் - பெலமுடைய 

லம் சுத்தம் . 
மெய்கண்டான் - சத்தினியல் வழிமொழிதல் - அநுவதித்தல் . 
பை , அறிந்தோன் . 

வாக்கியசேடம் - வாக்கியக் 
மெய்கண்டதேவன் மெய்ப் குறை . அஃதாவது ஒரு 

பொருளுணர்ந்த தேவன் . வாக்கியத்தை ஐயமறத் 
மெய்ஞ்ஞானம் - மெய்ஞ்ஞான துணி தற்கு அநுகூலமாகிய 
மாகிய சிவ , சத்து , வீடுபயக் 

குறைவாக்கியம் 
கும் உணர்வு . 

வா தனமலம் - பயிற்சி பற்றி 
மெய்ப்பொருள் - சத்தாயுள்ள வந்தமலம் . 
சிவும் , 

வாயிற்காட்சி - இந்திரியக் 
மேற்கோடல் - ஏது திருட்டாந் காட்சி , 
தம் முதலியவற்றால் சாதிக் வாய்பாடு - வாயிற்படுவதாகிய 
கப்படும் தன்மையுண்மை வாக்கியம் . 
யின் மற்றைய போலி நிச்ச விசிட்டசத்தை - விசேடிக்கப் 
யங்களைவென்று . அங்கீகார பட்ட உண்மைத் தன்மையா 
மாய் மேற்பட் டெழுதல். 
மீ தூரல் . 

விச்சுவரூபம் - பாரமேசுவடி 
மொழிபெயர்த்தல் - ஒரு பாடை வம் . 
யில் உள்ள பொருளை மற் விஞ்ஞான தீக்கை 
றொரு பாடையிலே திருப் 
பிச் செய்தல் . 

விஞ்ஞானவாதி 

ஞானமே 
மோகரூபம் மோகமாயிருக் உள் பொருள் என்று 
கும் தன்மை : 

சொல்லுபவன் . 
யாப்புறுத்தல் - வலியாக்கல் . 

வி தந்தோது தல் - எடுத்துச் 
யோகமதம் - பாதஞ்சல நூற் சொல்லு தல் . 
கொள்கை . 

விதிக்குஞ்சொல் - விதியைப் 
வடமொழி . ம த - ம் - வடநூற் புலப்படுத்துஞ்சொல் , இ . த . 
கொள்கை .. 

னைச் செய்க -இதனை ஒழிக 
வரம்பின்றியோடல் - எல்லை என நியமிக்குஞ் சொல் . 
யின்றிச் செல்லுதல் , .. 

விதிவாக்கியம் - இதனைச் 

செய்க என்று நியமிக்கும் 
வருவாய் - வரும்வழி . 


ஞான தீக் 


கை 


- 


வேதச 


சிவஞானசித்தியார் சுபக்கம் 
வாக்கியம் . 

வெள்ளறிவு உள் ளீடில்லாத 
விநாயகக்கடவுள் - சிவபிரா அறிவு , பொய்யுணர்வு . 
னுடைய மூத்த பிள்ளையார் வெற்றெனத் தொடுத்தல் - ஓர் 
தன்னினும் தலைமையான 

உத்தி . அதுபொருள் வெளிப் 
வர் பிறரிலராகப் பெற்றகட படையாகத் தோன்றச் 
வள் என்பது பொருள் . கட சொற்களைத்தொடுத்தல் , 
வுள் என்பதில் கட பகுதி 

வெற்றிப்பாடு - வெற்றியடை 
உள் தொழிற்பெயர் விகுதி . தல் . 
கடத்தல் என்பது பொருள் . வே தமரபுபற்றிய பெ 
எனவே , தத்துவாதீதர் 

வேதத்திலே வழ ! 
என்பது கருத்து . 

முறைமைபற்றிய பெ 
விருத்திப்படுதல் - படம் குடி 

வை திகவினை 
லானாற்போல விரிதல் , 

மான கிரியை , 
விலக்கியல் - விலக்குவனவற் 

வைநயிகராவார் - விநயம் 
றைக் கூறும் இயல் . 

உலகத்துக்கு உயர் 
விவகரிக்குஞ்சொல்- பொருளை 

போதிக்கும் ஞான 
அறிவிக்கும் சொல் . 

னும் , குரு உபதேச 
விவேகித்தறிதல் - மெய்யாக னும் , சிவசாஸ்திரத்தி 
உணர் தல் , பகுத்தறி தல் . 

நித்தியாநித்தியவஸ்து 
விழுச்சுடர் - மிக்கவொளி . 

கிகளாய் மனோவாக் 
விள்ளற்பாலது - விடற்பாலது . 

வியாபாரங்களினால் 

கன்மங்களையும் தின 
வினைக்கீடாக - வினைக்குச்சம 

பட்டவர்களாகிக் கி 

தின் மோக்ஷத்தை 
வினைமுதல் - வினை நிகழ்ச்சிக் 

பவர் . 
குத் தலைமைப்பட்டு நிற்பது . 

வி திமுகம் - நிருமிக்கும் 
இதனை வடநூலார் கருத்தா உபலக்கணமாவது : 
என்பர் . 

பொருளைக் கூறுபு 
வினைவயம் - வினையே தலைமை 

அதனோடு இயை 
யாக அதன்பால் அமை தல் . தனையும் உய்த்துக் 
வீடுபேறு - முத்திபெறுதல் , டுணரவைப்பதாம் . 
முத்தியாகிய பயன் . 

வி திமுகம் - நிருமிக்கும் 


மாக .. 


அருந்தொடரகராதி முற்றிற்று . 


பிழையும் திருத்தமும் . 


பிழை 


33 


பக்கம் வரி 

திருத்தம் 
6 முகவுரை 6 சுப்பிரமணியக் 

கடவுள் - சுப்பிரமணியக்கடவுள் . 
6 24 உரைப்படும் 

உணரப்படும் . 
7 1 காரணாகிய 

காரணனாகிய . 
27 11 

சிவஞானசித்தி 

பொழிப்புரை . 
192 நிக்கிரககங்கடானும் 

நிக்கிரகங்கடானும் . 
193 

தந்தையாய்பெற்ற - தந்தை தாய் பெற்ற . 
273 

சிவசத்தி நாதம் - சிவஞ்சத்தி நாதம் . 
316 எகாதேகம் 

- ஏகாநேகம் . 
வவியுறுத்தவாறு 

- வலியுறுத்தவாறு . 
361 

சகலத்திற் கசலஞ் - சகலத்திற் சகலஞ் 
401 

ஆண்டுள வென்பதெ 
ற்றாற் பெறாதும் ஆண்டுளவென்பதெ 

ற்றாற் பெறுதும் . 
419 

வந்துணரத்தியென வந்துணர்த்தியென . 
471 

வியபகவியாப்பியங்கள் வியாபக வியாப்பியங்கள் 
சங்கிரமங்கூடாதென் 

சங்கிரமங்கூடாதென் 


- 


- 


உம்மை சிறப்பு . 


519 
547 


உப்மை சிறப்பு 
வெந்தபடம்போலக் 
சத்தி 


வெந்தபடம்போலச் 

சத்தி 


இவைகளையன்றிப் புள்ளி நன்றாகப் பதியாத பிழைகள் 
காட்டப்படவில்லை . விடுபட்டவைகளையும் திருத்தி வாசிக்க . 


- 


